ஸ்ரீ 
புசாணரத்தினம்‌ 


என்னும்‌ 


ரீ விஷ்னு புராணம்‌ 


இஃது 
ஈச்சம்பாடி ஸ்ரீநிவாச ராகவாசாரியரால்‌ 


வசனரூபமாக மொழிபெயர்க்கப்பட்ட பிரதிசக்ணெங்க, 


புரசை மு. எதிராஜ பாகவதரவர்களால்‌ 


புதுக்கியும்‌, விளக்கியும்‌, செப்பஞ்‌ செய்து பரிசோ திக்கப்பட்ட த. 


பெங்களூர்‌ : 
RK. தேவராஜ ராமானுஜ தாசன்‌ 
வெளியிட்டது, 


இதன்‌ விலை] 1954 [தபாய்‌ ஏழ. 


http://acharya.org 


௩ Tz மு 
. 
ட © 
்‌ 
பச j 
1A 1 
1 ல try 
3 |] 
ந. 
சச்‌ 
கூ 
டதத ரீ பம 
க 
ரீ . ப 
NA 
௫ 
பம்‌ ்‌ 
ப்‌: | 
ச்‌] 


அர: 
ன்‌ 


Ke 


ரா 


நக்கக்‌: த 
ee 
ல்‌ ஆத 


அதம்‌ 
ப 


த்‌ 


+ 


ABR LA 


ரீ 


ஸ்ரீமதே ராமாநுஜாய நம 8 


முகவுரை 


த 


(மேவரு ஞானா னந்த வெள்ளமாய்‌ விதித்தோன்‌ ஆதி 
மூவரும்‌ ஆட அர்த மூவர்க்கும்‌ முதல்வன்‌ ஆக 
யாவரும்‌ யாவும்‌ ஆ இறைஞ்சுவார்‌ இறைஞ்சப்‌ பற்பல்‌ 
தேவரும்‌ ஆறின்‌ ற செங்கண்மால்‌ எங்கள்‌ கோவே.” 


ஸ்ரீ வைணவ சலர்காள்‌ ! 


அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ வீடு என்னும்‌ புருஷார்த்தங்களை அறிந்து 
உய்ய அருள்வது வேதம்‌; அவ்‌ வேதப்‌ பொருளை விளக்குவன உபப்பிரஹ்ம 
ணங்களுக்குள்‌ சிறப்புடையவை புராணங்கள்‌;  அப்புராணங்களில்‌ 
சத்துவரூபமான விஷ்ணு புராணம்‌ தலைசிறந்ததாகும்‌ என்பது ஆன்றோர்‌ 
கருத்தாம்‌. 


ஜகத்காரணனான எம்பெருமானுடைய பரம்‌, வியூகம்‌, விபவம்‌, அந்தர்‌ 
யாமித்வம்‌, அர்ச்சை என்னும்‌ ஐவகை நிலைகளையும்‌ காரணகாரிய விதிப்படி. 
விளக்குவதும்‌, சேதனர்கள்‌ தத்துவம்‌ உணர்ந்து மீளாப்பதம்‌ பெறும்‌ உபா 
யத்தை உணர்த்துவதும்‌ விஷ்ணுபுராணமே யாகும்‌. இப்புராணத்தைக்‌ 
கேட்டவர்‌ மயக்கும்‌ ஐயமும்‌ அகன்ற மைத்திரேயர்‌. சொன்னவரோ வேத 
மாதி விளங்கிய நூல்‌ எலாம்‌ ஓதி யாரும்‌ உய்ய அருளிய பகவான்‌ வியாச 
ருடைய பிதாவான பராசரமகரிஷி, 


இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஸ்ரீமத்‌ விஷ்ணுபுராணம்‌ தமிழ்‌ மொழியில்‌ 
மொழிபெயர்க்கப்‌ பெற்றுப்‌ பல அறிஞர்களால்‌ பல ஆண்டுகளுக்கு முன்பு 
வெளியிடப்பெற்றத. இப்போது அப்புராணம்‌ வைணவப்‌ பெருமக்களுக்கு 
எளிதில்‌ இடைக்காமையால்‌ அடியேனிடத்தில்‌ இருந்த பழம்பிரதியொன்றை 
ஆரசாய்ச்து தருத்தமுறப்‌ பதிப்பிட்டு வெளியிடலானேன்‌. 


இப்பதிப்பு ஈம்‌ வைணவ €லர்களின்‌ மனத்திற்குகந்த வகையில்‌ அமைந்‌ 
இருக்கும்‌ என்று நம்புறேன்‌, இதை ஆதரித்து அடியேனுக்கு ஊக்கம்‌ 
அளிக்குமாறு வேண்டுகிறேன்‌. 
இங்ங்னம்‌, 
அடியார்க்‌ கடியேன்‌, 


பெங்களூர்‌: ஐ தேவராஜ ராமானுஜ தர்சன்‌ 


http://acharya.org 


பொருளடக்கம்‌ 


அத்தியாயம்‌ I விஷயம்‌ 


60 4 டே இ மே 602 வம்‌ 


. பிரயவிரதவம்ச விஸ்தாரம்‌ 
. பூமண்டலத்தின்‌ பிரிவு முதலானவை க 
பாரத வருஷ வர்ணனை 

. பிலக்ஷாதித்துவீபங்களின்‌ வர்ணனை 
. பாதாளலோச வர்ணனை 

. நரகவர்ணனை 


௨ புராண வரலாறு 
. பிரபஞ்ச வுற்பத்தி 


. காலப்பிரமாணம்‌ 


ஸ்ரீவராஹாவதார வைபவம்‌ 


. சேவமனுஷ்யாதி சிருஷ்டி 2௦% 
. வருணாசிரம வுற்பத்தி ச 
௨ பிருகு முதலானோருடைய சிருஷ்டி 

ருத்திர சிருஷ்டியும்‌, பிராட்டி வைபவமும்‌ 

. பெரிய பிராட்டியார்‌ திருவவதாரம்‌ 

௨ பிருகு மரீசி முதலானோர்‌ வமிசம்‌ 

. துருவ சரித்திரம்‌ 

. துருவன்‌ சித்திபெற்றது | 

. பிருது சக்கரவர்த்தி சரித்திரம்‌ 

. பிரசேதசருடைய தவமும்‌ தோத்திரமும்‌ 

கண்டு சரித்திரமும்‌, தக்வமிசமும்‌ 

. பிரகலாத சரித்திர பிரசனம்‌ 

. பிரகலாத சரித்திரம்‌ 

. பிரகலாதர்‌ குருபுத்திரரைக்‌ காத்தது 
 பிரகலாதர்‌ ஸ்தோத்திரஞ்‌ செய்தது 

. பிரகலாதருக்கு ஈரரிங்கன்‌ பிரத்‌ இியக்ஷம்‌ 

: தனு முதலானவர்களுடைய சர்ததிக்ிெரமம்‌ 

: தேவதாதிகாரமும்‌ பகவத்‌ வைபவமும்‌ 2௧ 


இரண்டாமம்சம்‌ 


ட 


. புவர்லோகா தி மேலோகங்களும்‌ சூரியாதிசளுடைய நிலைகளும்‌ ... 
. குரியமண்டலக தி முதலானவை ய 


http://acharya.org 


82 


98 
101 


107 
109 
118 
115 
119 
121 
125 
128 


பொருளடக்கம்‌ 


அத்தியாயம்‌ விஷயம்‌ 


9. 
10, 
11. 
12. 


18. 


14, 
15. 
16. 


௦0 ல இ, ஜூஸ்‌ மே ஹூ. 


சிம்சுமாரசச்கர வர்ணனை 

சூரியரதத்தின்‌ விசேஷம்‌ ஷ்க்‌ 
சூரியனுடைய இரியா விசேஷம்‌ டி 
சர்‌ திரா திமண்டல வர்ணனை 
ஜடபரதோபாக்கியானம்‌ 

ப.ரமார்த்த நிஷ்கர்ஷம்‌ 

ருபுகிதராகோபாக்கியானம்‌ 

நிதாகபாதர்கள்‌ முக்தியடைர்தது 


மூன்றாமம்சம்‌ 


௨ ஈடக்த மனுவரந்தரங்களின்‌ விவரம்‌ sos 
இனி வரும்‌ மனுவந்தரல்களின்‌ விவரம்‌ 
 வேதவியாசர்களின்‌ விவரம்‌ 

 வேதசாகா பேதங்கள்‌ 


யஜுர்வேத சாகைகள்‌ 


. சாமவேத அதர்வணவேத புராணங்களின்‌ வரலாறு 
ஸ்ரீ வைஷ்ணவப்‌ பிரபாவம்‌ 

. பிராமணாதிவர்ண தருமம்‌ 

. ஆச்சிரம தருமம்‌ 

. ஷோடசச்‌ இரியைகள்‌ 

. ஆன்னிசம்‌ 

. நல்லொழுச்சம்‌ 

. சிரார்த்த பேதங்கள்‌ 

. சிரார்த்த; சாலம்‌ க்‌ 
. சிரார்த்தஞ்‌ செய்யுமுறை 

. சிரார்த்த திரவியங்கள்‌ 

௨ கக்கன்‌ சொரூபம்‌ ல 
. ஜயின பவுத்தமதப்‌ பிரவர்த்தனையும்‌, சததனு ல்லும்‌ ந 


நாலாமம்சம்‌ 


(ராஜ வமீச சரிதங்கள்‌) 


௨ ககுதீதுமி சரித்திரம்‌ அ 
. சசாத, ககுஸ்த. மாந்தாதா; சீவுபரி, ல்ல சரித்திரம்‌ os 
 புருகுச்ச சகர மகா ராஜாச்களூுடைய சரித்திரம்‌ ... க 
சக.ரபுத்‌.திர சரித்திரமும்‌, சச.ரவர்‌த.தி.த திருமகனார்‌ வைபவமும்‌ 


நிமி வமிச சதை க 
புரூரவன்‌ சரித்திரம்‌ வட 
கவுகெ வமிசத்தின்‌ வரலாறு பஸ்‌ 
சாசி ராஜாச்சளின்‌ வமிசம்‌ தகக 


http://acharya.org 


பக்கம்‌ 
136 
187 
189 
141 
146 
154 
156 
159 


162 
164 
167 
170 
172 
174 
177 
180 
184 
186 
189 
196 
199 
202 
204 
208 
209 
218 


220 
221 
258 
236 
218 
245 
2௦0 
269 


பொருளடக்கம்‌ 


அத்தியாயம்‌ I விஷயம்‌ 


9. 
3 
97 
12. 


18 


14, 
15, 
16. 
17. 


18. 
19. 
20. 
21. 
22. 
28. 
24, 


. அக்குரூரர்‌ சுவாமியைக்‌ காணுதல்‌ 
- அக்குரூரருக்குச்‌ சுவாமி பிரத்‌தியகஷமானதும்‌, னா கிதிச்சதும்‌ 


௨ கம்ஸ வதம்‌ 


. வைதிகன்‌ புத்திரனைக்‌ க்க 
. ஜராசந்த ஜயம்‌ 


சஜி சரித்திரம்‌ oo 
யயாதி மஹாராஜனுடைய சரித்திரம்‌ 

கார்த்த வீரியரர்ச்சுனன்‌ சரித்திரம்‌ 

ஜ்யாமகன்‌ சரித்திரம்‌ 

ஸ்யமர்‌தகமணி விருத்தாந்தம்‌ 

அனமயித்‌ திர வம்ச சரித்திரம்‌ சச 
சிசுபால மோக்ஷ காரணமும்‌, பசவானுடைய இருவமிசமும்‌ 
அர்வசு வம்ச சரித்திரம்‌ 

அருகியு வம்ச சரித்திரம்‌ 

அனு வம்ச சரித்திரம்‌ 

பூரு வம்ச சரித்திரமும்‌, பரச சரித்திரமும்‌ 

சந்தனு வம்சம்‌ 

பின்னிட்ட பாண்டவ வம்சம்‌ 

பிற்பட்ட இக்ஷ-ஈவரகு வம்சம்‌ 

பின்னிட்ட மாசத வம்சம்‌ 

கூத்‌ திரியருக்குப்‌ பின்வரும்‌ ராஜபரம்பரை க்‌ 


ஐந்தாமம்சம்‌ 


(ஸ்ரீ கிருஷ்ண சரித்திரம்‌) 


. தேவர்களுடைய பிரார்த்தனை முதலியவை 

. தேவகியைச்‌ தேவர்‌ துதஇித்தது 

. கண்ணன்‌ திருவவதாரம்‌ 

கம்சன்‌ அசுரருக்கு உரைத்தது 

. பூதனையின்‌ வதம்‌ 

.. சசடயமளார்ச்சுன பங்கம்‌ 

. காளிய மர்த்தனம்‌ 

 தேறுகாசுர வதம்‌ 

. பிரலம்பாசுர வதம்‌ 

. சீ.ரத்காரல வர்ணனை கோவர்த்தனாராசனம்‌ 

. கோவர்த்தனத்தை யெடுத்தது 

. கோவிந்த பட்டாபிஷேகம்‌ 

.சாஸச இரீடை 

. அரிஷ்டாசுர வதம்‌ eos 
: கம்சன்‌ அக்குரூரருக்குக்‌ கட்டளை யிடுதல்‌ ர்‌ 
கே? வதம்‌ 


மது.ரா பிரவேசம்‌, மாலாகாரா அக்ிரகம்‌ 


http://acharya.org 


203 
299 
800 
808 
804 
806 
809 
815 
816 
.818 
822 
824 
226 
891 
882 
833 
835 
888 


842 


844 
851 
854 


8 பொருளடக்கம்‌ 
அத்தியாயம்‌ விஷயம்‌ பச்சம்‌ 
23. துவாரசா நிர்மாணம்‌, காலயவன நாசம்‌; முசுகுந்த ஸ்துதி 855 
21. முசுகுர்தனுக்கு ௮னுக்ர௫த்ததும்‌, பலதேவர்‌ கோகுலம்‌ எழுர்தருளின தும்‌ 858 
25. பலபத்திரர்‌ வாருணியை யடைர்த தும்‌, யமுனையை யிழுத்ததும்‌ 860 
25. ஸ்ரீ ருக்குமணி பிராட்டியார்‌ திருச்கலியாணம்‌ 861 
27. சம்பராசுர வதம்‌ 862 
28. ருக்குமி வதம்‌ 865 
29. ஈரகாசுர வதம்‌ 807 
80. பாரிஜாதாபஹ.ரணம்‌ க 269 
81. பதினாயிரத்தொருதூ று சன்னிகைகளின்‌ த்‌ 875 
82. உஷை கனவு கண்டது 876 
88. பாணாசுர விஜயம்‌ 978 
814. கர தகனம்‌ 882 
85. பலபத்திரர்‌ சாம்பனை மீட்டது 385 
80. தவித சங்காரம்‌ 888 
87. சுவாமி தன்னடி சோதிக்கு எழுர்தருள்வ.து 880 
38. அர்ச்சுனனுக்கு வியாசர்‌ உண்மை யருளிச்செய்த த 894 
ஆறாமம்சம்‌ 
_—— 
1. சலிதருமம்‌ 401 
2. சலியின்‌ குணம்‌ 405 
8. ரையித்திக பிரளயம்‌ 407 
4, பிராஇருத பிரளயம்‌ சக 410 
5, ஆத்தியர்திக பிரளயம்‌, ஜனனா நிதுக்க நிரூபணம்‌ .. 412 
6. கேரெத்துவஜ காண்டிக்கிய சம்வாதம்‌ 413 
7. யோசமார்ச்ச வுபதேசம்‌ 121 
9, பல சுருதி 429 


போநளடக்கம்‌ மற்றிற்று. 


http://acharya.org 


ஸ்ரீமதேரா மா நுஜாயகம? 


நீளிஷ்னுபுரா 


9ம்‌ 


: இருவினை யாகத்‌ திருச்‌ தியதேவன்‌ நிருவுருவாய்‌ 
இருவினை மாய்க்குமிணையின ற்போதமெமக்களித்த : 
குருவினைஈ ற்குணக்குன்‌ நிளை ச்கூனின்‌ நியொன்‌ றிஈன்‌ று 
மருவினையேன்‌ மனனேம௫ழ்வேயென்‌ றுமெய்‌ துவையே.” 


: செரந்தமிழாரணச்செர்தேன்பிலிற் றஞ்செழுங்கொண்டவென்‌ 
தர்‌ தமின்மாட்சியணீர்‌ தவன்வார்கழலாமவ ற்கு 
வர்தவஞ்ஞானமசட்பேய்வதைத்‌ திடுமார்‌ திரிக ற்‌ 
கெர்தையிராமானுச ற்கசைந்தார்கழலேத் துவமே.? 


“விரரவியசித்திிச்‌திசரிவர்றிலைவேண்டும்வளம்‌ 
ப.ராவியமுத்தியிவற்நின்வழிச திபாங்குணர்த் தும்‌ 
புசாணவிரத்‌ இனம்போர்தவியல்பிற்புணர்ச்தவள்ளல்‌ 
பராசரனென்னுமுனிவரன்பாதம்பணிவமே,” 


ழதலம்சம்‌ 


mn 
முதலத்தியாயம்‌ 
புராணவரலாறு 


—0 jb 


படி பராசர மகாமுனிவர்‌ ஒரு 
நாள்‌ கரலையில்‌ நித்தியானுஷ்டானங்‌ 
களை முடித்துக்‌ கொண்டு ஆசனத்தில்‌ 
எழுக்தருளியிருக்கையில்‌, மயித்திரேய 
சென்னு முனிவர்‌ ஆங்கெய்தி தெண்‌ 
டன்‌ சமர்ப்பித்தத்‌ திருவடிகளில்‌ 
வணங்க நின்‌ ஐ; என்னுடைய ஆசா 
ரியரே ! அடியேன்‌ சகல வேதங்களை 
யும சகல தரும 
வேதாங்கங்களையும்‌ தேவரீ ரிடத்தி 
லன்றோ ஓதினேன்‌) சகல சாஸ்திரங்‌ 
களைக்‌ சுற்றறிந்தவர்களும்‌ அடியேனைத்‌ 
தேவரீருடைய அதுக்ரெகத்தினாலே 
எல்லாச்‌ சாஸ்திரங்களிலேயும்‌ 


முய்ப்‌ 


நன்‌ 
பயிற்சி செப்தவனென்று 


சாஸ்திரங்களையும்‌ | 


oe வண வளை கணா வாடை 


சொல்வார்கள்‌. 
மறிக்தவரே | 


ஓ சகல தருமங்கருந 
இப்படி கதேவரிரனுக்‌ 
கிரகம்‌ பெற்ற அடியேன்‌, உலகமுண்‌ 
டான விதத்தையும்‌, இனி யுண்டாகும்‌ 
விதத்தையும்‌ கேட்க விரும்புகிறேன்‌.” 


“அன்றியும்‌ ஓ மகானுபாவரே! 
உலக மெல்லாம்‌ எந்த வஸ்துவின்‌ 
சொருபமாயிருக்கின்றத ? எங்கிருந்து 
உண்டாயிற்று? எங்கே எப்படி லயப்‌ 
பட்டது? இனி எங்கே லயப்படும்‌ 3 
பஞ்சபூதங்கள்‌ யிருக்‌ 
கும்‌? எதனால்‌ விளங்கும்‌ ? இந்த விஷ 
யங்களையும்‌, தேவதைகள்‌ முதலானா 


சமுத்தி 


எவ்வளவா 


ருடைய உற்பத்தியையும்‌, 


http://acharya.org 


ரங்கள்‌ பருவதங்க ளிவைகளின்‌ உற்‌ 
பத்தியையும்‌, பூமியிருக்கும்‌ விதத்தை 
யும்‌, சூரியாதிக ளிருக்கும்‌ விதத்தை 
யும்‌, இவற்றின்‌ அளவையும்‌, தேவர்‌ 
முதலானாராடைய வமிசங்களையும்‌, 
மனுக்களையும்‌, மறுவந்தரங்களையும்‌, 
மகா கல்பங்களையும்‌, நான்கு யுகங்க 
ளால்‌ விகற்பிக்கப்பட்ட கல்பங்களின்‌ | 
பிரிவுகளையும்‌, கல்பத்தின்‌ முடிவு வகை 
யையும்‌, சகல யுக தருமங்களையும்‌ 
கேட்க விரும்புகிறேன்‌.” 
“(ஓ  முனிசிரேஷ்டரே | 
தேவர்‌ முனிவர்‌ 


மேலும்‌ 
என்கிற இவர்க 
ளுடைய சரித்திரத்தையும்‌, 
முனிவர்‌ செய்தருளிய வேதசாகை 


வியாச 


களின்‌ பிரிவுகளையும்‌, பிராமணர்‌ முத 
லான வருணங்களின்‌ தருமங்களையும்‌, 
பிரமசரியம்‌ முதலான நான்காச்சிரமங்‌ 
களுடைய தருமங்களையும்‌ இவையெல்‌ 
தேவரீரிடத்திலேயே 
கேட்க விரும்புகிறேன்‌.” 


லாவற்றையும்‌ 


“ஓ. வசிஷ்டகுமாரரான சத்தியின்‌ 
குமாரரே ! இந்தச்‌ சகல விஷயங்களை 
நன்றாய்‌ அறியும்படி. 
னிடத்தில்‌ அதுக்கிரகத்தோடு கூடிய 
திருவுள்ளத்தை னீவக்கவேண்டும்‌,” 
என்று பிரார்த்திக்க பராசர மகாமுனி 


யும்‌ 


அடியே 


வர்‌ அருளிச்‌ செய்கிறார்‌ :— 

சகல தருமங்களையும்‌ அறிந்த மஙயித்‌ 
திரேயரே! உலகத்தின்‌ உற்பத்தி முத 
லானவைகளை அறிந்தவரான என்‌ 
பாட்டனார்‌, ஸ்ரீ வசிஷ்ட பகவான்‌, 
அருளிச்‌ செய்த முன்‌ விருத்தாந்தத்தை 
எனக்கு நன்றாய்‌ நினைப்பூட்டினீர்‌. 
அதாவது, 
பட்ட ராக்ஷசனொருவன்‌ என்‌ தகப்ப 
னாரைப்‌ பசுதித்தானெனகிற சங்கதி 
யைக் கேட்ட நான்‌ ஒப்பில்லாத கோப 


விசுவாமித்திரரால்‌ ஏவப்‌ 


மடைந்து ராக்ஷசர்கள்‌ நாசமடையும்‌ 
படியான யாகமொன்று ஆரம்பித்‌ | 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


தேன. 


[முத 


அந்த யாகத்தலே அநேக 


மாயிரம்‌ ராக்ஷசர்‌ நாசமடைந்தார்கள்‌. 


அத கண்டு வூஷ்டமகாரிஷியான 
வர்‌, “பிள்ளாய்‌ | மிகுந்த கோபத்தை 
வீடு; இராக்ஷ£மேற்‌ குற்றமில்லை ; 
உன்‌ தகப்பனுக்கு அப்படி விதியிருந்‌ 


தீ.து7 இந்தக்‌ கோபம்‌ மூடருக்குவரும்‌; 


ஞானிகளுக்கில்லையே ; ; குழந்தாய்‌! 
எவனாலே எவன்‌ கொல்லப்படுகிருன்‌, 
ஒருவனா லொருவன்‌ கொல்லப்படுவ 
தில்லை; 
பாவ புண்ணியங்களையே புசிக்கிறான்‌ ; 


அவனவன்‌ தான்‌ செய்த 


மனிதர்‌ மிகவும்‌: வருத்தப்பட்டுச்‌ சம்‌ 
பாதித்த ர்த்தியையும்‌ தவத்தையும்‌ 
கோபம்‌ அழித்துவிடும்‌; சொர்க்க 
மோக்ஷமிரண்டையும்‌ கெடுக்கிறதற்‌ 
குக்‌ காரணமான கோபத்தை ரிஷிக 
விட்டுவிடுகிறார்கள்‌ ; 
ஆகையால்‌ குழந்தாய்‌! நீ அந்தக்‌ 
கோபத்திற்கு வசப்படாதே; அப 
ராதம்‌ பண்ணாமலிருக்கிற பேதைய 


ளெல்லாரும்‌ 


ரான ராக்ஷதர்‌ அநேகர்‌ எரிக்துபோ 
னது போதும்‌ ; இனி இந்த யாகத்தை 
ஒழித்‌ தவிடு) பெரியோர்க ளெல்லாம்‌ 
பொறுமையை யன்றே ஆசாரமாகப்‌ 
பிடி தீதருக்கன்றார்கள்‌”” என்று இப்‌ 
படிச்‌ சொன்ன தனாலே, நானும்‌ அவ 
ருடைய வாக்கியத்தின்‌ பெருமைக்‌ 
காக உடனே ஏக்கியத்தை ஒழித்‌ 
தேன்‌. அதனாலே வக௫ிஷ்டபகவான்‌ 


திருவுள்ள முகந்தார்‌. 


அப்போது அவ்விடத்திலே பிரம 
புத்திரரான புலஸ்திய பிரமரிஷியும்‌ 
எழுந்தருள, அவருக்கு என்‌ பாட்ட 
னர்‌ ஆசனமும்‌ அர்க்கியமுங்கொடுத்து 
உபசரித்தார்‌. மயித்திரேயரே! புலக 
ருக்குத்‌ தமையனாரான அந்தப்‌ புலஸ்தி 
யர்‌ என்னைப்‌ பார்த்து, “அப்பா! நீ 
மகத்தான வைரமிருக்கையிலும்‌ அந்‌ 
தச்‌ குருளினுடை ய வரக்கியத்தனாலே 


http://acharya.org 


சம்‌] 


பிரபஞ்சவுற்பத்தி 


பொறுமை யடைந்தாய்‌ ; ஆகையால்‌ 
நீ சகல சாஸ்திரங்களையும்‌ அறியக்கட 
வாய்‌ ; நீ மிகவும்‌ கோபங்கொண்டி 
ருந்தும்‌ ஈமமுடைய சந்ததியை அற்‌ 
அப்போகச்‌ செய்யாமையினாலே நாம்‌ 
உனக்கு வேறொரு பெரியவரந்தருகி 


| 
| 


தீது. 


றோம்‌; அதென்னவென்றால்‌,கூழக்தாய்‌ | 


நீ புராணசங்கிதை செய்கிற சத்திமா 
னாகக்‌ கடவாய்‌ ; தேவதையின்‌ பர 
மார்த்தத்தை, அதாவது இன்னதே 
மேலானதேவதை என்பதை நீ யறியக்‌ 
கடவாய்‌ ; பிரவிர்த்தி நிவிர்த்தியென்‌ 
தறற இரண்டு கருமங்களிலேயும்‌ உன்‌ 
புத்தியான அ ஈம்முடைய அ௮.நுக்கிரகத்‌ 
தினாலே சந்தேகமற நிற்கக்கடவது” 
என்று அதுக்கிரகித்தார்‌. அதுகேட்‌ 
டிருந்த வசிஷ்டபகவான “குழந்தாய்‌, 
புலஸ்தியர்‌ 


என்ன சொன்னாரோ | யிருக்கின்றது,” 


இப்படி மகாஞானவானான புலஸ்‌ 
தியராலும்‌, வசிஷ்டராலும்‌ யாதொ 
ன்ற அருளிச்செய்யப்பட்டிருந்ததோ 
நீர்‌ கேட்றெதனாலே 


அவ்வளவும்‌ 


| எனக்கு நன்றாய்‌ ஞாபகத்துக்கு வந்‌ 


மயித்திரேயரே | இப்படி. வரப்‌ 
பிரசாதத்திவலே விசேஷ ஞானம்‌ 
பெற்ற காம்‌ சமஸ்தமும்‌ உமக்குச்‌ 


சொல்லுகிறோம்‌, ஈன்றுய்க்கேளும்‌, 


“ஸ்ரீ விஷ்ணுவி ஸனிடத்தினின்றும்‌ 


 உலகமுண்டாக யவரிடத்திலேதானே 


| இருக்கின்றது 7 


ஸ்திதி சங்காரங்க 


ட ளுக்கும்‌ கர்த்தா அவரே ; இவ்வுலக 
மெல்லாம்‌ அவராலேயே வியாபிக்கப்‌ 
பட்டு அவருடைய சொருபமாயே 


என்ற மயித்திரேயர்‌ 


அவையெல்லாம்‌ அப்படியே யுண்டா | வினாவியவைகளுக்குச்‌ சுருக்கமாய்‌ 
கும்‌” என்று அருளிச்செய்தார்‌. உத்தர மருளிச்செய்தார்‌. 
முதலத்தியாயம்‌ முற்றிற்று. 
ட 15 
இரண்டாமத்தியாயம்‌ 
வண்டு அஸ்வ வதங்கி 
இர்தப்பிரகாரம்‌ பராசரமுனிவர்‌ சதுர்முக ரூபியாகவும்‌, ரக்ஷிக்கிற 


மமித்திரேபரை நோக்கிப்‌ புராணஞ்‌ 
சொல்லத்‌ தொடங்க, இதன்‌ முக்கிய 
விஷயமான ஸ்ரீ விஷ்ணுவைப்‌ பல 
வகையாக ஸ்ததித்தருளுறொர்‌ :-- 
விகாரமில்லாதவனாப்‌, ௬ுத்தனாய்‌, 
நித்தியனாய்‌, பரமாத்துமாவாய்‌, எப்‌ 
போதும்‌ மாறாத சுபாவமுள்ள திவ்‌ 
வியமங்கள விக்ரெக முடையவனாய்‌, 
சகலமும்‌ சுவாதீனமா யிருக்கும்படி. 
யான ஜயசாலியாயுமிருக்கிற ஸ்ரீ விஷ்‌ 
ணுபகவானுக்குத்‌ தெண்டன்‌ சமர்ப்‌ 


பிக்கன்றேன்‌. 


போத தன்னவதாரரூபியாகவும்‌, ௪ங்‌ 
கரிக்கிறபோது ருத்திர ரூபியாகவும்‌ 
இருக்‌, சமுசாரத்தினின்‌ அங்‌ கடைத்‌ 
தேற்றுதிறவனுமான ஸ்ரீ வாசுதேவ 
னுக்குத்‌ தெண்டன்‌ சமர்ப்பிக்கின்‌ 
றேன்‌. ஒன்றும்‌ பலவுமான சொரூப 
முள்ளவனும்‌, காரணாவஸ்தையிலே 
ஒன்றாய்‌ சூட்குமமுமாய்‌ அவ்வியக்த 
முமான ரூபத்தையும்‌, காரியாவஸ்தை 
யிலே அநேகமாய்‌ ஸ்தூலமாய்‌ வியக்த 
முமான ரூபத்தையும்‌ உடையவனாக, 


சிருஷ்டிக்றெபோத | அனாதிப்பிர சருதிவாசலையினலே கட்‌ 


http://acharya.org 


லம்சம்‌] 


பிரபஞ்சவுற்பத்தி 


ர 
௪7 


சகல சேதனாசேதனங்களுக்‌ தன்னி 
டத்தில்‌ வசிக்கத்தக்கதாகிய சர்வ 
லோக வியாபகமான சொளருபமுண்‌ 
டானவனாய்‌, ஒன்றிலுமொட்டாமல்‌ 
எல்லாம்‌ தன்னாலே விளங்கும்படி. பிர 
காசிக்கிறவனாகையாலேஸ்ரீவா*ுதேவ 
னென்கஒிற திருகாமத்தினாலே வேதாந்த 
வீத்துவான்‌௧ள்‌ கொண்டாடும்படி 
யானவனாய்‌, சொரூபத்திலும்‌ குணத்தி 
- அம்‌ பெருமை யுடையவனாகையாலே 
பிரமமென் றும்‌ பரமனென்றும்‌ சொல்‌ 
லப்பட்டு, நித்தியலும்‌ செனனரஇத 
ணும்‌ அட்சரனும்‌ அவ்யயனும்‌ எப்‌ 
போதும்‌ ஒரேவிதமான சொரூபனு 
மாய்‌ அக்கம்‌ அஞ்ஞான முதலான 
ஈன குணங்க ளில்லாதவனாகையாலே 
நிர்மலனாய்‌, தோன்றுவதும்‌ தோன்றா 
ததமான சகல லோகங்களையும்‌ சரீர 
மாகக்கொண்டவனாய்‌, புருஷரூபமா 
யும்‌ காலரூபமாயும்‌ இருக்றெ பரப்பிரம 
மென்று சொல்லப்பட்ட பகவானொரு 
வனுண்டன்றோ : அந்தப்‌ பிரமத்துக்‌ 
கூச்‌ சேதனமான கேஷேத்திரக்யென்‌ 
முக்கியசரீரம்‌. அப்படியே வியக்தமும்‌ 
அவ்வியக்தமும்‌ காலமும்‌ வேறு 
சொறூபங்களாக இருக்கும்‌. ஆதிகார 
ணமான பிரகிருதிக்கும்‌ புருஷனுக்கும்‌ 
வியக்தமான பிரபஞ்சத்துக்கும்‌ காலத்‌ 
அக்கும்‌ வேறாய்‌ மேம்பட்டதா யிருக்‌ 
கற அந்த ஸ்ரீ விஷ்ணுவின்‌ சொரூ 
பத்தை வேதாந்த தத்துவக்கியொனிகள்‌ 
அத்தியந்த பரிசுத்தமாய்‌ அடையக்‌ 
கடவதான சொருபமாகக்‌ கண்டி.ருப்‌ 
பார்கள்‌. மூலப்பிரகருதியும்‌, வே 
னும்‌, தேவமனுஷியாஇ வியக்தங்க 
ளும்‌) காலமும்‌ வகுத்தபடியே அந்தப்‌ 
பரமாத்மாவின்‌ சிருஷ்டி ஸ்திதி சங்‌ 
காரங்களினுடைய தோற்றத்திற்கும்‌ 
விளக்கத்திற்கும்‌ சாதனமான ரூபங்‌ 
களா யிருக்கும்‌. எப்படியென்னில்‌ 
வியக்தமான சராசரங்களும்‌, அவ்‌ 


வியக்தமான பிரகிருதியும்‌, சேதன 
மான கே்ஷேத்திரக்யெனும்‌, களாகாஷ்‌ 
டாதிரூபமான காலமும்‌ ஸ்ரீவிஷ்ணுவி 
னாலே தாங்கப்பட்டும்‌ ஆளப்பட்டும்‌ 
இருக்கையாலே அவருக்கே சொரூ 
பமாயிருக்கும்‌. 


சகல இஷ்டமும்‌ நிழைந்திருக்கிற 
அவருக்குச்‌ சிருஷ்டி முதலானவை 
ஏன்‌ செய்யவேண்டுமெனறு கேட்பீ 
ராயின்‌, சொல்லுகிறேன்‌. விளையாடு 
இற பாலகனுக்கு ௮வ்விளையாட்டே 
பிரயோசனமாவதுபோல, பரமாத்மா 
வுக்குச்‌ சிருட்டி திதி சங்காரங்களி 
னாலே லீலையேயன்றி வேறு பிரயோச 
னம்‌ இஞ்சித்து மில்லையென்று அறியும்‌. 
இனிச்‌ சிருட்டிக்ரெமத்தைக்‌ கேட்பீ 
ராக, எம்பெருமானுக்குச்‌ சரீரமென்று 
எதைச்‌ சொன்னோமோ அந்த அவ்‌ 
வியக்தமானஅ, பிரஇருதயென்றும்‌ 
பிரதானமென்றும்‌ மனு முதலானவர்‌ 
களாலே சொல்லப்பட்டிருக்கும்‌. ௮௮ 
சேதனாசேதனங்க எடங்கிய தாகை 
யாலே நித்தியமாய்‌, அளவில்லாத 
தாய்‌, தான்‌ அசேதனமாயயும்‌ தருக்க 
ளிடத்தில்‌ அக்கினி யிருப்பதபோல்‌ 
தன்னிடத்திலே சேதனங்களான வே 
கோடிகளெல்லா மிருக்கப்‌ பெற்று, 
அக்ஷயமுமாய்‌, அப்பிரமேயமுமாய்‌, 
பகவானேயல்லது வேறொரு ஆதார 
மில்லாததாய்‌, காரியமாகாமையாலே 
ஒனருததாய்‌, நிச்சலமாய்‌, சத்த பரிச 
ரூப ரச கந்தங்களில்லாததாய்‌, சாத்து 
விக ராஜச தாமச குணாத்துமகமாய்‌, 
செகத்துக்குக்‌ காரணமாய்‌, காரணம்‌ 
உற்பத்தி விராசம்‌ என்னு மிம்மூன்று 
மில்லாததாயிருக்கும்‌. 

இந்தச்‌ சிருட்டிக்குப்‌ பூர்வத்தில்‌ 
மகாப்‌ பிரளயமானவுடனே அதனா 
லேயே சமஸ்தமும்‌ வியாபிக்கப்பட்‌ 


டிருந்தது. ஓ மயித்திரேயரே! வேதார்‌ 


http://acharya.org 


6 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [முத 


த்த தத்துவக்கியரான பிரமவா திகள்‌ | அம்‌, சர்வாத்துமகனும்‌ பரமேஸ்‌ 
பிரதானத்தைத்‌ தெரிவிக்கும்படியான | வரனுமான ஸ்ரீ ஹரி, சுயவிச்சையி 
இவ்வர்த்தத்தையே சொல்வார்கள்‌. | னாலே லீலார்த்தமாகப்‌ பிரகிருதி புரு 
எப்படியெனில்‌ அப்போது பகலும்‌, | ஷர்களிடத்தில்‌ பிரவேசித்து, ஒன்றுக்‌ 
இராத்திரியும்‌, ஆகாசமும்‌, பூமியும்‌, | கொன்று ஏற்றமும்‌ குறைவுமில்லா 
வாயுவும்‌, சலமும்‌, சூரியசந்திராதி | மல்‌ சமமாக இருக்கிற சத்துவ ரஜஸ்‌ . 
சோதிகளும்‌, இருட்டும்‌, சாத்துவித : தமோகுணங்களுக்கு வைஷம்மியங்‌ 
ராஜச தாமச குணவிலாசங்களும்‌, | களைக்‌ கற்பித்து பிரகிருதி புருஷர்‌ 
மற்றுமுண்டான வஸ்துக்க ளொன்று | களுக்குச்‌ சலனமுண்டாக்கி யருளி 
மில்லாமலே பிரதான சத்தவாச்சிய னான்‌. எப்படி அதி கம்பீரமான மன 
மான மூலப்பிரகருதி யொன்றமே | சுக்கூக்‌ கந்தமானது தன்சானனித்‌ 
சமஷ்டிபுருஷரூபமாக இருந்தது. எல்‌ | இயத்தனலேயே விகாரத்தை யுண்‌ 
லாவற்றிற்கும்‌ மேற்பட்ட அந்த , டாக்குகன்றதே யல்லது யாதொரு 
ஸ்ரீவிஷ்ணு ஸ்வளூபத்தினின்றும்‌, பிர. தொழிலையுஞ்‌ செய்யவில்லையோ, அப்‌ 
தானமென்௫இுற பிரகிருதியும்‌, புருஷ | படியே பரமேசுவரன்‌ தன்சான்னித்‌ 
னென்றெ ஆத்துமாவும்‌ உண்டாகி ; திய விசேஷத்தினாலேயே பிரகிருதி 
சிருட்டிக்கு உபயோகமான சேர்க்‌ | புருஷர்கள்‌ பிரபஞ்சத்தைச்‌ சிருட்‌ 
கையில்லாதவைகளாய்‌ அந்த எம்‌ | டிக்க அபிமுகராம்படி கலக்குகிறான்‌. 
பெருமானுடைய எந்த ரூபத்தினாலே , கந்தம்‌ மனோவிகாரத்துக்கு நிமித்தமே 
தரிக்கப்பட்டிருந்தனவோ ௮து அவ | யானபடி பரமாத்துமா பிரபஞ்சத்‌ 
னுக்குக்‌ காலமென்கிற பேருடைய | அக்கு நிமித்தகாரண மாத்திரமன்று, 
தான ஒரு சொருூபமாயிருக்கும்‌. ஒவிப்‌ | தானே சலன முண்டாக்குகின்றவ 
பிரோத்தமா | வியக்தமான மகத்தகங்‌ ' னாய்‌ சலிப்பிக்கப்படுவதுமான பிர 
காராதிகள்‌ பிரகிருதியில்‌ இருக்கும்‌. ! கருதி புருஷ ஸ்வரூபமாகத்தானே 
பிரகிருதயும்‌ பரமாத்துமாவி னிடத்தில்‌ | யாகினறான்‌. ஆகையால்‌ உபாதான 
லயப்பட்டதனால்‌ மகாப்பிரளயத்துக்‌ | காரணமு மவனே. சூக்ஷமருபமும்‌ 
குப்‌ பிராசருதப்‌ பிரளயமென்று  ஸ்தூலரூபமுமான பிரகிருதியும்‌, விய 
சொல்லப்படும்‌. அந்தக்‌ காலமானது  ஷ்டி சமஷ்டிரூபமான பிரம்மா திரூபவ்‌ 
௮னாதியா யிருக்கும்‌. அந்தக்‌ காலத்‌ ட களும்‌, வியக்தமாயும்‌ அவ்வியக்தமாயு 
அக்கு எப்போதும்‌ முடிவில்லாமையி ' மிருக்னெற பிரபஞ்சமும்‌, மூலப்பிர 
னாலே சிருஷ்டி திதி சங்காரங்கள்‌ | கருதியும்‌ சர்வேசுவரனாய்‌ புருஷோத்‌ 
அவிச்சன்ன பிரவாகரூபமாகப்‌ பிர தமனாயிருக்கின்ற விஷ்ணுவின்‌ ஸ்வ 
வர்த்திக்கின்றன. ரூபமாகையாலே, காரியமான செகத்‌ 
அம்‌  அவனையல்லாமல்‌ வேறில்லை 
என்றறியும்‌. மயித்திரேயரே| அத 
நிற்க; வேனுடைய  கர்மவசத்தி 


ஓ மயித்திரேயரே! பிரகிருதி சம 
குணமாயும்‌ புருடன்‌ வேறாயும்‌ இருக்கு 
மிடத்தில்‌, விஷ்ணுவின்‌ ஸ்வயரூபமான | னாலே சலனப்பட்ட பிரகிருதியி 
காலமானது சிருட்டி யனுகூலமாகப்‌ னின்றும்‌ சாத்துவிக ராஜச தாமஸ்‌ 
பிரவர்த்திக்கன்றது. பின்பு பரப்பிரம | குணவைஷம்மிய ரூபமான மகத்த்த்து 
மும்‌; பரமாத்துமாவும்‌, செகன்மய | வம்‌ உற்பத்தியாயிற்று. பராத்பர 
னும்‌, சர்வகதனும்‌, சர்வ பூதேச்வர | னன ஸ்ரீ விஷ்ணுவினுடைய சரீர 


pp 


http://acharya.org 


மான பிரகிருதியானது தன்னாலே 
யுண்டான மகத்தத்துவத்தை மூடிக்‌ 
கொண்டது. அந்த மகத்தத்துவம்‌ சாத்‌ 
அவிக ராஜச தாமசமான குணத்‌ திர 
யத்தை யுடையதாய்‌, விரையான த 
மேலே தோலினாலே மூடப்பட்டிருக்‌ 
கிறது போல, பிரகிருதியினலே 
மூடிக்கொள்ளப்பட்டது. அப்பால்‌ 
அந்த மகத்தத்துவத்தினின்றும்‌ வைகா 
திகம்‌ தைஜசம்‌ பூதா தியென்று மூன்று 
விதமான அகங்காரம்‌ பிறந்தது, 
அதில்‌ சாத்துவிக அகங்காரம்‌ வைகா 
சிகமென்று சொல்லப்படும்‌, ராஜச 
அகங்காரம்‌ தைஜஸமென்று சொல்‌ 
லப்படும்‌. தாமஸ அகங்காரம்‌ பூதாதி 
யென்று சொல்லப்படும்‌. அந்த அகங்‌ 
காரங்கள்‌ திரிகுணாத்தமகமானபடியி 
னாலே பஞ்சபூதங்களுக்கும்‌ இக்திரி 
யங்களுக்கும்‌ ஏதுவாயிருக்கும்‌. பிரி 
ருதியினாலே மகத்தத்துவம்‌ மூடப்பட்‌ 
டதுபோல அகங்காரம்‌ மகத்தத்துவத்‌ 
தினாலே மூடப்பட்டிருர்தத. அதில்‌ 
பூதாதியென்று சொல்லப்பட்ட தாம 
சாகங்காரம்‌ விகாரப்பட்டு, சப்ததன்‌ 
மாத்திரையை யண்டாக்கிற்று, அத 
னின்றும்‌ சப்தத்தை லக்ஷணமாகப்‌ 
பெற்ற ஆகாசம்‌ பிறந்தது, அந்த 
ஆகாசம்‌ தாமச அகங்காரத்தனாலே 
மூடிக்கொள்ளப்பட்டது. அந்த ஆகா 
சம்‌ விகாரப்பட்டு பரிசதன்மாத்தி 
ரையை யுண்டாக்க அதனாலே வாயு 
பிறந்தது. அந்த வாயுவுக்குப்‌ பரிசங்‌ 
குணமாயிருக்கும்‌. அந்தப்‌ பரிசதன்‌ 
மாத்திரையான வாயுவும்‌, ஆகாசத்தி 
னாலே மூடப்பட்டது. அர்த வாயு 
விகாரப்பட்டு ரூபதன்மாத்திரையை 
யுண்டாக்கிற்று, அதனாலே தேற 
பிறந்தது, அந்தத்‌ தேஜசுக்கு ரூபம்‌ 
அசாதாரண குணமாயிருக்கும்‌. பரிச 
தன்மாத்திரையினலே ரூபதன்மாத்‌ 
திரையான தேஜ மூடப்பட்டது, 


பிரபஞ்சவுற்பத்தி 


தேஜசு விகாரப்பட்டு ரசதன்மாத்தி 
ரையை யுண்டாக்கிற்று, அதனாலே 
அப்பு பிறந்தது. ரசதன்மாத்திரை 
யான அப்பும்‌ ரூபதனமாத்திரையினா 
லே மூடப்பட்டது. அந்த அப்பு விகா 
ரப்பட்டு கந்ததன்மாத்திரையை யுண்‌ 
டாக்கிற்று, அதனாலே பிருதிவி பிறந்‌ 
தது. பிருதிவிக்குக்‌ கந்தம்‌ ௮சாதா 
ரண குணமாயிருக்கும்‌. சூட்சுமம்‌ 
கண்களுக்குத்‌ தெரியாதானபடியினா 
லே, பஞ்சமகாபூத காரணங்களான 
ரச கந்தங்களு 
டனே கூடின சூட்சுமபூதங்கள்‌ தன்‌ 
மாத்திரையென்று சொல்லப்படும்‌. 
தூலங்களான ஆகாசா தி பூதங்களிலே 
சத்தாதி குணங்கள்‌ விகசிதமாய்க்‌ 


சப்த ஸ்பரிச ரூப 


காணப்படும்‌. தன்மாத்திரைகள்‌ அதி 
லகுத்துவமும்‌, 
அற்புதப்‌ பிரகாசமும்‌, பிரசன்னத்‌ தவ 
மும்‌ உண்டாக்குகின்ற சாந்தமான 


சூட்சுமமாய்‌, சரீர 


சாத்துவிக குணமும்‌, வியாகுலமும்‌, 
கானாவிதமான வியாபாரங்களு முண்‌ 
டாக்குனெற கோரமான ராஜசகுண 
மும்‌, நித்திரையும்‌ ஆலசியமும்‌ உண்‌ 
டாக்குனெற மூடமான தாமசகுண 


மும்‌ இல்லாமலிருக்கும்‌. 


இந்தப்படி. ஆகாசாதி பூதங்களும்‌, 
தன்மாத்திரைகளும்‌, பூதாதியென்று 
சொல்லப்பட்ட தாமதாகங்காரத்தாற்‌ 
தைஜசமென்று சொல்‌ 
லப்பட்ட ராஜசாகங்காரத்தால்‌ இந்தி 
ரியங்களுண்டாயினவென்று சிலா 
சொல்லுவார்கள்‌. வைகாரிகமென்று 


சொல்லப்பட்ட சாத்துவிக அகங்கா 
ரத்தால்‌ இந்திரியங்கள்‌ பிறந்தன 
வென்று சிலர்‌ சொல்லுவார்கள்‌. இந்த 
இரண்டு பக்ஷங்களிலேயும்‌ மனதுடன்‌ 
கூடப்‌ பதினொரு இந்திரியங்கள்‌ சாத்‌ 
அவிக அகங்கா ரத்திலேபிறந்தனவென்‌ 
இறதே நிச்சயம்‌, ராஜச அகங்காரம்‌ 


http://acharya.org 


லம்சம்‌] 


பிரபஞ்சவுற்பத்தி 


9 


டான பிரமாண்டத்தைக்‌ கவிந்து ஒன்‌ 
அக்கொன்று தசகுணோத்தரமான சல 
மும்‌ அக்கினியும்‌ மாருதமும்‌ ஆகாச 
மும்‌ தாமசாகங்காரமும்‌ . மகத்தத்‌ துவ 
முமாகய சத்தாவரணங்களிருக்கின்‌ 
றன. 
களினாலே எப்படி. கவியப்பட்டிருக்‌ 


தேங்காயானது நார்‌ மட்டை 


கின்றதோ அப்படி பிரமாண்டம்‌ சத்‌ 
தாவரணங்களினாலே கவியப்பட்டி ருக்‌ 
கிறது, அந்த அண்டத்தில்‌ விசுவேசு 
வரனான நாராயணன்‌ பிரமரூபியரகி 
ரசோகுணப்‌ பிரதானனாய்‌ தேவாசுர 
கந்தருவ மனுஷிய பசு பக்ஷி தாவரங்‌ 
களைச்‌ சிருட்டித்‌ துக்கொண்டு, அப்பிர 
மேய பராக்கிரமனும்‌ சட்குணைசு வரிய 
சம்பன்னனுமான தானே சாத்துவிக 
குணப்பிரதானனாய்‌, லீலார்த்தமாக 
யுகங்கடோ னும்‌ நானாவிதமான திவ்யா 
வதாரங்கள்‌ செய்து, கல்பாந்த பரி 
யந்தமும்‌ செகத்தைப்‌ பரிபாலனம்‌ 
பண்ணிக்கொண்டும்‌, பிரளயகாலத்‌ 
தில்‌ தாமச குணப்பிரதானனான ருத்‌ 
திரரூபியாகியிருக்‌த, அதிக பயங்கர 
னாய்‌ சராசரங்களான அலை பூதங்‌ 
களையும்‌ விழுங்கி, மூன்று லோகங்களை 
யும்‌ ஏகார்ணவமாகப்பண்ணி, ஸஹ 
ஸ்ரபணாமண்டல மண்டிதனன ஆதி 
சேஷனாகிய படுக்கையிலே சயனித்‌ 
அக்கொண்டு, அப்பால்‌ பிரளயார்தத்‌ 
தில்‌ இரும்பவு மெழுந்‌இிருக்து பிரமரூபி 
யாய்‌ முன்போலவே பிரபஞ்சத்தைச்‌ 
சிருட்டித்தருளூவன்‌. 

ஷட்குண ஐசுவரிய சம்பன்னனான 
ஜார்த்தன னொருவன்‌ அந்தந்தச்‌ 
சொரூபங்களில்‌ நின்று சிருட்டி இதி 
சங்காரங்களைச்‌ செய்வதனால்‌ பிரமா 
விஷ்ணு ருத்திரன்‌ என்றெ திருகாமவ்‌ 
களை யடைனெறான்‌. அந்தப்‌ பகவான்‌ 
தானே சிருட்டி கர்த்தாவாயிருக்து 
சராசரசரிகனன தன்னைத்தானே ௪௬ 


| 
| 
| 
| 
| 


ட்டிக்கன்றான்‌. அப்படியே தானே 
பரிபாலனஞ்‌ செய்கின்றான்‌. யுகமுடி 
வில்‌ தானே சங்கரிக்கின்றான்‌. ஆகை 
யால்‌ சிருட்டி கர்த்தாவாகவும்‌ சவ்‌ 
கார கர்த்தாவாகவும்‌ தோற்றுகிறவரா்‌ 
களுக்கும்‌, சிருட்டிக்கப்படுவ தும்‌ சங்‌ 
கரிக்கப்படுவதுமாகத்‌ தோற்றுமவை 
களுக்கும்‌, தாரதம்மிய மொன்று 
மில்லை யென்றறியும்‌. எனெனில்‌, 
பிரதிவி அப்பு தேயு வாயு ஆகாசவ்‌ 
களும்‌ இக்திரியங்களும்‌ மனமும்‌ 
க்ஷேத்திரக்கயனுமாகிய சகல பிர 
பஞ்சமும்‌ அந்த ஸ்ரீ மந்கசாராயணனே. 
எப்படியென்றால்‌, சகல பூதங்களுக்‌ 
சூம்‌ ஆத்துமாவாய்‌ எல்லாவற்றையும்‌ 
தனக்குச்‌ சரீரமாக வுடையவ னாகை 
யாலே கை கால்‌ முதலான சரீரத்தின்‌ 
செய்கை சரீரியான ஆத்துமாவுக்கு 
உபகாரகமாவதுபோல்‌, பிரமாதிகள்‌ 
செய்யுஞ்‌ சிருட்டி முதலானவை 
யெல்லாம்‌ ௮வனுக்கு உதவியாகவிருக்‌ 
கும்‌. இதுவரையிலும்‌ நாம்‌ சொன்ன 


விஷயங்களை யெல்லாம்‌ ௬ருக்கிச்‌ 
சொல்லுகிறோம்‌. அதென்னவெனில்‌, 
சேதனாசேதனங்களான சகல பிர 


பஞ்சமும்‌ சரீரமாயிருக்கும்படியான 
சொரூபமுடையவ னாகையாலே பிர 
மாதி ரூபங்களினாலே சிருட்டிக்றெ 
வனு மவனே. சிருட்டிக்கப்படுறெ 
வனு மவனே. இரட்சிக்கிறவனு 
மவனே. இரட்சிக்கப்படுகிறவனு மவ 
னே. சங்கரிக்கிறவனு மவனே. சங்‌ 
கரிக்கப்படுகிறவனு மவனே. ஆனால்‌ 
தான்‌ சர்வசக்தனாயிருக்க பிரம்மாதி 
களை இடையில்‌ வைப்பது ஏனெனில்‌, 
அவர்களுக்கு இப்படி வரங்கொடுத்‌ 
இருக்கின்றான்‌. ஆகையால்‌ மயித்திரே 
யரே! அந்த ஸ்ரீ மகா விஷ்ணுபகவா 
னே சர்வவிதத்திலும்‌ உபாசிக்கத்தக்க 
வனா யிருக்கின்றனன , 


இரண்டாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
த்த. 


http://acharya.org 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
காலப்பிரமாணம்‌ 


oop 


இப்படி அருளிச்செய்யக்‌ கேட்டு 
மயித்திரேயர்‌ பராசர முனீந்திரரை 
கோக்க, முனிசிரேஷ்டரே! நிர்க்‌ 
குணமும்‌ அப்பிரமேயமும்‌ சுத்தமும்‌ 
நிர்மலமுமான பரப்பிரமத்துக்கு ரு 
ட்டி ஸ்திதி சங்கார கர்த்தருத்துவம்‌ 
எப்படிகூடேம்‌ என்று கேட்க, பராசர 


முனிவர்‌ அருளிச்செய்றொர்‌. 


அக்கினிக்கு உஷ்ணகுணம்‌ சுபா 
வமாயிருப்பதுபோல, சர்வபூதங்களுக்‌ 


கோசரமான சக்தி 


கும்‌ அவாங்மனச 
விசேஷங்களகேகமுண்டு, அப்படியே 
எம்பெருமானுக்கும்‌ சிருட்டி முத 


லானவைகளுக்குக்‌ கரரணமான சக்‌ 
திகளுண்டு, அதினாலே பரமாத்துமா 


சிருட்டி ஸ்திதி லய ங்களைச்‌ செய்தரு 


ளுவன்‌. ஸ்ரீம்‌ நாராயணன்‌ பிரபஞ்ச 


பட்டி வண்டாக்கிலா விதன்‌ சொல்‌ ஒரியும்‌ உத்‌ 
ர்‌ வ ண்‌ கனி என்‌ . தேவதைகளுக்கு இராத்திரியும்‌ உத்த 


்‌ ராயணம்‌ பகஜுமாயிருக்கும்‌. 


லுநேன்‌ கேளும்‌, 


நாராயண ஸனென்று தஇிருசாம 


த த க த க்‌ தத கு வகு தத க தத தோ தோ ௮௬ ௮ 


சமுத்திரங்கள்‌ முதலான சகல சரா 
சரங்களுக்கும்‌ வளர்தல்‌ நித்தல்‌ முத 
லானவை யுண்டாகும்‌. அது அப்படி 


யிருக்க இனி காலப்‌ பிரமாண 
லியல்பு சொல்லுகிறோம்‌. மயித்தி 
ரேயரே | நிமிஷம்‌ பதினைந்து கூடி 
லை ஒரு காஷ்டை ; அந்தக்‌ காஷ்‌ 


டை முப்பதானால்‌ ஒருகலை ; அந்தக்‌ 
கலை முப்பதானால்‌ ஒரு முகூர்த்தம்‌, 
அந்த முகூர்த்தம்‌ முப்பதானால்‌ மனு 
ஷியர்களுக்கு ஒரு அகோராத்திரம்‌, 
அதாவது ஒருநாள்‌ ; அந்த அகோ 
ராத்திரங்கள்‌ முப்பதானால்‌ இரண்டு 
பக்ஷங்களோடு கூடின ஒரு மாசம்‌; 
அந்த 
ட்சணொோயணம்‌ உத்தராயணம்‌ என்‌ 
திற இரண்டு அயனமுஞ்‌ சேர்ந்த 
ஒரு வருஷமாம்‌, தட்சிணாயனம்‌ 


மாதம்‌ பன்னிரண்டானால்‌ 


தேவ 


' மானத்தில்‌ பன்னீராயிரம்‌ வருஷமா 


முடைய பகவான்‌ லோகங்களருக்ளுப்‌ . 


பிதாமகனான பிரமாவாக அவதரித்தா 


னென்று உபசாரத்தினல்‌ சொல்லப்‌ : 


படுவது, மகாராத்தரியான பிரளயத்‌ | 


தில்‌ ஸ்ரீமக்‌ நாராயணனுடைய இரு 


, தாயுகத்துக்குப்‌ 


மேனியில்‌ பிரவே௫த திருந்து மறுபடி ' 
யும்‌ தோன றுறெதினலே என்று அறி 


யும்‌. அந்தப்‌ பிர்மாவுக்கு அவருடைய 
அளவினால்‌ நூறு வருஷகரலம்‌ ஆயுசு 
உண்டு. அதற்குப்‌ பரமென்..ற பேர்‌. 
அதில்பாதி பரார்த்தமென்று சொல்‌ 
விஷ்ணு 
சொரூபமென்று முன்னே தானே 


லப்படும்‌, காலமானது 
சொல்லி யிருந்தோமே, அர்தக்‌ காலத்‌ 
தினலே சதுரமுகனுக்கும்‌ அந்திய 
முண்டாகும்‌. அதனாலேயே மலைகள்‌ 


பரயுகத் துக்கு, 


னால்‌ ஒரு சதுர்யுகம்‌. அதில்‌ கிருத 
யுகத்துக்கு பிரமாணம்‌, நாலாயிரமும்‌ 
சந்தி சந்தியம்சங்கள்‌ எண்ணூறு 
திவ்ய சம்வச்சரமுமாயிருக்கும்‌, தரே 
சந்தி 
௪ந்தியம்சங்க ரூட்பட மூவாயிரத்‌ 
தறு நூறு இவ்‌ பசம்வச்சரமாம்‌. துவா 


பிரமாணம்‌, 


சந்தி சந்தியம்சங்க 
ரூட்பட. இ ண்டாயிரத்து நானூறு 
திவ்ய சம்வச்சரமாம்‌, கலியுகத்துக்கு 
ஆயிரமும்‌ சந்தி சந்‌ தஇியம்சங்களின்‌ 
வருஷம்‌ இரு, நூறுமாயிருக்கும்‌. சந்தி 
யாவறு யுகத்துக்கு முன்னான காலம்‌, 
சந்தஇியம்சமாவது யுகத்துக்குப்‌ பிற்‌ 
பட்ட காலம்‌. சந்தி ௪ந்தியம்சங்க 


ளுக்கு இடையிலிருக்கும்‌ காலமானது 


http://acharya.org 


சாலப்பிரமாணம்‌ 


11 


இருத திரேதா துவாபர கலிகளென்ன 
பெயர்பெற்ற ஒரு யுகமென்று சொல்‌ 
லப்படும்‌, இப்படிக்குக்‌ கருதத்‌ திரேதா 
துவாபர கலியுகங்க ளென்றெ சதுர்‌ 


யுகங்களும்‌, ஆயிரந்தரந்‌ இரும்பினால்‌ | 
சதுர்முகனுக்கு ஒருபகலென்று சொல்‌ | 


லப்படும்‌. அந்தச்‌ சதூமுகனுடைய 
தினத்தில்‌ பதினாலு மறுக்கள்‌ அதிகா 
ரம்‌ பண்ணுவார்கள்‌. இனி மநுவந்‌ 


தரப்‌ பிரமாணங்‌ கூறுவோம்‌. 


மயித்திரேயரே! சத்த ரிஷிகளும்‌, 
ருத்திராதித்தியர்‌ முதலான 
தேவதைகளும்‌, இந்திரனும்‌, மதுக்க 
ளும்‌, மநுபுத்திரரான ராஜாக்களும்‌ 
ஏககாலத்திலே சிருட்டிக்கப்படுவார்‌ 
ஏககாலத்திலே சங்கரிக்கப்படு 
தேவமானத்தில்‌ எழுபத்‌ 
தொரு மகாயுகம்‌ ஒரு மதுவந்தர மென 
அச்‌ சொல்லப்படும்‌. இந்திராதி தேவ 
தைகளுக்கும்‌ மநுக்களுக்கும்‌ இதுவே 
ஆயுட்பிரமாணமாம்‌. ஒரு மதுவந்த 
ரத்துக்குத்‌ தேவமானத்தினாலே எட்டு 
லட்சத்‌ தைம்பத்தீராயிரம்‌ வருஷங்கள்‌ 
அது மனுஷியமானத்தி 
னாலே முப்பதுகோடியு மறுபத்தேழு 
லட்சத்‌ இருபதினாயிரம்‌ வருஷங்களாம்‌. 
இந்தப்படிப்‌ பதிலை மதுவந்தரங்க 
ளானால்‌, நானமுகனுக்கு ஒரு பகலாம்‌. 
இதன்‌ முடிவில்‌ ஒரு மைமித்திகப்‌ 
பிரளயம்‌ உண்டாகும்‌. இந்தத்‌ தினப்‌ 
பிரளயத்தில்‌, பூலோக புவர்லோக 
சுவர்லோகங்கள்‌ தூக்கப்பட்டு, நாச 


வசு 


கள்‌, 
வார்கள்‌. 


. அளவாம்‌. 


மாகும்‌, அப்போது மகர்லோகத்திலே 
வாசம்‌ பண்ணுகிறவர்கள்‌, அந்தப்‌ 
பிரளயாக்கினிச்‌ சுவாலையினுடைய 
வேகத்தைப்‌ பொறுக்க மாட்டாமல்‌, 
தங்கள்‌ லோகத்தைவிட்டு ஜனலோகத்‌ 
அக்குப்‌ போவார்கள்‌. அப்பால்‌ சத்த 
சாகரங்களும்‌ பொங்கித்‌ திரிலோகங்‌ 
களையும்‌ ஏகார்ணவஞ்‌ செய்த சமயத்‌ 
தில்‌ நாராயணாத்மகனன இரணியகர்ப்‌ 
பன்‌ இருலோகங்களையும்‌ விழுங்கெ 
எம்பெருமானுடைய அதுப்பிரவேசத்‌ 
தினாலே பருத்தவனாகி, அவனுடைய 
நாபிக்‌ கமலத்தி லிருக்கையாலே அதி 
சேஷனாகிற சயனித்தில்‌ சயனித்‌ தக்‌ 
கொண்டு, ஜனலோக நிவாசிகளான 
யோசேரர்களால்‌ தியானிக்கப்பட்ட 
வனாய்‌,முன்‌ சொல்லப்பட்ட பகலளவு, 
ராத்திரி யோக நித்திரை செய்தருளு 
வன்‌. இப்படி ஆயிரஞ்‌ சதர்யுகப்‌ பிர 
மாணமான ரரத்திரியுவ்‌ கடர்தபின்பு 
பதும சம்பவனான பிதாமகன்‌ மீண்டும்‌ 
இப்‌ 
படிப்பட்ட இனங்களைக்‌ கொண்ட 
சம்வச்சரம்‌ தூறுலை சதா முகனுக்கு 
ஆயுசு முடியும. அதில்‌ ஐம்பது சம்வச்‌ 
சரங்கள்‌ பரார்த்தமென று சொல்லப்‌ 
படும்‌. முன்னொரு பரார்த்தமாயிற்று, 
அத பிராம்மமென்கிற கல்பம்‌. அது 
இப்போது 
நடக்கின்‌ 


சராசரங்களைச்‌ சிருட்டிப்பான்‌, 


சமார்த்தமான காலம்‌. 
இரண்டாம்‌ பரார்த்தம்‌ 
றது. இது வராகநாமகமான முதற்‌ 
கல்பம்‌. 


ழன்றுமத்தியாயம்‌ மற்றிற்று, 


டட அ 


http://acharya.org 


நான்காம்‌ அத்தியாயம்‌ 


ஸ்ரீ வசாஹாவதார வைபவம்‌ 


இப்படியாக அருளிச்‌ செய்த ! லோகங்களுக்கும்‌ பிரபு. மயித்திரே 
பராசர முனிவரை கோக்க, ஓ முனி யரே! சிருஷ்டி காலத்தில்‌ பிரமாவி 
சிரேஷ்டரே! காரரயணனென்கிற திரு னிடத்தில்‌ அனுப்பிரவேசித்து சிருஷ்‌ 
நாமத்தையுடைய அந்தப்‌ பிரமஸ்வரூபி | டியை நடத்துனெறான. 
யான பகவான்‌, இந்தக்‌ கல்பத்தின்‌ 
ஆதியிலே சர்வ பூதங்களையும்‌ எந்தப்‌ 
படி சிருட்டித்‌ தருளினரோ ௮௫௮ 
அடியேனுக்கு விசதமாகும்படி முக்‌ 
திய பாத்தும கல்பத்தைப்பற்றிய 
பிரளயத்தின்‌ பின்னான இந்த வராக 
கல்ப சிருஷ்டியை அறிய விரும்புகின்‌ 


| 

| அவன்‌ மகாசலத்திலே சயனித்திருச்‌ 
றேன்‌ என்ன, பராசரர்‌ தம்‌ erred 

| 

| 

| 


தானன்றோே. இதனாலே மநுவாதி 
மகாரிஷிகள்‌ நாரயண சப்த நிர்வச 
னத்தைத்‌ தெரிவிக்கிற சுலோகத்தை 
அருளிச்செய்‌ திருக்கன்றார்கள்‌. நர 
சப்த வாச்சியனான பரமாத்மாவினிடத்‌ 
தில்‌ சனித்த உதகங்கள்‌ காரங்களென்‌ 


ரான மயித்திரேயரைக்‌ கடாஷித்து அச்‌ சொல்லப்படும்‌, * அந்த நாரங்கள்‌ 


அருளிச்‌ செய்னெறார்‌. அவருக்குப்‌ விறப்கிடமானயடியினனே 

அந்தத்‌ தேவனுக்கு நாரயணனென 
இற இவ்ய திருஈாமம்‌ உண்டாயிற்று. 
இப்படி. திவ்ய திருராமமுடையவனலும்‌, 
ஜகத்‌ பிரபுவுமான அந்த எம்பெருமான்‌) 
நீர்மேல்‌ தரமரையிலை யொன்று மிதக்‌ 


ஓ மயித்திரேயரே| பிரஜாதிபதிக 
ளுக்கு அதிபதியாய்‌, நரராயணாத்துமக 
னாய்‌, தேவதேவனுமான அந்தப்‌ பிரம 
ரூபியான பகவான்‌, பிரஜகைளைச 
சிருஷ்டித்த விதத்தை யறிவிக்றேன்‌ 
கேளும்‌. முன்சொன்னபடி. சதூர்யுக 
சஹஸ்ர சங்கையான ராத்திரியெல்‌ 
லாம்‌ யோக நித்திரை செய்தருளி, 
விடியற்‌ காலத்தில்‌ நித்திரை தெளிந்து 
பிரபோதமடைந்து, சத்துவ குணம்‌ தருளினற்போல, அப்போது சகல 
மேலிட்டவனாய்‌, சதுர்முகன்‌ சூனிய லோக ரக்ஷ்ணத்திற்காகவே ஸ்திர 
மான மூன்று லோகத்தையும்‌ மறுபடி. | மான திருவுள்ள முடையவனாக, 
யும்‌ சருஷ்டிக்கத்‌ திருவுள்ளமானான்‌. வேதங்களும்‌ வேதங்களாலே சொல்‌ 
பராத்பரனும்‌ சட்குண ஐசுவரிய சம்‌ லப்பட்ட யாகாதிதருமங்களுமாக நிரூ 
பன்னனும்‌ அனாதியும்‌ சர்வ செகத்‌ | பிக்கத்தக்கதான ஸ்ரீ வராகாவதாரத்‌ 
காரண பூதனும்‌ சதுர்முக சொரூபனு | தைச்‌ செய்தருளி, ஜனலோகத்திலே 
மான அர்த ஸ்ரீமர்‌ ராராயணனே சர்வ | யிருக்கிற ஸனகஸனந்தனாதி யோகந்தி 


கக்கண்டு, ஏகார்ணவமான பிரள 
யோதகத்தில்‌ முழுகியிருந்த பூமியை 
। மேலேயெடுக்க நினைத்து, முனகல்பத்‌ 
தில்‌ லோகரக்ஷணார்த்தமாக மச்சிய 
கூர்மாதி திவ்வியாவதாரங்களைச்‌ செய்‌ 


http://acharya.org 


ஸ்ரீ வராஹாவதார வைபவம்‌ 19 


'ரர்கள்‌ வேத வசனங்களாலே வெகு 
விதங்களாகத்‌ அதிக்கப்பெற்று, தமக்‌ 
குத்தாமே ஆதாரமாக, ஏகரர்ணவ 
மான பிரளயோதகத்தில்‌ பிரவே௫த்‌ 
தருளினான்‌. இவ்விதமாய்த்‌ தன்னை உத்‌ 
தரிப்பதற்காகப்‌ பாதாளத்துக்கு எழுந்‌ 
தருளின எம்பெருமானைப்‌ பார்த்து, 


வனந்தாழ்வானாகிற இவ்ய சயனத்‌ 
தில்‌ சயனித்து மகாயோடுிகளாலே 
தியானிக்கப்பட்ட கோவிந்தன்‌ நீ யன்‌ 
ரோ. பராத்பரனும்‌ திவ்வியனுமான 
வுனது நிஜசொருபத்தை எவராகிலு 
மறிவரோ. நீ ஜகத்தை ரக்ஷிக்கவேண்டி. 
லீலார்த்தமாகத்தரித்த, அந்த மச்யெ 
பூமிபிராட்டியானவள்‌ சர்துஷ்டாம்‌ | கூர்மவராகா தி அவதாரங்களையன்றோே 
தரங்கையாய்‌ அவருக்குத்‌ தெண்‌ டன்‌ 
சமர்ப்பித்து விநயவின தகர த்திரை 


தேவர்களும்‌ ஆரா திக்கன்றார்கள்‌. 
மோக்ஷத்தை யபேக்ஷிக்கிற மகரிஷிக 
ளும்‌ பரப்பிரமமான வுன்னை ஆரா 
தித்து முத்தராய்ப்‌ பரமானந்தத்தை 
யடைகஇருர்கள்‌. எல்லாவற்றிற்கும்‌ 
ஆதாரமும்‌ ஆதேயமும்‌ தாரகனும்‌ பிர 
காசகனுமாகையாலே, ஸ்ரீ வாசுதேவ 
னென்கெ இருநாமமுள்ள உன்னை 
ஆராதியாமல்‌ எவன்‌ முத்தியடைய 
மாட்டுவான்‌. மனதினாலே இரதிக்கப்‌ 
படுகிற சுகமுதலான தும்‌, கண்முத 
லிய இந்திரியங்களாலே இருக்கத்‌ 
தக்க ரூபா திகனும்‌, புத்தியினாலே பரிச 
சேதிக்கப்படும்படியான பிரமாணாந்த 
ரங்களும்‌, உன்‌ சொருபங்களன்றே. 
ஓ தேவதேவனே | உன்னிடத்திலே 
சனித்து, உன்னை யாசிரயித்து உன்‌ 
சரீர பூதையாய்‌ உன்னிடத்திலேயே 
நிலைத்திருப்பே னாகையால்‌, லோகங்க 
ளெல்லாம்‌ அடியேனை * மாதவி 
யென்று பிரசித்தமாய்‌ச்‌ சொல்லும்‌, 
சகல ஞான சொரூபனே | நீ ஜயசாலி 
யாகக்கடவை ; அதாவது, நீ வாழ்க, 
ஸ்தூலப்பிரபஞ்ச சொரூபனே | நீ 
ஜயிக்கக்கடவை, அவ்யயனே! வாழ்க, 

££ பிரமரூபமும்‌ ஸ்வயரூபமும்‌ ருத்‌ அளவில்லாதவனாகையாலே, அனந்த்‌ 
திரரூபமும்‌ தரித்து, சர்வபூதங்களுக்‌ ! னென்னும்‌ திருராமமுடையவனே | 
கும்‌ சிருட்டிகர்த்தாவும்‌ ரக்ஷகனும்‌ | ஜய ஜய. வியக்தபூதாதி சொரூபனே | 
சங்காரகனுமாய்‌ இருந்து, கல்பாந்த அவ்வியக்தரூபனே | ஜயஜய. மகாப்‌ 
காலத்தில்‌ சகலபூதங்களையுவ்‌ கரதத, | பிரபாவா | உத்கிருஷ்டங்களுக்கும்‌ 
மூன்று லோகங்களையும்‌ தண்ணீர்‌ நிகருஷ்டங்களுக்கும்‌ ஆத்துமாவான 
பொங்க மூழ்த்தும்படி. செய்து, திரு | வனே | ஜயஜய விசுவாத்தமகனே | 


யாய்ப்‌ பக்திபூர்வமாகத்‌ ததிபண்‌ 
ணுவரளானாள்‌. 

££ ஓ தாமரைப்போன்ற திருக்கண்க 
ரூள்ளவனே | சங்கசக்கரகதாதி திவ்‌ 
யாயுதமுள்ளவனே ! உனக்குத்‌ தெண்‌ 
டன்‌ சமர்ப்பிக்கன்றேன்‌. பூர்வத்‌ 
திலே மகார்ணவத்தில்‌ முழுகக்கடந்த 
என்னை நீயே யுத்தரித்தாய்‌. இப்போ 
அம்‌ அப்படியே அடியேனை யுத்தரித்‌ 
தருளவேண்டும்‌. ஓ ஜனார்த்தன ! உன்‌ 
கடாக்ஷத்தினலே ரக்ஷிக்கப்பட்ட 
நானும்‌ சகல தேஜோ வாயு ஆகாசங்க 
ளும்‌, மகத்தகங்கார தன்மாத்திரைக 
ளும்‌, பிரகிருதியும்‌, வேனும்‌, உன்னு 
டைய சரீரங்களன்றோ, கேஷேத்திரக்‌ 
கிய சொரூபனும்‌, பரமாத்மாவும்‌, 
சமஸ்த ஜகத்வியாபகனுமான உனக்கு 
நமஸ்காரஞ்‌ செய்கின்றேன்‌. அவ்வி 
யக்தமான சூக்ஷ்மப்பிரக்ருஇயும்‌, வியக்‌ 
தமான பிரபஞ்சமும்‌, காலமும்‌, 
சொரூபமாகவுடையவனான உனக்கு 
நமஸ்காரம்‌ பண்ணுகன்றேன்‌." 


து து வ ளை உண விவ்‌ தா்‌ கக த த க த த க்‌ கவகவாவளவகவளைவளவைவகவவனைவவவளைவைவகு 


* மாதீவி' என்கிற பதத்‌,தச்கு மாதவனுடைய சம்பர்த்மானவள்‌ என்பது பொருள்‌ 4 


http://acharya.org 


14 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [முத 


) 


ஜயஜய. எக்கியங்களுக்கு அதிபதியே! | அங்கே பகவத்தியானஞ்‌ செய்து 
நீ ஜயஜய. யக்கியங்களும்‌ வஷட்கார கொண்டு மகரபரிசுத்தரா யிருக்கிற 
மும்‌ நீயே. பிரணவமும்‌ திரேதாக்‌ டனைக ஸனந்தனாதிகளுடைய தேகங்க 
இனிகளும்‌ நீயே. சதர்‌ வேதங்களும்‌ ளில்‌ பரிசித்த, அவர்களை மேலும்‌ 
நீயே, வேதாந்தங்களும்‌ நீயே. அந்த பரிசுத்தராக்கயெ து. 
மயக்கத்துக்கு உரிய புருஷனும்‌ சிவே, | தந்தன வன்ம பல்வ 
சி புருஷோத்தமா ! சூரிய சசதிராதி | வ்‌ அந்தச்சலம்‌, ஸ்ரீ யக்யெவராக 
கிரகங்களும்‌, அசுவினியாதி நக்ஷத்தி | | மூர்த்தியினுடைய குளம்பு தால்னெதி 
ங்களும்‌, மற்றுமுண்டாகிய தாரகா | | அளை வினய்‌, அடை டாகள்கிறுள்‌ 
கணங்களும்‌, மூர்த்தமான திரவியங்க | 
ரூம்‌, மூர்த்தமல்லா தவைகளும்‌, காண 
ப்பட்டவைகளும்‌, காணப்படா தவை 
களும்‌, மற்றும்‌ அடியேனாலே சொல்‌ 
லப்பட்டதம்‌, சொல்லப்படாததும்‌, 
சுமன்தமும்‌ நீயே. ஓ சகலமான தேவ 
தைகளுக்கும்‌ ல்‌ ஸ்வாமி! இப்‌ 
படி. எல்லாவற்றிற்கும்‌ ஆக்துமபூத 
டடத உனக்குத்‌ தெண்டன கக | ! இருவுதரத்தோடு கோட்டு நுனியில்‌ 
இன்றேன்‌. இன்னு மின்னும்‌ உனக்கு | பூரியை யெடுத்துக்கொண்டு, ரசா 
| தல லோகத்திலிருந்‌ தெழுக்தருளி, 
சர்வ வேதாத்மகமான இவ்விய இரு 


ளே, பாதாளத்துக்கு வெகு இரைச்ச 
அடனே இறங்கிற்று, அந்த மகா 
வராகமூர்த்தியினுடைய பிரளயமாருத 
சமானமான நிசுவாசத்தின்‌ வேகத்த 
னாலே, பூலோக வாசிகளான ஜனங்‌ 


| கள்‌ தள்ளப்பட்டவர்களாய்‌, அப்புறம்‌ 
| போய்விட்டார்கள்‌. இவ்வாறு ஸ்வாமி 
) 


பிரளயார்ணவோதகத்தினல்‌ நனைந்த 


! 


நமோ நமத 


இவ்விதமாய்ப்‌ பூமிபிராட்டி வெகு 
வாய்‌ ஸ்ததிபண்ண, அர்தப்‌ பூமி) 
யைத்‌ தரிப்பவனான ஸ்ரீயப்பதியான | 

8 ட 
வன்‌ வராக ரூபததுக்கு பப்‌ அது | லோக நிவாசிகளான ஸனகஸனந்தன 
மான சாமவேத மயமான கஞூர்க்குர ஸனத்துமாரா தி இவ்யயோகிகள்‌ ஆன 


மேனியை யுதறி யருளுமளவில்‌, அந்த 
வராகமூர்ததிபினுடைய ரோமகூபங்‌ 
களினடுவே நின்௮ காணப்பட்ட ஜன 


சத்தத்தினலே மியி. செய்த ந்த மிகுர்து, அதிக பக்திபுடனே முடி 
தோத்திரத்திறகுத்‌ திருவுன்ள 1 வணங்கிக்கொண்டு, புளகாங்கித சரீ 
தைக்‌ காட்டியருளினான்‌. பின்பு மலர்‌ | 
ந்த செந்தாமரைமலரையொத்த இருக்‌ 
கண்களுடையவனும்‌, கருகெய்தற்‌ 
பூவை யொத்து விளங்குந்‌ திருமேனி 
யுடையவனுமான மகா வராக ரூப 
முடைய ஸ்ரீமந்‌ நாராயணன்‌ கோட்டு 
நுனியாலே பூமியை யுயரவெடுத்து | நீ ஜயிக்கக்கடவை பிரம ருத்திரர்களைப்‌ 
மகா நீல மலைபோல பாதாளத்தினின்‌ ! படைத்ததனாலே கேசவனென்னும்‌ 
அம்‌ எழுந்தருளினான்‌. இப்படி தோன்‌ உபநாமமுடையவனே | சங்கு, சக்க 
நிய ஸ்ரீயக்யெ வராகமூர்த்திபினு | ரம்‌, கதை, வாள்‌, வில்‌ என்றெ பஞ்சா 
டைய சுவாச மாருத வேகத்தினா | யுதங்களைத்‌ தரித்தவனே ! எல்லாம்‌ 
லெழும்பிய ' மகார்ணவ சலமானஅ, செய்யவல்லவனே! சிருட்டிஸ்திதி சங்‌ 
'ஜனலோகம்‌ வரைக்கும்‌ பரந்து, | காரங்களுக்குக்‌ கர்த்தாவும்‌, ஆள்பல 


http://achartya.org 


ரர்களாய்க்‌ கெம்பீரமு:ம்‌ பயங்கரமு 
மான கண்களுடையவனான வராகப்‌ 


பெருமாளை ஸ்துதி செய்தருளிஞர்கள்‌. 


“பிரமன்‌ முதலான லோகேசுவரா்‌ 
களுக்கெல்லாம்‌ மேலான ஈசுவ்ரனே! 


க ய் வே அவளவு னவய கனியன்‌ வணி 


16 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[முத 


மாகாயத்திற்கும்‌ நடுவாயிருக்கும்‌ அர்த 
ரிக்ஷமென்பது யா அண்டோ, அதெல்‌ 
லாம்‌ விசுவரூபதரனன உனது திவ்‌ 
விய மங்கள விக்கிரகத்தி னாலேயே 
வியாபிக்கப்பட்டி ருக்கிறது. சர்வலோ 
கங்களையும்‌ வியாபிக்கத்தக்க காந்தி 
நீ இந்தப்‌ பிரபஞ்சத்‌ 
திற்கு இதமுண்டாகும்படி திருவுள்‌ 
ளம்பற்றவேண்டும்‌, ஓ ஜகந்காதா ! 
உண்மையான பொருள்‌ நீ யொருவ 
னேயன றி மற்றொன மில்லை. எப்படி 
யெனனில்‌, சராசரமயமான சகலமும்‌ 
உன்னாலே வியாபிக்கப்பட்டு உன திரு 
மேனியா யிருக்கிறபடியினுலே இது 
வெல்லாம்‌ உன்மகிமையே யாகறது. 
ஆனதுபற்றி நீயொருவனே பரமார்‌ 
தீத மாறொய்‌. உலகத்துக்குக்‌ காரண 
பூதப்‌, அதனிடத்தில்‌ உள்ளும்‌ புற 
மும்‌ வியாபித்திருக்கன்‌ ற உன்‌ மகிமை 
சொல்லத்தக்கதோ. திருஷ்டி பதத்திற்‌ 
கும்‌ மனதுக்கும்‌ கோசரங்களாய்க்‌ 


யுடையவனே! 


காணப்பட்டிருக்கிற வஸ்துக்களெல்‌ 
லாம்‌ ஞானமயமான உன்னுடைய 
சரீரங்கள்‌. சத்து ௮சத்து என்கிற 
விவேகமில்லாத அஞ்ஞானிகள்‌ உன்‌ 
னுடைய சரீரமான பிரபஞ்சத்தை 
பிரரந்தியநானத்தினாலே வேறான தேவ 
மனுஷ்யா திரூபமாக நினைக்கின்றனர்‌. 
புத்தியீனர்களான சனங்கள்‌ ஞான 
மயமான தங்களுடைய நிஜசொரூபங்‌ 
களை யறியாமல்‌ தான்‌ ௮மரனென்‌ 
அம்‌, தான்‌ மனுஷியனென்றும்‌, இது 
பசுவென்றும்‌, இது தாவரமென்றம்‌, 
பிராந்திவசத்தினுலே நினைத்துக்கொ 
ண்டு, மோகார்ணவத்தீல்‌ முழுகி 
யிருக்கிறார்கள்‌. இப்படி பிரகிருதி 
புருஷ விவேகமில்லாத சேதனங்கள்‌, 
சகல ஜகத்காரண பூதனும்‌ சமஸ்த 
பிரபஞ்ச சரீரகனுமான உன்சொரு 
பத்தை எப்படிக்‌ காண்பார்கள்‌. எவர்‌ 


கள்‌ ஆத்தும சொரூபத்தை ஞானசார 


| 
I 
| 
| 
| 


அஷ அவவ ளம விவ வளவ னவன “வளவ அவன வனவளிவள ஷள்வக்வா வை 


க 


மாக அநிர்‌து, பகவானை அனுபவிக்‌ 
யோகநிலைக்கு யோக்கிய 
மான பரிசுத்த மனமுடையவர்களோ 
அவர்கள்‌ பிரகிருதி விகாரமான தேவ 
மனுஷ்யாதி ரூபமாய்க்‌ காணப்படுகிற 
இந்தப்‌ பிரபஞ்சத்தை ஞானகுண 
முள்ள ஆக்தும சொருபமாகவும்‌ உன்‌ 
திருமேனியாகவும்‌ காண்கினருர்கள்‌, 


கத்தக்க 


ஓ எல்லாருக்குமேலான ஸ்வாமி | 
சகலத்துக்கும்‌ அந்தர்யாமியா யிருப்‌ 
பவனே ! சகல லோகங்களுக்கும்‌ 
இருப்பிட மானவனே | அறியக்கூ 
டாத மதிமையுடையவனே! சேவிப்ப 
வர்க ளிருதயம்‌ குளிரும்படி செந்தா 
மரை போல மலர்ந்த திருக்கண்க 
ரூடையவனே | இந்தப்‌ பூமியை உத்த 
ரித்து அடியேங்களுக்குச்‌ சுகத்தைக்‌ 
கொடுத்தருள வேண்டும்‌. சர்வைசுவ 
ரிய முதலான சற்குணமுடையவனே! 
கோவிந்தனே! நீ சத்துவ குணப்பிர 
தானனாகி இந்தச்‌ செகத்தையெல்லாம்‌ 
ரட்சிக்கத்‌ திருவுள்ளம்‌ பற்றினாய்‌. 
ஆகையால்‌ பூமியை யுத்தரித்து, ஸ்தா 
னத்தில்‌ நிறுத்தி, எங்களுக்கு சேஷமத்‌ 
தைக்‌ கொடுத்தருள வேண்டும்‌. தாம 
ரைக்‌ கண்ணனே | லோகங்களுக்கு 
உபகாரமாக வன்றோ நீ சிருட்டியில்‌ 
பிரவேசிப்பது; உனக்குத்‌ தெண்டன்‌ 
சமர்ப்பிக்கன்றோம்‌. அடியேங்களுக்‌ 
குச்‌ சுகமருளக்‌ கடவை” என்று இப்‌ 
படி ஸனக ஸனந்தனாதி யோர்திரர்‌ 
கள்‌ அனேக விதமாகத்‌ தோத்திரம்‌ 
பண்ண, பூமியைத்‌ தரித்தவனும்‌, ஸ்ரீ 
வராக ரூபனும்‌ ஆன பரமாத்துமா 
வானவன்‌ மகார்ணவத்தினின்றும்‌ 
பூமியை யெடுத்து 
ஜலத்தின்மேல்‌ நிறுத்தி யருளினான்‌. 


பழையபடியே 


இவ்விதமாய்‌ அர்தப்‌ பெருவெள்ளத்‌ 
தின்மேல்‌ ஸ்தாபிக்கப்பட்ட பூமியா 
னது கப்பல்போலவே உருக்குவிர்து 


http://acharya.org 


லட்சம்‌] தேவமனுஷ்யாதி சிருஷ்டி 17 


பரக்ததாகையாலே, அச்த மகார்ணவ | யஸ்தனாயும்‌ நிமித்தகாரணனாயும்‌ இருப்‌ 
ஜலத்தில்‌ மிதந்துகொண் டிருந்ததே | பன்‌ ஆகையால்‌ இப்படிச்‌ சிருட்டிக்‌ 
யல்லாமல்‌, முழுகவில்லை, இறதினலே அவனுக்கு வைஷம்மிய 
பின்பு சர்வகாரணமாய்‌ அனாதியான மும்‌ நிர்த்தயத்‌துவமும்‌ இல்லை. சிவன்‌ 
ஸ்ரீஹரிபகவான்‌ பூமிதேவி பிரார்த்‌ கள்‌, அனாதி கர்மவாசனா வசத்தனலே 
தித்த பிரகாரம்‌ அந்தப்‌ பூமியில்‌ தன்‌ பூர்வ கர்மா தனுபமாக நானாவித 
னுடைய சங்கல்ப மாத்திரத்தனாலே | வ த்‌ கானுக்கு கா 
முன்‌ எரிர்துபோன பர்வத முதலான | மார்க்கங்களிலே சஞ்சரித்துக்கொண் 
வைகளை யெல்லாம்‌ மறுபடி முன்‌ டிருக்கனெறன; 
பேர்லவே சிருட்டித்‌ தருளினான்‌. ்‌ 
சர்வசமனும்‌ சாகிபூதனுமான பரம 
புருஷனைத்‌ தவிரப்‌ பிரபஞ்சத்துக்கு 
வேறொரு காரணமு:மில்லை, சீவாத்து 


இப்படியாக ஸ்ரீமர்‌ நாராயணன்‌ 
ரஜோகுணத்தை யாசிரயித்த, நான்கு 
முகங்களோடு கூடின பிரம ரூபத்‌ 
தைத்‌ தரித்த, ஏழு திவாயிருக்றெ 
பூமி பாகங்களையும்‌, மற்றும்‌ புவர்‌ 
லோக முதலான லோகங்களையும்‌, 


மாக்களுடைய அனாதி கர்ம வாசனா 
சக்தியினாலே நல்ல ஜன்மங்களும்‌ 
கெட்ட ஜனமங்களுமாய்‌ அந்தந்த 
வஸ்துக்கள்‌ மாறிவரும்‌. ஆகையாலே 
தான்‌ ஸ்ரீயப்பதி முக்கிய காரண 
மாயிருக்தாலும்‌, சேதனர்களுடைய 
கர்மங்களைக்‌ கொண்டே சிருஷ்டி 


தருளினான்‌. 

எம்பெருமான்‌, சிருட்டியிலே நிமித்த 
மாத்திரமே யாகிறான்‌. சிருட்டிக்கப்‌ | ஈானாவிதம்‌ ஆகவேண்டி யிருக்கை 
படும்‌ வஸ்துக்களினுடைய சக்தி 
களே முக்கிய சக்திகளானெறன. 


யாலே, அவை பிரதானமாக உபசார 
வழக்காய்ச்‌ சொல்லப்பட்டன வென்‌ 
இறியும்‌, 
நாலாமத்தியாயம்‌ ழற்றிற்று, 

ட அணி 


மறுபடியும்‌ முன்போலவே இருட்டி த்‌ 
| 
| 


மயித்தரேயரே | எம்பெருமான்‌ மத்தி 


ஜந்தாம்‌ அத்தியாயம்‌ 
தேவமனுஷ்யா தி சிருஷ்டி. 


—0 RO 

இச்தப்படி பராசர மகாமுனி அரு 
ளிச்செய்யக்‌ கேட்டு மயித்திரேயர்‌, 
ஓ மகாத்துமாவே ! அந்தப்‌ பிரமாவா 
னவர்‌ ஆதிகாலத்திலே, தேவதைகள்‌ | 
ரிஷிகள்‌ பிதுர்க்கள்‌ அசுரர்‌ மனிதர்‌ 
முதலானவர்களையும்‌, விலங்குகளையும்‌, 
பறவைகளையும்‌, மற்றும்‌ தாவரங்களை 
யும்‌, பூசரங்களையும்‌, கேசரங்களையும்‌, ஓ முனீந்திரரே! அந்தப்‌ பிரம 
ஜலசரங்களையும்‌ எந்தவிதமாய்ச்‌ சிருஷ்‌ | தேவன்‌ பிரபஞ்ச சிருட்டி செய்ய 
டித்தார்‌ 2 அவைகளுக்குக்‌ குணங்‌ ! நினைத்துக்கொண்டிருக்கையிலே, சர்ல 


களும்‌ சுபாவங்களும்‌ ரூபங்களும்‌ 
| எவை 2 இந்த விஷயங்களை யெல்லாம்‌ 
விஸ்தாரமாக அடியேனுக்குக்‌ இருபை 
பண்ணவேண்டும்‌ என்௮ கேட்க, ஸ்ரீ 
பராசர மகாமுனிவர்‌ அருளிச்‌ செய்‌ 


வாரானார்‌. 


ee வனவள 


http://acharya.org 


18 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ _ [முத 


நியாமகனன நாராயணனால்‌ ஏவப்‌ | வரங்கள்‌ முக்கிய -சிருட்டியென்று 
பட்ட நினையாத நினைவினலே தாமச | சொல்லப்படும்‌, சதுர்முகன்‌ இந்த 
குணப்‌ பிரதானமான சிருஷ்டியொ | ஸ்தாவரங்கள்‌ லோகவியாபாரத்தை 
ன்ற உண்டாயிற்று, அது * தமச, | ஈடத்துஞ்‌ சாமர்த்திய மில்லாதவை, 
மோகம்‌, மகாமோகம்‌, தாமிஸ்ரம்‌, | ஆகையால்‌, இவற்றால்‌ பிரயோஜன 
அந்ததாமிஸ்ரம்‌ என்று சொல்லப்பட்ட. | மில்லை என்று சிந்தித்துக்கொண்டி.ருக்‌ 
பேதங்களினாலே ஐக்துவிதமாய்‌,விருட்‌ | கையில்‌, அவருடைய பாரிசபாகங்களி 
சங்களும்‌, புதர்களும்‌, கொடிகளும்‌, | லிருந்து மிருகங்கள்‌ முதலான தரி 
பூண்டுகளும்‌, புல்லுகளுமான ஐவ | யக்குசா திகள்‌ பிறந்தன. அவை பக்‌ 
| 
| 
| 
| 
| 


கைப்பட்ட தாவர சிருட்டியா யிருந்‌ | கங்களிலிருக்து குறுக்காய்ப்‌ பிறந்தன 
வாகையாலே திரியக்குகள்‌ என்று 
சொல்லப்படும்‌. அவையும்‌ தமோ 


த்து. ௮து௬த்த தாமச சிருஷ்டியாகை 
யாலே, தண்ணீர்‌ முதலானவைகளைக்‌ 
குணப்‌ பிரதானங்க ளாகையாலே; 
விவேகமில்லாதவையாய்‌, தாயைச்‌ 


கிரகிப்பது முளைப்பது செழிப்பது முத 
லான காரியங்களுக்கேற்ற அற்ப அறி 
வுள்ளதே யன்றித்‌ தன்னை இப்படிப்‌ 
பட்டதென அறிவதும்‌, சப்தாதி விஷ 
யங்களையும்‌ சுகதுக்கங்களையும்‌ அறி 


சேர்தல்‌ முதலான  அ௮க்கிரமச்‌ செய்‌ 
கைகளுூள்ளவைகளாய்‌, அவிவேகமய 
| மான தங்கள்‌ ஞானமே அதியுத்தம 
வதுமாகிய அறிவு இல்லாததா யிருக்‌ | ஞானமாக நினைத்துக்கொண்டு, தேகத்‌ 
கும்‌. பிதாமகன்‌ அவைகளைப்‌ பார்த்து தையே ஆத்மாவாக வெண்ணிக்‌ 


தமோகுணப்‌ பிரசுரமான இந்தத்‌ , கொண்டு, அகங்காரமயங்களாய்‌, 


க 


தாவரங்கள்‌ முன்னே எப்படி பிறந்‌ டர்‌ இருபத்தெட்டு விதங்களாய்‌, ௬௧ 
தனவென்றனன்‌. ஆகையால்‌, ஸ்தா ' துக்க மாத்திரந்‌ தெரிந்தவைகளாய்‌, 


* தமல்‌,--சேகாதிகளை ஆத்தமாவாக நினைத்தல்‌. மோகம்‌,அதேகசம்பர்தமான 
மக்கண்‌ முதலானவர்களூக்குத்‌ தன்னை அதிபதியாக நினைத்தல்‌. மகாமோகம்‌ -சப்ச்‌. 
தாதி விஷயங்களை யனுபவிக்கு நினைப்பு. தாமிஸ்ரம்‌-—அதற்கு இடையூறு வந்தால்‌ 
உண்டாகும்‌ கோபம்‌. அர்ததாமிஸ்‌ரம்‌,--௮வற்றை நாசப்படவொட்டாமல்‌ காக்க 
வேண்டுமென்னும்‌ மனவெழுச்சி இவை அவித்தையின்‌ விருத்திகள்‌. 


4 இருபத்தெட்டு விசங்களாவன:--மாடு, ஆடு, எருமை, மான்‌; பன்றி, சவயம்‌, 
ருரு, அவி, ஒட்டகம்‌ அயெ இரட்டைக்குளம்புள்ளவை ஒன்பதும்‌, கழுதை, குதிரை, 
கோவேறு கழுதை, கவுமம்‌ சமரம்‌, கவரி ஆகிய ஒற்றைக்குளம்புள்ளவை ஆறும்‌, 
நாய்‌, ஈரி, செர்ஈரய்‌, புலி, பூனை, முயல்‌, சல்யசம்‌, சிங்கம்‌, குரங்கு; யானை, ஆமை, 
உடும்பு, முதலை ஆகிய ஐந்து ஈகங்களுடையவை பதின்மூன்‌ றும்‌, ஆச மிருசசாதிகள்‌ 
இருபத்தெட்டு விதம்‌. இன்னும்‌ அனேக மிருகங்க ளிருர்தாலும்‌ அவையெல்லாம்‌ 
இவற்றின்‌ உட்பிரிவுகளாமென வறிக, 

இருபத்தெட்டுச்‌ சத்தி வதமுள்ளவையென்‌ றுஞ்‌ சொல்லப்படும்‌. வதமென்றால்‌ 
கெடுதல்‌, அவையாவன, முன்சொல்லப்பட்ட ஞானேர்திரிய கர்மேர்‌ இரியங்களென்‌ 
னும்‌ பதினேரிர்‌ திரியங்களின்‌ கேடும்‌, துஷ்டிகளென்றை ஒன்பதும்‌ சித்திகளென்கிற 
எட்டும்‌ ஆயெ பதினேழுவிதமான புத்திகளின்‌ கேடும்‌ சேர்க்து இருபத்தெட்டு விதம்‌ 
களாம்‌. பிரசருதி, உபாதானம்‌, காலம்‌, பாக்கியம்‌, சுதாரம்‌, சம்சாரம்‌, சேத்திரம்‌, மாரி 
சகம்‌, உத்தமாம்பசம்‌, இவ்வொன்பதும்‌ துஷ்டிசள்‌. இவற்றுள்‌ பிரகருதியாவது:_— 
எட்டுவித பிரருதியில்‌ சத்தம்‌ லயப்பட்டதானால்‌ முத்தனானேன்‌ என்றெ சந்தோஷ 
மாம்‌, உபாதானமாவது:---சன்னியாசி வேஷர்தரிச்தலி னாலே பயன்பெற்றேனென்‌ 


http://acharya.org 


இ 


லம்சம்‌] தேவ்மனுஷ்யாதி சிருஷ்டி 19 


தகப்பன்‌ தாய்‌ அண்ணன தம்பி யென | | பிதாமகரானவர்‌ இப்படி மூன்றாஞ்‌ 
இற சம்பந்த மொன்று மறியாதவைக | சிருட்டியில்‌ சத்துவகுணப்‌ பிரதான 
ளாய்‌ இருந்தன. அப்பால்‌ சதுர்முகன்‌ | ராகப்பிறந்த தேவர்களைக்கண்டு சந்‌ 
விவேக ஈனமான இந்தத்‌ திரியக்கு 
சாதிகளினாலேயும்‌ பிரயோசனமில்லை, 
ஆகையால்‌ விசேஷ சிருட்டி செய்ய 
வேண்டுமென்கிற இிந்தனைகொண் 
டிருக்கையில்‌, அர்த அம்புசகர்ப்பனு 
டைய சரீரத்திலே ஊர்த்துவ பாகத்தி 

| 

| 

| 

| 

| 

| 

| 

| 

| 


தோஷித்தார்‌. ஆயினும்‌ அந்தக்‌ கமலா 
சனன்‌, கர்மசாதக மாகாமையினாலே 
கேவல தேவசிருட்டியினாலேயும்‌ பல 
மில்லை என்னு நினைத்து லோகசாதன 
மான வேறெரு சிருட்டியுண்டாக்கும்‌ 
படி. சிக்தித்துக்கொண்டிருநக்தார்‌. 

லிருந்து சத்துவகுணப்‌ பிரதானராயும்‌, 
சுகானுபவமும்‌ ஆனந்தமும்‌ மிகக்‌ தவ 
ராயும்‌, உள்ளும்‌ புறமும்‌ ௮க்கியானாவ 
ரண மில்லாமல்‌ ஆத்துமக்‌ கயொனமும்‌ 


அப்படி யிருக்கையில்‌, சத்திய சங்‌ 
கல்பரான அவருடைய மத்தியஸ்தா 
னத்திலிருந் து பூமியை நோக்கின்‌ 
சிருஷ்டியொன்று உண்டாயிற்று. 

அதில்‌ மனிதர்‌ ஜனித்தார்கள்‌. அவர்‌ 
கள்‌ மத்தியதேகத்திற்‌ ஜனித்தபடியி 
ஒலே மத்தியலோகத்திலே வாசம்‌ 
பண்ணத்‌ தக்கவர்களாய்‌, ஒருகாலத்‌ 
தில்‌ சாத்துவித குணாதிக்கமும்‌, ஒரு 
காலத்தில்‌ ராஜசகு>ணோத்திரேகமும்‌, 
இற சர்தோஷமாம்‌. கரலமாவ து: மற்றொரு இற சச்சோககமரம்‌. சாலமாவ தமத்றெ்கு காலத்தினால்‌ செத்த இத்திக்குமென்கிற ச சர்‌ 
தோஷமாம்‌. பாக்கியமாவ த:—பாக்யெத்தினாற்‌ டைக்குமென்கிற சர்தோஷமாம்‌. 
இர்ஈான்கும்‌ ஆத்தியாத்துமிகமென்று சொல்லப்படும்‌. பொருளைச்‌ சம்பாதித்தல்‌, 
காப்பாற்றல்‌, செலவழித்தல்‌, அனுபவித்தல்‌, போகத்தில்‌ வைராக்கிய மில்லாமை, 
ஆயெ இவற்றில்‌ இலேசத்தையும்‌ தோஷத்தையும்‌ கரண்பதனால்‌ சப்த்தமுதலான ஐம்‌ 
புலன்களிலும்‌ பற்றற்றேனென்னுஞ்‌ சந்தோஷங்கள்‌ ஐர்தும்‌, சதார முதலாஇயவை 
களாம்‌. ஊகம்‌, சப்த்தம்‌, அத்‌ தியயனம்‌, முத்தாபத்தடை மூன்று, ஈட்புப்பேறு, தானம்‌, 
ஆயெ இவ்வெட்டும்‌ சித்திகளாம்‌. அவற்றுள்‌ ஊகமாவது:_ உபதேச மில்லாமலே 
பொருளை யுன்னிப்பது. சப்த்தமாவது:—ஒரு சம்பர்தவசத்தில்‌ சொல்லக்கேட்டு 
அதன்‌ பொருளை யறிவது. அத்தியயன மாவது: குருவுபதேசித்த மாத்திரத்தில்‌ அவ்‌ 
னிலும்‌ அதிகமாகப்‌ பொருளை யறிவது. வாகடத்தினால்‌ ஆத்தியாத்துமிகமென்‌ிற 
உடலைப்பற்றின தன்பநீக்கலும்‌, லவுகெ வுபாயங்களாலே ஆதிபவுதிகமென்கிற உல 
கத்தால்வருர்‌ துன்ப நீக்கலும்‌, வணக்கம்‌ மல்கலஞ்‌ செய்கை முதலியவைகளால்‌ ஆதி 
தெய்விக மென்றெ தெய்வத்தால்வருர்‌ இன்பநீக்கலுமாகிய இம்மூன்‌ றுமே முத்தாபத்‌ 
தடை மூன்று. இவைமுறையே மோதகம்‌, பிரமுதிதம்‌, மோதமானம்‌ என்றெ பெய 
ரால்‌ வழங்கப்படும்‌, ஈட்புப்பேறாவது:--ஓருவரைச்‌ சினேடிப்ப தனால்‌ இஷ்டத்தைப்‌ 
பெறுதல்‌. தானமாவது:--*விச்வான்‌௧ள்‌ தவசிகள்‌ இவர்களுக்கு சிசுரூவை செய்வத 
னால்‌ வரும்‌ பொருட்பேறு. இவையெல்லாம்‌ முத்தியைக்குறித்து முர்.திய இடையூறுச்‌ 
ளாம்‌. இர்த விஷயம்களைச்சாங்யெ சாஸ்திரத்தில்‌ பரக்கக்‌ கண்டுகொள்க, 


இதர பதார்த்த விவேகமு முண்டான 
வரரயும்‌, நித்திய சந்தோஷ முள்ளவ 
ராயுமான தேவதைகள்‌ உதித்தார்கள்‌. 
அவர்கள்‌ ஊர்த்துவ ஸ்தானத்திலிரு 
ந்து பிறந்தபடியினலே ஊர்த்துவ 
சுரோதஸுகளென்று பேர்பெற்று, 
பூமியைத்‌ தீண்டாமல்‌ இருந்தார்கள்‌. ! காலத்தில்‌ ராஜசகா' தீண்டாமல்‌ இருந்தார்கள்‌. ' 


இர்திரிய சக்‌இிவதம்‌ மனிதருக்கும்‌ உண்டு, ஆயினும்‌ புத்திவதமில்ல£த அவர்க 
ஞ்க்குப்‌ புத்திவதமுடைய மிருகங்களுக்குப்போலே அவ்வளவு அன்பமில்லாமைபற்தி 
மிருசங்களஞுக்சே இவை சிறப்பாகச்‌ சொல்லப்பட்டன வென்‌ வதி, 


http://acharya.org 


௦0 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


முத 


ஒரு சமயத்தில்‌ தமோகுணாதிசயமும்‌ 
உண்டானவர்களாய்‌, அக்கத்துக்‌ 


போசனாதிகாரி 


குடையவர்களாய்‌, 


| 
] 
] 
\ 
\ 
} 
) 
) 
) 
) 


யங்களைத்‌ திரும்பித்‌ திரும்பி செய்து | 
கொண்டு, ஆக்தும மனோபுத்தி பிரி ' 


யாதி விவேகங்களும்‌, 
வஸ்துக்களின்‌ ஞானங்களு முடைய 


புறத்துள்ள | 


வர்களாய்‌, லோகமரியாதையை நடத்‌ ; 


தத்‌ தக்கவர்களாய்‌ இருந்தார்கள்‌. | 


இவர்கள்‌ அர்வாக்‌ சுரோதஸுக 


ளென்று சொல்லப்படுவார்கள்‌. 
அப்பால்‌ அந்த அம்புசாசனன 
தாவரசாதிகளுக்கும்‌, ஜந்‌தசா இிகளுக்‌ 
கும்‌, தேவதைகளுக்கும்‌, மனுஷியாக 
ளுக்கும்‌, யதாக்கிரமமாக அவித்தை 
யும்‌ அசக்தியும்‌ சந்தஷ்டியும்‌ சித்தியும்‌ 


ஆகிய நான்கு குண விசேஷங்களை | 


இது தாமசமாடிம்‌ | அதான்‌ தேவசிருட்டியும்‌, ஏழாவ 


யுண்டாக்கினான்‌. 
சாத்துவிகமாயு மிருந்து அனுக்கிரக 
சிருட்டியென்று சொல்லப்படும்‌. 

அப்பால்‌ ஸனக ளனந்தன எனைத்‌ 
குமார ருத்திராதிகளையும்‌ சிருஷ்டித்‌ 
தார்‌. இது கவுமார சிருட்டியென்று 
சொல்லப்படும்‌. மயித்திரேயரே! இப்‌ 
படி. தாவரசிருட்டி, தீரியக்குசிருட்டி. 
தேவ சிருட்டி, மானுஷ்ய சிருட்டி, 
அனுக்கிரகசிருட்டி, கவுமாரசிருட்டி 
என்னும்‌ ஆறுவிதமான சிருட்டி விசே 
ஷங்களை அறிவித்தேன்‌. 

சிருஷ்டி ஒன்பது விதமென்றுஞ்‌ 
சொல்லப்படும்‌. அதாவது, முன்னே 
மகத்தத்துவ சிருஷ்டியும்‌, பின்பு ஏகா 
தச இந்தரியங்களுக்குக்‌ காரணமான 
சத்துவ ரச தமோகுணாத்துமகமான 
அகங்கார சிருஷ்டியும்‌, அப்பால்‌ ஆகா 
சாதி பஞ்சமகா பூதகாரணங்களான 
தன்‌ மாத்திரைகளின்‌ சிருஷ்டியும்‌, 
கிய இந்த மூன்றும்‌ சமஷ்டி வ 
சொருபனான இரணியகர்ப்பனுடைய 
சங்கல்பமில்லாமலே சனித்ததனாலே 


| 


| 
| 


$ 


| 


பிராகிருத சிருட்டியென்று சொல்லப்‌ 
படும்‌, ஆயினும்‌ அவனாலேயுண்டான 
சிருஷ்டியென்றே சொல்லலாம்‌, எப்‌ 
படி. என்றால்‌, நித்திரையில்‌ புருஷனு 
க்கு இச்சையில்லாமலே சுவாச நி௬ 
வாசங்களும்‌ நித்திரையும்‌ பிறந தருக்க, 
அவைகளுக்கு அவனைக்‌ கர்த்தாவாக 

மகத்தகங்கார 
சதாமுகனுக்கு 
முன்பே சம்பவித்தவையானாலும்‌, இர 
ணியகர்ப்பனுடைய கர்ம விசேஷத்‌ 
தினாலே யுண்டானபடியினாலே, அஅவு 
மவனுடைய ஒஇருத்தியமென்றே சொல்‌ 


வழங்குவதபோலே, 
தனமாத்திரைகள்‌ 


லப்படும்‌. 
கருதசிருஷ்டி மூன்றொழிய, நான 
காவதான தாவரசிருட்டியும்‌, ஐந்‌ 
தாவதான திரியக்கு ிருட்டியும்‌, 


முன்சொல்லப்பட்ட பிரா 


தான மனுஷிய சிருட்டியும்‌, எட்டா 
வதான அவித்தை முதலான அனுக 
இரக சிருட்டியும்‌, ஆகிய சிருட்டி.களைச்‌ 
தும்‌ பிரம்மாவின்‌ விஒிருதியினாலே யுண்‌ 
டானதினால்‌ வைகிருதங்க ளென்று 
சொல்லப்படும்‌. ஒன்பதாம்‌ இருட்‌ 
டி யாகிய கவுமாரம பிராகிருத வை8ரு 
தாத்‌ தமகமாயிருக்கும்‌. இவ்விதம்‌ இர 
ணிய கர்ப்பனாலே யுண்டாக்கப்பட்ட 
பிராகிருத வைகிருதங்களாய்‌ ஜகத்‌ 


. துக்கு மூலங்களான நஈவவித சிருட்‌ 


டியையஞ்‌ சொன்னேன்‌. இனிச்‌ 
சிருஷ்டி விஷயமாய்‌ யாதுகேட்க 
விரும்புகன்நிரென்ன, மயித்திரேயர்‌ 


பராசர முனிவரைப்பார்த்து, ஓ முனி 
சிரேட்டரே! மனுஷியாதி ஒருட்டிப்‌ 
பிரகாரங்களே தேவரீர்‌ 
அருளிச்செய்£ர்‌, அதைத்‌ தெளிவாக 
அறியும்படிக்குப்‌ பிரசாதித்தருளல்‌ 
வேண்டுமென்று பிரார்த்திக்க, அந்த 
மகா ரிஷிசிரேட்டர்‌ அருளீச்செய்‌ 
இன்றார்‌, 


சுருக்கமாக 


http://acharya.org 


லம்சம்‌] கக்‌ திருஷ்டி. 2] 


மயித்திரேயரே ! அனாதிகர்மவாசனை | | விட்டுவிட, ௮௮ பகலிராத்திரிகளுக்கு 
யினால்‌ கட்டுண்டவர்களும்‌ கானாவித | மத்தியஸ்தமான சந்தியாயிற்று. எனப்‌ 
காரமபலங்களை அனுபவிப்பவர்களு , அந்தப்‌ பதுமகர்ப்பன்‌ கேவல ரஜோ 
மான சேதனர்கள்‌, பூர்வவாசனாவசத்‌ | | குணாத்தமகமான வேறொரு சரீரத்‌ 
தாலே சங்காரகாலத்தில்‌ சங்கரிக்கப்‌ | ' தைத்தரித்து, ரஜோகுணாதிகரான மனு 
பட்டு, சிருட்டி.காலங்களில்‌ தேவமனு |  வியர்களைச்‌ சிருட்டித்த, ௮ந்தத்தேகத்‌ 
ஷ்யதிரியக்குத்‌ தாவர சன்மங்களாய்ப்‌ | தையும்‌ நீக்கிவிட, அது பிரகாசமான 
பிராதக்கால சந்தியாயிற்று. ஆன 
படியிஞலே மனிதர்கள்‌ பிராத சந்‌ 
தியிலேயும்‌, பிதுர்க்கள்‌ சாயஞ்‌ சந்தி 
யிலேயும்‌, பலவான்களர யிருப்பார்‌ 
கள்‌. மயித்திரேயரே | பகல்‌ இரவு 
சாயங்காலம்‌ விடியற்காலம்‌ ஆகிய 
இந்நான்கும்‌ பிரமதேவனுக்கு முக்கு 
ணங்களோடு கூடின சரீரங்களென் அ 
அறியும்‌. அதன்பின்பு அர்த ௮ம்பு௪ 
கர்ப்பன்‌ மேலுஞ்‌ சிருட்டி நிமித்த 
மாய்‌, தமோகுணாதிக்கமுள்ள மற்‌ 
றொரு சரீரத்தைத்‌ தரித்தான்‌. உட 
னே அவனுக்குப்‌ பொறுக்கக்கூடாத 
பசியுண்டாயிற்று. அதனாலே தீவிர 
மான கோபம்‌ ஜனித்தது. அதனாலே 
அந்தப்பிரமன்‌ இருட்டிலிருக்‌து விகார 
றொரு தேகந்தரித்து சந்தஷ்ட இத்த | ரூபமும்‌ பயங்கரமான தாடிமீசை 
னாக இருக்க, அ௮ர்தத்‌ தேவனுடைய | களுமுள்ள ஒருவித புருஷரைச்‌ சிருட்‌ 
முகாம்புசத்தி லிருந்து சத்துவகுணா டித்தான்‌. அவர்களில்‌ பசியுற்ற சிலர்‌ 
திக்கமுள்ள தேவதைகள்‌ ஜனித்தார்‌ | “£ஜக்ஷராம”' உண்ணக்கடவே மென்ற 
கள்‌. மீண்டும்‌ அப்பிதாமகன்‌ அந்தச்‌ | னர்‌ ; பசியுறுத சிலர்‌ “ரக்ஷாம” 
சரீரத்தையும்‌ விட்டார்‌. அது சத்துவ | காக்கக்கடவே மென்றனர்‌, இங்கன 
குணமயமான பகலாயிற்று, அதனால்‌ | முரைத்த அவர்களை நோக்கிக்‌ கமலா 
தேவதைகள்‌ பகலிலேயும்‌ அசுரர்‌ சனர்‌ நகைத்து, பசிபொறுக்கமாட்‌ 
இராத்திரியிலேயும்‌ பலவான்களானார்‌ | டாமல்‌ ஜக்ஷ£ம என்றவர்‌ யக்ஷராகக்‌ 
கள்‌. பின்னும்‌ பிதாமகன்‌ திரும்பவும்‌ கடவரென்றும்‌, ரக்ஷ்ம என்றவர்‌ 
சத்துவகுணமிகுந்த வேறொரு தேகம்‌ | ராக்ஷசராகக்‌ கடவரென்.ும்‌ அருளிச்‌ 
தரித்துத்‌ தன்னைப்‌ பிதாவைப்போல்‌ | செய்தனர்‌. இரணியகர்ப்பன்‌ இவ்வா 
நினைத்துக்‌ கொண்டிருக்க, அவனு | முகப்பிறந்தயகஷரையும்‌ ரா க்ஷதரையும்‌ 
டைய பாரிசங்களினின்றும்‌ பிதுர்‌ | பார்த்து மனதிலே பிரியமில்லாதவ 
தேவதைகள்‌ உண்டானார்கள்‌. னாய்ச்‌ சிர்தித்துக்கொண்டிருக்கையில்‌ 
அந்தத்தவனுடைய ிரத்திலிருந்த 

இப்படிப்‌ பிரமன்‌ பிதுர்க்களைச்‌ | கேசங்கள்‌ ஈனமாய்க்‌ கழன்‌ அவிழுர்து 
சிருட்டித்த அர்தச்‌ சரிரத்தையும்‌ | மறுபடியுஞ்‌ சிரத்தின்மேல்‌ ஏறின, 


பிறப்பார்கள்‌. சிருட்டிகாரியமுடைய 
வனை பிதாமகனுடைய இச்சையி 
னாலே (அம்பஸ்‌) என்கிற பேராலே 
சொல்லப்பட்ட தேவாசுர பிதுர்‌ மனு 
ஷிய சாதிகள்‌ நான்கு முண்டாயின. 
அந்த விவரச்‌ தெரியக்கேளும்‌. கமலா 
சனன்‌ சிருட்டிகாரியார்த்தமாய்‌ ஒரு 
வித தேகத்தோடுகூடிச்‌ சிந்திக்கையில்‌, 
தமோகுண உத்திரேகத்தனலே அவ 
னுடைய இடையின்‌ £ழ்ப்புறத்திலிரு 
ந்து அசுரர்‌ உதித்தார்கள்‌. பின்பு அந்த 
விரிஞ்சன்‌ தமோ குணாத்தமகமான 
அந்தத்தேகத்தை ஒழித்துவிட, அது 
இருள்மிகுக்த இராத்திரி யாயிற்று, 
அப்பால்‌ அம்புசாசனன திரும்பியும்‌ 
பிரசா சிருட்டிசெய்ய நினைத்து வே 


த தத்‌ தத த அவவை கை அவடன வளை வைகள்‌ தோ ய்‌ த த த 


http://acharya.org 


29 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [முத 
களும்‌ ரொமியங்களான பசு சாதிக 
ளென்றறியும்‌. சிங்கம்‌ புலி முதலான 
துஷ்ட மிருகங்களும்‌, இரு குளம்பு 
டைய மிருக விசேஷங்களும்‌, யானை 
களும்‌, வானரங்களும்‌, பக்திசா திகளும்‌ 
சலசரங்களான மச்ச கூர்மாதிகளும்‌, 
சர்ப்பங்களும்‌ ஆகிய ஏழு சாதியும்‌ 
ஆரணிய பசு விசேஷங்களென்று அறி 
யும்‌. அப்பால்‌ பிதாமகனானவர்‌ காயத்‌ 
திரிசந்தமும்‌, இருக்குவேதமும்‌, திரி 
விருத்தென்றெ ஸ்தோமமும்‌, ரதந்தர 
சாமமும்‌, அக்கனிஷ்டோமமும்‌ தன்‌ 
னுடைய இழக்கு முகத்தினாலே யுண்‌ 
அவர்கள்‌ சமத்காரமாய்ப்‌ பாடிக்‌ | டாக்கனார்‌. யசுர்வேதமும்‌, திருஷ்டுப்‌ 
கொண்டி. ருந்தபடி.யினாலே கந்திருவ | சந்தமும்‌, பஞ்சதஸ்தோமமும்‌, பிருதச்‌ 
ரென்று சொல்லப்பட்டார்கள்‌. இப்‌ | சாமமும்‌, உத்தியமென்கிற யாகவிசே 
| 


இப்படி. நகர்ந்‌து ஏறின தனாலே அவை 
சர்ப்பங்களென்றும்‌, ஈனமானதின 
லே அகிகளென்றுஞ்‌ சொல்லப்பட 
டன. திரும்பியும்‌ அந்தச்ச.தர்முகன்‌ 
கோபாவேசத்தனலே சிருட்டிக்க 
நினைக்கக்‌ கபிலநிறத்தோடுகூடி ரக்த 
மாமிச ஆகாரங்க ளுள்ளவைகளான 
பூதங்கள்‌ ௮கேக முண்டாயின. 


பின்பு தியானபாராயணனாய்‌ அந்த 
விரிஞ்சன்‌ தன்னுடைய அங்கங்‌ 
களினின்றம்‌ அந்த க்ஷணத்திலே 
கந்திருவர்களை உற்பத்திபண்ணினான்‌. 


படி. சதுர்முகன்‌ சிருஷ்டிக்கப்படும்‌ | ஷமும்‌ தக்ஷிணமுகத்தினாலே யுண்டாக்‌ 
வஸ்துக்களின்‌ சக்திகளினாலே ஏவப்‌ | கினார்‌. சாமவேதமும்‌, செகதீச்சந்த 
பட்டு, அததின்‌ கர்மானுகுண | மும்‌, சப்ததசஸ்தோமமும்‌, வைரூப்‌ 
மாய்‌ வெகு விதமான பூதங்களைச்‌ | பியமென்கிற சாமவிசேஷமும்‌, அதி 
சிருஷ்டித்து; மீளவும்‌ சுயேச்சை | ராத்திரியாகமும்‌, பச்சிமமுகத்திலே 
யின்படி வயசைக்கொண்டு பாரிசங்‌ | யுண்டாக்கினார்‌. அதர்வண வேதமும்‌, 
களினாலே பகுதிகளையும்‌, மார்பினாலே | ஏகவிம்சஸ்சோமமும்‌, அனுஷ்டுப்‌சந்த 
ஆடுகளையும்‌, முகத்தனலே வெள்‌ | மும்‌, வைராசமென்றெ சாமவிசேஷ 
ளாடுகளையும்‌, உதரத்தினால்‌ பசுக்களை | மும்‌, அப்தோர்யாமமென்கிற யக்கிய 
யும்‌, பாதத்தனால்‌ குதிரைகளையும்‌, | மும்‌, உத்தர முகத்தினாலே யுண்டாக்கி 
யானைகளையும்‌, கழுதைகளையும்‌, கவய | னார்‌. நானாவிதமான ஐந்துசாலங்களை 
மென்கிற மிருகங்களையும்‌, ஒட்டகங்‌ | யும்‌ நானாவிதமான அவயவங்களினாலே 
களையும்‌, கோவேறு கழுதைகளையும்‌, | பிறப்பித்தார்‌. இந்தப்படி பிதாமகன்‌ 
கடம்பு மான்களையும்‌, மற்றுமுள்ள | தேவாசுர பிதுர்‌ மனுஷியாதி பூதசாதி 
மிருக சாதிகளையும்‌ சிருட்டித்தான்‌ ; | களைச்‌ சிருட்டித்து, இரும்பியும்‌ பிரசா 
திரும்பியும்‌ ரோம கூபங்களினலே சிருஷ்டி. செய்யவேண்டுமென்று உற்‌ 
நானாவித உபயேர்கமுள்ள ஒஷதிகளை | சாகத்தோடு சங்கல்பித்‌து, கின்னரர்‌ 
யும்‌ தானியங்களையும்‌ உண்டாக்கினான்‌. | கந்தருவர்‌ அப்ஸரசுகள்‌ யக்ஷர்கள்‌ | 
இந்தவிதமாய்ப்‌ பிதாமகன்‌ கல்பாதி | ராக்ஷதர்‌ பிசாசர்‌ முதலியோர்களையும்‌, 
யான இருதயுகத்தில்‌ ஓஷதிகளையும்‌, பஈு | ப௬ பட்சி சர்ப்ப மிருகங்களையும்‌, 
பக்ஷிகளையும்‌ நிர்மித்த, அவைகளை | மற்றுமுண்டாகிய தாவர சங்கமங்‌ 
யாகங்களுக்கு உபயோகமாக வைத்த | களையும்‌ உண்டாக்கினார்‌, 

னன்‌. மாடுகளும்‌ ஆடுகளும்‌ ௮சுவங்‌ 

களும்‌ ஒட்டகங்களும்‌ வெள்ளாடுக இப்படி. ஆதிகர்த்தாவும்‌ லோகேசு 
ரூம்‌ கோவே கழுதைகளும்‌ கழுதை | வரனுமான ௪துர்முகபகவான்‌ நானா 


http://acharya.org 


லம்சம்‌] 


வித பூத ஜாதங்களை 
அவை, சில குரூரசுபாவங்களும்‌ சில 
மிருது சுபாவங்களும்‌ சில இம்சை 
செய்பவைகளும்‌ சில இம்சை செய்‌ 
யாதவைகளும்‌ சில தர்ம சொளுபங்‌ 
களும்‌ சில அதர்ம சொளுபங்களும்‌ 
சில சத்திய மயங்களும்‌ சில அசத்திய 
மயங்களுமாய்‌, பூர்வ சிருஷ்டியில்‌ எப்‌ 


யுண்டாக்க, 


படி.ப்பட்ட கருமங்களை யடைந்தன 
வோ அப்படிப்பட்ட கருமங்களையே 
இந்தச்‌ சிருஷ்டியிலும்‌ ௮டைந்தன. 
பின்பு சமாத்தரான அந்தப்‌ பிரமா 
தேகேந்திரிய மனோபுத்தி விசேஷங்‌ 
களுக்கும்‌ சத்தபரிசாதியோக்கிய வஸ்‌ 
அக்களுக்கும்‌ வேத வசனங்களைக்‌ 
கொண்டே தேவ ரிஷி பிதுர்‌ மனுஷிய 
ப்சு' பட்சி 'மிருகாஇி நரமதேயங்‌ 
களையும்‌ ரூபங்களையு மறிந்து, முன்‌ 
போலவே நரமங்களையும்‌ ரூபங்களையும்‌ 
உண்டாக்கினார்‌. மயித்திரேயரே! இப்‌ 


வருணாசிரமவுற்பத்தி 


23 


படியே ரிஷிகள்‌ முதலானாருக்கும்‌ 
வூட்டாதி நாமங்களை நித்தியமான 
வேத சப்தங்களைக்‌ கொண்டே அண்‌ 
டாக்னோர்‌. ஏனெனில்‌, வசந்தம்‌ 5 முத 
லான ரன ருதுக்கள்தோறும்‌ அந்தக்‌ கால 
யோக்கியமான பல குசுமாதி விசே 
ஷங்கள்‌ சுபாவமாக உண்டாவது 
போலே இருத திரேதாதியுகங்களிலே 
விசேஷங்கள்‌ 
இப்ப 


டி.ப்‌ பிதாமகர்‌ கல்பாதி காலத்தில்‌ எம்‌ 


தத்காலோசிதமான 
சுபாவமாகவே யுற்பவிக்கும்‌. 


பெருமானுடைய சக்தியினாலே அனுப்‌ 
பிரவேரித்துத்‌ தூண்டப்பட்டு பிரபஞ்‌ 
சங்களை அததின்‌ கர்மங்களின்படி 
சிருட்டித்தார்‌. இதில்‌ சகல சிருஷ்டி 
யும்‌ கல்பா தி இருதயுகத்திலும்‌, யாகாதி 
களும்‌ அவற்றின்‌ உபகரணங்களும்‌ 
திரேதா யுகாதியிலும்‌ சிருஷ்டித்தா 
| ரென்று அறியும்‌. இப்படியே கல்பம்‌ 


| 
) 
| 
| 
| 
| 
| 


! தோறும்‌ சிருஷ்டி. ஈடக்‌.துவரும்‌. 


ஐந்தாமத்தியாயம்‌ முற்றிற்று, 
வ 


ஆரும்‌ அத்தியாயம்‌ 
வருணாசிரமவுற்பத்தி 


OOPS 


ர்‌ 


இப்படித்‌ தேவாதி சிருஷ்டிக்கிர பூர்வத்தில்‌ சதுர்முகன்‌ பிரஜாசிருட்‌ 
மஞ்‌ சொல்லக்கேட்ட மயித்திரேயர்‌, : டியைக்‌ குறித்துச்‌ சிந்தித்துக்கொண் 
பராசர முனீந்திரரை நோக்க, ஓ முனி டிருக்குமிடத்து, அவன்‌ திருமுகத்தி 
சிரேஷ்டரே! அர்வாக்‌ சுரோதசான னின்று சத்துவகுணப்‌ பிரதானரான 
மனித சிருட்டியைப்பற்றிச்‌ சுருக்க : 


பிராமணர்களும்‌, மார்பினின்௮ு ரஜோ 
மாக அருளிச்செய்£ர்‌. ஆகையால்‌, ! குணாதிகரான க்ஷத்திரியர்களும்‌, 
அவர்களுடைய குணங்களைப்பற்றி  தொடைகளினின்‌று ரஜோகுணமும்‌ 
யும்‌, வர்ணாச்சிரம விவரங்களைப்பற்றி | தமோகுணமுங்‌ கலந்த வைசியர்‌ 
யும்‌, ஆசாரபேதங்களைப்‌ பற்றியும்‌ களும்‌, பாதங்களினின்று தமோ 


விசதமாக அறிய விரும்புகின்றேன்‌. 
அதை அருள்புரிய வேண்டுமென்று 
பிரார்த்திக்க, ஸ்ரீ பராசர மகாரிஷி 
அருளிச்‌ செய்கின்றார்‌. 


குணப்‌ பிரதானர்களான சூத்திரர்க 
ளும்‌ உதித்தார்கள்‌. இவ்விதம்‌ தன்‌ 
னுடைய வதனம்‌ வட்சஸ்தலம்‌ ஊரு 
்‌ பாதம்‌ என்றெ அவயவங்களினின்‌ அ 


http://acharya.org 


றச்‌ ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [முத 


நேரிட்டது. அதினலே மோகமும்‌ 
லோபமும்‌ அபிவிர்த்தி யடைந்து, 
அதருமம்‌ மிகுதியாகத்‌ தலைப்பட்ட_து. 
அதனாலே மோட்ச மார்க்க விருத்தங்‌ 
களான ராகத்துவேஷங்கள்‌ பிரபல 
மாயின. ஆனபடியினாலே;, சுபாவத்‌ 
இல்‌ உண்டாகத்தக்க ஞானமும்‌ தொர்‌ 
தங்களை வெல்லத்தக்க சக்தியும்‌ ஜனங்‌ 
களுக்குக்‌ குறைந்துபோயின. முற்‌ 
காலத்தில்‌ ஸ்திரீ முதலானவை யில்லா 
மலே ஆனந்த முண்டாயிருக்கும்‌. 
யோகாப்பியாச வசத்தனலே சிரசில்‌ 
| சந்திரமண்டலத்தி னின்றும்‌ ஒழுகுகிற 
! அமிருதத்தனாலே பசியில்லாம லிருக்‌ 
சாஸ்திர விரோதமான அராசாரங்‌ | கும்‌. ஒருதரம்‌ மழை பெய்வதினா 
கனை விட்டுச்‌ சன்மார்க்கத்தில்‌ நடக்‌ லேயே பயிர்விளையும்‌, நினைக்தபோதே 
இற சத்புருஷர்‌, சொர்க சுகத்தையும்‌, | இருதப்பிரதேசங்களில்‌ விருக்ஷங்கள்‌ 
| 
) 


பிறந்த பிரம க்ஷத்திரிய வைசிய சூத்தி 
ரர்கள்‌ என்கற ஜனங்களை யாகங்க 
ளுக்கு உபயோகமான காரியங்களி 
லே பிரவர்த்திக்கும்படி. நியமித்தார்‌. ஓ 
பிராமணோத்தமரான மயித்தரேயரே ! 
இந்த நால்வகை வருணத்தாரும்‌ யாகங்‌ 
களுக்கு அவெமானவர்கள்‌; ஆன 
தால்‌ அவர்கள்‌ செய்யும்‌ யாகங்களி 
னாலே தேவதைகள்‌ திருப்‌ தியடைர்‌அ, 
காலத்தில்‌ மழைகளைப்‌ பொழிந்து, 
மனிதரையும்‌ திருப்திப்‌ படுத்துவார்‌ 
கள்‌. ஆகையால்‌ சிரேயசுக்கு எதுக்க 
ளான யாகங்கள்‌ ஜனங்களுக்கு அவ | 
சியம்‌ செய்யத்தக்கவையாம்‌, வேத 


மோக்ஷானந்தத்தையும்‌ இன்னும்‌ தங்க | பலிக்கும்‌, நினைத்த காரியங்கள்‌ அப்‌ 
ளுக்கு வேண்டுமான மற்ற ஸ்தானங்‌ :! படியே கைகூடும்‌. பரத்துவாச மகா 
களையும்‌, இந்த மனிதப்பிறப்பினலேயே 
அடைவார்கள்‌. இர்தப்படி ஹிரணிய 
கர்ப்பனாலே சிருட்டிக்கப்பட்ட சதா ! 
வர்ண ஜனங்களும்‌ சாஸ்திர விசு ' போது மழைபெய்யும்‌, உழுது வருந்‌ 
வாசத்தினாலே சதாசாரமும்‌ விரயமு  தாமலும்‌ பூமிவீளையும்‌. இவ்விதமான 
எட்டுச்‌சித்திகளும்‌ பிரசைகளுக்குக்‌ 
கைகூடாமல்‌ க்ஷயித்துப்‌ போயின. 
போகவே பாதகச்செய்கைகள்‌ விரு 
த்தியாயின. 


முனிவருக்கு கடந்ததுபோலே கற்பக 
 விருக்ஷங்கள்‌ வந்து வேண்டியதைக்‌ 
கொடுக்கும்‌. மேன்மேலும்‌ வேண்டும்‌ 


முண்டாய்‌, நிர்மலாந்தக்கரணமுடை 
யவர்களாய்‌, சகலமான சத்கர்மங்களை 
யுஞ்‌ செய்துகொண்டு, காமக்குரோ 
தாதி தோஷங்களும்‌ மற்றுமுண்டா 
இய வுபத்திரவங்களும்‌ இல்லாமலே 
நினைத்த விடத்தில்‌ வாசம்பண்ணிக்‌ 
கொண்டு, நிர்மலமான இருதயத்திலே 
புண்டர்‌ காட்க்ஷனைத்‌ தியானஞ்‌ 
செய்து தத்தவஞானரம்‌ தெளியப்பெற்‌ 


அதினாலே பூமியிலிருக்குஞ்‌ ஜனங்‌ 
கள்‌ ராகத்தவேஷ லோப மோகாதி 
தொந்த துக்கங்களாலே பீடிக்கப்‌ 
பட்டு, ஒருவரையொருவர்‌ விசுவாசி 
அச சற்கதியடைந்து வந்தார்கள்‌, யாமல்‌, மருபூமியிலேயும்‌, பர்வதப்‌ 
பிரதேசங்களிலையும்‌, கிருத்திரம ஜலப்‌ 
இவ்வகையாய்க்‌ கருதயுகந்‌ தொடங்‌ | பிராயபூமியிலேயும்‌ வசத துக்கொண்டு, 
இத்‌ திரேதாயுகத்திலும்‌ றிது காலம்‌ | அதில்‌ கோட்டைகள்‌ கொத்தளங்கள்‌ 
கடந்தது. பின்பு நாராயணாம்சமென்று அகழி முதலாகிய தர்க்கங்களை யுண்‌ 
சொல்லப்பட்ட காலத்தின்‌ வசத டாக்கிக்கொண்டு, அங்கே புரங்களை 
னாலே மனிதருடைய சத்துவ புத்தி | யும்‌ உபக்கிராம சதெமான நகரங்களை 
தயிரியங்களும்‌ ஆயுவும்‌ குறையும்படி ' யும்‌ வெகுவிதமான இருகங்களையும்‌ 


http://acharya.org 


a 


லம்சம்‌] வருணாசிரமவுற்பத்தி 25 
சிருஷ்டித்து, வருஷ வாத தோஷ்‌ | வேதங்களையும்‌ சத்கர்மங்களையும்‌ நிக்தித்‌ 
ணாதி உபத்திரவங்களை நீக்கும்படி. | துக்கொண்டு, யாகவிக்கெங்களைச்செ 


யான வுபாயங்களை யுண்டாக்கிக்‌ | 
கொண்டு, சிவனார்த்தமாகக்‌ ளர்‌ 
கோரக்ஷண வாணிச்சியாதி கர்மங்க 
ளைச்‌ செய்துகொண்டு, அதனாலே 
விளைந்த சம்பா முதலான நெல்‌, யவம்‌, 
கோதுமை, சிறுதானியம்‌, எள்ளு, ரி 
யங்கு, சோளம்‌, கேழ்வரகு, இனை, 
உழுக்து, பயறு, சறுகடலை, மொச்சை, 
கொள்ளு, அவரை, கடலை, சணல்‌ 
ஆகிய தற்காலபலங்களை யனுபவித்துக்‌ 
கொண்டிருக்தார்கள்‌. இப்பதினேழு 
வகையான தானியங்களும்‌ கராமியங்‌ 
களென்று சொல்லப்படும்‌. நெல்‌, 
யவம்‌, உழுந்து, கோதுமை, சிறுதானி 
யம்‌, எள்ளு, பிரியக்கு, கொள்ளு, 
சாமை, செக்கெல்‌, காட்டெள்‌, கெவீ து 
கம்‌, மூவ்கிலரிசி, மற்கடகம்‌ என்று 
சொல்லப்பட்ட பதினாலுவித தானி 
யங்களும்‌, கிராமிய ஆரணியங்க 
ளென்கிற பெயருடையவைகளாய்‌ 
யாகங்களுக்கு உபயுக்தமாம்‌. இப்‌ 
பேோதுசொன்ன தானிய விசேஷக்‌ 
கள்‌ யக்கியங்களுக்கும்‌ பிரசா அபி 
விர்த்திக்கும்‌ காரணமாக இருக்கும்‌, 
ஆனபடியினாலே பராபர விவேகமுள்‌ 
ளவர்களான ஞானிகள்‌ இவைகளைக்‌ 
கொண்டு நாடோறும்‌ பாபங்களைப்‌ 
போக்கத்தக்க பஞ்சமகா யக்கயங்க 
ளைச்‌ செய்வார்கள்‌, முனிபுங்கவனே | 
நித்தியமும்‌ யாகாதிகரமங்கள்‌ செய்‌ 
இறதினாலே புருஷர்கள்‌ சகல பாபவி 
முக்தராய்ப்‌ பரமசுகத்தை யடைவார்‌ 
கள்‌. ஆதிகாலத்தலே எவர்‌ மனசு 
காலவசத்தினாலே பாபதூஷித மாயிற்‌ 
ரோ, அவர்கள்‌ யக்கயாதி சத்கருமவ்‌ 
களிலே விசுவாசமில்லாமல்‌, பாதக்‌ 


களை களே யபிவிர்த்தி ஆக்கிக்கொண்டு, 


| 
| 
| 
| 
| 


ய்துகொண்டு, தேகத்தைப்‌ போஷிப்ப 
தற்கேற்ற காரியங்களைமா தீதிரஞ்செய்‌ 
அகொண்டு, லோககிர்த்திக்கு விரோ 
திகளாய்‌, அராத்துமாச்களும்‌ அரா 
சார முள்ளவர்களுமாய்‌, குடிலபுத்தி 
யுடையவரா பிருப்பாரிகள்‌. அதநிற்க, 

பதுமகர்ப்பன்‌ பிரமக்ஷத்திரியாதி 
நாலு வருணங்களையும்‌ நான்கு ஆச்சி 
மங்களையும்‌ கிருமித்த, வருணா 
மோ௫ிதமான மரியாதைகளையும்‌ எற்‌ 
படுத்தி, அவர்களுடைய தாரதம்யானு 
குணமாகப்‌ புண்ணியலோகங்களையும்‌ 


ஏற்படுத்தினார்‌. சொதர்மானுஷ்டான 
பராயணரான பிராமணர்களுக்குப்‌ 
பிரசாபத்தியலோகமும்‌, யுத்தத்திற்‌ 
பின்வாங்காத க்ஷத்திரியர்களுக்கு 


இந்திரலோகமும்‌, சொதர்மநிரதரான 
வைசியர்களுக்கு மருத்துக்களுடைய 
லோகமும்‌, சிசுரூஷா நிரதரான சூத்‌ 
இரர்களுக்குக்‌ கந்தர்வ லோகமும்‌, 
குரு ௬௬௫ூஷா பராயணர்களான 
பிரமசாரிகளுக்குக்‌ ஊர்த்தரே தஸ 
ரான எண்பத்தெண்ணாயிரம்‌ யதிச்ச 
ரர்கள்‌ வாசம்பண்ணுகிற இவ்விய 
லோகமும்‌, சொதர்ம பராயணரான 


வானப்பிரஸ்தர்களுக்கு சப்தரிஷி 
லோகமும்‌, ஸத்காம பராயணரான்‌ 
இருகஸ்தர்களுக்குப்‌ பிராசாபத்திய 


லோகமும்‌, சச்சியாசிகளுக்குப்‌ பிரம 
லோகமும்‌ உண்டாகும்படி. சங்கல்பித்‌ 
தார்‌. இது கர்ம மார்க்கத்தி லுண்டா 
கிய புண்ணியலோகங்கள்‌ ; இனி 
ஞானவான்களுக்ுச்‌ கடைக்கும்‌ 
லோகங்களைச 
கேளும்‌. 


சொல்லுகேன்‌ 
கேவல ஆத்துமத்தியான 
பராயணரான யோகச்சுரர்களுக்கு 
*  * அமிர்தஸ்தான முண்டாம்‌. நித்தியம்‌ 


மிச்சத்தை துருவலோகத்துக்குமேலே கங்கை ஆவீர்ப்பவிக்றெ 


ஸ்தசானமாம்‌. 


4 


http://acharya.org 


26 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [முத 
me வைய சைகை கைகைகைவைகைைகைைை வை பவ கவணைக்‌ வைககைள கைதக வையை வை அஸ்கான்‌ 
யோகாப்பியாச யுக்தராய்‌ பிரம்மத்‌ ்‌ னர்தத்தை யனுபவிப்பார்கள்‌. இனிப்‌ 
தியானஞ்‌ செய்தகொண்டு, பரமை பாபகர்மிகளான துர்ச்சனர்‌ அடை 
கார்திகளா யிருக்கற மகரத்துமாக்‌ | யத்தக்க லோகத்தை யறிவிக்கிறேன்‌ 
களுக்‌ கெல்லாம்‌ நித்திய சூரிக | கேளும்‌, தாமிஸ்ரமும்‌, அந்ததாமிஸ்ர 
ளாலே காணப்பட்ட பரமபத முண்‌ | மும்‌, ரவுரவமும்‌, மகாரவுரவமும்‌, 
டாம்‌, சந்திர சூரியாதி ிரகங்‌ | அெபத்திரவனமும்‌, கோரமான கால 
களும்‌ காலக்கிரமமாக அநேகம்‌ | சூத்திரமும்‌, அவீசிமத்து என்று 
தரம்‌ ஸ்தானங்களினின்று நீங்கப்‌ | சொல்லுகிற மகா நரகங்களெல்லாம்‌ 
போகின்றன. அவாதசாட்சர மந்தி | வேதநிந்தகர்‌ யக்கய விக்கனஞ்செய்‌ 
ரத்தைச்‌ செபிக்கிற மகாத்மாக்கள்‌ 3 பவர்‌ முதலான பாபாத்துமாக்களுக்கு 
என்றைக்கும்‌ திரும்பிவராமற்‌ பரமா ! உண்டாகும்‌. 

ஆறுமத்தியாயம்‌ முற்றிற்று, 

னி 
ஏழாம்‌ அத்தியாயம்‌ 


பிருகு மூதலானாருடைய சிருஷ்டி 


—C OF OO— 


இப்படியாகப்‌ பராசர முனிவர்‌ | அவர்கள்‌ வயிராக்யெத்தை யடைந்து 
மனிதருடைய தருமங்களை விவரித்‌ | மோக்ஷ மார்க்க நிரதர்களாய்‌, பிரசா 
அப்‌ பின்னும்‌ அருளிச்‌ செய்கின்றார்‌. | சிருட்டியில்‌ பிரவாத்தியாமல்‌ சர்வ 
சதுர்முகன்‌ பிரசா சிருட்டி செய்யும்‌ | சங்க பரித்தயாகெளாய்‌, யோக 
படியான சிந்தனையோ டிருக்கையில்‌ | நிஷ்டை பெற்றுக்‌ காமக்குரோத மத 
அவனத சங்கல்பத்தினலே அவ | 
னங்கத்திலிருந்து தர்மத்தை அனுப | தார்த்தரா யிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
விக்கும்படியான தேகேந்திரியங்களு பிரசா சிருட்டி செய்யாம லிருந்தபடி. 


மாச்சரியங்க ளில்லாதவர்களாய்‌, கரு 


டனே கூடி ஜனித்த தேவ மனுஷிய | யினாலே, மகாத்தமாவான பதுமகர்ப்ப 
திரியக்‌ ஸ்தாவரங்களான சதுர்வித | க்குப்‌ பொறுக்கக்கூடாத குரோதம்‌ 
சங்கங்களும்‌ ௮பிவிருத்தியடையாமற்‌ | உண்டாயிற்று, அப்போது மூன்று 
போனதைக்‌ கண்டு, பதுமகர்ப்பன்‌ | லோகமும்‌ எரிந்து போம்படியான 
மறுபடியும்‌ பிரசா சிருட்டி செய்ய | கோபாக்கினிச்‌ சுவாலைகள்‌ பொரும்‌ 
எண்ணி, பிருகு; புலஸ்தியர்‌, இரது, | தியும்‌, பயங்கரமாகப்‌ புருவங்களை 
அங்கிரசு, மரீசி, அத்திரி, தக்ஷர்‌, | நெறித்துக்‌ கொண்டும்‌, குரோதத்தி 
வசிட்டர்‌, நாரதர்‌ என்று சொல்லப்‌ | னாலே சொலித்துக்கொண்டும்‌ இருக்‌ 
பட்ட ஒன்பது புத்தரை மனதினாலே | இற பிரமாவின்‌ லலாடத்திலிருக்து, மத்‌ 
சிருட்டித்தான்‌. அவர்கள்‌ பிர்மாவுக்‌ | தியான்ன மார்த்தாண்ட மண்டலம்‌ 
குச்‌ சமானராகையாலே நவப்பிரமாக்‌ போலே பிரகாசமுடையவரும்‌, அர்த்த 
கள்‌ என்று கயொதி பெற்றார்கள்‌ | நாரி ரூபத்தைத்‌ தரித்தவருமான ருத்‌ 
இப்பிருகு புலஸ்தியாதி நவப்பிரமாக்‌ ! திரமூர்த்தி ஜனித்தார்‌. ப்‌ 
களுக்கு முன்னே, பிதாமகன்‌ ஸனக “இப்படி அதி யுன்னத சரீரமுடை 
ஸ௩ந்தனாதிகளைச்‌ சிருட்டித்தான்‌. ' யவராயும்‌, உக்கரகுண முள்ளவரா 


http://acharya.org 


| 
| 
| 


28 


ஸ்ரீவிஷ்ணுபுர ரணம்‌ 


[முத 


யென்ெவனிடத்தில்‌ ஹர்ஜனென்றெ 
பிள்ளையைப்பெற்றான்‌. மற்றுமுள்ள 
,தக்ஷகன்னிகைகளான கியாத, ௪த, 
சம்பூதி, ஸ்மிருதி, பிரீதி), க்ஷமை, சன்‌ 
னதி, அனசூயை, ஊர்ச்சை, சுவாகை, 
சுவதை என்கிற நாமதேயங்களை 
யுடைய பதினொரு கன்னிகைகனையும்‌, 
முறையாகப்‌ பிருகு _ மகாரிஷிக்கும்‌, 
ருத்திரனுக்கும்‌, மரிசிக்கும்‌, அங்கிர 
சுக்கும்‌, புலஸ்தியனுக்கும்‌, புலகனுக்‌ 
கும்‌, இர துவுக்கும்‌, அத்திரிக்கும்‌, வசி 
ட்டனுக்கும்‌, அக்கினிக்கும்‌, பிதா 
தேவதைகளுக்கும்‌ கொடுத்தான்‌. அது 
அப்படியிருக்க. அதர்மன்‌ என்கிற 
வன்‌ இம்சையென்றெ பெண்ணைச்‌ 
சேர்ந்து அநிருதன்‌ என்கற மகனை 
யும்‌, நிருதி என்ற கன்னிகையை 
யும்‌ பெற்றான்‌. அவ்விருவரும்‌ பயன, 
நரகன்‌ என்று சொல்லப்பட்ட இர 
ண்டு பிள்ளைகளையும்‌ பெற்றார்கள்‌. 
அவர்களிலே மாயையென்றெவள்‌, 
சர்வப்பிராணிகளையும்‌ அபகரித்துக்‌ 
கொள்ளுகற மிருத்துவைப்‌ பெற்றாள்‌. 
வேதனையென இறவள்‌ ரவுரவனைச்‌ சேர்‌ 
ந்து துக்கனென்கிற மகனைப்பெற்றாள்‌. 
அந்த மிருத்துவுக்கு வியாதி, சரை, 
சோகன்‌, திருஷ்ணை, குரோதன்‌ என 
இற மக்கள்‌ பிறந்தார்கள்‌. அவர்க 
ளெல்லாரும்‌ துக்கமான சுபாவமுள்‌ 
ளவர்களாய்‌, அதர்ம சொருபிகளாய்‌, 
ஊர்த்த ரேதசுக்களுமாய்‌, பாரியா 
புத்திராதி சம்பந்தங்களில்லாமல்‌, ஜக 
த்தின்‌ சங்காரத்துக்கு ஏதுக்களா 
யிருர்தார்கள்‌ ஓ முனிகுமாரரே! இப்‌ 
படி. நாம்‌ சொன்ன அதர்மாதி சொரூ 
பங்களெல்லாம்‌ அர்த ஸ்ரீவிஷ்ணுவி 
இடைய ரவுத்திரமான சரீரங்கள்‌. 
இவை நித்தியப்‌ பிரளயத்துக்கு ஏதுக்‌ 
கள்‌, தக்ஷன்‌; மரீசி, அத்திரி, பிருகு 
முதலான பிரசாதிபதிகள்‌, நித்திய 
சிருட்டிக்குக்‌ காரண மாவார்கள்‌. 


னு ன்‌ 
செயக்‌ வெ 


மதுவும்‌ மநுபுத்திரர்களும்‌, சன்மார்க்க 
நிரதராயும்‌ சூரராயும்‌ வீரியமே முக்‌ 
இதயமாக நினைத்தவராயுமுள்ள பூபால 
கரும்‌, நித்தியஸ்திதிக்குக்‌ காரணமா 
வார்கள்‌. இப்படிச்‌ சொல்லக்கேட்டு 
அந்த மயித்திரேயர்‌, பிராணிகள்‌ அகித்‌ 
தியங்களாயிருக்க நித்திய சிருட்டியும்‌ 
நித்தியஸ்திதியும்‌ நித்தியப்பிரளயமும்‌ 
உண்டாவதற்குக்‌ காரணம்‌ யாது 
என்று கேட்க, பராசரமுனிவர்‌ ௮௬ 
ளிச்செய்கின்றார்‌. 

மைத்திரேயரே ! பூதபாவனனும்‌ 
அறியக்கூடாத சொருபமுள்ளவனும்‌ 
தடையில்லாதவனுமான ஸ்ரீமதுசூதன 
னென்கிற திருகாமமுடைய பகவா 
னே, தன்‌ சத்தியினாலே விசேஷிப்‌ 
பிக்கப்பட்ட மநுமுதலான அந்தந்த 
ரூபங்களைக்கொண்டு, சிருட்டி ஸ்திதி 
சங்கரரங்களை நடத்துகிறான்‌. ஆகை 
யாலே இருட்டி. ஸ்திதி சங்காரங்கள்‌ 
நித்தியங்க ளென்று சொன்னோம்‌. 
இனிப்‌ பிரளய பேதங்களைக்கேளும்‌:-- 
பிரளயம்‌ ஈைமித்திகம்‌, பிராகிருதம்‌, 
ஆத்தியந்திகம்‌, நித்தியம்‌ என்று 
நான்கு விதமாயிருக்கும்‌. அவற்றுள்‌ 
எதினிடத்தில்‌ ஜகத்பதியான லட்சுமீ 
வல்லபன்‌ மகரர்ணவோதகத்தில்‌ சய 
னிப்பனோ அத பிரமனுடைய தினார்‌ 
இயத்தி லுண்டாகிற நைமித்திகப்‌ பிர 
ளயமாம்‌, சதுர்முகனுடைய ஆயுள்‌ 
முடிவில்‌ பிரமாண்ட முடைந்து சகல 
பூதங்களும்‌ பிரசிருதியினிடத்தில்‌ லயப்‌ 
படுவது பிராகிருதப்‌ பிரளயமாம்‌, 
யோ௫ூயொனவன்‌ ஞானாதிசயத்தனலே 
அரா திகர்ம வாசனைகளாலே செய்யப்‌ 
பட்ட சர்வ சங்கங்களையும்‌ பரித்தி 
யாச்யெம்‌ பண்ணி பரமாத்துமாவினி 
டத்தில்‌ சாயுச்சியத்தையடைவ.து ஆச்‌ 
இயந்திகப்‌ பிரளயமென்று சொல்லப்‌ 
படும்‌, சதர்வித பூதங்களும்‌ தந்தம்‌ 


http://acharya.org 


லம்சம்‌] ருதீதிரசிருஷ்டியும்‌ பிராட்டி வைபவமும்‌ 90 


ஆயுண்முடிவில்‌ மரணமடைவது நித்‌ | ஆனால்‌ எம்பெருமான்‌ சர்வ சரிரங்‌ 

களிலேயும்‌ எப்போது மிருக்கையா 
லே சிருட்டியாதிகள்‌ காலபேதத்தி 
னால்‌ உண்டாகவேண்டிய௰ தென்ன 
வெனில்‌, சகல பூதங்களிலும்‌ சிருட்டி 


ஸ்திதி சங்காரசக்திகள்‌ எப்போ தம்‌ * 


தியப்‌ பிரளயமென்று சொல்லப்படும்‌. 
சிருட்டி. பேதங்களையும்‌ கேளும்‌ :— 
சதுர்முகன்‌ பிறப்பதற்கு முன்னே 
பிரகருதியிாலே மகத்தகங்கார தன்‌ 


மாத்திரைகளை யுண்டாக்குவது பிரா 
கிருத சிருட்டியென்றும்‌, தினப்‌ பிர 
ளயத்தின்‌ முடிவிலே பிரசைகளை யுண்‌ 


ஸ்ரீ மந்கராராயணனுடைய சங்கல்பத்‌ 
ப தகுந்தபடி யுண்டாகின்றன 
டாக்குகிறது ரைமித்திக சிருட்டி ! ஆதலால்‌ காலபேதத்தால்‌ சிருட்டி 
யென்றும்‌, சொர்க்க நரகாதி போகா ! யாதிகள்‌ உண்டாகின்றன வென 
னுபவமான பின்பு சவோத்துமாக்களை  றறியும்‌. இந்த மேன்மையான சிருட்டி 
மனுஷிய பசு பகதியா தி ரூபங்களாய்ப்‌ ; ஸ்திதி சம்ஹார சக்திகள்‌ மூன்றும்‌ 
பிறப்பிப்பது நித்திய சிருட்டியென்‌ ; ரசோகுணம்‌ ச௪த்துவகுணம்‌ தமோ 
அம்‌, புராணவித்‌தவான்கள்‌ சொல்லு ! குணம்‌ ஆய முக்குணங்களா லுண்‌ 
வார்கள்‌. ஓ பிராமணோத்தமரே | ! டானவைகள்‌. எவன்‌ இவைகளுக்‌ 
இர்த விதமாய்‌ ஜகத்‌ காரண பூதனை ; குட்படாமல்‌ சர்வசங்க விமுக்தனாய்‌ 
ஸ்ரீ விஷ்ணுபகவான்‌ சர்வ பூதசரிரங்‌ ; பிரம சாயுச்சியத்தை யடைவனோ 
களிலேயும்‌ இரும்‌தகொண்டு சிருட்டி ! அவன்‌ அப்படியே யிருப்பதன்றி மறு 
ஸ்திதி லயங்களைச்‌ செய்தருளுகிறார்‌. படியும்‌ திரும்பமாட்டான்‌. 


ஏழாமத்தியாயம்‌ மற்றிற்று. 
த 


எட்டாம்‌ அத்தியாயம்‌ 


ருததிரசிருஷ்டியும்‌ பிராட்டி. வைபவமும்‌ 


பராசரமுனிீர்இிரர்‌ சொல்லுர: ' னன கறுப்புஞ்‌ சிவப்புங்கலர்‌ திருக்கிற 
ஒ மகாமுனிவரே | சதுர்முகன்‌ தாமச ்‌ குமாரனொருவன்‌ உதித்து, இனிமை 
சிருட்டி செய்தானென்று முன்‌ யான குரலுடன்‌ அழுதுகொண்டு 
சொன்னே னன்றோ, அதைச்சார்ந்த : ஓடினான்‌. பிதாமகன்‌ அவனைரோ&இ, 
ருத்திரசிருட்டி, விசேஷஞ்‌ சொல்லு : “குமாரனே | ஏன்‌ ரோதனம்‌ பண்‌ 
கிறேன்‌. கல்பாதி காலத்திலே இர ! ஹூஒழுய்‌”” என்ன, 4 அவன்‌ எனக்கு 
ணியகர்ப்பன்‌ தனக்குச்‌ சமானமான ! நரமதேயம்கொடும்‌ ”” என்று பிரதியுத்‌ 
குமாரனைப்‌ பெறவேண்டு மென்று ! தரஞ்‌ சொன்னான்‌. அதைக்கேட்டுப்‌ 
சிந்தித்துக்‌ கொண்டிருக்குமளவில்‌, ! பிரமா “ தேவனே | * நீ ருத்தரனென்‌ 
அவனுடையமடியிலே நீலலோடத !: இற நாமதேயத்தினாலே பிரசத்தஞைக்‌ 
* எம்பெருமான்‌ எங்கும்‌ எப்போது மிருர்தாலும்‌ அவன்‌ எப்போது எதைச்‌ 
கொண்டு என்ன ஈடத்தத்‌ திருவுள்ளம்‌ பற்றுரறானோ அப்போது அதனால்‌ அக்காரி 
யம்‌ ஈடக்கும்‌ என்பது கருத்தி, 
| * ரோதனம்‌-— அழுகை, திராவணம்‌— ஓடுதல்‌, இர்த ரோதன்‌ இிராவணங்களைச்‌ 
சொண்டு ருச்திரனென்கிற சாமதேய முண்டாயிற்றென வதிச, 


ச்‌ 


NINN NIN NINN வளவ விவச ளவ 


http://acharya.org 


80 


ஸ்ரீவிஷ்ணுபுராண்ம்‌ 


[முத 


கடவை ; ரோதனஞ்‌ செய்யாதே, 
தைரியமாயிரு ”” என்று சொன்னான்‌. 
இப்படிச்‌ சொல்லியும்‌ அந்தக்குமாரன 
மீண்டும்‌ ஏழுதரம்‌ ரோதனம்‌ பண்ணி 
னான்‌. அதனாலே பிரபுவாகிய அந்தக்‌ 
கமலாசனன்‌, அவனுக்குப்‌ பவன்‌, 
சர்வன்‌, ஈசானன்‌, பசுபதி, பீமன்‌, 
உக்கிரன்‌, மகாதேவன்‌ என்னும்‌ ஏழு 
நாமங்களைக்‌ கொடுத்து, இந்த நாமங்‌ 
களையுடைய அந்த ருத்திமூர்த்திக 
ளுக்கு வேறு வேறு ஸ்தானங்களையும்‌, 
பத்தினிகளையும்‌, புத்திரர்களைபுங்‌ கொ 
டுத்தான்‌. 


அந்த ஸ்தானங்களாவன :--சூரி 
யன்‌, ஜலம்‌, பூமி, அக்கினி, வாயு, 
ஆகாசம்‌, தீட்ததெனன பிராமணன்‌, 
சந்திரன்‌ என்னு மெட்டுமாம்‌, அங்கே 
இருப்பதனுலே அவையே சரீரங்களு 
மாயின. ருத்திராதிநாமதேய முடைய 
வரான அவ்வெட்டு மூர்த்திகளுக்கும்‌ 
யதாக்கரமமாக சுவர்ச்சலை உஷை, 
௬கேச, சிவை, சுவாகை, திசை, தட்‌ 
சை, ரோகிணி என்கிற இவ்வெட்டு 
ஸ்திரீகளும்‌ பத்தினிகள்‌, இவர்களுக்‌ 
குச்‌ சனி, ௬க்கென்‌, அங்காரகன, 
மனோஜைவன்‌, கந்தன்‌, சொர்க்கன்‌, சந்‌ 
தானன்‌, புதன்‌ ஆகிய எண்மரும்‌ 
குமாரர்களானார்கள்‌. இவர்களுடைய 
புத்திர பவுத்திராதி பரம்பரையினாலே 
லோகமெல்லாம்‌ நிறைக்கப்பட்டது. 


இர்தப்படி ௮ஷ்டமூர்த்தியாகய ருத்தி : 


ரன்‌ தக்ஷப்பிரசாபதியின்‌ புத்திரியான 
சதிதேவியைப்‌ பாணிக்கிரகணம்‌ பண்‌ 
ணினான்‌ அரந்தத்தேவியும்‌ தன்‌ தகப்ப 
னுடைய கோபத்தனலே தானுங்‌ 
கோபித்துத்‌ தன்‌ சரீரத்தை விட்டுவிட்‌ 
டாள்‌. பின்பு ௮வள்‌ இமவானுக்கு 
மேனை யென்கிற ஸ்திரியினிடத்தில்‌ 
உமை யென்தெ நாமதேயத்தினாலே 
மன்படியும்‌ ஜனித்தாள்‌, மகாத்துமா 


| 
| 
| 


) 


) 


) 


| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 


| 
| 


வான அந்தச்‌ சிவபெருமான்‌ தன்‌ 
னையே நினைத்துக்கொண்டிருந்த அட்‌ 
தக்‌ கன்னிகையைத்‌ திரும்பியும்‌ விவா 
அது அப்‌ 
படி. இருக்க, முன்சொன்னபடி பிருகு 
மகாமுனிவர்‌ தன்‌ பரரியையாகிய 
இயாதியினிடத்தில்‌ தாதா விதாதா 
என்கிற 'இரண்டு குமாரர்களையும்‌, 
ஸ்ரீமந்‌ காராயணனுக்குப்‌ பிரிய பத்தி 
னியான ஸ்ரீதேவி என்று சொல்லப்‌ 
பட்ட மகளையும்‌ பெற்றா. 


கஞ்‌ செய்துகொண்டார்‌. 


இதுகேட்டு மயித்திரேயன்‌, ஓ பிரம 
ரிஷி சிரேஷ்டரே!  அமிருதமதன 
காலத்தில்‌ ஸ்ரீ மகாலட்சுமியானவள்‌ 
திருப்பாற்கடலில்‌ அவதரித்தாளென் று 
ஜகப்‌ பிரசித்தமாக இருக்கிறதே ? 
பிருகுமகாரிஷித்குக்‌ கியாதியினிடத்‌ 
டன்‌ ர தேவரீர்‌ ௮௬ 
ளிச்செய்தவித மென்ன என்றுகேட்க, 
ஸ்ரீ பராசரப்‌ பிரமரிஷி யருளிச்செய்‌ 
கின்றார்‌, 

லோகமாதாவான பிராட்டியான 
வள்‌ என்றைக்கும்‌ ஸ்ரீ விஷ்ணுபகவா 
னோடு பிரிவற்றவளாய்‌ நித்தியையா 
யிருக்கிறவளே யன்றி ஜனனாதிகளுள்‌ 
ளவளன்று, எம்பெருமானைப்‌ போலே 
அவளும்‌ அவதரிப்பதும்‌ மறைவ அமா 
யிருப்பள்‌. அன்றியும்‌ எம்பெருமான்‌, 
விபுவாய்‌ எங்கும்‌ நிறைந்து தன்‌ சுபா 
வத்தைவிடாமல்‌ சத்திய ஞானாநந்தா தி 
சகல கலியாண குணங்களோடு 
விளங்குவதுபோல்‌ பிராட்டியும்‌ எங்‌ 
கும்‌ நிறைந்து சகல கலியாண குணங்‌ 
களோடு விளங்குவள்‌. இப்படி. சகல 
பூதங்களுக்கும்‌ தாயும்‌ தந்தையுமான 
அந்தத்‌ திவ்விய தம்பதிகளுடைய மகா 
விபூதி வைபவம்‌ சொல்லுகிறேன்‌ 
கேளும்‌. பதத்துக்குப்‌ பொருள்‌ அர்‌ 
தப்‌ பெருமாள்‌, அர்தப்பொருளைத்‌ 
தெரிவிக்கும்‌ பதம்‌ இந்தப்‌ பிராட்டி, ; 


http://acharya.org 


லம்சம்‌] ருத்திர சிருஷ்டியும்‌ பிராட்டி வைபவமும்‌ 81 


இப்படியே நீதி இவள்‌, அர்நீதியின்‌ | இரந்திரையே இர்திராணி; சக்கரதர 
உபாயமான நயம்‌ அவன்‌; இவள்‌ | னன பகவானே யமன்‌ கமலாலயை 
புத்தி, அப்புத்தியாலாகும்‌ போதம்‌ | யே யமபத்தினியான தூமோர்ணை ; 
அவன்‌ ; தருமம்‌ அந்த ஸ்ரீமர்காராய | ஸ்ரீதரனை தேவனே குபேரன்‌, தே 
ணன்‌, அந்தத்தருமத்துக்குச்‌ சாதக | வியே அக்குபேரனுடைய செல்வம்‌ ; 
மான சத்கிரியை இந்தப்‌ பதுமாலயை; | கேசவனே வருணன்‌, லட்சுமியே 
சிருட்டிக்கிறவன்‌ ஸ்ரீ விஷ்ணுதேவன்‌, 
அந்தச்‌ சிருஷ்டி. சத்தி ஸ்ரீதேவி; இவள்‌ 
பூமி, இந்தப்‌ பூமியைத்‌ தரிப்பவன்‌ 


வருணபத்தினியான கவுரி, கோவிச்‌ 
தனே தேவசேனாபதியான ஸ்கந்தன்‌, 
இந்திரையே தேவசேனை; கதாதரனே 
பிடிப்பு; அதற்குக்‌ காரணமான 
சத்தியானது சீதேவி; நிமிஷ சொளு 


௮வ்வெம்பெருமான்‌) அந்தப்‌ பகவான்‌ 
சந்தோஷம்‌, அச்சந்தோஷத்தை யுண்‌ 
டாக்கும்‌ சந்துஷ்டி. இப்பிராட்டி ; 
இச்சை யென்பது ஸ்ரீதேவி, காம 


I 
பம்‌ நரராயணன்‌, காஷ்டையின்‌ 
சொரூபம்‌ லட்சுமி; முகூர்த்தம்‌ 
ஸ்ரீ வாசுதேவன்‌, அம்முகூர்த்தத்தின்‌ 
அவயவமானகலை ஸ்ரீ லோகமாதா ; 
| திருவிளக்கு சர்வேசுவரன்‌; அதின்‌ 
னன, ஆச்சியாகுதியானது கமலை; காந்தி லோகநாயகி; ஸ்ரீ மகாவிஷ்ணு 
| 


மென்பது பகவான்‌; யக்கயமானத 
மாதவன்‌, தகஷிணையானது ஜகன்‌ 
மாதா; புரோடாசமானது சனார்த்த 


பிராக்குவம்சமென்பது மதுசூதனன்‌, 
பத்தினிசாலை யென்பது சீதேவி; 
யூபஸ்தம்பம்‌ ஸ்ரீஹரி, யாகவயனம்‌ 
ஸ்ரீலட்சுமி; எம்பெருமானே தருப்‌ 
பை, பிராட்டியே சமித்து ; சாமவேத 


விருட்சம்‌, தேவி கொடி; சக்கரதரன்‌ 
பகல்‌, ஸ்ரீ காந்தை இராத்திரி; வரப்‌ 
பிரதனான விஷ்ணு2வ மணமகன, தாம 
ரைக்காட்டில்‌ வாசஞ்செய்யு மவளே 
மணமகள்‌ ; பகவான்‌ நதசொருூபன்‌, 
ஸ்ரீதேவி ஈதிசொரூபை ; புண்டரீ 
காக்ஷன்‌ அரசருடைய கொடி, புண்ட 
ரீகத்தில்‌ வாசஞ்‌ செய்பவள்‌ அக்கொ 
டிச்லை; லோகேஸ்வரரான நாராய 


மானது பகவான்‌, அதிற்சேர்ந்த உத்‌ 
கீதியென்பது லட்சுமி; ஜகத்பதியான 
வாசுதேவன்‌ ௮க்கினிபகவான்‌, இக்‌ 
திரையானவள்‌ சுவாகாதேவி; ஸ்ரீவிஷ்‌ 
ணுபகவானே சங்கரன்‌, ஸ்ரீ மகாலட்‌ 
சுமியானவள்‌ கவுரிதேவி ; கேசவனே 
சூரியன்‌, அரந்தச்சூரியனுடைய பிரபை 
கமலை) ஸ்ரீ விஷ்ணுதேவன்‌ பிதுர்‌ 


ணன லோபம்‌, செகதீசுவரியான லட்‌ 
சுமியே ஆசை ; கோவிந்தன்‌ இராகம்‌, 
சீதேவி அதன்‌ காரணமாூய காதல்‌, 
மயித்திரேயரே! அநேக வாக்கியங்க 
தேவதா சொரூபி, ஸ்ரீதேவி ஸ்வதா | ளாலே சொல்வதில்‌ பிரயோசன 
சொரூபி; ஜகன்மாதாவே ஆகாசம்‌, | மென்ன. அந்தத்‌ திவ்ய தம்பதிகளின்‌ 
அதிவிஸ்தாரமான அதின்‌ பரப்பே | விபூதியைச்‌ சுருக்கமாகச்‌ சொல்லு 
விஷ்ணு; அந்த ஸ்ரீயப்பதியே ஸ்ம 

ரன்‌, அச்சந்திரனுடைய காந்தியாகிய | ளும்‌, மனிதர்களுக்குள்ளும்‌ இரியக்கு 
நிலவு ஸ்ரீதேவி) சர்வகதனான ஸ்ரீஹரி | க்கம்‌” ர்‌ ற்று 
யே வாயு, மேகாதிகளைத்‌ தரிக்கத்தக்க 2 © ஸதி பனி அனி டத அழு 
அக்காற்தின்‌ செய்கை திருமகள்‌ ; வை ட அடகு  அவதுத் வாங்க 
சமுத்திரம்‌ கோவிந்தன்‌, ஸ்ரீதேவி பேருடைய பதார்த்தங்களெல்லாம்‌, 
௮ச்சமுத்திரத்தின்‌ அலைமுதலான விட | ஐட்குண ஜசுவரிய சம்பன்னனான 
ருதி; மதுசூதனனே தேவேந்திரன்‌, | ஸ்ரஹரியே, ஸ்திரீலிங்கமான பேரு 


http://acharya.org 


கிறேன்‌ கேளும்‌; தேவதைகளுக்குள்‌ 


82 


டைய பதார்த்தங்க ளெல்லாம்‌ ஸ்ரீமகா 
* இவ்‌ 
விருவரினும்‌ வேறான வஸ்து ஒன்னு 


லட்சுமியே என்று நினையும்‌. 


ஸ்ரீ விஷ்ணுபுராணம்‌ 


[முத 

| மில்லை. எல்லாம்‌ அவர்களால்‌ வியா 
பிக்கப்பட்டு அவர்களுடைய விபூதி 
யாயே இருக்கின்‌ றன, 


எட்டாமத்தியாயம்‌ மற்றிற்று. 
Hf 


ஒன்பதாம்‌ 


அத்தியாயம்‌ 


பெரிய பிராட்டியார்‌ திருவவதாரம்‌ 


ஆ 


இவ்விதமாய்ப்‌ பிராட்டி வைபவஞ்‌ } 


சொல்லீய பின்னும்‌ பிரம ரிஷியா 
இய பராசரர்‌ திருவாய்மலர்க்‌ தருள்‌ 
. இன்றார்‌. 

ஓ முனிவரே ! நீர்‌ அறிய விரும்பிய 
பிராட்டியின்‌ திருவவதார 


சம்பந்த 


மான சரித்திரத்தைக்‌ சூறித்து நாம்‌ | 


முன்‌ மரீசி மஹா முனிவரிடத்தில்‌ 
கேட்டறிர்தபடி சொல்லுகிறோம்‌ 
கேளும்‌. அதென்னவென்றால்‌ : 
ருத்திரருடைய அம்சமாய்‌ மிகுந்த 
கோபமுள்ளவரான துர்வாச மஹா 
முனிவர்‌ யதேச்சையாய்ப்‌ பூமண்டல 
மெங்குஞ்‌ சஞ்சரித்துக்கொண்டு இரி 
கையில்‌ ஒரு காள்‌ மனிதர்‌ எளிதில்‌ 
அடையக்கூடாத ஒருவனத்திற்‌ போ 
கும்போது, அங்கே ஒரு வித்தியாதர 
ஸ்தீரீயின்‌ கராம்புஜத்தில்‌ திக்குகளெல்‌ 
லாம்‌ வியாபிக்கும்‌ படியான திவ்ய 
பரிமள மிகுந்த அற்புதமான மாலை 
யொன்றைக்‌ கண்டார்‌. உன்மத்த விர 
தத்தோடு ஜகங்களிலே சஞ்சரிக்கிற 
அந்த மகரமுனி அந்த வித்தியாதர 


ஸ்திரியைப்‌ பார்த்து, பெண்ணே! 


! அதிமனோகரமான இந்தச்‌ சந்தான 
| புஷ்ப மாலையை எனக்குக்‌ கொடு" 
என்றுயாசித்தார்‌. அந்தப்‌ பெண்ணரசி 
யும்‌, இவர்‌ கேட்கப்பெற்ற சந்தோஷத்‌ 
) இனால்‌ கண்மலர்ந் து, பத்திபூர்வகமாக ' 
அவருக்குத்‌ தெண்டனிட்டு, ௮ம்‌ 
'்‌ மாலையைக்‌ கொடுத்தாள்‌. உன்மத்த 
, ரூபதரானான அந்தத்‌ தூர்வாசமுனி, 
| அந்தப்‌ புஷ்பமாலையைத்‌ தன்‌ சிரசிலே 


| சுற்றிக்கொண்டு அங்கங்கே சஞ்ச 
ரித்து வருகிறபோஅ, தஇிரிலோகாதி 
பதியான தேவேந்திரன்‌ மதோன்‌ 
மத்தமான அயிராவதத்தின்‌ மேலேறிக்‌ 
கொண்டு தேவ கந்தர்வ சங்கங்கள்‌ 
நாலு பக்கமுஞ்‌ சூழ்ந்துவர வெகு 


காலாகலமாய்‌ வருவதைக்‌ கண்டு, 


க 


ர 


ே 

| அந்தத்‌ துர்வாசர்‌, தேனுக்கும்‌ வாச 
னைக்கும்‌ பரவசமாய்‌ வண்டுகள்‌ களித்‌ 
அச்‌ சூழா நின்ற ௮ச்தப்‌ பூமாலையைத்‌ 
தன்‌ சிரசினின்று மெடுத்து, அயிரா 
வதத்தின்‌ மேலிருக்கிற இந்திரன்‌ 
மேலே பித்தனைப்போல்‌ விட்டெறிந்‌ 


தார்‌. 


i அவவ சாகிவளையகடன வனை 


அந்த அமரேசுவரன்‌ அதைக்‌ 
கைக்கொண்டு, ஜராவதத்தனுடைய 
கும்பஸ்தலத்தின்மேற்‌ போட, அத 


* சகலமும்‌ திவ்ய தம்ப திகளுடைய விபூ தியாயிருந்தாலும்‌, சிலபொருள்‌ எம்பெரு 
மான்‌ விபூ தியாகவும்‌, சில பொருள்‌ எம்பெருமாட்டி விபூ தியாசவும்‌ அருளிச்செய்த து, 


அவற்றில்‌ அவர்களுடைய விசேஷ சார்நியத்‌ தனாலே யென்‌ றறிய வேண்டும்‌. 
யென்பது சர்வவிதத்திலும்‌ ஆளுகைக்கு உட்பட்ட வஸ்து. 


விபூதி 
காரிய காரணாதி ரூபமா 


யிருக்கற அவ்வவ்‌ வஸ்துச்சளும்‌ அவ்விருவருடைய அனுக்ிரகாதினமென்பது கருத்து; 


http://acharya.org 


லம்சம்‌] 


பெரிம பிராட்டியார்‌ திருவவதாரம்‌ 


93 


னாலே அர்த மதயானையானது திவ்ய 
கங்காப்‌ பிரவாகத்தினலே விளங்குகிற 
கயிலாச பர்வத சிகரம்போற்‌ பிரகா 
சித்தது. பின்பு மதமிகுதியினாற்‌ கண்‌ 
சுழன்று நிற்கிற அந்த யானையான 3, 
அப்‌ பூமாலையைத்‌ தன்‌. ஐதிக்கை நுனி 
யினாலே முகந்து பார்த்து, எடுத்துத்‌ 
தீரையிலெறிந்து விட்டது. 


அதைக்‌ கண்டு அந்தத்‌ துர்வாச 
மகாமுனி மிகவுங்‌ கோபமடைந்து 
தேவேரந்தினைப்பார்த்து, “(அடா வாச 
வா! நீ ஐசுவரிய மதமத்தனாய்‌ மிக 
வும்‌ கர்வித்தருக்னெறாய்‌. ஸ்ரீ மகர 
லக்ஷ்மி வாசஸ்தானமான இவ்யமாலை 
யை நீ அங்கேரித்துக்‌ கொண்டாடா 
மற்‌ போனாய்‌. நான்‌ கொடுக்கும்‌ 
போது விரயத்தோடு நமஸ்கரித்துக்‌ 
கைகளை யேந்தி வாங்கிச்‌ சந்தோஷத்தி 
னால்‌ கபோலங்கள்‌ மலர்ந்து விளங்கக்‌ 
கஇருதார்த்தனானேன்‌, மகாப்பிரசாதம்‌ 
பெற்றேன்‌ என்று சொல்லிச்‌ சரசிலே 
தரியாமற்‌ போனாப்‌. மேலும்‌ இந்தப்‌ 
புட்பமாலையைத்‌ தரையில்‌ எரிவித்தாய்‌. 
ஆனதினாலே உன்னுடைய திரிலோக 
ஐச௬வரியமும்‌ சீக்கிரத்தில்‌ நாசமடை 
யக்‌ கடவது, நான்‌ கோபித்தால்‌ 
மூன்று லோகமும்‌ நடுங்கப்போமே. 
அப்படிப்பட்ட என்னைக்‌ கொஞ்சமா 
கிலும்‌ நினையாமல்‌ அவமானம்பண்ணி, 
நான்‌ கொடுத்த மாலையை அங்க 
கரியாமற்‌ போனதினாலே, உன்னு 
டைய திரிலோகமூம்‌ மகா லாஷ்மி 
வாசம்‌ ஒழிந்து தர்த்தசை யடையக்‌ 
கடவது” என்று சபித்தார்‌. 


பின்பு இந்திரன்‌ வெகு பரபரப்‌ 
போடு யானையினின்று மிறங்கி, குற்ற 
மில்லாத அந்த மகாரிஷியின்‌ பாதங்‌ 
களில்‌ வீழ்ந்த, தன்‌ அபராதத்தை 
க்ஷமிக்கும்படியாகப்‌ பலவிதமாய்‌ 
வேண்டிக்கொண்டான்‌, 


5 


| 
| 
} 
| 


இப்படி. வணங்கி வேண்டிக்கொண் 


। டும்‌ மனமிரங்காமல்‌, அந்தத்‌ துர்வா 


சன்‌ இந்திரனைப்‌ பார்த்து, 


a 


i பவள 


“இந்திர 
னே! நான்‌ தயையுள்ள இதயமுடை 
யவனல்லேன்‌. என்னிடத்தில்‌ க்ூஷமை 
என்றெ குணம்‌ வந்து சேருகிற 
தில்லை. உனக்கு உட்பட்டுப்‌ பின்பாட்‌ 
டுப்‌ பாடுற ரிஷிகள்‌ வேறே யிருக்‌ 
கிறார்கள்‌ என்னை யவர்களிலே யொரு 
வாகை நினையாதே. கான துர்வாச 
னெனறறி, தங்கள்‌ விஷயத்தில்‌ செய்த 
மகா துரோகத்துக்காக உன்னைக்‌ 
முதலான முனீந்திரர்‌ 
முன்னே சபித்து, ம.ஓபடியு முன்னு 
டைய விஈயத்திற்குட்பட்டு அறுக்க 
கம்‌ பண்ணின தினாலே, நீ கர்விதனாய்‌ 
என்னையும்‌ அவர்களைப்போல நினைத்‌ : 
தாய்‌. கான்‌ அப்படிப்பட்டவனன று. 
அடங்காத கோபத்தின்‌ சாரமெல்லாம்‌ 
ஒருங்கே திரண்டு வாசம்செய்யுமிட 
மான துர்வாசன்‌ காண்‌. வட்டாதி 
களான தயையுள்ள லெ மகாரிஷிகள்‌ 
விசேஷமாய்‌ உன்னைத்‌ துதித்து வருவ 
தினாலே நீ மிகவும்‌ இறுமாப்படைந்து, 
இப்போ தென்னை அவமானித்தாய்‌. 
அக்கினிச்‌ போலே 
சொலிக்கின்ற ஜடாகலாபத்தோடும்‌ 
உக்கிரமான புருவ நெறிப்போடுங்‌ 


கூடிப்‌ பயங்கரமாயிருக்கும்‌ என்‌ முகத்‌ 


கெளதமர்‌ 


சுவாலைகள்‌ 


தைக்‌ கண்டு பயப்படாதவனும்‌ ஜகத்‌ 


| திலேயுண்டோ 2 சதமகனே! அநேக 


\ 
| 
{ 
{ 


மான வார்த்தைகளினாலே பிரயோசன 
மென்ன. நான்‌ க்ஷமிக்கிறவ னல்‌ 
லேன்‌. நீ யேன்‌ பயந்தவனைப்போலே 


. கபடமான விகயஞ்‌ செய்றொய்‌. என்‌ 


னைப்‌ பரிகாசஞ்‌ செய்யவேண்டாம்‌. 
சும்மாபோ” என்று சொல்லித்‌ தர்‌ 
வாசமுனி யதேச்சையாகப்‌ போனார்‌. 
இர்திரனும்‌ மறுபடியும்‌ அயிராவதத்‌ 
தின்மேல்‌ ஏறிக்கொண்டு அமராவதி 
பட்டணத்துக்கு போய்ச்சேர்க்தான்‌, 


http://acharya.org 


லம்சம்‌| பெரிய பிராட்டியார்‌ திருவவதாரம்‌ 35 


மேயனும்‌, பேதிக்கக்‌ கூடாதவனும்‌, 
சூட்சுமங்களிலும்‌ அதிசூட்சுமமான 
வனும்‌, தூலங்களிலும்‌ ௮திதூலமான 
வனுமாகிய ஸ்ரீமர்‌ நாராயணனுக்குத்‌ 
தெண்டன்‌ சமரப்பிக்கன்றோம்‌. அடி 
யேன முதலான சமஸ்த பிரபஞ்சமும்‌ 
எவனிடத்தி னின்றும்‌ ஜனித்ததோ, 
எவனிடத்தி லீருக்னெறதோ, எவ 
னிடத்தில்‌ லயப்படுமோ, சர்வபூதங்க 
ரூம்‌ எவனுடைய சரீரமோ, எந்த 
தேவன்‌ மேலானவர்களுக்கும்‌ மேலா 
னவனே, எவன்‌ இருபத்துநான்கு தத்‌ 
அவங்களுக்கும்‌ பரனான புருஷனுக்கும்‌ 
மேற்பட்டவனென்றும்‌ பரமாத்துமா 
வென்றும்‌ மோக்ஷத்தை யபேக்ஷிக்கிற 
யோகிகளாலே மோக்ஷத்திற்காக 
நினைக்கப்படுகறானோ, எவனிடத்தில்‌ 
பிராகிருதமான சத்துவாதி குணங்க 
ளில்ல்யோ, சுத்தமான சகலவஸ்துக்‌ 
களுக்கும்‌ மிகவும்‌ சுத்தனை அந்த 
ஆதிபுருடன, அடியேங்களுக்குப்‌ பிர 
சனனனாகவேண்டும்‌, களை காஷ்டை 
நிமிஷம்‌ முதலான காலசூத்திரத்திற்‌ 
குக்‌ கோசரமானவிடத்தில்‌, பிராட்டி, 
திவ்விய மங்கள விக்கிரகம்‌, பரிஜன 
முதலான எவனுடைய விபூதிகள்‌ 
இல்லையோ, அப்படிப்பட்ட ஸ்ரீஹரி 
பகவான்‌ அடியேங்களுக்குப்‌ பிர 
சன்னனாகக்கடவன்‌.” 


எவன்‌ பரமேசுவரனும்‌ அஜனுமா 
யிருந்தும்‌ எல்லோருக்கும்‌ அந்தர்யா 
மியா யிருக்கையாலே, முத்தியடைர்த 
ஒஆத்தமாவாக உபசார வழக்காய்ச்‌ 
சொல்லப்படுகின்றானோ, அர்த ஸ்ரீமகா 
விஷ்ணுவானவன்‌ அடியேங்களுக்குப்‌ 
பிரசன்னனாகக்‌ கடவன்‌. எவன்‌ கார 
ணமாகியும்‌ காரியமாகியும்‌ காரணத்‌ 
திற்குக்‌ கரரணமாஃயும்‌ காரியத்திற்‌ 
கூக்‌ கரரியமாஇயு மிருக்கின்றானே, 
அவன்‌ பிரசன்னனாகக்கடவன்‌, பிரதி 


i த்‌ 2] ஸு அவவ யளவவளைவயனவளவயளவகைகவளவளைவள்‌ வனயளவளைவளவளிவகயளிவளவளிவ, அட வளவள வளவ வனவள 
ய ௫௮௯ 


ர 


ருதியின்‌ காரியமான மகத்தின்‌ காரிய 
மான அகங்காரம்‌ யாதுண்டோ 
அதின்காரியமான தன்மாத்திரைக 
ரூண்டன்றோ, அவற்றின்‌ காரியமான 
பஞ்சமகாபூதங்க ளுண்டன்றோ, அவ 
ற்றின்‌ காரியமான பிரமாண்டத்திற்‌ 
குக்‌ கரரியமாயிருக்கிற சதுரமுகனும்‌, 
அவனிடத்தி லுண்டான தக்ஷாதக 
ளும்‌, ஆகிய இந்த லோகப்பிரவாக 
மெல்லாம்‌ எவன்தானேயா யிருக்கின்‌ 
ரானே, அப்படிப்பட்ட எம்பெருமானை 
அடியோம்‌ சரணமடைகின்றோம்‌. 
எவன்‌ சப்தாதி சகல போக்கியங்களை 
அதுபவிப்பவனாயும்‌, சப்தம்‌ முதலான 
சகலபோக்கிய வஸ்துக்களாயும்‌, சகல 
பிரபஞ்சங்களுக்கும்‌ சிருட்டிகர்த்தா 
வாயும்‌, சிருட்டிகாரியமாயும்‌, சர்வ 
சரீரகனா யிருக்கையாலே, இப்படிக்‌ 
கர்த்தரு சொரூபமாயும்‌ கரரியசொ 
ரூபமாயுமிருக்கிற பரமப்‌ பிராப்பிய 
னுக்குத்‌ * தெண்டன்‌ சமர்ப்பிக்கின்‌ 
றோம்‌. விசுத்தஞானமயமும்‌ அஜமும்‌ 
அட்சரமும்‌ அவ்யயமும்‌ அவ்யத்தமு 
மாய்த்‌, தூலமுஞ்‌ சூட்சுமமு மல்லா 
தே, சகல விசேஷண வர்ச்தெமாயி 
ருக்கிற அந்தப்‌ பராத்பரமான விஷ்ணு 
சொரூபத்துக்குத்‌ தெண்டன்‌ சமர்ப்‌ 
பிக்கின்றோம்‌. பரப்பிரமசொரூபனான 
அந்தப்‌ புருஷோத்தமனுடைய பதினா 
யிரத்திற்‌ பதினாயிரமான அம்சத்தின்‌ 
ஏகதேசமான அம்சத்தில்‌ சமஸ்த பிர 
பஞ்ச சக்தியும்‌ இருக்கிறதோ, அந்த 
அவ்யயனுக்குத்‌ தெண்டன சமர்ப்பிக்‌ 
கின்றோம்‌. எப்போதும்‌ தியானஞ்‌ 
செய்த கொண்டிருக்கிற யோகிகள்‌ 
தங்களுடைய பாவபுண்ணிய ரூப 
மான கர்மங்கள்‌ ந௫த்தவுடனே எந்தச்‌ 
சொரூுபத்தைப்‌ பிரணவப்‌ பொருளா 
கக்‌ காண்கின்றார்களோ, எர்தச்செொர 
ரூபத்தைத்‌ தேவர்களும்‌ ரிஷிகளும்‌ 
நானும்‌ சங்கானும்‌ அதியமாட்டேர்‌ 


http://acharya.org 


லம்சம்‌] 


பெரிய பிராட்டியார்‌ திருவவதாரம்‌ 


37 


ந்தவர்‌ எனனும்‌ பேதமில்லாமல்‌ யாவ | னை எம்பெருமான்‌ முகமலர்ச்‌ தநுக்‌ 


ரிடத்திலும்‌ சமமான அநுக்கிரக முள்‌ | 


ளவன நீ. பிரமாவும்‌ ருத்திரமூர்த்தி 
யும்‌ இந்திரனும்‌ அக்கினியும்‌ வருண 
னும்‌ வாயுவும்‌ ஆதித்தனும்‌ யமனும்‌ 
வசுக்களும்‌ மருத்துக்களும்‌ விசுவ 
தேவதைகளும்‌ மற்றும்‌ இங்கே வந்தி 
ருக்கிற சகல தேவதா கணங்களும்‌ 
நீயே. ஏனெனில்‌ யாவரிடத்திலும்‌ 
நீயே இருந்து கடத்துகின்றா யன்றோ. 
ஆகையாலே அஆத்துமாவுக்குக்‌ கர 
ணங்கள்போலே எல்லாரும்‌ உனக்‌ 
குச்‌ சேஷபூதரா யிருக்கிறார்கள்‌. அன்‌ 
றியும்‌ உன்னுடைய ஆராதனமான 
யாகங்களும்‌ வஷட்காரா திகளும்‌ சகல 
வேதமூலமான பிரணவமும்‌ நீயே. 
இவ்விதமான சகல ஆராதனங்களையும்‌ 
திருவுள்ளம்பற்றிப்‌ பிரசைகளை ரக்ஷிப்‌ 
நீயே. 
அறிபவனும்‌ நீயே. 
அறியப்படுவதும்‌ நீயே. உன்னிடத்‌ 
திலே அ௮கிலப்‌ பிரபஞ்சமும்‌ நிற்‌ 
கின்றது. அடியேங்கள்‌ தயித்திய 
சங்கத்தனாலே ஜயிக்கப்பட்டு 


பவனும்‌ எல்லாவற்றையும்‌ 


எல்லாவற்றாலும்‌ 


மகா 
விசனமடைந்து சர்வலோக சரணிய 
னை உன்னைச்‌ சரண மடைந்தோம்‌. 
கிருபை செய்து உன்னுடைய தே 
ஜோ விசேஷத்தினலே அடியேங்களை 
நிறைந்தவராகச்‌  செய்தருளவேண்‌ 
டும்‌, சகல பாபநாசகரனான உன்னைச்‌ 
சரணமடையு மளவுதான்‌ புருஷனு 


க்கு உபத்திரவமும்‌ விஷயாபிலா 
ஷையும்‌ மோகமும்‌ துக்கமுமுண்‌ 
டாயிருக்கும்‌, தயா சமுத்திரனே | 


சரணாகதரான அடியேங்களிட.த்திற்‌ 
பிரசன்னனாகி உன்னுடைய திவ்விய 
தேஜூனாலே அடியேங்களுடைய 
தேஜசைப்‌ பூரித்தருள வேண்டும்‌ ” 
என்று துஇசெய்து தெண்டன்‌ சமர்ப்‌ 


| 
| 


a வளவ ப்வள வள்‌ வளை பணவவள்‌ வ னவைதக்வன பகவன்‌ வள்ளி வண்வயனிவு அவனள பவனை அட வனவள வளவனைவனைகளை 


1] 
\ 


| 
| 
| 
| 


கரகம்‌ புரிந்து அருளிச்‌ செய்வா 
ராயினா்‌. 


66 ஓ தேவதைகளே ! என்னுடைய 
தேஜோ விசேஷத்தினாலே உங்களு 
டைய பல சத்துவ தேஜோ தயிரியங்‌ 
களை அபிவிர்த்தி செய்கின்றேன்‌; நீங்‌ 
கள்‌ தயித்தியர்களை ஒருமைப்படுத்திக்‌ 
திருப்பாற்‌ கட 
லிலே சகல ஓஷதிகளையும்‌ போட்டு, 


மந்தர பர்வதத்தை மத்தாகவும்‌ வாசு 


கூட்டிக்கொண்டு, 


கியைக்‌ கடையும்‌ கயிறாகவுஞ்‌ செய்து 
கொண்டு, அமிர்தத்தைக்‌ குறித்துக்‌ 
கடையுங்கள்‌ ;  இதினலுண்டாஞும்‌ 
பயனை நாமிருதிறத்தாருஞ்‌ சரியாய்ப்‌ 
பங்கிட்டு அநுபவித்துக்‌ கொள்ளு 
வோமென்றே பேசி, சா மோபாயத்தி 
னாலே தயித்திய தானவர்களை வசம்‌ 
இப்படி. 
கடைவதினாலே 


பண்ணிக்‌ கொள்ளுங்கள்‌ ; 
திருப்பாற்கடலைக்‌ 
யுண்டாகும்‌ அமிர்தத்தைப்‌ பானஞ்‌ 
செய்து நீங்கள்‌ மகாபலவான்களும்‌ 
அமரர்களு மாவீர்கள்‌ ; நான்‌ அந்த 
அமிர்தம்‌ அவ்வசுரர்களுக்கு எட்டா 
மல்‌ வருத்தமா த்திரமே மிகுந்திருக்கும்‌ 
படி. செய்விக்கன்றேன ; இந்தக்காரி 
யத்தில்‌ உங்களுக்கு வேண்டுஞ்‌ சகா 
யஞ்‌ செய்கின்றேன்‌” என்று எம்‌ 
பெருமான்‌ திருவாய்‌ மலர்ந்தருளக்‌ 
கேட்டு, தேவர்கள்‌ மிகவும்‌ சந்‌ அஷ்டி. 
சுவாமி சந்நிதியினின்று 
விடைபெற்றுப்போய்‌, சாமோபாயத்‌ 
தனாலே அசுருடனே சமாதானம்‌ 
பண்ணிக்கொண்டு, அமிர்த மதனஞ்‌ 
செய்வதற்காக இருதிறத்தாரு மொரு 
மனப்பட்டுக்‌ கூடிப்போய்‌, சகல 


யடைந்து, 


| ஓஷதஇிகளையும்‌ கொண்டுவந்து சரத்கால 


மேகத்தைப்போல்‌ 


மிகவும்‌ வெண்‌ 


பித்‌ துக்‌ கைகூப்பிக்கொண்டு நிற்கின்ற | மையா யிருக்இற திருப்பாற்கடலிலே 


அவ்வமரர்களைக்‌ கண்டு, சர்வக்கிய 


போட்டு, மந்தர்‌ பர்வதத்தை மத்தாக 


http://acharya.org 


லம்சம்‌.] 


பெரீய பிராட்டியார்‌ திருவவதாரம்‌ 


39 


இரகித்துக்கொண்டார்கள்‌. அப்பால்‌ | 


பகவதம்சமான தன்வந்தரியென்னுக்‌ 


தேவன்‌, வெண்மையான வஸ்திரமும்‌ | 
பூமாலையுக்‌ தரித்துக்கொண்டு, அமிர்த | 
பூரணமான கமண்டலத்தைக்‌ கையில்‌ | 


எடுத்துக்கொண்டு, அந்த க்£ரசமுத்தி | 
ரத்திலிரும்‌து உதயமானான்‌. இப்படி 
அமிர்தகலசத்தோடு உதித்த அந்தத்‌ 
தேவனைக்‌ கண்டு சுரர்களும்‌ அசுரர்க 


ரூம்‌ மனம்‌ சொஸ்தப்பட்டு மகாச௪ந 
தோஷத்தினாலே 


தார்கள்‌. 


பூரிப்பை யடைந்‌ 


| 

| 

கேளும்‌ மைத்திரேயரே! பின்பு | 
அதியற்புதமும்‌ அபூர்வமுமான திவ்‌ | 
விய காந்தி விசேஷத்தினாலே இக்குக | 
ளெல்லாம்‌ பிரகாசிக்கும்படியாய்‌, | 
மலர்ந்த செர்தாமரைமலரை ஆசன | 
மாகக்கொண்டு, தாமரைப்‌ புஷ்பங்‌ கத்‌ 
களையே இருக்கரங்களிலும்‌ தரித்துக்‌ | 
கொண்டு, ஜகன்மாதாவான பெரிய | 
பிராட்டியார்‌ இருவவதரிக்கக்‌ கண்டு, | 
மகரரிஷிகளெல்லாம்‌ பரம சந்தோஷ | 
யுக்தர்களாய்‌, ஸ்ரீசூக்தங்களைக்‌ 
கொண்டு வெகுவிதமாகத்‌ தோத்திரஞ்‌ 


செய்தார்கள்‌. 


அப்போது பிராட்டியின்‌ சந்நிதி 
யிலே விசுவரவசு முதலான கந்இரு | 
வர்கள்‌ கீதங்களைப்‌ பாடினார்கள்‌. கரு | 
தாசி முதலான அப்சரஸ்திரிகள்‌ நர்த்‌ | 
தனஞ்‌ செய்தார்கள்‌. கங்கை முத 
லான மஹாநதிகள்‌ தங்கள்‌ இர்த்தவ்‌ | 
களைக்‌ கொண்டு அந்தப்‌ பிராட்டியின்‌ 
இருமஞ்சனத்‌இற்காக ஸ்‌திரீரூபர்‌ தரித்‌ 
துச்‌ சேவித்து நின்றன. இக்கஜங்கள்‌ 
நவரத்தின கசிதமான சுவர்ண கலசங்‌ 
களிலே அர்த நதி தீர்த்தங்களை யெடுத்‌ 
அச்‌ சர்வலோக மகேச்வரியான அட்‌ 
தப்‌ பிராட்டிக்குத்‌ தருமஞ்சனஞ்செய்‌ 
தன. அந்த க்ஷீராப்தி, ஒரு புருஷ ரூபத்‌ 
தைத்‌ தரித்து நித விகசதமான இவ்‌ 


) 
| 
| 
| 
} 
| 
| 
| 
) 
| 


விய பதும மாலிகையைத்‌ தாயாருக்‌ 
குச்‌ சமாப்பித்தது. 
கர்மாவானவன்‌ திவ்விய ரத்தினமய 


உடனே விசுவ 


மான இருவாபரணங்களைத்‌ தாயார்‌ 
திருமேனியிலே சாத்தினான்‌. இவ்வித 
மாய்‌ அவரவர்‌ செய்த கயிங்கரியங்‌ 
களைத்‌ திருவுள்ளம்பற்றி, தருமஞ்ச 
னங்கண்டருளி, திருவாபரணம்‌ தரு 
சாத்திக்‌ 
கொண்டு, அர்தப்‌ பிராட்டியானவள்‌ 
பிரம ருத்திர புரந்தராதி தேவர்கள்‌ 
பார்த்துக்‌ கொண்டேயிருக்க, அந்தத்‌ 
தேவசங்கத்தின்‌ நடுவே எழுந்தருளி 
யிருந்த. பெருமாளுடைய திருமார்பி 
லேறி எழுந்தருளி யிருக்தாள்‌. 


மாலை முதலானவைகளைச்‌ 


ட்‌ எம்பெருமானுடைய மார்ப 
இல்‌ வீற்றிருந்த பெரியபிராட்டி 
குளிரக்‌ கடாகஷித்ததனாலே) 


தேவதைக ளெல்லாம்‌ மனஸ்தாப 


ரர 


மிழந்‌த, மிகுந்த சக்தோஷத்தையடைமர்‌ 
தார்கள்‌. விப்பிரசித்தி முதலான 
அசுரர்‌, பெருமாளிடத்தில்‌ பக்தியில்‌ 
லாதவாக ளரகையாலே, பிராட்டியின்‌ 
கடாக்ஷமிழக்து மிகுக்த தீனஸ்திதியை 
யடைக்தார்கள்‌. இப்படி யிருக்க, 
தயித்தியர்கள்‌ தன்வந்திரியின்‌ கையி 
லிருந்த அமிர்தகலசத்தைப்‌ பலாத்கார 
மாகப்‌ பிடிங்கிக்‌ கொண்டார்கள்‌. 
அப்போது ஸ்ரீமந்‌ நாராயணன்‌ ஜகன்‌ 
| மோகனகரமான ஒரு ஸ்திரீரூபத்தைத்‌ 


தரித்து, அசுரர்களை வஞ்சித்து, அமு 


தத்தைக்‌ கைக்கொண்டு, அமரர்களுக்‌ 
குப்‌ பிரசாதித்தார்‌. இப்படிப்‌ பகவத்‌ 


, இருபையினாலே கிடைத்த அவ்‌ வழு 


தத்தைத்‌ தேவதைகள்‌ பானஞ்செய்து 
பலாதிகர்களாய்ப்‌ பிரகாசித்தார்கள்‌. 
இதைக்‌ கண்டு தயித்திய தானவர்கள்‌ 
அதிக குரோத முடையவர்களாய்‌ 
நானாவித ஆயுதங்களைத்‌ தாவ்கத்‌ தேவர்‌ 
களோடு யுத்தத்துக்கு வர, தேவதை 


http://acharya.org 


80 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


கள்‌ அமிர்த பானத்தனலே பல சவு | விக்குத்‌ தெண்டன்‌ சமர்ப்பிக்கின்‌ 


ரிய தயிரிய வுச்சாகங்கள்‌ மிகுந்திருக்‌ 
தீதனால்‌, பின்வாங்காமல்‌ உக்கிரமாக 
எதிர்த்து அ௮ஸ்திரங்களைப்‌ பிரயோ 
இத்தார்கள்‌. அதனாலே அசுரர்கள்‌ 


| 
| 
| 
| 


மெலிந்து மனங்கலங்கி மிகவும்‌ நடுக்க | 
முற்றுப்‌ பாதாள லோகத்துக்கு ஓடிப்‌ | 


போய்விட்டார்கள்‌. 
லிய வானவர்களெல்லாம்‌ ஜயமடை 


புரந்தரன்‌ முத ; 


ந்து, லக்ஷ்மி கடாக்ஷ விக்ஷணாலங்கிரு , 


தர்களாய்‌, சங்க சக்கர கதாதரனான 
ஸ்ரீயப்பதிக்குத்‌ தெண்டன்‌ 
பித்து, விடைகொண்டு சென்று, முன்‌ 


சமாப்‌ 


போலவே தேவராச்சியத்தை இடையூ 
றின்றி ௮ நுபவித் துக்கொண்டு சுகமாக 
வாழ்ந்திருந்தார்கள்‌. 

ஓ முனிசிரேஷ்டரே, அப்போது 
சூரியன்‌ பிரசன்னமான இரணங்க 
னோடு கூடித்‌ தன்வழியில்‌ மாறாதே 
சஞ்சரித்து வந்தான்‌, மற்றுழண்டா 


வவ கவதிவளிவா! ஒடி 


இய கிரக கக்ஷத்திராதி சோக்‌ கணக்‌ :; 
களும்‌ தம்வழி மாறாமற்‌ சஞ்சரித்துக்‌ : 


கொண்டிருந்தன. அக்கினி பகவா 
னும்‌ பிரதகதிணாவர்த்தமாகச்‌ சுவாலா 
சாலங்களினாலே மிகவும்‌ பிரகாசித்‌ 


தான்‌. சகல ஜனங்களுச்‌ தரும புத்தி 


யுடையவர்களாய்‌ச சுகமாக இரும்‌ . 


i , _ ! களையும்‌ நிறைத்திருக்கிறாய்‌. 
இப்படி மூவுலகங்களூம்‌ ; 


லஷ்மி கடாக்ஷம்‌ பெற்று வாழ்க்‌ | அம்‌ யார்‌ சகல யக்கிய சொரூபமாய்‌ 


தார்கள்‌, 
இப்படியிருக்குங்‌ காலத்தில்‌ சொர்க 


விய 
தேவேந்திரன்‌ பிராட்டியைத்‌ தோத்தி 


ரம்‌ பண்ணுவானானான்‌. ''சகல லோகங்‌ | 


டயும்‌ நீயே. 


றேன்‌. தாமரை மலரில்‌ வீற்றிருப்பவ 
ளும்‌, தாமரை மலரைத்‌ இருக்கைகளிற் 
றரித்தவளும்‌, தாமரை மலர்போன்ற 
திருக்கண்களுடையவளும்‌, 
மலரையொத்த திருமுகமண்டல முள்‌ 
ளவளும்‌, உர்தியில்‌ தாமரை பூத்தவன்‌ 
திருவுள்ளத்துக்கு உகப்பானவளு 
மான ஸ்ரீதேவியைச்‌ சேவிக்கின்‌ 
றேன்‌. உலகங்களைப்‌ பரிசுத்தஞ்‌ செய்‌ 
தருளூகிற தாயே! சித்தியும்‌ ௬வாகை 
யும்‌ சுதையும்‌ சொதையும்‌ சந்தியும்‌ 
ராத்திரியும்‌ பிரபையும்‌ பூதியும்‌ மேதை 
யும்‌ சிரத்தையும்‌ சரசுவதியும்‌ எல்லாம்‌ 
நீயே. 
தாயே! யக்கியவித்தை யென்கிற காம 


தாமரை : 


சகல மங்கள சொரூபையான 
மீமாஞ்சையும்‌, மகாவித்தை யென்‌ 
கிற இர்திரஜால வித்தையும்‌, 
வித்தை யென்கிற மர்திரவித்தையும்‌, 


குகிய 


மோக்ஷங்‌ கொடுக்கவல்ல ஆத்தும 
வித்தையென்கிற வேதாந்தவித்தையும்‌ 
நீயே. தர்க்கவித்தையும்‌, வேதவித்தை 
யும்‌, கிருஷி கோரக்ஷண வாணிச்சி 
யாதி வித்தையும்‌, தண்டநீதி வித்தை 
இப்படி சாந்தங்களாயும்‌ 
அசாந்தங்களாயு மிருக்கிற ரூபங்‌ 
களைக்கொண்டு நீ மூன்று லோகங்‌ 
தாயே | 
சர்வலோகேசுவரீ | நீயல்லாமல்‌ மற்‌ 


டமகா யோடந்திரர்களுக்குக்‌ தியானித்‌ 
, தறியத்தக்ககான தேவதேவனான கதர 
கத்தில்‌ தேவராச்சியம்‌ பெற்றுத்‌ இவ்‌ : 


சிங்காசனாரூடனா யிருக்கிற . 


களுக்குக்‌ தாயாராய்‌, திருப்பாற்கட 
லிற்‌ றிருவவதரித்தவளாய்‌, மலர்ந்த : 
தாமரைப்பூவையொத்த திருக்கண்களு | 
டையவளாய்‌, பெருமாளுடைய திரு 


மார்பில்‌ எழுந்தருளியிருக்கிற ஸ்ரீதே 


) 


தரனுடைய தருமேனியில்‌ வீற்றிருக்க 
மாட்டுவார்கள்‌ 2 லோகமாதாவே! 
உன்‌ கடாக்ஷ மிழக்தபோது மூன்று 
லோகங்களும்‌ நாசமடைந்தவைகள்‌ 
போலாகித, திரும்பிபும உன்‌ கடாக்ஷம்‌ 
பெற்றபடியினலே செளபாக்யெங்‌ 
களைப்‌ பெற்றிருக்கின்றன. மகாநுபா 
வையான தாயே! கருபாரசம்‌ நிறைந்த 


உன கடாக்ஷ வீக்ஷணத்தனாலே பிரா 


http://acharya.org 


லம்சம்‌] 


பெரிய பிராட்டியார்‌ திருவவதாரம்‌ 


41 


ணிகளுக்கு பாரியா புத்திர பந்து 
மித்திர இருக க்ஷேத்திர தன வாகனாதி 
கள்‌ . எப்போதும்‌ உண்டாகின்றன. 
எம்பெருமாட்டி ! உன்‌ கடாக்ஷமுண்‌ 
டான புருஷர்களுக்குத்‌ தேகாரோக்‌ 
இயமும்‌, அதிகாரமும்‌, சத்துரு ஜய 
மும்‌, ௬கமும்‌ இடைப்பது அருமை 
யன்று. அம்மா | நீ சமஸ்த பிரபஞ்சத்‌ 
அக்குக்‌ தாய்‌. 
யணன தந்தை. அம்மா | நீங்களிருவரு 


தேவதேவனான நாரா 


மேசேர்க்து சராசர ஸ்வரூபமான இக்‌ 
தப்‌ பிரபஞ்சமெல்லாம்‌ வியாபித்திருக்‌ 
இன்றீர்கள்‌. ஸ்ரீ விஷ்ணுவின்‌ இரு | 
மார்பில்‌ வீற்றிருக்குக்‌ தாயே! அடி 
யேமுடைய புத்திர மித்திர வர்க்கங்‌ 
களையும்‌, பசுக்‌ கணங்களையும்‌, பூ 
ணங்களையும்‌, 


௩ 
Bh வள வணக வனவள வளவளைவளி வளவள வளவ 


ஒருநாளும்‌ பிரியமா 
லிருந்தருளவேண்டும்‌, சகலத்தையும்‌ | 


பரிசுத்தம்‌ பண்ணவல்ல தாயே | | 
அடியேமுடைய தனகோசத்தையும்‌, | 
தொழுவத்தையும்‌, கிருகங்களையும்‌, | 
பரிகரங்களையும்‌, சரீரத்தையும்‌, களத்‌ 
திரத்தையும்‌, ஒருகாளும்‌ பிரியா மலிருக்‌ | 
தருளவேண்டும்‌. நிர்மையான தாயே! | 
உன்னுடைய கடாக்ஷத்துக்குத்‌ தூர | 
மானபோது ஜனங்கள்‌, சத்திய | 
செளச லோதி சாத்துவிககுணங்களில்‌ | 
லாமற்‌ போவார்கள்‌. குண ஹீனா | 
னாலும்‌ உன கடாக்ஷத்துக்குப்‌ பாத்திர | 
ரான புருஷர்‌ அப்போதே செள?லி | 
யாதி சகல மகா குணங்களுர்‌ தனதர | 
னியாதி சமிர்த்தியும்‌ பிரபுத்துவமும்‌ | 
பெற்று வாழ்வார்கள்‌. ஸ்ரீ விஷ்ணு | 
வல்லபையான தாயே ! உன்‌ கருணா 
கடாக்ஷத்துக்கு எவன்‌ பாத்திர பூத | 
னோ, அவனே கிலாக்கியனும்‌, குண : 
வானும்‌, புண்ணியவானும்‌, மகாகுண | 
முள்ளவனும்‌, புத்திமானும்‌, சூரனும்‌, | 
பராக்கிரமவானு மாவான்‌. ஜகத்தை 

யெல்லாம்‌ வளர்க்குக்‌ தாயே! நீ | 
யுபேட்சை பண்ணினால்‌ அவனிடத்தி | 

6 


யைத்‌ இருவுள்ளம்பற்றி, 


லே யுண்டான சத்திய சமதமாதி சகல 


சத்குணங்களும்‌ அர்க்குணங்களாய்‌ 
மாறிவிடும்‌. ஓ பதுமாக்ஷி | உன்‌ இருக்‌ 
கலியாண குணங்களைச்‌ சதர்முகனா 
லைஞ்‌ சம்பூர்ணமாகத்‌ ததிக்கமாட்டு 
வனே ? அப்படியிருக்க அடியேன்‌ 
எவ்வளவு. ஆனலும்‌ அடியேங்களிடத்‌ 
தில்‌ கிருபைகூர்க்து, ஒருக்காலும்‌ 
விட்டுவிடாமல்‌ ரக்ஷித்தருள வேண்‌ 
டும்‌” என்றிப்படி.த்‌ தோத்திரஞ்செய்ய, 
எங்கும்‌ நிறைந்திருக்கிறவளான பிரா 
ட்டியார்‌ திருவுள்ளமுவக்‌.து தக்ஷண 
மே புரந்தரனுக்குப்‌ பிரத்தியக்மாய்‌ 
எழுக்தருளிச்‌ சேவைசாதித்து, தேவ 


! தைகளுவ்‌ கேட்கும்படியாக, “(ஓதே 
வேந்திரனே ! நீ செய்த ஸ்தோத்திரத்‌ 
அக்குச்‌ 


சந்தோஷமடைந்து வரங்‌ 
கொடுக்கவந்தேன்‌ ; உனக்கு வேண்‌ 
டிய வரங்களைக்கேள்‌'' என்று ௮௬ 
ளிச்செய்ய, அந்தப்‌ புரந்தரனும்‌ தாயா 
ரைச்‌ சேவித்து, தாயே | அடியேன்‌ 


! உன்‌ இருபாகடாக்ஷத்துக்குப்‌ பாத்திர 


கும்படி இருபைகூர்க்து வரந்தரும்‌ 
படி. எழுந்தருளினதனால்‌ நீ இரிலோ 
கத்தையும்‌ விடாமல்‌ எழுந்தருளியிருக்‌ 
கவும்‌, பத்தியுத்தனாய்‌ 
இரந்த ஸ்தோத்திரத்தினாலே உன்னைத்‌ 
துதித்தால்‌ அவனை நீ யொருகாளும்‌ 
கைவிடாமல்‌ ரக்ஷித்தருளவும்‌ வேண்‌ 
டும்‌” என இரண்டுவரங்களைக்‌ கொடுத்‌ 
தருளும்படிப்‌ பிரார்த்தித்தான்‌. 


எவனாகிலும்‌ 


பிராட்டியாரும்‌ இந்தப்‌ பிரார்த்தனை 
சுரேந்தி 
“அமரேந்திரா! நீ 
விரும்பியபடியே நீயாளுகிற லோகங்‌ 


ரனைப்பார்த்து, 


| களை நான்விட்டு நீங்குவதில்லை. அன்‌ 


றியும்‌, எவன்‌ தினந்தோறும்‌ காலை 
மாலைகளில்‌ இந்தத்‌ தோத்திரத்தினாலே 
என்னைத்‌ துதிக்கரானோ அவனை யொரு 
காளும்‌ கான்‌ உபேகைஷசெய்யாமல்‌ 


http://acharya.org 


பத்தாவது அத்தியாயம்‌ | 
பிருகுமரீசி. முதலானோர்‌ வமிசம்‌ 


OOPS 


பின்பு மயித்திரேயர்‌ தம்‌ ஆசாரி ரிஷிக்குப்‌ பத்தினியான ஸ்மிருதியென்‌ 
யரை வணங்கி, முனிசிரேஷ்டரே ! பவள்‌ சினீவாலி, குகு, ராகை, அனு 
உம்முடைய அநுக்ரெகத்தனாலே பிரா ; மதி என்று சொல்லப்பட்ட நான்கு 
ட்டியின்‌ தருவவதார வைபவத்தை | பெண்பிள்ளைகளைப்‌ பெற்றாள்‌. அத்திரி 
விசதமாக அறிந்தேன்‌. இனிப்‌ பிருகு | மகாரிஷிக்கு மனைவியான அனசூயை 
.முதலானாருடைய வமிசவரலாற்றைப்‌ | யென்கிறவள்‌ * சந்திரனையும்‌ துர்வாச 
பற்றி அருளிச்செய்ய வேண்டுமென | னையும்‌ தத்தாத்திரேயர்‌ என்கிற மகா 
பராசரமுனிவர்‌ சொல்லத்‌ தொடங்‌ ! யோகியையும்‌ பெற்றாள்‌. புலஸ்திய 
கினா. | ருக்குப்‌ பிரீதி யென்கிற பாரியையி 
ஓ மயித்திரேயரே! பிருகு மகாரிஷிக்‌ விடத்தில்‌ தத்தாத்திரியென்றெ ல்ல 
குக்‌ கியாதியென்கற ஸ்திரியினிடத்‌ | அண்டானான. அவன பூரவ ஜனமத்‌ 
தில்‌ ஸ்ரீவிஷ்ணு பத்தினியான லஷ்மி | தில்‌ சுவாயம்புவ மறுவந்தரத்திலே 
யும்‌, தாதா விதாதா என்கிற இரண்டு | அகஸ்தியனாக இருந்தான்‌. ஹை 
பிள்ளைக ஞண்டானார்களன்றோ, அம்‌ | னென்கிற ரிஷிக்கு ௪தமை யென்‌ 
தத்‌ தாதாவும்‌ விதாதாவும்‌ மேரு புத்தி | றவளிடத்தில்‌ கர்த்தமன்‌, அர்வரி 
ரிகளரன ஆயத நியதி என்றெ கன்னி | பண்ட்‌ சகஷ்ணு என்றெ மூன்றுமக்க 
களை யதாக்கிரமமாக விவாகஞ்‌ செய்‌ | ட றும்‌ விர துவென்றெ மகா 
தார்கள்‌, அவர்களில்‌ தாதாவுக்குப்‌ | ரிஷிக்கு என்னாத யென்பவ ளிடத்தில்‌ 
பிரணனென்கிற குமார .னுண்டர ஊர்த்தரேதஸரும்‌, கட்டைவிரற்‌ கணு 
| 
| 
| 
| 


ர வெளிவரக்‌ 


னான்‌. அவனுக்குத்‌ ததிமானென்‌இற | வள வுள்ளவர்களும்‌ சூரியப்பிரகாசி 
மகனுஇத்தான்‌. அவனுக்கு அசாவா | களமான வாலகில்யர்‌ என்கிற அறு 
னென்றெ குமாரன்‌ பிறந்தான்‌. விதா பதினாபிரம்‌ ரிஷிகளு முண்டானார்கள்‌. 
தாவுக்கு மிருகண்டு என்றெ புத்திர வசிஷ்டருக்கு ஊர்ச்சை யென்ற 
னுண்டானான்‌. அவனுக்கு மார்க்கண்‌ பெண்ணிடத்தில்‌ ரசனும்‌, காத்திரனும்‌ 
டேயன்‌ பிறந்தான்‌. அந்த முனிக்கு ஊர்த்தபாகுவும்‌, சவனனும்‌, அனக 
வேதசிர னென்கிற தரயன்‌ ஜனித்‌ னும்‌, சுதபனும்‌, சுக்கிரனும்‌ ஆதிய 
தான்‌. இவர்களாலே பிருகு வமிசம்‌ சப்தமகா ரிஷிகள்‌ பிறந்தார்கள்‌. பிரம 
உலகத்தில்‌ பரவிவர்தது. அத அப்படி. 

யிருக்க, மரீ சிமகாரிஷிக்கு சம்பூதி 
யென்ற பத்தினியினிடத்திலே பெள 


யென்பவனுக்கு சுவராகை யென்ற 
பத்தினிபினிடத்தில்‌ பாகவனும்‌, பவ 
ர்ணமாச னென்கிற புத்திரனுண்டா | மானனும்‌, சுசியும்‌ ஆயெ தறயர்‌ மூவர்‌ 
னான்‌. அவனுக்கு விரசன்‌ பர்வதன்‌ உதித்தார்கள்‌. அவர்களுடைய சர்‌ 
என்கற இரண்டு புத்திரர்க ளுஇத்தார்‌ ததியில்‌ நா.ற்பத்தஞ்ச பிள்ளைகள்‌ வம்ச 
கள்‌. அவர்களுடைய சந்தஇக்கிரமம்‌ | கா ரிகளாக உதயஞ்‌ செய்தார்கள்‌. 
பின்னாலே சொல்லுவேன்‌, ஆங்ரெச இவர்களும்‌ இவர்களுடைய தகப்பன்‌ 
* இர்தச்‌ சர்இரன்சான்‌ லோசத்துச்கு வெளிச்சர்‌ தருவன்‌, 


http://acharya.org 


a ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [முத 


மரர்‌ மூன்றுபேரும்‌ * கூடஸ்தனான ; பெண்களைப்‌ பெற்றாள்‌. அவ்விருவரும்‌ 
அக்கினியபிமானி தேவதையும்‌ ஆக | யோகாப்பியாச முள்ளவர்களாய்ப்‌ 
நா.ற்பத்தொன்பதுபேரும்‌, அக்கினிக பிரமவா திகளாய்‌ உத்தமமான ஞான 
ளென்று சொல்லப்பட்டிருப்பார்கள்‌, | மும்‌ சமதமா திகுணங்களு முள்ளவர்‌ 
ஓ மயித்திரேயரே! சதுர்முகன்‌ ௪௫ ! களாய்‌ இருந்தார்கள்‌. 

ஷ்டித்த அக்கினிஷ்வாத்தர்‌ என்றும்‌ 

பர்ஹீஷதரென்றும்‌ ' சொல்லப்பட்டு இவ்விதமாய்‌ விர்த்தியான தக்ஷ 
யாகஞ்செய்யாதவர்களும்‌ யாகஞ்‌ புத்தரிகாவடைய சந்தானக்‌ கிரமம்‌ 
செய்பவர்களுமான பிதூார்கணங்க ! சொன்னேன்‌. இதை விசுவாசத்தோடு 
சச்‌ சேர்ச்‌. த, ஸ்வதையென்கிறவள்‌ ! ஸ்மரணஞ்செய்த மனுஷியன்‌ சந்தான 
மேனை வைதரணி என்றெ இரண்டு ! மில்லாதவ னாகமாட்டான்‌. 


பத்தாமத்தியாயம்‌ முற்றிற்று, 
ப 


பதினோராவது அத்தியாயம்‌ 
துருவச ரிதீ திரம்‌ 


திரும்பியும்‌ ஸ்ரீபராசரர்‌ மயித்தி | ரன்‌ பிறந்து சகல குணாபிராமனாக 
ரேயரை நோக்கி, முனீர்திரனே | இருந்தான்‌. ஒருகாள்‌ அவன்‌, சிங்கா 
! சனத்தில்‌ வீற்றிருந்த தன்‌ தகப்பனு 
டைய மடியிலே யுட்கார்க்இருந்த தன்‌ 
னுடன்‌ பிறந்த உத்தமனைப்‌ பார்த்துத்‌ 
தானும்‌ அப்படி உட்காரவேண்டு 
மென்று இட்டப்போனான்‌. அப்போது 
தகப்பன்‌ ௬௫௪௫ எதிரி லிருந்தபடி.யி 
தார்கள்‌. அவர்களுள்‌ சுரு உத்தான ; னாலே மகனுடைய எண்ணத்தை எற்‌ 
பாதனுக்குப்‌ பிரிய முள்ளவளா யிருந்‌ ! அக்கொள்ள வில்லை, இவ்விதமாய்த்‌ 


சுவாயம்புவ மநுவுக்குப்‌ பிரியவிரத ; 
§ 
[4 

தாள்‌, அந்தப்‌ பெண்ணுக்கு உத்தம தகப்பன்‌ மடியின்மேலே ஏறவேண்டு 
2 
6 


னென்றும்‌ உத்தரன பாதனென்றும்‌ 
இரண்டுபிள்ளைக ஞூண்டானாரென்று 
முன்னம்‌ சொன்னேனன்றோ. அவர்‌ 
களிலே உத்தானபாதனுக்கு ௬௫௬௪ 
சுநீதி யென்று மனைவிக எளிருவரிருக்‌ 


னென்௮ சொல்லப்பட்ட குமாரனுண்‌ ; மென்று வந்த சக்களத்தி மகனான அரு 
டானான்‌. அவன்‌ தகப்பனுக்கு மிக ! வனைப்பார்த்து, ௬௬௫ 4 பாலகனே ! 
வும்‌ பிரியனா யிருர்தான்‌. சுநீதி யென்‌ : நீயேன்‌ விருதாவாக இப்பிரயத்தனஞ்‌ 
கிற பெண்‌ புருஷனுக்குப்‌ பிரிய | செய்கின்றாய்‌. இந்த மனோரத முனக்‌ 
மில்லாதவளா யிருந்தாள்‌. அந்தப்‌ ! குத்‌ தூரலபமாயிருக்கும்‌. என்‌ வயிற்‌ 
பெண்ணுக்குத்‌ அருவனென்கிற குமா ' நிலே பிறவாமல்‌ வேறெொருத்தி வயிற்‌ 

1 அக்கினியபிமானி தேவதையென்றால்‌ செருப்பைத்‌ தேகமாசக்கொண்டு 
தோன்றி ௮தின்மூலமான பலன்களைச்‌ கொடுச்சின்ற தேவனாம்‌. இப்படியே ஜலாதி 
களுக்கும்‌ வருணாதிகளை அபிமானி தேவதைகளென்று காண்க. அத்தேவதைகளை 
அர்த்த வஸ்துக்களின்‌ பேராலேயும்‌ அவ்வஸ்துக்களை அர்தத்‌ தேவதா ஈாமங்கள்‌ர 
லேயும்‌ பேசுவார்கள்‌ சாலப்பெயர்களிலும்‌ இர்த நியயமுண்டு. 


http://acharya.org 


லம்சம்‌] துருவ சரித்திரம்‌ 45 


றிற்‌ பிறந்த மீ இந்த உத்தமோத்தம | ஏனென்றால்‌ மகரபுண்ணிய முள்ள 
மான சிங்காதனத்திலே யிருக்க நினைக்‌ வர்களுடைய குழந்தை சத்துருக்க 
தின்றது அவிவேகமாம்‌. நீ இந்த ! ளால்‌ இப்படி சொல்லப்படுமா ? இத்‌ 
மகீபாலனுக்கு மகனானாலும்‌ சகல | தனையு முன்னுடைய பூர்வஜனன கர்ம 
ராச்சிய லக்ஷமி நிவாசமான சிங்கா | பரிபாகமாக நினைத்து, மனதிலே 
இலேசத்தை விட்டுவிடு. உன்னுடைய 
பூர்வஜன்ம சுகிர்த பலத்தை யப 
கரிக்க யாராலேயாகும்‌. கீ செய்யாத 
கர்மபலத்தைக்‌ கொடுக்கத்தான்‌ யாரா 
லாகும்‌, பாக்கியவான்௧களான புரு 
ஷா்களுக்கே யல்லாமல்‌ மற்றவருக்கு 
மகாராச யேோக்கயெமான சிங்காசன 
மும்‌ சுவேதசத்திரமும்‌ கஜதுரகாதி 
வாகனங்களு முண்டாகுமா $ ௬௫௬௫ 


சனத்துக்கு நீ தகுந்தவனாகமாட்டாய்‌. ! | 
என்மகனே அதற்கு யோக்கியமான 
வன்‌. விருதாவான வருத்தம்‌ வேண்‌ | 
டாம்‌. என்‌ குமாரனுக்கிருக்கிறது 
போலே உனக்கும்‌ இப்படிப்பட்ட 
மேன்மையான மனோரதம்‌ இருக்கத்‌ 
தகாது. பிள்ளாய்‌ நீ பாக்கிய வீனை 
யான சுநீதி கருப்பத்திலே பிறந்ததை 


போ” என்று இழிவாகச்‌ சொன்ன 


நினைத்துக்கொள்ள வேண்டாமா 3 
யானவள்‌ பரக்கியவசத்தனாலே புரு 


தைப்‌ பொறாமல்‌, கோபத்தினாற்‌ கலங்‌ | ஷன்‌ தன்னிடத்தில்‌ மிகவும்‌ பிரியமுள்‌ 
கின மனமுடையவனாய்‌, சரேலென்று | 
தன்‌ தாயார்‌ வீட்டுக்குப்‌ போய்விட்‌ | 


ளவனா யிருக்கப்பெற்று, பரிபூர்ண 
மனோரதையாய்ச்‌ சுகமாயிருக்கிறாள்‌. 
என்னைப்‌ போலே பாக்கிய ஈனையா 
யிருக்கிறவள்‌ பாரியை யென்றெ 


டான்‌. 


அந்தச்‌ சுநீதி, கோபத்தினாற்‌ கண்‌ 
சிவந்து உதடு துடிக்க வந்த தன்‌ 
மகனை மடியிலுட்கார வைத்துக்‌ 


பெயர்மாத்திர முடையவளாய்த்‌ அக்‌ 
இத்திருக்கிறாள்‌. உத்தமன்‌ புண்ணிய 
வானானபடியினாலே சுருசிக்கு மகனா 
கப்‌ பிறந்தான்‌. சொற்ப பாக்யெனான 
நீ யென்‌ கருப்பத்திலே ஜனித்தாய்‌, 
குழந்தாய்‌ ! என்ன செய்யலாம்‌. எவ 
னுக்கெந்த மட்டும்‌ அதிர்ஷ்டமோ, 
அவன்‌ அந்தமட்டிலே சந்தோஷிக்க 
வேண்டும்‌. இததான்‌ புத்திமா னுடைய 
காரியம்‌, ஆனபடியினாலே ஐசுவரியத்‌ 
தை நினைத்துத்‌ துக்கிக்க வேண்டாம்‌, 
ஆனால்‌ ருசி: சொன்ன வசனங்க 
ளுக்கு நீ மனம்‌ பொறாவிட்டால்‌, 


உனக்கு மப்படிப்பட்ட மேன்மை 


கொண்டு சொல்லுகின்ருள்‌ : “கூமா 
ரனே |! உன கோயத்துக்குக்‌ காரண 
மென்ன? உன்னை யார்‌ உபலாளனம்‌ 


| 
| 
| 
| 
பண்ணாதே போனார்கள்‌ ? உனக்கு 
இப்படி அபராதஞ்‌ செய்து மமேண்‌ 
டலேசுவரனான வுன்‌ தகப்பனை அவ 
மானஞ்‌ செய்தவர்‌ யார்‌?” ட்‌ 
கேட்டதற்குத்‌ துருவன்‌, சபத்தினீ 
மாதாவான ௬௫௬௫ கர்வத்துடன்‌ இரா 
ஜாவின்‌ சமீபத்திலே தன்னைச்‌ சொன்ன 
வார்த்தைகளை யெல்லாம்‌ தாயாருட 
னே சொன்னான்‌. அதைக்‌ கேட்ட 


| 
வுடனே சுநீதியானவள்‌ பெரு மூச்சு 
rt 
| 


யுண்டாகும்படி சகல பலப்பிரதமான 
புண்ணியத்தைச்‌ செய்ய எத்தனப்படு, 
தாமாத்துமாவாய்‌ நல்ல நடக்கையி 
லிருந்துகொண்டு சர்வபூத தயாபர 
னும்‌ சர்வஜன மித்திரனுமாகச்‌ ௬ 
தீங்களைச்‌ செய்தால்‌) தண்ணீர்‌ பள்‌ 
எத்திலெப்படி போய்ச்‌ சேருமோ 


விட்டு கண்ணொளியற்று, மெலிர்தவ 
ளாய்ச்‌ சொல்லுகின்றாள்‌, 


புத்திரா! சருசி சொன்ன வார்த்‌ 
தைக ளெல்லாம்‌ நிஜர்தான்‌. 
சொற்பமான்‌ பர்க்கிய முள்ள்வன்‌, 


http://acharya.org 


46 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [முத்‌ 


அப்படியே, சம்பத்துகளுங்‌ குணவா | னென்கற காமதேய முடையவன்‌, 
னை மனிதனிடத்தில்‌ தாமே வந்து ்‌ மிகுந்த மனக்‌ இலேசத்திவலே தேவ 
சேரும்‌ ”” என்று தாய்சொல்லக்‌ கேட்‌ : ரீர்கள்‌ சந்நிதிக்கு வரதன்‌” என்று 
சொல்லக்கேட்டு அந்த மகாமுனிகள்‌ 


டுத்‌ தருவன்‌ தாயாரைப்‌ பாரத்து, 
° 8 ந தது? வரர்‌ 
பாலகனைப்‌ பார்த்து, “£ராசகுமாரனே! 


தாயே! நீ சொன்ன வார்த்தைகள்‌ 
௬௬௪௫ சொன்ன துர்ப்பாஷணத்தி 
னாலே பிளந்திருக்கிற என்னிருதயத்‌ 
இலே பதியவில்லை ; ஐசுவரிய கர்வி | மனதில்‌ அக்கமுண்டான காரண 
மென்ன 2 உன்‌ பிதா வாழ்ச்துகொண் 


நீ நாலைந்து வயதள்ளவனா யிருக்‌ 
இறாய்‌. இவ்வளவு சிறுவனான உனக்கு 


வ NS 


தையான அவளாலே கிராகரிக்கப்‌ 
பட்ட நான்‌, சர்வோத்தமமான ஸ்தா 
னத்தைச்‌ சம்பாதிக்றெதற்கு எத்த | ரகூஷண பாரமில்லையே. உனக்கு 
னஞ்‌ செய்கின்றேன்‌ பார்‌; மதீபால ; இஷ்டமான அர்த்தமேதாகிலு முனக்‌ 
னுக்கு அத்தியர்த பிரியையான சுருளி ; குக்‌ கைகூடாமலிருக்க மாட்டாதே. 
யினுடைய கருப்பத்திலே பிறவாமல்‌ | இஷ்டபச்து ஜன வியோக முண்டான 
உன்னுதரத்தலே பிறந்தவனானாலும்‌ ' தாகவும்‌ தோன்றவில்லை. உன்‌ சரீரத்‌ 
என்னுடைய உத்தம திராணியைப்‌ திலே ரோகவுபத்திரவ மொன்று முண்‌ 
பார்‌. என்னுடைய பிராதாவான உத்‌ | டாயிருக்கவுமில்லை. இப்படி யிருக்க 
தமன்‌ சருசிக்குக்‌ குமாரனானபடியி | மன வெறுப்புக்குக்‌ காரணமென்ன 
னாலே தகப்பன்‌ கொடுத்த ராச்சி ; சொல்லப்பா” வென்று கேட்க, 
யத்தை அனுபவிக்கட்டும்‌. நான்‌ சய துருவன்‌, அந்த மகாமுனிவர்களைப்‌ 
சக்தியினாலே சம்பாதிக்கப்பட்ட விப ' பணிந்து “என்‌ தாய்க்குச்‌ சக்களத்தி 
வமல்லாமல்‌ ஒருவர்‌ கொடுத்த விப ' யாயெ ௬௬௫ சொன்ன வார்த்தை 
வத்தைக்‌ கைக்கொள்ளேன்‌. “என | யாலே வெறுப்புண்டாயிற்று, அந்த 
தகப்பனுக்குக்‌ தூலபமான இவ்விய அவமானத்தைப்‌ பொறுக்க மாட்டா 
ஸ்தானத்தைத்‌ தவத்தினாலே சம்பாதிக்‌ மையால்‌ வந்தேன்‌” என்று சொல்லக்‌ 
கின்றேன்‌”; என்ற சொல்லித்‌ தாயா கேட்டு, அர்த முனிவர்கள்‌ ஒருவரோ 
ருடைய அனுமதியைப்‌ பெற்றுக்‌ | டொருவர்‌, “இந்தப்‌ பாலகன்‌ சக்க 
கொண்டு, அ௮தூக்கிரமாகப்‌ பட்ட | எத்தித்‌ தாய்ப்‌ பேச்சைப்‌ பொறுக்க 
ணத்தை விட்டு, அந்தப்‌ பட்டணத்துக்‌ ! மாட்டாமல்‌ கோபபரவசனாகப்‌ புறப்‌ 
குச்‌ சமீபத்திலே யிருக்கிற ஒரு உப ; பட்டு வந்தானன்றோ. உக்கிரமான 
வனத்திலே சென்றான்‌. க்ஷத்திரிய தேஜசைப்‌ பார்த்£ர்‌ 

களோ. இவ்வளவு பையனும்‌ அவமா 
னம்‌ பொறுக்க வில்லையே” யென்று 
பேசிக்கொண்டு, அருவனைப்‌ பார்த்து, 
ராச குமாரனே! நீ மனஸ்தாபத்தி 
கண்டு, அந்த ராசபுதீநரன்‌ அவர்க னாலே நொந்து என்ன செய்யவேண்டு 
ளுக்குத்‌ தெண்டனிட்டு, விசயத்தினால்‌ | மென்னு கினைத்திருக் இருப்‌, அதற்காக 
மிகுந்த வணக்கத்துடன்‌ சொல்லு | எங்களாலே உனக்கு வேண்டிய 
இன்றான்‌. “£ முனீந்திரர்களே! கான்‌ | சகாயமென்ன ” என, அருவன்‌, 
உத்தான பாதனுக்குச்‌ அநீதி வயிற்‌ | முனீர்திரர்களே | அடியேன்‌ ராசி 
திலே பிறந்த குமாரன்‌. றாவ | யத்தையாவத மற்துமுண்டான அர்ச்‌ 


டிருக்கையாலே உனக்குக்‌ குடும்ப 


அங்கே கிருஷ்ணாசன வுத்தரீயல்‌ 
களையே ஆசனமாக விரித்துப்போட்டு 
உட்கார்க்தருக்கற எழு ரிஷிகளைக்‌ 


ன வனிவயளி ய்ய 


http://acharya.org 


லம்சம்‌] 


துருவசரித்திரம்‌ 


47 


சர்ர்‌ தது எதை இடை பஷ 
தங்களையாவது அபேட்டிக்கன்றே படும்‌ புருஜனாகவும்‌ யக்கியசொரூபி 
னில்லை. ஆனால்‌ பூர்வத்தலே யொரு | யாகவும்‌ யக்கியங்களுக்கு அதிபதியா 
வனாலேயு மனுபவிக்கப்‌ படாததாய்‌ | கவும்‌ இருக்கிற பரமபுருஷனோ, அடம்‌ 


அழ்ர்வமாய்‌ சகல ஸ்தானங்களுக்‌ 
கும்‌ உன்னதமாயு மிருக்கன்ற ஸ்தா 
னத்தை வேண்டுகின்றேன்‌. இந்த | 
மனோரதம்‌ நிறைவேறும்படியான , 
உபாயத்தை அடியேனுக்கு அறுக்க | 
கிக்கவேண்டும்‌”' என்று சொன்னான்‌. 


தச்‌ ஜனார்த்தனன்‌ தஇிருவள்ளம்‌ பற்றி 


| னனானால்‌ ௮டையக்கூடாத ஸ்தானமு 


| 


முண்டோ” வென்று சாதித்தார்‌, 
பின்பு புலஸ்தியமகாரிஷி, “பூர்வத்‌ 


: இலே இக்திரன்‌ ஜகத்பதியான எவனை 


யாராதித்துச்‌ சர்வோன்னதமான இக்‌ 


அதற்கு மரீசிமகாமுனிவர்‌, “(ஓ ராஜ | | திரபதத்தை யடைக்தானே, அப்படிப்‌ 


குமாரனே ! ஸ்ரீ கோவிந்தனுடைய 
சரணாரவிந்தங்களை யடைந்து ஆராதி 
யாதவர்களுக்குச்‌ சர்வோத்தமமான 


ஸ்தானங்கிடைக்க மாட்டாது. ஆன : 


| 


| 


படி.யினாலே நீ பக்தபரா தனனா அச்‌ ' 


௬தனை ஆராதனஞ்‌ செய்‌” யென்று 
அருளிச்‌ செய்தார்‌. 
ரிஷி அந்த 


பார்த்து, ((லோகேஸ்வரரான பிர 


பின்பு 


மகர 


அத்திரி 
ராஜகுமாரனைப்‌ , 


பட்ட யக்கியேசுவரனான ஸ்ரீ விஷ்ணு 


வை ஆராதனம்‌ பண்ணு” என்று 
சாதித்தருளினா்‌. அப்பால்‌ வஷை 
டர்‌, “குழந்தாய்‌ | ஸ்ரீ விஷ்ணுபக 


வானை ஆராதனஞ்‌ செய்வாயாகில்‌ 


. இதுவரையிலும்‌ இல்லாத நூதனமான 


| அடைவாய்‌. 


மாதிகளுக்கும்‌ அதீச்வரனான ஜனார்த்‌ ' 
மூன்று லோகத்துக்கும்‌ உட்பட்ட 
, மேலான ஸ்தானமடையச்‌ சந்தேக 
மென்ன” என்று அருளிச்‌ செய்தார்‌. 


தனன, எவனைக்‌ கடாக்ஷிப்பனோ அவ 
னே, அகயமான இவ்விய ஸ்தானத்‌ 


அக்கு உடையவனைவன்‌. என்‌ 
வசனத்தைச்‌ சத்தியமாக நினை” என்‌ . 
ரர்‌. அப்பால்‌ ஆங்கிரசர்‌, “சரா | 


சராத்மகமான 
எவனுடைய குட்சியிலிருக்கின்றதோ, 
அந்த கோவிர்கதனுடைய சரண கம 
லங்களை அர்ச்சனை பண்ணு, 
வுன்னதமான 


சாவ 
ஸ்தானத்தைப்‌ 
வாய்‌” என்ற அருளினார்‌. 
லஹமகாரிஷி, “எவன்‌ பரப்பிரம்ம 
மும்‌ பரமப்‌ பிராப்பியமும்‌ சர்வ வியா 
பகனுமாக இருக்கன்றானோ, அந்த 
ஸ்ரீ ஹரியை ஆராதனஞ்‌ செய்றெதி 
னாலே அத்தியந்தம்‌ 
மோக்த்தையு மடையலாமென்றால்‌, 
இதர ஸ்தானங்களை யடைஇறதற்குச்‌ 


பெறு 


அாலபமான 


சந்தேகமெனன”' என்று சொல்லி 
யருளினார்‌. அப்புறம்‌ இரதுமகா ரிஷி, 


(எவன்‌ யக்கெங்களாலே ஆராதிக்கப்‌ 


சகல பிரபஞ்சமும்‌ 


ஸ்தான மொன்றை நீ மனசிலே 
நினைத்தாலும்‌ அதையும்‌ சத்தமாய்‌ 
அப்படியிருக்க முன 
னமே சிருஷ்டிக்கப்‌ பட்டிருக்றெ 


இவைகளைக்‌ கேட்டுத்‌ துருவன்‌ 
அந்த மகா முனிவர்களைப்‌ பார்த்து, 


 “முனீந்இிரர்களே | தேவரீர்‌, ஆரா 


திக்க வேண்டியவனை அடியேனுக்குத்‌ 


தெரியும்படி. அருளிச்‌ செய்தீர்கள்‌ ; 


்‌ அவ்வெம்பெருமான்‌ இிருவுள்ள முக 


அப்பால்‌ 


ந்து கிருபை செய்யும்படி ஜெபிக்க 
வேண்டிய மந்திரத்தையும்‌, ஆராதனஞ்‌ 
செய்யவேண்டிய விதத்தையும்‌, அடி. 
யேனுக்குப்‌  பிரசாதிக்கவேண்டும்‌”” 
என்று கேட்க, அந்த மகாரிஷிகள்‌ 
“ஓ. ராஜபுத்திரனே ! ஸ்ரீ விஷ்ணுவி 
னிடத்தில்‌ பக்திசெய்ய வேண்டுமென்‌ 
கின்ற மனிதன்‌, முன்னதாகப்‌ பாஹ்ய 
விஷய வபிலரசைகளை வர்ச்௫த்து, 
மனதை நிர்மலமாக்கிப்‌, பின்பு அம்‌ 
மனதை முகுர்தனுடைய சரணார விந்‌ 


http://acharya.org 


8 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ முத 
பணை கை நைசா சைகை சைக ககக க ககக கவட கலக லிலலிககைகவைக 
தங்களிலே நிச்சலமாகச்‌ சேர்த்து, னான சுவாயம்புவ மநுவசனவர்‌ இந்த 
வேறு நினைவில்லாமல்‌ அத்திருவடி ; மகா மக்திரத்தினாலே ஜனார்த்தனனை 
களையே பாவித்துக்கொண்டு, பரிசுத்த ! யுபாசனை செய்ததினாலே அவர்‌ இரு 
னாய்‌ *  வியஷ்டி சமஷ்டி ரூபமாகப்‌ வுள்ள முகக்‌.து அந்த மநுவுக்கூ, அவர்‌ 
பிரதருதியும்‌ புருஷனும்‌ சரிரமாகவு ! விரும்பியபடி. திரிலோக அர்பலமான 
டைய சுத்த ஞானமயனான வாசு ்‌ ஜசுவரியத்தைப்‌ பிரசா இத்‌ தருளினார்‌, 
தேவனுக்குத்‌ தெண்டன்‌ சமர்ப்பிக்‌ ; நீயு மப்படியே இக்த மகா மந்திரத்‌ 
இறேன்‌ ” என்கற பொருளை யுடைத தைச்‌ செபித்து ஸ்ரீபப்பதியை ஆரா 
தான  மகாமந்திரத்தைச்‌ செபிக்க தனஞ்‌ செய்யக்கடவாய்‌ ”” என்றுநியு 
வேண்டும்‌. உன்னுடைய பிதாமக : மித்தருளினார்கள்‌. 

பதினோம்‌ அத்தியாயம்‌ மற்றிற்று, 


ட 1 


பன்னிரண்டாவது அத்தியாயம்‌ 


துருவன்‌ சித்திபெற்றது 


இப்படி சப்த மகாரிஷிக ளுப | ரிஷிகள்‌ உபதேசித்த இரமமாக சகல 
தேசஞ்‌ செய்யப்‌ பெற்று, துருவன்‌ | தேவதைகளுக்கும்‌ நாதனான ஸ்ரீ விஷ்‌ 
சந்துஷ்டி, யுடையவனாக, மகாமுனிக ! ணூவைத்‌ தன்‌ இருதய கமலத்திலே 
ளுக்குத்‌ தெண்டனிட்டுக்‌ கருதார்த்த | தியானித்துக்‌ கொண்டிருந்தான்‌. 
னானேனென்று நினைத்துக்கொண்டு, | 
அந்த வனத்தை விட்டுப்‌ புறப்பட்டு இப்படி ஒரு நினைவாய்த்‌ இயானஞ்‌ 
மதுவென்கிற பெயரை யுடைய அசுர ' செய்துகொண்டிருந்த அந்தத்‌ துருவ 
னுக்கு வாசஸ்தானமா யிருந்ததி னுடைய இித்தத்திலே சர்வ பூதங்‌ 
னாலே மதுவனமென்று பேர்‌ பெற்ற களிலு மூன்ளவனை ஸ்ரீ ஹரிபக 
தாயும்‌, ஸ்ரீ சத்துருக்கனாழ்வான்‌ அந்த ; வான்‌ அதிப்பிரகாசமாகத்‌ தோன்றி 
மதுவின்‌ புத்தனை லவணாசுரனைச்‌ / யருளினார்‌. மயித்திரேயரே! கேளும்‌, 
சங்கரித்து மதுரையென்கிற புரத்தைச்‌ | இந்தப்படி. பரமயோகியொன துருவ 
செய்தருனப்பெற்றதாயும்‌, தேவதேவ | னுடைய இருதயத்தில்‌ எம்பெருமான்‌ 
னாயும்‌ சகல பாவங்களையும்‌ போக்கும்‌ எழுந்தருளி யிருந்த படியினாலே, ௪க 
படியான புத்தி யுள்ளவனாயு மிருக்கிற ! லத்தையுக்‌ தரிக்கிற பூதேவி அட்‌ 
எம்பெருமானுடைய சார்நித்தியமுள்‌ ' தப்‌ பரமயோ?க்திரனைத்‌ தரிக்கமாட்‌ 
ளதாயும்‌, யமுனாகதி தீரத்திலே விளங்‌ : டாமலிருக்தாள்‌. அவன்‌ பூமியை 
குன்ற மதுவனத்துக்கு வந்து, சகல , இடக்காலாலே தாங்கி நிற்கையில்‌ 
பாபக்யகரமான அந்தப்‌ புண்ணிய ; பூமி இடப்பக்கத்தில்‌ தாழ்ந்தும்‌, வலக்‌ 
க்ஷேத்திரத்திலே மரீசமுதலான மகா ' காலாலே தாக்கி நின்றபோது வலப்‌ 


* “இங்கே ஸ்ரீமத்துவாதசாக்ஷரமகாமர்‌.இரம்‌ உபதேடிச்சப்பட்டது. அ தகுர்த 
சிஷியனுக்கு ஏகார்‌,த.ச்‌.தில்‌ உபதேசிக்க வேண்டிய தானதால்‌ அதை மகாரிஷி நேரா 
யருளிச்செய்திலர்‌. இது லயிங்க புரரணத் தினால்‌ விளங்கும்‌. 

Tr 


http://acharya.org 


ஐம்சம்‌] துருவன்‌ சித்திபெற்ற து 49. 


பக்கத்தில்‌ தாழ்ந்தும்‌ நின்றது. பின்பு | தைத்‌ திருப்பு. அப்பனே! . இது 
அந்த யோட ஒரே பாதத்தின்‌ கட்டை. | உனக்கு விளையாடுகிறகாலமாயிற்றே? 
விரலாலே பூமியில்‌ நின்றபோது, அம்‌ | இதற்குப்பின்‌ வேதசாஸ்திரங்களை அத்‌ 
தப்‌ பூமண்டலமானது மலைகளோடு | இவைத்‌ செய்யுங்‌ காலம்‌, அதன்‌ 
கூட நடுநடுங்கிற்று, மகா நஇகளும்‌ | பின்‌ போகானபவங்களூக்குக்‌ காலம்‌, 
சப்த சாகரங்களும்‌ கலங்கிப்போயின. | |! அதற்குப்‌ பிறகே தவஞ்‌ செய்வதற்‌ 
இவ்விதமாய்‌ ஜனக்களுக்குக்‌ கலக்க | குக்‌ காலம்‌, புத்திரனே | விளையாடுகிற 
முண்டானதைக்‌ கண்டு, அந்த மநு பிராயத்திலே ஆத்தும இலேசமான 
வந்திரத்திலே யிருந்த யாமரென்று | தவஞ்‌ செய்கிறது யுக்தமன்று, எனச்‌ 
சொல்லப்பட்ட தேவதைகள்‌, சித்தங்‌ | கூச்‌ சந்தோஷஞ்‌ செய்வதன்றோ . 
கலங்கி, இந்தினுடனே ஆலோசனை | உனக்குத்‌ தருமம்‌? தாயான. என்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டு இந்தப்‌ பிரா 
யத்துக்குத்‌ தகுந்தபடி என்னுடனே 
கூடவர வேண்டியது உனக்கு நியா 


செய்து, அருவனுடைய தியானத்‌ 
திற்கு விக்னெஞ்‌ செய்ய வேண்டு 
மென்று எத்தனஞ்‌ செய்தார்கள்‌. 
இப்படிச்‌ செய்யாமல்‌ புத்தி 
ன இவ்‌ வதர்மத்தைச்‌ 
செய்கின்றாய்‌. இனியாகிலும்‌ விட்டு 


அப்போது தேவேந்திரனுடைய 
கட்டளையினாலே விரூபங்களும்‌ பயங்‌ 
கரங்களுமான கூசுமாண்டங்களென்‌ 
கிற பூதவிசேஷங்கள்‌ அந்த மகா 
யோகி செய்கிற தியானத்தைக்‌ கலைக்‌ 
கும்படி வந்து சூழ்ந்து பல மாயங்கள்‌ 
செய்தன. எப்படியெனில்‌, துருவ 
னுக்குத்‌ தாயான சுநீதியின்‌ சொரூ 
பத்தை ஒரு மாயை தரித்து துருவ | என்று இப்படி கண்களிலே தாரை 
னுக்கு எதிரில்‌ 6 அப்பா மகனே! | தாரையாகக்‌ கண்ணீர்‌ பெருகக்‌ 


| 

விடு. என்னருமையான குழந்தாய்‌ | நீ 
என்று இரக்கமான தொனியோடு கதறியமு தகொண்டு நிற்கிற மாயா 

| 


கடின இருதபனாக யென்வசனத்தைக்‌ 
கேளாமலிருக்கின்றாய்‌. இனி இந்தத்‌ 
தவத்தை விடாமற்‌ போனையேயானால்‌, 
இதோ பார்‌ உன்‌ னெதிரிலேயே என்‌ 
பிராணனை விட்டு விடுகின்றேன்‌” 


கூடிக்கொண்டுவர்‌து, “(குமாரனே | | சுரீதியை தன்‌ முன்னே கண்டும்‌, 
சரீரம்‌ அபாயமடைவதற்குக்‌ காரண அருவன்‌ நாராயண சரணார விந்தங்‌ 
மாகையாலே கொடியதான இந்தத்‌ | களிலே இத்தத்தை வைத்திருப்பதி 
தவத்தை நிறுத்து, ஐயோ மகனே! னாலே காணாதவனாகவே யிருந்தான்‌. 
அநேக காலம்‌ தவஞ்‌ செய்து உன்னைப்‌ | பின்பு அர்தமாயா சுநீதியும்‌, அருவ 
பெற்றேனே ? என்‌ மனோதங்கனைத்‌ | னைப்‌ பார்த்து, “குழந்தாய்‌! கோரா 
தவிர்த்து, அனாதையும்‌ பேதையுமான |! காரர்களான ராட்சதர்கள்‌ கதா கட்‌ 
என்னைச்‌ தனியே அலையவிட்டுச்‌ ௪க்‌ 
களத்தித்‌ தாய்‌ சொன்ன பேச்சினாலே 
நீ யிப்படி வருகின்றது நியாயமோ 2 
குழந்தாய்‌ | கதிபில்லாத எனக்கு 
நீயன்றோ கதி? ஐந்து வயதுள்ள பால 
கனான நீ யெங்கே? மிகவுங்‌ கடின 
மான இத்‌ தவமெங்கே ? நிஷ்ப்பல 
மான இந்தப்‌ பிரயாசத்திலிருக்து மன 
7 


காதி ஆயுதங்களை யெடுத்துக்கொண்டு 
இதோ உன்னைச்‌ சங்கரிக்க வருகின்‌ 
றார்கள்‌ இப்போதாகிலும்‌ தவம்‌ 
விட்டோடிவா”' வென்று சொல்லி 
மறைந்துபோனாள்‌. அப்பால்‌, நாநா 
வித ஆயுதங்களோடு அக்கினிச்‌ சுவா 
லாகஞுலமான முகங்க ஞடையவர்க 
ளாய்‌, அரேக ராட்சதர்கள்‌ வந்து 


http://acharya.org 


50 


தோன்றினார்கள்‌. அவர்கள்‌ அச்‌ சிறு 
வனுக்கெதரில்‌ வரது, அதித கூணங்க 
ளான கதர கட்க சூலங்கள்‌ முதலான 
ஆயுதங்களைக்‌ கைகளிலேரந்தி, பள 
பளவென்று மின்னும்படி திருப்பிக்‌ 
கொண்டுபயங்கரமாகக்‌ கர்ச்சனைசெய்‌ 
தார்கள்‌. அன்றியும்‌ குபுகுபென்‌அஅன 
லெழும்புறெ முகங்களுடன்‌ கூடின 
நரிகள்‌ அர்தப்‌ பாலகனை நாற்புறமுஞ்‌ 
௬.ற்றிக்கொண்டு, அதிகோரமாகக்‌ 
கூவிக்‌ கொண்டிருந்தன. சிங்க முகங்‌ 
களும்‌ முதலை முகங்களும்‌ ஒட்டக 
முகங்களுமுள்ள நிசாசரர்கள்‌, இக்‌ 
தப்‌ பையனைச்‌ சங்கரியுங்கள்‌ குத்தங்‌ 
கள்‌ வெட்டுங்கள்‌ பட்சியுங்களென்று 
ஒருவர்க்கொருவர்‌ சொல்வது போல்‌ 
குரூர வசனங்களினாலே அதட்டிக்‌ 
கொண்டு, பெருங்‌ கூச்சலிட்டுப்‌ பயப்‌ 
படுத்தினார்கள்‌. அவன்‌ கோவிந்த 
னுடைய சரணாரவிந்தங்களிலே லய 
மான இருதய முடையவனான னாலே 
அந்த ராக்ஷதர்களும்‌ அவர்களுடைய 
ஆயுதங்களும்‌ அந்த நரிகளும்‌ பயங்கர 
மான சத்தங்களும்‌ அந்தப்‌ பாலக 
னுக்கு ஒன்றுஞ்‌ செய்யமாட்டாமற்‌ 
போயின. 


தருளி யிருக்கறவனாகத்‌ தியானித்‌ 
அக்கொண்டு மற்றொன்று மறியாம 
லிருந்தான்‌. 


இப்படிப்‌ பிரயோகித்த அந்த 
மாயைகளெல்லாம்‌ உபயோகப்படா 
மல்‌ நாசமடைந்தது கண்ட தேவதை 
கள்‌, அந்த மகாத்மாவினுடைய தபோ 
மகத்துவத்தினாலே தங்களுக்கு என்ன 
அபாயம்‌ நேரிடுமோ வென்று பயப்‌ 
பிராந்த சித்தர்களாய்‌, அத்தவத்தை 
நிறுத்த வுபாயர்‌ தேடவேண்டுவது 
உவுதியெனத்‌ துணிந்து, "௮ திநித்த 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


a அவன்ட்‌ அ வனவளவவளிவளவணைவைவைவள்‌ யவகைவனைவள்‌வளவளக்‌ யவ ட 


அவன்‌ இவைகளைக்‌ கவ | 
னியாமல்‌ ஸ்திர சித்தத்துடனே ஸ்ரீமர்‌ 
நரராயணனைத்‌ தனக்குள்ளே எழும்‌ | 


er ள்வ வோ வஷனள வரவா வளவு வவள்‌ வளிஷு 


i வேகவரவள்‌ வளவ 


[முத 


னாய்ச்‌ சகத்காரண பூதனாப்ச்‌ சரண்‌ 
ணியனுமாயிருக்கிற ஸ்ரீம்‌ நாராயண 
ணச்‌ சரணமடைந்து விண்ணப்பம்‌ 
பண்ணுஇனைருர்கள்‌. £(தேவதேவனே! 
ஜகந்காதனே! புருஷோத்தமனே! ரு 
வனுடைய தவத்தின்‌ பிரபாவத்தி 
னாலே நாங்கள்‌ தபிக்கப்பட்டவர்க 
ளாய்‌ உன சந்நிதியில்‌ சரணாகதியா 
னோம்‌. சந்திரன்‌ இனந்தினமுங்‌ கலைக 
ளினாலே அபிவிர்த்தி யடைவதுபோ 
லே உத்தானபாதனுடைய குமாரன்‌ 
தபோ விசேஷத்தனலே அபிவிர்த்தி 
யாகி வருகின்றான்‌. அதனாலே அடி 
யேங்கள்‌ பயப்படுகின்றோம்‌. அந்தப்‌ 
பாலகன்‌ இந்திர வருண குபேர சூரிய 
சந்திராதிகrுடைய அ௮திகாரத்திலே 
யெதைக்‌ கேட்பனோ அறியோம்‌, 
ஆனதினாலே அவனுடைய தவத்தை 
நிறுத்தி அடியேங்களுடைய விசாரத்‌ 
தைத்‌ திர்த்தருள வேண்டும்‌” என்று 
வேண்டிக்கொள்ள, கமலாக்ஷன்‌ அம 
கடாக்ஷித்து, **துருவனான 
வன்‌ இந்திர வருண சூரிய சந்திராதி 
களுடைய அதிகாரங்களிலே யொன்‌ 
அவ 
னுடைய மனோரதீத்தை நானறிவேன்‌. 
நீங்கள்‌ கிலேசத்தை விட்டு உங்களு 


ரர்களைக்‌ 


றையும்‌ அபேட்சிக்கவில்லை, 


டைய வாசஸ்தானங்களுக்கு போய்ச்‌ 
நான்‌ அவனுக்கு இஷ்‌ 
டமான வரத்தைக்‌ கொடுத்துத்‌ தவத்‌ 
தை நிறுத்துனெறேன்‌”' என்று ௮௬ 
ளிச்செய்தான்‌. பிறகு இந்திரா ததேவ 


தைகள்‌ தெண்டன்‌ சமர்ப்பித்துச்‌ 


சேருங்கள்‌. 


சொஸ்த சித்தர்களாய்த்‌ தங்களுடைய 
வாசஸ்தானத்துக்குப்‌ போய்ச்சேர்ர்‌ 
தார்கள்‌. 


பின்பு சர்வாத்மகனன எம்பெரு 
மான்‌ துருவனுடைய ஒரேசித்தமான 
தியானத்திற்கு இருவுள்ள முகக்‌, 
நான்கு தருத்தோளுள்ள திருமேனி 


http://acharya.org 


லம்சம்‌] 


துருவன்‌ சித்திபெற்றது 


51 


யோடு ுருவனுக்குப்‌ பிரத்தியக்ஷ 
மாய்‌ அவனுடனே யருளிச்செய்கின்‌ 
முன்‌. ஓ உத்தானபாத புத்திரா | 
உனக்குச்‌ சுபமுண்டாகக்‌ கடவது. 
உன்‌ தவத்துக்குச்‌ சந்தோஷித்து அபீ 
ஷ்டமான வரங்‌ கொடுக்கிறதற்காக 
இதோ வந்தேன்‌. நீ பாகிய விஷயங்‌ 
களைப்‌ பரிகரித்துச்‌ சித்தத்தை யென்‌ 
னிடத்திலே நிலையாக நிறுத்தினதி 
னாலே சந்தோஷ மடைந்தேன்‌. இஷ்ட 
மான வரத்தைக்‌ கேள்‌.” என்று ௮௬ 
ளிச்‌ செய்யக்கேட்டு, அந்தப்பாலகன்‌ 
தன்‌ கண்களைத்திறந்து தான்‌ தியா 
னஞ்‌ செய்தவிதமாகவே எதிரில்‌ சங்க 
சக்கர கதா கட்க சார்ங்கங்களாதிய 
பஞ்சாயுதங்களுடனேயும்‌; கிரீட வன 
மாலிகா கவுஸ்துவ பீதாம்பரா தகளுட 
னேயும்‌, எழுந்தருளி வந்த ஸ்ரீயப்பதி 
யைக்கண்டு, திடீரென்று சாஷ்டாங்க 
மாய்ப்‌ பூமியில்‌ விழுர்து தெண்டன்‌ 
சமர்ப்பித்துப்‌, புளகாங்கெ காத்திர 
யைப்‌ பயபக்திகளுடனே தேவதேவ 
னை ஸ்ரீமந்காராயணனைத்‌ துதிசெய்ய 
நினைத்து, இந்த மகரபுருஷனைக்‌ 
குறித்து எந்த வாக்கியஞ்‌ சொல்‌ 
வேன்‌, ஆர்‌ சொன்னபடி துதிப்‌ 
பேன்‌” என்று மனங்கலங்கி ஒன்றுக்‌ 
தோன்றாமல்‌ அவ்வெம்‌ பெருமானையே 
சரணமடைந்து, *!ஸ்வாமீ! ஷட்குண 
ஜசுவரிய சம்பன்னனே! 
தவத்துக்குத்‌ 
யானால்‌, 


அடியேன்‌ 
திருவுள்ள முகந்தா 
தேவரீரை ஸ்தோத்திரம்‌ 
செய்ய நினைக்கின்ற அடியேனுக்கு 
அதற்கேற்ற ஞானத்தைக்‌ கொடுத்‌ 
தருளவேண்டும்‌, தேவனே! வேதாந்த 
வேதிகளான பிரமாதிகளும்‌ உன்னு 
டைய பிரபாவத்தைச்‌ சொல்ல வல்ல 
வர்களல்லர்‌. அப்படிப்பட்ட உன்னை 
பாலகனான அடியேன்‌ எவ்விதமாகத்‌ 
அதிப்பேன்‌, பரமேசுவரனே| அடி 
யேன்‌ மனசு உன்‌ சரண கமலங்‌ 


cr வை வ) வவட வனவனை-ஷனவளவ)ள 


\ 
| 
| 
| 
| 
| 


ளும்‌, மகத்தகங்காரங்களும்‌, 


களிலே பத்தி யுத்தமாய்‌ உன்னைத்‌ 
அதிக்கவேண்டு மென்கிற விருப்ப 
முடையதா யிருக்கின்றது. ஆகையால்‌ 
அடியேனுக்கு அதற்கேற்ற ஞானோ 
தயத்தைத்‌ தந்தருளல்‌ வேண்டும்‌”? 
என்று பிரார்த்திக்க, ஸ்ரீ கோவிந்தன்‌ 
சகல வித்தியாமயமான தன்னுடைய 
திவ்ய சங்கத்தினுலே அஞ்சலிபண்ணி 
நின்றுகொண்டிருக்கின்ற அந்தப்‌ பால 
கனை முகத்திலே பரிசித்தருளினான்‌. 


பின்பு அர்த ராசகுமாரன்‌ ஞானோ 
தயமான தினாலே பிரசன்னமான முகத்‌ 
அடனே தெண்டனிட்டு, அந்த க்ஷண 
தீதிலே சர்வ பூதேசுவானான அச்சுத 
னைத்‌ தோத்திரஞ்‌ செய்யத்‌ தெரடங்கி 
னான்‌. “பிரிதிவி அப்பு தேஜசு வாயு 
ஆகாசங்களும்‌, தன்‌ மாத்திரைகளும்‌, 
மனசும்‌, மற்று முள்ள இர்திரியங்க 
மூலப்‌ 
ரூப்‌ 
அந்தச்‌ சருவேசுரனுக்குத்‌ 
தெண்டனிடுகின்றேன்‌. சுபாவத்தில்‌ 
௬த்தனாய்‌, சூட்சுமரூபியாய்‌, ஞானத்‌ 
தினாலே எங்கும்‌ வியாபித்தவனாப்‌, பிர 
இருதிக்கும்‌ பரனாயிருக்கின்ற புருஷ 
னும்‌ எவனுடைய ரூபமாயிருக்குமோ, 
அர்தக்‌ குணகானான புருஷோத்தம 
னுக்குத்‌ தெண்டன்‌ சமர்ப்பிக்கிறேன்‌, 
பிருதிவி முதலான பூதங்களும்‌, கர்‌ 
தாதி குணங்களும்‌, புத்தியா இகளும்‌, 
பிரகிருதியும்‌, சம்சாரியான ஜீவனும்‌, 
ஆயெ இவர்களைக்காட்டி.லும்‌ பரனான 
முத்தபுருஜன எவனுடைய ரூபமா 
யிருக்குமோ அப்படிப்பட்ட ஜகத்‌ பதி 
யானவனுக்குத்‌ தெண்டன்‌ சமர்ப்பிக்‌ 
கின்றேன்‌. பரமேசுவரனே | பிரம 
லக்ஷணமுள்ளதாய்‌, சகல லோகத்‌ 
துக்கும்‌ அதிபதியாய்‌, சுத்தமாயு மிருக்‌ 
கிற உன்‌ சொருபத்துக்கு வந்தனஞ்‌ 


பிரிருதியும்‌ 


களோ, 


எவனுடைய 


| செய்கின்றேன்‌. 4! சர்வாத்துமகனே | 


http://acharya.org 


52. ஸ்ரீவிஷ்ணுபுர ரணம்‌ [முத 


* 


சமஸ்த சக்திகளும்‌ அமைந்‌ திருக்கை பதத்தை அடைத்தவனும்‌, அதிபுரு 
யாகற பிருகத்‌ துவத்தினாலேயும்‌, ஜகதா ஷன்‌ என்று சொல்லப்பட்ட Hin 
காரத்தினாலேயும்‌ மகாப்‌ பிரமாணமாக தேவனும்‌, உன்னிடத்திலே யுண்டா 
இருப்ப இனாலேயும்‌ பிரமமென்றை நாம னார்கள்‌. சமஷ்டி தேகனான இரணிய 
தேய முடையதாய்‌ விகாரமில்லாத கர்ப்ப னென்றெ அந்தப்‌ புருஷன்‌ 
தாய்‌ யோட சிந்தியமாய்‌ விளக்கு பிருதிவிக்கு அதோபாகத்திலும்‌, பாரிச 
இன்ற உன்சொஞுபத்தக்கு வந்தனஞ்‌ | தேசத்திலும்‌, ஊர்த்துவ தேசத்திலும்‌, 
செய்கின்றேன்‌ * நீ சகஸ்ர சிரசுக | வியாபித்தருக்கன்றான்‌. உன்னிடத்‌ 
ளும்‌ சகஸ்ர பாதங்களும்‌ சகஸ்ர கேத்‌ | இலே பிரபஞ்சமெல்லா முண்டாயின. 
திரங்களும்‌ உடையவனாய்‌, புருஷனு ! உன்னிடத்திலேயே உண்டாகவும்‌ 
மாய்‌, சர்வத்தையும்‌ வியாபித்து பூமி | போகின்றன. இப்படி உன்னாலே 
யென்று சொல்லப்பட்ட சராசர | சிருட்டிக்கப்பட்டு, உன்னுடைய ரூப 
மயமான பிரபஞ்சத்தைக்‌ காட்டிலும்‌ | மாயிருக்னெற இரணிய கர்ப்பனுதரத்‌ 
பதின்மடங்கதிகமாக மேற்பட்டிருக்‌ | இலே, அலைப்‌ பிரபஞ்சமும்‌ அடங்கி 
இன்றாய்‌. பூதபவிஷ்யத்‌ வஸ்துசாதங்‌ | யிருக்கின்றதனால்‌ எல்லாம்‌ உனக்குள்‌ 
கள்‌ நீயே. புருஷோத்தமனே | னே யென்று வேருாகச்‌ சொல்ல 
விராட்டு என்ன சொல்லப்பட்ட | வேண்டுமோ. எல்லாம்‌ ஓமஞ்செய்‌ 
அவியத்த சரீரசனான அரிருத்தனும்‌, | யப்பெற்ற யாகமும்‌, பிரஷதாச்சியம்‌ 
ஸ்வராட்டு என்று சொல்லப்பட்ட | என்கிற அவிசும்‌, இராமியங்கள்‌ ஆர 
கேவலாத்ம பிராப்தியுள்ளவனும்‌ சம்‌ | ணியங்களென்னு மிரண்டு விதமான 


| 
1 
ராட்டு என்று சொல்லப்பட்ட பரம | பசுக்களும்‌, ருக்கு யசுர்‌ சாமங்களும்‌, 


* சகஸ்ரம்‌ என்பது இங்கே ஆயிரமன்று, அளவில்லாதது என்னும்‌ பொருளை த்‌ 
தரும்‌. சரம்‌ என்பது சகல அங்கங்களுக்கும்‌ உபாங்கங்களுக்கும்‌ உபலக்ஷணமாம்‌, 
ஆகவே, அளவற்ற சிரசுமுதலான சகல அங்கங்களையு முடையவன்‌ என்பது பொரு 
ளாகும்‌. அதனால்‌ அபரிமிதமாய்‌ அற்புதமா யிருக்கிற மகா ஞானமும்‌ மகாசத்‌ தியு முள்‌ 
எவன்‌ எம்பெருமான்‌ என்பது கருத்து, இதையே சகஸ்ரபாதன்‌ சகஸ்ரரேத் திரன்‌ 
என்பவை விளக்குகன்‌ றன. எப்படி யென்னில்‌, பாதம்‌ என்பத கர்மேர்‌ திரிய மெல்‌ 
லாவற்றையும்‌,; சேத்திரம்‌ என்பது ரநானேம்‌ திரிய மெல்லாவற்றையும்‌ காட்டுகிற னா 
லென வறிக. ஆக முக்கியமான கருத்து என்னவெனில்‌; இவ்‌ வெம்பெருமான்‌ சகல 
இர்‌ திரியங்களாலேயாதல்‌, ரிச்‌. திரியத்‌ தனாலேயாதல்‌, ஒரு விஷயத்திற்‌ குரிய இர்‌ 
திரியத்தை மற்றொன்றிற்கு மாற்றியாதல்‌, திருமேனியாலே யாதல்‌, திவ்யாத்தும 
ஸ்வரூபத்தினாலே யாதல்‌, எல்லா வற்றையும்‌ எப்போதும்‌ எல்லா விதத்திலும்‌ ரேராக 
௮.றிகன்‌ றவனும்‌, செய்பவனுமா யிருச்சின்றா னென்‌இறதேயாம்‌. இப்படியேயல்ல து; 
முள்ளம்பன்‌ றி தேகமுமுவ திலும்‌ முள்ளுகளாலே செழறிர்திருப்பதபோல்‌ அரேகர்திரா 
முடிகள்‌ திருக்கண்கள்‌ திருக்கைகள்‌ திருவடிகள்‌ முதலான அவயவங்களால்‌ செறிர்து, 
கோர ரூபமுள்ளவனாயிருச்சின்றான்‌ பகவான்‌ என்பது கருத்தன்று. அளவில்லாத 
கண்‌ முதலியவைகளை யுடையவன்‌ எப்படி அளவில்லாத சாட்சி முதலான வற்றை 
பூடையவனா யிருப்பானோ, அப்படியே பகவானும்‌ என்று ஒரு திஷ்டார்தம்‌ காட்டின 
படியாம்‌ என்று ஆழ்வார்‌ அருளிச்‌ செய்தபடி, இங்கு சிலர்‌. உலகமெல்லாம்‌ பசவானு 
டைய சொரூபமாதலாலே உலகத்திலுள்ளோருடைய சரம்‌ சண்‌ முதலானவையெல்‌ 
லாம்‌ அவனுடையவையாம்‌, எனச்‌ சருத்துச்‌ கூறினர்‌. அது பல விதத்திலும்‌ பொருர்‌ 
தாதென வதிச, 


http://acharya.org 


லம்சம்‌] துருவன்‌ சித்திபெற்றது 53 


சந்தங்களும்‌, ௮சுவங்களும்‌ அஜாதி சந்தோஷ துக்கங்களை யுண்டாக்குவ 

கங்களும்‌, ஒற்றைப்‌ பல்வரிசையுள்‌ | அம்‌, சுத்த துக்கத்தை யுண்டாக்கு 

ளனவாகிய ஜர்துசாதங்களும்‌, மிரு | வதுமான ஞானங்கள்‌ உன்னிடத்தி 

கங்களும்‌ உன்னிடத்தில்‌ உண்டா | லில்லை. ஏனெனில்‌ நீ பிராகிருதங்க 

யின. உன்‌ வதனத்திலே பிராமணர்‌ | ளான சத்துவாதி குணங்களோடு 

களும்‌, புயங்களிலே க்ஷத்திரியா்களும்‌, 

தொடைகளிலே வைசியர்களும்‌, பாத 

தீதிலே சூத்திரர்களும்‌, கண்களிலே 

சூரியனும்‌, மனதிலே சந்திரனும்‌, 

பிராணத்திலே வாயுவும்‌, முகத்திலே 

அக்கினியும்‌, நாபியிலே அந்தரிட்ச 

மும்‌, சிரத்திலே சொர்க்கமும்‌, கர்‌ 

ணங்களிலே திசையும்‌, பாதங்களிலே 
| 


கலப்பில்லாமல்‌ அப்பிராகிருத சுத்த 
சத்தவமயனா யிருக்கின்றா யனறே. 
பிரபஞ்சத்துக்கு வேறாய்‌ நிற்னெற 
ஒரே ஆச்துமாவாரய்‌, சர்வ பூத சரீரக 
னாய்‌ விளங்குகின்ற வுனக்கு வந்த 
னஞ்‌ செய்கின்றேன்‌. பிரபஞ்சத்திலே 
சிரேஷ்டரான பிரமாதி சுவளுபியும்‌, 
சர்வபூதாந்தர்யாமிபுமான வுனக்கு 
தெண்டனிடுகின்றேன்‌. சூக்ஷம பிர 
இருதியும்‌, ஸ்‌. தூலபிரஇருதியும்‌, புருஷ 
னும்‌, விராட்டு ஸ்வராட்டு சம்ராட்டு 
என்கின்றவர்களும்‌ எல்லாம்‌ நீயே 


பூமியு முண்டாயின, அத விஸ்தி 
ரணமான ஆலமரம்‌ அதிக சொல்ப 
மான பீசத்திலே யடக்கியிருந்தாற்‌ 
போலே, மகத்தான இந்தப்‌ பிரபஞ்ச 
மெல்லாம்‌ பி.ளயகாலத்திலே ஆதி | யரகன்றா யன்றோ. அன்றியும்‌ யாவ 
காரண பூதனை வுன்னிடத்திலே | ருடைய ௮க்தக்‌ கரணங்களிலேயும்‌ 
யடங்கி யிருந்தது. வடவிருட்சம்‌ மறு | அக்ஷ்யமான ஞானமயனாகப்‌ பிரகா 
படியும்‌ பீசத்தினின்று முண்டாய்ச்‌ | சிக்கின்றாய்‌, நீ * அததின்‌ சாரமாய்ச்‌ 
சாகோப சாகமாக விஸ்தார மானாற்‌ | சர்வத்திலேயு மிருக்கன்றாய்‌, உன்‌ 
போலே, சிருட்டி காலத்திலே பிர | னிடத்திலே சர்வமு மிருக்கின்றன. 
பஞ்சமெல்லா முன்னிடத்திலிருந்து |! ஆதலால்‌ சர்வாத்துமகனான உனக்குத்‌ 
உண்டாய்‌ விஸ்தீரணமாயின. ௪கந்‌ | தெண்டனிடுகின்றேன்‌. இப்படி நீ 
நாயகனே! பட்டைக னொன்றின்மே | எல்லாவற்றிற்கும்‌ காரணமாய்‌, எல்‌ 
லொன்றாய்‌ மூடப்பெற்று, ஏகாகார | லாவற்றையும்‌ வியாபித்து, எல்லா 
மாகத்‌ தோன்றுகிற இள வாழைக்‌ | வற்றினுள்ளு மிருக்கன்றா யானபடியி 
கன்றே பெரிதாகி வேராகாமலிருப்‌ | னாலே, நீயே அடியேனுடய மனோ 
பது போலே, சூக்ஷ்ம சித௫த்துக்க ரத முழுதும்‌ அறிவாய்‌, ஆதலால்‌ 
ளோடு கூடிக்‌ காரணரூபமான உன்‌ | அடியேன்‌ விண்ணப்பஞ்‌ செய்ய 
னைக்காட்டிலும்‌ ஸ்தூல சிதசித்துக்‌ | வேண்டுவ தென்ன இருக்கின்றது. 
களின்‌ ரூபமாய்க்‌ காரியமான இந்தப்‌ | சுவாமீ! உன்னைப்‌ பிரத்தியக்மாகக்‌ 
பிரபஞ்சம்‌ வேறாகாமலிருக்கின்ற த, | கண்டு தெண்டன்‌ சமர்ப்பித்தே னை 
சுத்த சர்தோஷகரமும்‌ இடைவிடாது | இனாலே அடியேன்‌ மனோரதங்களும்‌ 
நிகழ்வதும்‌, எப்போதும்‌ ஒரே விதமு | நிறைவேறின, அடியேன்‌ தபசும்‌ 
மாயிருக்கன்ற மானமும்‌ உன்னிடத்‌ ! பலனடைர்தது, அடியேன்‌ இருதார்த்‌ 
திலேயே உண்டு. இப்படி யல்லாமல்‌ | தனனேன்‌” என்று இப்படி அதி 


» அத தின்‌ சா.ரமாய்‌ என்றால்‌ எந்த வஸ்துவுக்கு எதினாலே விசேஷமோ அர்‌ 
தீர்த விசேஷமெல்லாம்‌ பசவத்‌ ஸ்வரூபமாம்‌, எப்படி யென்றால்‌ ஆகாசத்‌இற்குச்‌ 
சப்தம்‌, மளிதருச்குப்‌ பவுருஷம்‌; ருரியலுச்கு ஒளி இட்டியாசச்‌ சண்டுசொள்ச, . 


http://acharya.org 


bd 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[முத 


செய்து நின்ற துருவனைப்‌ பார்த்து 
எம்பெருமான்‌ அருளிச்‌ செய்கின்றார்‌. 


ரர ஜகுமாரனே | என்னைக்‌ கண்டு 
வணங்கின தனலே உன்தபசு சபல 
மானது சரிதான்‌. ஆனால்‌ நான்‌ சே 
வை கொடுத்தது வியர்த்தமாகக்‌ கூடா 
உனக்கு வேண்டிய 
நான பிரத்தி 


தாகையாலே, 
அமீஷ்டத்தைக்‌ கேள்‌. 
யக்ஷமானேனானால்‌ புருஷர்களுக்குச்‌ 
சகல மனோதங்களும்‌ கைகூடும்‌” 
என்று பெருமாள்‌ அருளினதைக்‌ 
கேட்டுத்‌ தருவன்‌ விண்ணப்பஞ்‌ செய்‌ 
இறான்‌. (தேவதேவனே ! சர்வ பூதாந்‌ 
தர்யாமியான வுனக்கு அடியேன்‌ 
அமீஷ்டர்‌ தெரிந்தேயிருக்கன்றஅ, 
ஆனாலும்‌ நியமித்தபடியினாலே விண்‌ 
ணப்பஞ்‌ செய்கின்றேன்‌. மூடனான 
அடியேனுக்குத்‌ தூலபமான அர்த்தத்‌ 
தை பிரார்த்திக்கன்றேன்‌. இந்திரன்‌ 
உன்னனுக்கெகத்தனாலே யன்றோ திரி | 
லோகராச்சியத்தை யனுபவித்துக்‌ 
| 


i 


கொண்டிருக்கின்றான்‌. ஜரார்த்தன | 
னே! சுருசியானவள்‌, தன்‌ சருப்பத்‌ 
இலே பிறவாதபடியினாலே நீ ராஜ | 
யோக்கியமான சிங்காசனத்துக்கு 
அதிகாரியல்லையென்று அடியேனைப்‌ | 
பார்த்து வெகு இறுமாப்போடு 
சொன்னாளன்றோ, ஆன தினாலே ஜகத்‌ 
அக்கு ஆதாரபூதம்‌ சர்வோத்தமமும்‌ | 
அவ்யயமுமான உன்னத ஸ்தானம்‌ | 
பெறவேண்டுமென்று அபேசுதிக்கின்‌ | 
றேன்‌. அதுக்கிரகித்‌ தருளவேண்டும்‌”' | 
என, ஸ்ரீபகவான்‌ ராஜரந்தனனைக்‌ | 
கடாகதித்து, (பாலனே! உனக்கபீஷ்ட 
மான ஸ்தானத்தை யடையக்‌ கட 
வாய்‌, இதற்குக்‌ காரணம்‌ வேறு | 
முண்டு, சொல்லுகிறேன்‌ கேள்‌: பூர்வ 
சன்மத்திலே நீ யொரு பிராமணனாய்ப்‌ 
பிறந்து மாதர்‌ பிதுர்‌ சிசரூஷைகள்‌ 
செய்து கொண்டு, தர்மர்தப்பாதே 


அத்தியந்த 
| கான்‌ உவக்கும்படி செய்தாய்‌, என்‌ 


ட சொர்க்காதி 
$ 


ஏகாக்கிர சித்தயை என்னை யாராதித்‌ 
அக்‌ கொண்டிருந்தாய்‌) சிலநாள்‌ 
சென்ற பிறகு உனக்கு யவ்வன வயசு 
வந்தபோது, சர்வாபரண பூஷிதனும்‌ 
சகல போக சம்பன்னனும்‌ மகாசுந்‌ 
தரதேக முடையவனுமான ஒரு ராஜ 
குமாரன்‌ சினேகிதனானான்‌; ௮ப்போது 
தர்லபமான அவனுடைய ஜசுவரிய 
போகங்களைகண்டு ஆசைப்பட்டு ராஜ 
புத்திரனாகப்‌ பிறக்கவேண்டு மென்று 
இச்சித்தாய்‌, ஆன இதனாலே உன்‌ மனோ 
ரதத்துக்கு ஏற்றதாகத்‌ அர்லபமான 
உத்தானபாதன்‌ இரகத்திலே பிறக்‌ 
என்னைத்‌ அதியாத மற்ற 
வர்களுக்கு ஜகத்பூசிதமான சுவா 
யம்புவமநு வமிசத்திலே ஜனனமுண்‌ 
டாவது தாலபம்‌. இப்போதும்‌ நீ 


பக்தி விசேஷத்தனாலே 


தாய்‌ ; 


னிடத்தில்‌ சத்தத்தை கிறத என்னைத்‌ 
தியானஞ்செய்த மனிதன்‌ அத£க்கி 
ரத்தில்‌ சர்வோத்தமமான மோக்ஷத்‌ 
தையும்‌ அடைவனானால்‌, அற்பமான 
பலன்களை யடைவது 
அதிசயமோ. நீயும்‌ என்னுடைய 
அநுக்கிரகத்தினலே மூன்று லோகங்‌ 
களுக்கும்‌ மேற்பட்டதாய்‌, சகல தாரா 
இரக நக்ஷத்திரங்களுக்கும்‌ ஆதாரபூத 
மாய்‌, சூரிய சந்திர அங்காரக புத 
பிரகஸ்பதி சுக்கிர சனிகளுடைய 


ஸ்தானங்தளுக்கும்‌ நக்ஷத்திர மண்ட 
லத்துக்கும்‌ சத்த ரிஷிகள்‌ மண்டலத்‌ 
துக்கும்‌ விமானாரூடராய்‌, சித்தா திகள்‌ 
சஞ்சரிக்கன்ற ஸ்தானங்களுக்கும்‌ 
அதியுனனதமாய்‌ விளங்குகிற இவ்ய 
ஸ்தானத்தை யடைந்து சுகமாயிருப்‌ 
பாய்‌, தேவதைகளிற்‌ சிலர்‌ சதுர்யுக 
பரியந்தமும்‌, சிலர்‌ மநுவந்தபரியரச்‌ 
தமுமல்லாமல்‌ அதிககாலம்‌ இரார்கள்‌. 
நீயோ என்‌ இருபையினலே கல்ப 
கால பரியர்தமும்‌ அர்தச்‌ சர்வோன்‌ 


http://acharya.org 


லம்சம்‌.] 


துருவன்‌ சித்திபெற்றது 


னத ஸ்தானத்திலே சுகமாக இருக்கக்‌ 
கடவாய்‌. உன்னுடைய தாயான சுநீ 
தியும்‌ திவ்விய விமானத்தி லேறிக்‌ 
கொண்டு நக்ஷத்திர ரூபமாய்ப்‌ பிரகா 
சித்துக்‌ கொண்டு கல்பாந்த பரியந்த 
மும்‌ உன்‌ சமீபத்திலே யிருக்கக்‌ கட 
வள்‌. எவனாகிலுஞ்‌ சாயம்‌ பிராதக்‌ 
காலங்களிலே, மனவுறுதி யுள்ளவனா 
யுன்னைக்‌ கீர்த்தனம்‌ பண்ணுவானாஃல்‌, 
அவன மகர புண்ணியத்தைப்‌ பெறு 
வான” என்று திருவாய்‌ மலர்க்தரு 


ளினார்‌. 


இவ்விதமாகத்‌ தேவதேவனும்‌ ஜகத்‌ 
அக்கு நாதனுமான ஜனார்த்தனனுடை 
ய கிருபையினாலே இஷ்டமான வரம்‌ 
பெற்றுத்‌ துருவன்‌ சர்வ லோகோன்‌ 
னதமான ஸ்தானத்தை யடைந்தான்‌. 
மாதா பிதாக்களுடைய சிசுரூஷை 
யினலும்‌, தவத்தின்‌ பிரபாவத்தினா 
அம்‌, ஸ்ரீமத்‌ துவாதசாக்ஷர மகா 
மந்திர மகாத்துமியத்தினாலும்‌, மகாத்‌ 
மாவான அருவனுக்கு உண்டான 
அபிமானமும்‌ லோகோத்தரமான ஐசு 
வரியமும்‌ மகிமையும்‌ பார்த்து அசர 
குருவான சுக்கிராசாரியார்‌ சந்தோஷ 
மடைந்து, “சப்த ரிஷிகளும்‌ எந்த 
மகாத்மாவை முன்னிட்டுக்‌ கொண்டு 
சஞ்சரிக்கின்றார்களோ, அந்தத்‌ துருவ 


னுடைய மேன்மையான தவன்‌ பிர 
பாவத்தை என்ன சொல்லுவேன்‌, 
அவனுடைய தவத்தின்‌ பயனை என்ன 
சொல்லுவேன்‌, வெகு ஆச்சரியமா 
யிருக்கின்ற து, இந்தப்‌ பிரபாவத்தைக்‌ 
இத 
மும்‌ சத்தியமுமான வாக்குள்ள அரு 
வன்‌ தாயான சுநீதியின்‌ மகத்துவத்தை 


கொண்டாட யாராலேயாகும்‌, 


வர்ணிக்கத்தக்க கவிகளும்‌ உலகத்தி 
௮ண்டே, அந்தப்‌ பெண்ணரசு அரு 
வனைக்‌ கர்ப்பத்திலே தரித்ததினலே 
சர்வோத்தமும்‌ சாசுவதமும்‌ மூன்று 
லோகங்களுக்கு மாதாரபூதமுமான 
அந்தத்‌ திவ்விய ஸ்தானத்தை யடைர்‌ 
தாள்‌, ஓகோ! என்ன அதிர்ஷ்டம்‌ 
என்ன மதிமை”” எனறு சல சுலோ 
கங்களாலே துதித்தார்‌. 


மயித்திரேயரே! எந்த மனுஷ்யன்‌ 


அருவன்‌ சர்வோன்னதமான ஸ்தா 
னம்‌ பெற்றதைக்‌ ஒீர்த்தனஞ்‌ செய்‌ 
வானே, அவன்‌ சகல பாப நிவிர்த்தி 
யுள்ளவனாய்‌ சொர்க்க லோகத்தில்‌ 


வாசஞ்‌ செய்வான்‌. அன்றியும்‌ அவன்‌ 
வானத்திலும்‌ பூமியிலும்‌ ஸ்தான 
பிரஷ்டனாகாமற்‌ சகல செளபாக்கி 
யங்களு முண்டாய்‌ தீர்க்காயுசாய்‌ 
வாழ்வன்‌, 


பன்னீமண்டாமத்தியாயம்‌ ழற்றிற்று, 


ரட்ட றை 


http://acharya.org 


பதின்மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
பிருது சக்கரவர்த்தி சரித்திரம்‌ 


இப்படி ஸ்ரீ பராசர முனிவர்‌ துருவ ; பிள்ளைகளைப்‌ பெற்றாள்‌. அங்கனுக்கு 


சரித்திர மருளிச்‌ செய்த, அவ்வமிசக்‌ 
இரம மருளிச்‌ செய்கின்றார்‌. முனி 
இரேஷ்டரே | இந்தப்‌ பிரகாரம்‌ தவஞ்‌ 


2 
) 
{ 
} 


செய்து ஸ்ரீமம்‌ ராராயணனுடைய இரு ! 


பையிலே சர்வோத்தமமான அதி 


காரத்தை யடைந்து பரிபூரண மனே : 


ரதனா।ன தருவன்‌, சம்பு வென்கின்ற 


வளை விவாகஞ்‌ செய்துகொண்டு அப்‌ , 


பத்தினியினிடத்தில்‌ சிஷ்டி என்றும்‌ 
பலியன்‌ என்றும்‌ சொல்லப்பட்ட 
இரண்டு பிள்ளைகளைப்‌ பெற்றான்‌. அவர்‌ 
களிலே இஷ்டி. யென்கறவன்‌ சச்சா 
யை யென்ற பாரியையிடத்தில்‌ ரிபு 
ரிபுஞ்சயன்‌ விப்பிரன்‌ விருகலன்‌ விருக 
தேஜசன்‌ என்கிற குமார ரைவரைப்‌ 
பெற்றான்‌. அவர்களிலே ரிபு எனகிற 


வன்‌ பிரகதி யென்றெ பாரியையிடத்‌ ; 
இல்‌ சாட்சுஷன்‌ சர்வதேஜசன்‌ என்‌ : 


இற இரண்டு பிள்ளைகளைப்‌ பெற்றான்‌. 
அவர்களிலே சாட்சுஷன்‌ வருணசக்‌ 
ததியிற்‌ பிறக்தவளும்‌ வீரணப்பிரசா 
பதிக்கு மகளுமான புஷ்கரணியிடத்‌ 
தில்‌ ஆறாவது மநுவந்தரத்திற்கு அத 
பதியான மநுவைப்‌ பெற்றான்‌. அந்த 
மதுவுக்கு வயிராசனென்னும்‌ பிரசா 
பதியின்‌ புத்திரியான நட்வலையென்‌ 
இறவளிடத்தில்‌ ஊரு, பூரு, சதத்தியும்‌ 
னன்‌, தபஸ்வி, சத்தியவான்‌, ௬௪), 
அக்கனிஷ்டோமன்‌, அதிராத்திரன்‌; 
சுத்தயும்னன்‌, அபிமன்யு என்னும்‌ 
பத்துப்‌ பிள்ளைகள்‌ பிறந்தார்கள்‌. 
இவர்கள்‌ மகர பிரபாவமுடையவர்‌ 
கள்‌. அந்த ஊரு என்பவனைச்‌ சேர்ந்து 
அக்கினியின்‌ மகள்‌ மகா தேஜ சுள்ள 
வர்களான அங்கன்‌, சு::னசு, சுவாதி, 


a வேள வளைகள்‌ 


மிருத்து புத்திரியான சுகீதையென்றை 
வளிடத்தில்‌ வேனன்‌ என்பவனுண்‌ 
மகாரிஷிகள்‌ புத்திரார்த்த 
மாக அந்த வேனனுடைய வலக்கை 
யைக்‌ கடைந்தார்கள்‌. அப்போது அதி 
னின்றும்‌ பிருதவென்றெ குமாரன்‌ 
பிறந்தான்‌. அவன்‌ பிரஜைகளின்‌ ஈன்‌ 
மைக்காக தேனுரூபர்‌ தரித்த பூமியி 
னின்றும்‌ வேண்டிய வஸ்துக்களைக்‌ 
கறந்துகொடுத்தான்‌ என்று சொல்லக்‌ 
கேட்டு, மயித்திரேயர்‌, ரிஷிசிரேஷ்‌ 
டர! மகாரிஷிகள்‌ வேனனுடைய 
தக்ஷிண ஹஸ்தத்தை ஏன்‌ கடைந்தார்‌ 
கள்‌. அதனாலே பிருது எப்படி. பிறந்‌ 
தார்‌? அதைச்‌ சொல்ல வேண்டுமென, 
ஸ்ரீ பராசரர்‌ சொல்லுனெறார்‌. 


டானான்‌, 


மயித்திரேயரே! மிருத்துவுக்குப்‌ பிர 


தம புத்திரியான சுநீதை யெனறெ 


வள்‌ அங்க னென்கிற ராசாவுக்குப்‌ 
பத்தினியரகி வேன னென்னும்‌ மக 
னைப்‌ பெற்றாளன்றோ. அந்த வேனன்‌ 
மாதா மகனான மிருத்துவினுடைய 
தோஷத்தினாலே குணவீனனாய்ப்‌ பாலி 
யமுதல்‌ துஷ்ட சுபாவனாகவே இருக்‌ 
தான்‌. ௮வன்‌ எப்போது மகாரிஷிக 
ளாலே மகாராஜாவாகப்‌ பட்டாபி 
லஷேகஞ்‌ செய்யப்பட்டானோ அப்‌ 
போதே “யாரும்‌ இன்றுமுதல்‌ யக்கி 
யங்கள்‌ பண்ணவேண்டாம்‌, ஓமய்‌ 
கள்‌ செய்யவேண்டாம்‌, தானங்கள்‌ 
நானே யக்கி 
யங்களுக்கு அதீசுரனும்‌ ஜதத்‌ பிரபுவு 
மல்லாமல்‌ வேறொருவனில்லை” என்று 
பறை யறைவித்ததைக்‌ கேட்டு முனி 


கொடுக்கவேண்டாம்‌, 


ரது, அக்கிரசு, சிபி என்ற ஆனு | வர்களெல்லாம்‌ அர்த ராஜாவினிடத்‌ 


http://acharya.org 


பிருதுசக்ரெவர்த்தி சரித்திரம்‌ 


57 ‘ 


திற்‌ போய்‌ வணங்‌, (6 ஓ ராஜேந்தி | சொன்னதைக்‌ கேட்டு மகரிஷிகள்‌ 


ரனே! எங்கள்‌ வசனங்களைக்‌ கேளும்‌, 
நாங்கள்‌ தேசத்துக்கும்‌ பிரஜைகளுக்‌ 
கும்‌ இதமாகத்‌ திர்க்கசத்நிர யாகத்‌ 


| 


ர்‌ 


தைசீசெய்து யக்கியேசுரனான ஸ்ரீஹரி 


யை ஆரா திக்கிறோம்‌, அதனாலே உமக்‌ 
கும்‌ யக்கிய பலத்தில்‌ பங்குகடைக்‌ 


ணன்‌ நாங்கள்‌ செய்கிற யக்பெத்தி 


னாலே இிருவுள்ள முகந்து உனக்குச்‌ 


' பண்ண வேண்டாம்‌, 


மறுபடியும்‌ மிக வணக்கத்துடனே 
அவனைப்பார்த்து “ ராசோத்தமனே | 
யக்கியங்கள்‌ செய்கிறதற்கு அனுக்‌ 
இயை கொடும்‌, தர்மத்தை நாசம்‌ 


சராசராதமக 


. மான பிரபஞ்சமெல்லாம்‌ யக்கயங்‌ 


கும்‌, யக்கிய புருஷனை ஸ்ரீமக்காராய | 


| 
( 


சகலாபீஷ்டமுங்‌ கொடுத்தருளுவன்‌, | 


எவனுடைய ராச்சியத்திலே யாகாதி 
சத்கர்மங்களினாலே யக்கியேசுரனன 
புருஷோத்தமன்‌ 


களிலே ஐமஞ்செய்கிற அவிசினாலே 
வளர்க்து வருகின்றன ” என்று வெகு 
விதங்களாகப்‌ பலதரம்‌ பிரார்த்தித்த 
போதிலும்‌ பாபசித்தனன வேனன்‌ 


: அதைக்‌ கைக்கொள்ளாம்‌ லிருந்ததி 


னாலே அந்த முனிவர்கள்‌ கோபம்‌ 


பூஜிக்கப்படுவனே | 


அந்த ராசாவுக்கு ௮வ்வெம்பெருமான்‌ : 


சகல மனோரதங்களையும்‌ அருளுவன்‌ ” 
என்று சமாதானமாகவும்‌ மதுரமாச 
வுஞ்‌ சொன்னதற்கு, வேனன்‌ “ என்‌ 
னிலும்‌ அதிகனும்‌ அர்ச்சிக்கத்‌ தக்க 


. தானன்றோ, 


. துக்குத்‌ தஞூந்தவனல்லன்‌ ; 


வனுமான புருஷன்‌ வேறுண்டோ ? ' 
நீங்கள்‌ யக்கியேசுரனென்று நினைத்‌ | 


தருக்கிறீர்களே அர்த ஹரியென்கிற 
வன்‌ யார்‌? பிரமா விஷ்ணு வென்‌ 
இக்திரன்‌ யமன்‌ வருணன்‌ குபேரன்‌ 
வாயு ௮க்கினி சந்திரன்‌ சூரியன்‌ பூமி 
என்றெ தேவரும்‌ மற்றுமுள்ள சாபா 
னுக்கரக சாமர்த்திய முடையவர்க 
ளான யாவரும்‌ ராஜாவினுடைய சரீ 
ரத்திலே யிருக்கிறார்கள்‌. 


ஆகையால்‌ 
ம போலன்‌ 


சாவதேவ சொரூபி 
சாஸ்நிஞ் சொல்வதை 
யறிந்து, கான்‌ ஆக்கியாபித்தேன்‌ 
அதின்படி. ஈடர்துகொள்ளுங்கள்‌ ; 
தானங்கள்‌ செய்யவேண்டாம்‌ ; ஓம 
ங்க ளாசரிக்கவேண்டாம்‌ ; யக்கியங்‌ 
களைப்‌ பண்ணவேண்டாம்‌; ஸ்தீரீக 
ளுக்குத்‌ தங்கள்‌ பர்த்தாவின்‌ ௪௬ 


யென்று 


ரூஷையே முக்கிய தர்ம மானது | 


போலே ௮ரசனாகிய என்னுடைய ஆக்‌ 
இனையை பரிபாலனஞ்‌ செய்வதே 


உங்களுக்குத்‌ தருமமாம்‌ ” என்று 
8 


மிகுந்தவராய்‌ இவன்‌ ஆதியந்தங்க 
ளில்லாதவனும்‌ ஜகத்பிரபுவும்‌ யக்கிய 
புருஷனுமான ஸ்ரீயப்பதியை நிந்தித்‌ 
இப்படி. நிந்தனை செய்‌ 
கிற நராதமன்‌ ராச்யெ பரிபாலனத்‌ 
இக்தத்‌ 
துராத்துமாவைக்‌ கொன்று போடுவ்‌ 
கள்‌, வதையுங்கள்‌ , இதனாலே நமக்குப்‌ 
பாவம்‌ வராது ” என்று ஒருவரே 
டொருவர்‌ பேசிக்கொண்டு, மந்திரங்‌ 
களாலே சுத்தி செய்யப்பட்டிருக்த 
கூச தருப்பைகளினாலே அவ்விராசனை 
அடித்தார்கள்‌. அவன்‌ பூர்வத்தலேயே 
சர்வேசுவரனான ஸ்ரீ விஷ்ணுவையும்‌, 
அவன்‌ மகிமையை விளக்கும்படி யான 
வேதத்தையும்‌, அவன்‌ திருவாராதன 
மான யாகத்தையும்‌ நிந்திப்பதா௫ய 
அக்கினியினாலே தூக்கப்பட்டிருந்த 
படி.யினாலே, அவர்களுடைய தருப்‌ 
பையின்‌ அடி பட்டமாத்திரத்தலே 
பிராணன்போய்க்‌ கீழே விழுந்தான்‌. 


இத இப்படியிருக்க, நான்கு திக்கி 
அம்‌ அதிகமாய்த்‌ தாளெழும்பி ஆகாச 
மெங்கும்‌ வியாபித்தது. அதைக்கண்டு 
அம்முனிவர்‌ அங்கே யிருந்த சனங்க 
ளைப்பார்த்து “6 இது என்ன காரணக்‌ 
இினாலண்டாயிற்று” என்று கேட்க, 


http://acharya.org 


அந்தச்‌ சனங்கள்‌ முனிவரைகோக்கி 

உங்களாலே பூமண்டலம்‌ அராசக ; 
மான தினாலே அனேக சனங்கள்‌ ஒன்‌ 
முய்க்கூடி, அங்கங்கே பிரவேசித்துப்‌ 
பிறருடைய திரவியங்களை யபகரிக்கிற 
தற்காக வேகமாய்‌ வருகிறார்கள்‌. இவ்‌ 
விதமா யோடிவருகிற அந்தக்‌ கள்ள 
ருடைய கால்கள்‌ பட்ட வேகத்த 
னாலே யுண்டாகிய தூளீபடலமித ” 
என்றுசொன்னார்கள்‌. அதைக்கேட்ட 
பின்‌ அந்தமுனிவர்‌ ஒருவரோடொருவ 
ராலோசனை செய்து புத்திரனை யுண்‌ 
டாக்கவேண்டுமென்று, அபுத்திரனான 
வேனனுடைய தொடையைக்‌ கடைர்‌ 
தார்கள்‌. அப்போது அதிலிருந்த எரி | 
ந்த கட்டைபோல்‌ கறுப்பான நிறமும்‌ | 
விகாரமான முகமும்‌ குட்டையான 

சரீரமு முள்ள ஒரு மனிதன்‌ ஜனித்து, 


அம்முனிவரைப்பார்த்து *கரனென்ன 


| 
| 
| 


டான்‌. அதற்கு அவர்கள்‌ (நிஷீத) 
உட்கார்‌ என்று சொன்னார்கள்‌. ௮௮ 
அவன நிஷாதனென்‌ 
விந்திய 


பர்வத நிவாசிகளாய்ப்‌ பாபகாமஞ்‌ | 


்‌ 

ர்‌ 

| 

ச்‌ 

) 

| 

| 

செய்ய வேண்டும்‌ 2” என்று =| 
காரணமாக 
| 


னும்‌ பெயரை அடைந்தான்‌. 


செய்பவரான வேடர்‌ அவன பரம்‌ | 
பரையி லுண்டானார்கள்‌. ஆனதால்‌, ; 
அவர்கள்‌ நிஷாதரென்று சொல்லப்‌ : 
படுவார்கள்‌, அர்த 
ராஜாவினுடைய பாபமெல்லாந்‌ இர 


இவ்விதமாய்‌ 


ண்டு புருஷாகாரமாகப்‌ பிறந்தது. | 
அன்றுமுதல்‌ நிஷாதசாதி ஜகத்திலே ' 
யுண்டாயிறறு, 


ஸ்ரீ விஷ்ணுபுராணம்‌ 


[முத 


தேய முண்டாயிற்று, அவன பிறந்த 
வுடனே ஆகாசத்திலீருந்து ௮௪சகவ 
மென்கிற முதல்‌ வில்லும்‌; திவ்ய 
மான பாணங்களும்‌ கவசமும்‌ விழுந்‌ 
தன. 
கொண்டான. 


அவன்‌ அவைகளைக்‌ கைக்‌ 
இப்படி அந்த மகாத்‌. 
தமா ஜனனஞ்‌ செய்ததினாலே சகல 
பூதங்களும்‌ சந்தோஷத்தை 
அடைந்தன. வேனனும்‌ மகாப்‌ பிர 
பாவசாலியான சற்புத்திர னுண்டா 
னதினாலே புத்து என்கிற ஈரகத்தினின்‌ 
அம்‌ நீங்கிச்‌ சொர்க்கலோகத்துக்குப்‌ 
அப்போது சமுத்திரங்க 
ளும்‌ நதிகளும்‌ அவனுக்கு அபிஷே 
கார்த்தமாகத்‌ திவ்ய ரத்தினங்களும்‌ 
நிர்மலமான வுதகங்களும்‌ கொண்டு 


மகா 


போனான்‌. 


வந்து வணங்கி கின்றன. சஅர்முகனும்‌ 
ஆங்கிரசர்‌ என்று சொல்லப்பட்ட 
தேவதைகளோடும்‌ ஜங்கமங்களும்‌ 
தாவரங்களுமான சகல பூதங்களோ 
டும்‌ வந்து வேனனுடைய புத்திரனான 
பிருதுசக்கரவர்த்தியை சகல பூமண்ட 
லத்துக்கும்‌ அதிபதியாய்ப்‌ பட்டாபி 
லஷேகஞ்‌ செய்தான்‌. அப்போது பிரமா 
பிருது வாத்தியி 
வலது கையிலே சக்கர 
பேகையைக்‌ கண்டு, இவன்‌ காராய 
ணமைச முடையவ னென்று நினைத்‌ 
துச்‌ சம்ஷோஷத்தை 


வானவர்‌ சக்கர 


னுடைய 


யடைந்தார்‌. 


| மயித்திரேயரே! எவர்களுடைய வலது 


ஹஸ்தத்திலே விஷ்ணு சின்னமான 
சக்கர ரேகை காணப்படுமோ, அவர்‌ 


கள்‌ தேவர்களாலும்‌ ஜயிக்கக்கூடாத 


. பராக்கிரம முடையவர்களாய்ச்‌ சக்‌ 


அப்பால்‌ அந்த மகரிஷிகள்‌ வேன 
னுடைய வலக்கையைக்‌ கடைதந்தார்‌ ' 
கள்‌, அந்தக்‌ கையிலிருந்து அக்கினி ; 
போலே சொலிக்கிற இவ்யதேஜோ 
விராஜிதனும்‌, மகா பிரதாபமுள்ளவனு | 
மாய்‌ ஒரு குமாரன்‌ உதித்தான்‌. பிருது | 
சக்ரெவர்த்தி என்னு அவனுக்கு கரம்‌ 


கிரவர்த்திகளுக்குள்ளே சிரேஷ்டரா 


வார்கள்‌. இப்படி மகா பிரபாவசாலி 
। யான பிருது சக்கரவர்த்தி, சகல மகா 
| ராஜாககளுக்கும ராஜாவாகப்‌ பட்டா 


பிகதித்தனா5, விதிப்படி. பிரசா பரி 
பாலனஞ்‌ செய்துவருகையில்‌, அவ 
னுக்குத்‌ தகப்பனை வேனனுடையர்‌! 


http://acharya.org 


லம்சம்‌] 


பிருதுசக்ரெவர்‌ த்தி சரி த்திரம்‌ 


59 


வுபத்திரவத்தினாலே வருந்தி மெலிந்த 
சனங்கள்‌, இவனுடைய குணங்‌ 
களினாலே சந்தோஷ மடைந்தார்கள்‌. 
பிரசைகளை சம்ரக்ஷணை செய்து அவர்‌ 
களுடைய அ௮லுராகத்தை அதாவது 
ஆசையைப்‌ பெற்றபடியினலே, அவ 
னிராசா வென்று பேர்பெற்றான்‌. 
அவன ரதாரூடனாய்ப்‌ புறப்பட்டுப்‌ 
போகும்‌ போது, சமுத்திரங்கள்‌ 
இரைச்சலிடாமல்‌ ஸ்தம்பித்து நின்றன. 
பர்வதங்களெல்லாம்‌ வழிவிட்டு நின்‌ 
றன. அவனுடைய விருஅக்கொடிகள்‌ 
கிளைகளிலே படுமென்றெ பயத்தினா 
லே உன்னதமான விருக்ஷங்கள்‌ தணி 
நீது நின்றன. பூமி யுழாமலே விளைக்‌ 
தீது, அன்றியும்‌ நினைத்தமாத்திரத்தி 
லே பலன்கள்‌ இத்தித்து வந்தன. 
பசுக்கள்‌ வேண்டிய பால்‌ முதலான 
வைகளைக்‌ கறந்து வந்தன. இலை மடிப்‌ 
புகளிலெல்லாம்‌ தேன்‌ நிழைந்திருச்‌ 
தீது. பிரமாவைக்குறித்துச்‌ செய்த 
யக்கியத்திலே இவ்விதமாய்‌ மகா 
பிரபாவசாலியான பிருது சக்கெவர்‌ 
தீதியானவன்‌ பிறந்தவுடனே, அந்த 
யக்கியத்தின்‌ * சத்தியா காலத்திலே 
சூதனும்‌ மாகதனும்‌ பிறந்தார்கள்‌. 
இப்படி. ஜனித்த சூத மாகதர்களைப்‌ 
பார்த்து, அங்கே யிருந்த மகாமுனி 
வர்கள்‌ *பிரதாபசாலியான இந்தப்‌ 
பிருது நஈரேந்திரனை அனுரூபமான 
குணகர்ம சரித்திரங்களைச்‌ சொல்லித்‌ 
அதியுங்கள்‌, இவன்‌ ஸ்தோத்திரத்துக்‌ | 
குத்‌ தகுந்தவன்‌” என்று ஆக்கியொ 
பித்தார்கள்‌. இவ்‌ வாக்கினையைக்‌ 


கேட்டு அவர்கள்‌ முனிவரை நோக்க 


நமஸ்கரித்து “£முனீர்திரர்களே | இவ | 


சண ஜனித்தார்‌. ஆகை 
யால்‌ இவருடைய குணங்களையும்‌ 
இர்த்திப்பிரதாபங்களையும்‌ நாங்களறி 
யோமே, என்ன காரியத்தைக்‌ கொ 
ண்டு ததிப்போம்‌ என்று சொல்ல, 
| அதற்கு ரிஷிகள்‌ 4: இத்த மகீபோலன்‌ 
| சக்கரவர்த்தியும்‌ மகா பலவானுமாகி 
| லோகத்துக்கதமான அனேக காரியங்‌ 
| களைச்‌ செய்வான்‌, ஆனதினாலே இவ 
| னுக்கு இனிமேல்‌ விளங்கத்தக்க 
குணங்களைப்‌ பற்றித்‌ துதியுங்கள்‌”' 
என்று சொன்னார்கள்‌. இதைக்கேட்டு 
பிருது சக்கரவர்த்தியும்‌ சந்தோஷ 
மடைந்து தன்னிலே நினைக்கிறான்‌. 
கண சற்குணங்களினாலே 
| புருஷனுக்குக்‌ தீர்த்திபுண்டாம்‌, இந்த 
| ரிஷிகள்‌ துதிக்கச்‌ சொன்னது நான 
| சற்குணங்களைத்‌ தெரிந்துகொள்ளும்‌ 
| படியான வோருபதேசம்‌, ஆன தினா 
| லேநான்‌ குணவானாகுவேன்‌, பிராக்கி 
| களான இந்த வந்திமாகதர்கள்‌ ஒர்த்‌ 
| ஞ்செய்யுங்‌ குணங்களையே நானுங்‌ 
| ரகிக்கிறேன்‌, இவர்கள்‌ காட்டுந்‌ 
௮ ர்க்குணங்களை வர்ச்சிக்கிறேன்‌”' 
| என்அ சித்தமாயிருந்தான்‌. 
| 
| 


யார 
தன 
த 


அப்போது அந்தச்‌ சூத மாகதர்கள்‌ 
அந்த ராஜகுமாரனை “இந்த மகா ராஜ 
| குமாரன்‌ சத்தியவாதி, தானூலைன்‌, 
பிரதிக்கனையை நிறைவேற்ற வல்ல 
வன்‌; செய்யக்கூடாத காரியத்திலே 
வெட்கமுள்ளவன்‌, ஜயசாலி, பொறு 
| மையுடையவன்‌, சினேககுண முள்ள 
வன, மகா பிரதாபவான, தஷ்டர்‌ 
களைச்‌ சிட்சிக்குர்‌ தன்மையுள்ளவன்‌ , 
இனிப்பாய்ப்‌ பேசும்‌ இறமுடைய 


ல 


* சத்தியை என்பது யாகத்தைச்‌ சேர்ந்த ஒருவிதச்‌ சடங்கு, வேனனுடைய 


கையைக்‌ சடைந்து, அக்கினியுண்டாக்கி 


, அதில்‌ சதுமுகனைச்‌ குறித்து யாகஞ்செய்ய,; 


அதில்‌ பிருது சக்கரவர்த்தி ௨ த்தார்‌ என்பது கருத்தி. சூதர்‌ மாகதர்‌ என்பவர்கள்‌ 
இசாசாச்சளுக்குச்‌ குரத்துவமும்‌ உச்சாகமும்‌ வளரும்‌ பொருட்டுத்‌ அதிசெய்ய எத்‌ 


படுத்‌ திய சாதியார்‌. 


http://acharya.org 


60 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [முத 


வன்‌, பூசிக்கத்தகுந்தவர்களைப்‌ பூசிப்ப | வல்லபன்‌ நன்றெனமன திற்‌ கொண்டு 
வன்‌, யாகலைன்‌, பிராமணரிடத்திற்‌ | அப்படியே யாகட்டும்‌'” என்று 
பக்தியள்ளவன்‌, யோக்யெரிடத்தி ! சொல்லி, அசகவமென்கிற வில்லையும்‌ 
லன்புள்ளவன்‌, சத்துரு மித்திரர்க | திவ்ய பாணங்களையும்‌ கையிலெடுத்‌ 
ளிடத்திலே சமபுத்தியாய்ப்‌ பட்சபாத | துக்கொண்டு கோப மூண்டவனாப்ப்‌ 
மில்லாத சகல விவகாரங்களையும்‌ | பூமியின்மேலெதிரத்து வந்தான்‌. அந்‌ 
இிர்க்கறெவன்‌” என்திப்படி ஈல்லசுரத்‌ | தப்‌ பூதேவியானவள்‌ அப்போது பசு 
தோடு நன்றாகத்‌ துதித்தார்கள்‌. சூத | வின்‌ ரூபத்தைத்‌ தரித்துப்‌ பயந்தோடி 
னும்‌ மாகதனும்‌ எடுத்துச்சொன்ன | னாள்‌. அந்த மன்னனும்‌ விடாமல்‌ பூமி 
சற்குணங்களை யெல்லாம்‌ அந்தப்‌ | யைப்‌ பின்தொடர்ந்தே போனான்‌. 
பிருது சக்கரவர்த்த்யானவன்‌ தன்‌ 
இருதயத்திலே ஈன்றாய்‌ நிறுத்தி, அக்‌ | அதனாலே அந்தத்‌ தரணியும்‌, பிரம 
| லோகா இ சகல லோகங்களிலு மோ 
| டிப்பார்த்தும்‌ எக்குஞ்‌ சரணங்‌ 
| 


தப்படி. தானுஞ்‌ சகல கலியாண குணா |; 
கரனாய்ப்‌, பூமண்டலத்தைப்‌ பரிபால 
னஞ்‌ செய்துகொண்டு, அதிக தட்‌ | 
சிணைகளுடனே பலவிதமான யாகங்‌ 
களைச்‌ செய்துவந்தான்‌. பிருதுவைப்‌ பார்த்த, மிகுந்த பயத்தி 
்‌ னால்‌ தளர்ச்சியுற்று, பிராணத்தைக்‌ 


காணாமல்‌, தனுர்த்தானாய்ப்‌ பின்னே. 
வருகிற மகா பராக்ரெமசாலியானீ 


காப்பாற்றிக்கொள்ளகினைக்‌.து, ““நரேந 
திரனே! பெண்‌ வதையினாலே பரத 
கஞ்‌ சம்பவிக்குமென்று அறிந்தும்‌ 
என்னை வதைக்க இந்த யத்தன மெப்‌ 
படிச்‌ செய்தாய்‌?" என்று சொன்னாள்‌. 


வேன னிறர்தபோன தினாலே பூமி 
அராசகமா யிருக்க, இவ்வரசன்‌ 
துரைத்தனத்திற்கு ஆரம்பிக்கும்போ 
அ, அ௮கிலப்‌ பிரசைகளும்‌ பசியினால்‌ :! 


த வளவன்‌ வவவள்‌ வன்வனவளைவ 


வருத்தப்பட்டவர்களாய்‌ மகாராஜா வி 
னிடம்‌ வந்து “(ஓ மகாராஜாவே | நீர்‌ | அதற்கு * வைனியன்‌, !4வ௬ர்தரையே| 
ராச்சியாபிஷேகஞ்‌ செய்யப்படுகிற | துஷ்ட காரியஞ்‌ செய்கிற ஒருவனை 
தற்கு முன்னே பூமண்டலம்‌ ௮ராசக | வதைத்தலினாலே வெகு சனங்களுக்கு 
மாகிச்‌ சகலவோஷதி வர்க்கங்களையும்‌ | நன்மை யுண்டாகுமானால்‌ அப்படிப்‌ 
தனக்குள்ளே இழுத்துக்கொண்டது. | பட்ட வதையினாலே புண்ணிய முண்‌ 
ஆனதினாலே இப்போது ஆகாரங்களில்‌ ' டாமே யல்லது பாவமுண்டாகா.து” 
லாமற்‌ பிரசைகள்‌ (க்ஷாத்த) பசி என, அதைக்‌ கேட்டுப்‌ பூதேவி 
வாதையினாலே க்ஷயத்தை யடைரறொர்‌ அவனை நோக்கி,  ராஜேந்திரனே! 
கள்‌, அன்ன பானங்கள்‌ கொடுத்து | பிரசைகளுக்கு இதமுண்டாம்‌ பொரு 


எங்களை ரட்சிக்கிற நிமித்தமே பிரமா 


ய 


! ட்டு என்னைச்‌ சங்கரிப்பையானால்‌ 
! சதுர்விதபூத சாதங்களுக்கும்‌ ஆதார 
கொடுத்தருளினார்‌ ; ஆன தனாலே பசியி | மென்ன?” என்அ சொன்னாள்‌. வைனி 


னால்‌ பீடி.க்கப்பட்டவர்களான எங்‌ 


உம்மை யுண்டாக்கி எங்களுக்குக்‌ ! 


| யன்‌ '“வசுந்தராய்‌! என்னுடைய ஆக்‌ 
களுக்குப்‌ பிழைக்கும்படியான ஓஷதி | இனையை அதிக்கிரமித்துத்‌ தர்விரீதை 
நிகரங்களைக்கொடுத்து ரட்சிக்கவேண்‌ | யாய்‌ நடக்கிற வுன்னைத்‌ இக்ஷண 
டும்‌” என்று முறையிட்டுக்‌ கொண்‌ ! மான ௮ம்புகளினாலே சங்கரித்து என்‌ 
டார்கள்‌, அதைக்கேட்டு அந்த ம€ ! யோக பலத்தினாலே சகல பிரசைகளை 


அணத. 


* வைனியன்‌ என்றால்‌ வேனனுடைய மகன்‌. 


http://acharya.org 


லம்சம்‌] பிருதுசக்ரெவர்த்தி சரி த்திரம்‌ 61 


யும்‌ தரிக்கிறேன்‌” என்று சொன்னான்‌. | ராச்சியாபிஷிக்த னானதுமுதல்‌ இவ்‌ 
அதைக்‌ கேட்டு வசுந்தரை பயத்தி | வேற்பாடுகள்‌ ஜகத்திலே யுண்டா 
னாலே நடுநடுங்கி அர்த மகாராஜனுக்‌ | யின. எங்கெங்கே மேடு பள்ள மில்‌ 
குத்‌ தண்டஞ்‌ சமர்ப்பித்தச்‌ சொல்லு | லாமல்‌ மேதினி சமமாக விருக்குமோ, 
கிறாள்‌. அங்கங்கே அந்தச்‌ சக்கரவர்த்தி புரங்‌ 
களையுங்‌ இராமங்களையும்‌ நிர்மித்துச்‌ 
சனங்களை வசிக்கப்‌ பண்ணினான்‌. பூர்‌ 
வத்திலே கந்தமூல பலாதிகள்‌ பிரசை 
களுக்‌ காகாரமாக இருக்தன. ஜகம்‌ 
௮ராசக மானபோது அவைகளும்‌ 
இடைப்பது கஷ்டமாயிற்று. ஆனதி 
னாலே வைனியமகாராசா அப்போது 


“இராசபுங்கவரே! ஊீபாயத்தினாலே 
சகலமான காரியங்களுஞ்‌ சித்திக்‌ 
குமேயல்லது வேறுவிதமாய்ச்‌ சித்திப்‌ 
பதில்லை; ஆனதினாலே நானே ருபா 
யஞ்‌ சொல்லுகிறேன்‌ கேளும்‌. லோ 
கத்திலுண்டான வோஷதி நிகரங்களை 
யெல்லாம்‌ நான்‌ எனக்குள்ளே அடங்‌ 
கும்படி கிரகித்திருக்கிறேன்‌ ஆதலால்‌ 
அவை என்னிடத்திலே க்ஷீரரூபமரக 
இருக்கின்றன; வேண்டுமானால்‌ க்ஷீர 
ரூபமா யிருக்கின்ற அவ்வோஷ.இகளை 
லோக ஹிதத்துக்காகக்‌ கொடுக்கின்‌ 
றேன்‌; தகுந்த வொரு கன்றை யுண்‌ 
டாக்கிக்‌ கொடும்‌; அந்தக்‌ கன்றி : ட்டி ம அத்‌ 
னிடத்திலே வாச்சலியத்தினாலே க்$ர சக்தி த்த எதி ப்‌ அததான்‌, 
ரூபமாக அர்த வோஷதஇிகளைக்‌ கறக்‌ | அவன்‌ கொடுத்‌ ன அன்னத்நனுச்ல 
தான்‌ இன்றளவும்‌ பிரசைகள்‌ வித்து 


சுவாயம்புவ மனுவைக்‌ கன்றாக வைத்‌ 
அத்‌, தனது ஹஸ்தத்தைப்‌ பாத்திர 
மாகச்‌ செய்து, தேனுரூப தாரிணி 
யான பூமியினிடத்தில்‌ சகல ஸஸ்யங்‌ 
களையும்‌ கறந்தார்‌. அதினாலே பிரசை 
கள்‌ சந்தோஷமடைந்து, அவனுண்‌ 
டாக்கனெ ஆகாரத்தினாலே பலத்தையும்‌ 


ததக கத்‌ கக ளவ ளைவ வைய வளவையாக்வளைைவைவளைவளைவய ளவ க்யஅவவளைவளைவயணிவயபவளவை பவனி 


கச்‌ செய்வேன்‌. நரன்‌ கொடுக்கிற 
க்ஷீரங்கள்‌ ஜகமெல்லாம்‌ வியாபிக்கும்‌ 2 ரி ்‌ 2 
பொருட்டு விஷமமாக இருக்றெ என்‌ வள்‌? பூமிக்குப்‌ வன்கண்‌ கொடுத்‌ 
னிடம்‌ சமமாகும்படி, மலைகளை யெல்‌ ரதத பதாவா, இப்ன னன்‌ 
லாம்‌ விலக்கி, என்னை மேடுபள்ள மில்‌ | £எக்தினால்‌ பூமிக்கு “பிருதிவி” என்‌ 
இற பெயருண்டாயிற்று. அப்பால்‌ 


வருகிறார்கள்‌. அந்தப்‌ பிருதுமகா 


லாமல்‌ நிரவும்‌” என்றனள்‌. பிருது . கல்வத்‌ 
நரேந்திரனும்‌ (அப்படியே யாகட்டும்‌” தேவதைகளும்‌ ரிஷிகளும்‌ ன்‌ யித்‌ தி ஸ்ஸ்‌ 
என்று, நூறாயிரங்கோடி. பர்வதங்களை | “நேம ராக்த்சா கஞ்‌ கந்தி ட தங்கு 
யெல்லாம்‌ தன்னுடைய வில்லின்‌ நுனி | “க்ளூ பிதர்க்களும்‌ விருட்சங்‌ 
யாலே அப்பாலே தள்ளிப்‌ பூமண்ட களும்‌ பிருதமகா ராசாவினுடைய 
அனுக்கரகத்தினலே தங்கள்‌ தங்கள்‌ 
சாதிக்கான பாத்திரத்தையுவ்‌ கன்றை 

மையித்திரேயரே! பூர்வகாலத்திலே | யுங்‌ கரக்கிறவனையு முண்டாக்கித்‌ 
மலைகள்‌ முழுதும்‌ பரவி நெருங்கி | தங்களுக்கு ௮பீஷ்டமான வஸ்துக்‌ 
யிருந்ததனாலே, பூமண்டலம்‌ விஷமமா | களைக்‌ கறக்துகொண்டு சந்தோஷத்தை 
யிருந்ததுபற்றிப்‌ புரங்களும்‌ கிராமங்‌ | யடைந்தார்கள்‌. சகலபூத தாரிணியா 
களுமாகிய குடி யிருப்பிடங்கள்‌ | யும்‌ சகலங்களையு முண்டாக்கறவளர்‌ 
பிரிவுபடாதே யிருர்தன. அன்றியும்‌ | யும்‌ எல்லாவற்றையும்‌ ரக்ஷிக்கறவளா 
கிரிஷிபும்‌ கோரட்சணமும்‌ வாணிச்ச | யும்‌ ஸ்ரீ மகாவிஷ்ணு ' பாதாம்புஜத்திற்‌ 
யங்களு மில்லை. பிருது ஈரேர்திரன்‌ | பிறந்தவளாயு மிருக்கற மிருஇலி முன்‌ 


லத்தைச்‌ சமமாகச்‌ செய்தான்‌. 


http://acharya.org 


63 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[முத 


போலச்‌ சகல பூதங்களுக்கும்‌ இஷ்‌ ராசா வென்றெ பெயரைப்‌ பெற்று 


டங்களைக்‌ கொடுத்துக்‌ 
ஏற்பட்டாள்‌. 
மையித்திரேயரே ! இர்தப்படி வேன 
புத்திரனான பிருது சக்கரவர்த்தி மகா 
பிரபாவ சம்பன்னனாய்‌, ஆதிகாலத | 
திலே பிரசாரஞ்சனஞ்‌ செய்ததினலே 


காப்பாற்ற ' விளங்கினான்‌. எவன்‌ இப்படிப்பட்ட 


பிருது மகா ராஜனுடைய சரித்திரத்‌ 
தைக்‌ சர்த்தனஞ்‌ செய்வானே அவன்‌ 
பாவந்‌ இர்ந்தவனாகித்‌ அர்ச்‌ சொப்‌ 
பன பயங்களு மில்லாமல்‌ சுகத்தை 


யடைவான்‌. 


பதின்ழன்ற மத்தியாயம்‌ முற்றிற்று, 
த. அ 


பதினாலாம்‌ அத்தியாயம்‌ 
பிரசேதசருடைய தவமும்‌ தோத்திரமும்‌ 


க 


பராசர முனீந்திரர்‌ தஇரும்பியுஞ்‌ 
சொல்‌்லனெறார்‌: அந்தப்‌ பிருது ஈரேச்‌ | 
திரனுக்கு அந்தர்த்தானன்‌ வாதிஎன அ 
இரண்டு பிள்ளைக ரூண்டானாகள்‌. 
அந்தர்‌ த்தனுனவன்‌ சிகண்டிநீ என்றெ , 
பாரியையி னிடத்தில்‌ 
னென்டுற மகனைப்‌ பெற்றான்‌. அவ | 
னுக்கு அக்கினி புத்திரியான தீஷணையி | 
னிடத்தில்‌ பிராஜனேபர்ஹி சுக்கிரன்‌ | 
கயன்‌ கிருஷ்ணன்‌ விரசன்‌ ௮௫னன்‌ | 
என்று ஆறு குமாரா உண்டானார்கள்‌. | 
அவர்களில்‌ அந்த ஹவிர்த்தானனுக்கு | 
| 


ஹவிர்த்தான 


மூத்த மகனாயும்‌ மகாத்மாவாயு மிருக்‌ 
கிற பிரானபாஹி மகா பிரபாவத்‌ 
இதனாலே பிரசைகளை விருத்தியாக்கி 
பிரஜேசுவரனானான்‌. பிராசீனாக்கிரங்‌ 
களான தருப்பைகளினாலே பூமி 
யெல்லாம்‌ பரப்பி யக்கியங்கள்‌ செய்‌ 


| 
ததனாலே அவனுக்குப்‌ பிரானே I 


பரிஹி என்கிற பேருண்டாயிற்று. 
அவன்‌ சமுத்திரனுக்குப்‌ புத்திரியாய்‌ 
இருள்‌ நீங்குங்‌ காந்தியள்ளவளான 
சுவரனை யென்பவளைப்‌ பாணிக்கிரக 
ணஞ்‌ செய்து, ௮வளிடத்திலே பிர 
சேதகர்களென்று சொல்லப்பட்ட பத்‌ 


துப்‌ பிள்ளைகளைப்‌ பெற்றான்‌. அவர்கள்‌ | 


% 


தனுர்‌ வேதத்தில்‌ 


| கவித்து, 


கரைகண்டவர்க 
ஒரே பயனை யபே 
ஒரே தர்மத்தைச்‌ செய்து 
கொண்டு, சமுத்திர ஜலத்திலே முழுகி 
யிருக்து, பதினாயிரம்‌ வருஷ தவஞ்‌ 
செய்தார்கள்‌, ஏனெனில்‌, சதாமுக 
னுடைய உத்தரவின்படி பிரான்‌ 
பரிஹி பிரசைகளை யபிவிர்த்திசெய்ய 
நினைத்துத்‌ தன புத்திரரான பிர 
சேதகர்களைப்‌ பார்த்து, “புத்திரா 


ளாய்‌ யாவரும்‌ 


| களே ! தேவதேவனான பிதாமகர்‌ என்‌ 


னைப்‌ பிரசாபிவிருத்திபண்ணும்படி நிய 
மித்தார்‌. நானும்‌ அப்படியே யாகட்டு 
மென்று அந்தத்‌ தேவனுடைய கட்ட 
ளைக்கு இசைந்தேன்‌. ஆனதினலே, 
நீங்க ளெனக்குப்‌ பிரியமாகப்‌ பிரசா 
ஆலசியமில்‌ 
லாமல்‌ லோகேசுவானான விரிஞ்சனு 
டைய ஆக்கனையைப்‌ பரிபாலனஞ்‌ 


விருத்தி செய்யுங்கள்‌. 


செய்யுங்கள்‌ ”” என்று சொன்னார்‌. பிர 
சேதசரும்‌ தகப்பனுடைய வசனத்தை 
யங்கீகரித்துத்‌ தகப்பனை நோக்கி, 
ஐயா | நாங்கள்‌ எந்தக்‌ காரியஞ்‌ 
செய்தால்‌ பிரசாபிவிர்த்தி செய்யத்‌ 
தக்க சாமர்த்திய முடையவர்களா 
வோம்‌. அதை விளங்கச்‌ சொல்ல 


http://acharya.org 


லட்சம்‌] 


பிரசேதசருடைய தவமும்‌ தோத்திரமும்‌ 


63 


பரிஹி புத்திரர்களைப்‌ பார்த்து 6 அபீ 
ஷ்டபலப்பிரதனன ஸ்ரீ விஷ்ணுவை 
யாராதித்துப்‌ புருஷன்‌ இஷ்டத்தைப்‌ 
பெறுவானே யல்லாமல்‌, வே3௫ 
ருபாயத்தனலே இஷ்டசித்தி பெற 
மாட்டான்‌. இனி நான்‌ ன 


வேண்டும்‌.” என்று கேட்க, பிரானே 


சொல்லவேண்டும்‌. நீங்கள்‌ இஷ்டம்‌ 
சித்திக்கவேண்டுமென்‌ ற விரும்புவீர்க 
ளாகில்‌ ஸ்ரீ கோவிந்தனை யாராதியுங்‌ 
கள்‌. பிரஜாபிவிர்த்தி செய்யமாட்டுவிர்‌ 
கள்‌. 
மோக்ஷமென்கற எதுர்வித புருஷார்த்‌ 
தங்களிலே அபிலாஷை யுண்டானால்‌, 
ஆதியந்தரகிதனும்‌ பகவானுமான புரு 
ஷோத்தமனை யர்ச்சிக்க வேண்டும்‌, 
ஆதிகாலத்திலே பிரமா ஸ்ரீ ஜனார்த்த | 
னனை ஆராதித்தத்தான்‌ சிருட்டிக்குஞ்‌ 

| 


புருஷனுக்குத்‌ தர்மார்த்த காம 


சாமாத்தியத்தைப்‌ பெற்றார்‌. 
ளுக்கும்‌ அச்சுதனை ஆரா திப்பஇனலே 


பிரஜாவிர்த்தி சாமர்த்திய முண்டா | 
மென்று சொன்னான்‌. அதைக்கேட்டு | 


உங்க 


அந்தப்‌ பிரசேதசர்‌ பத்தப்பேரும்‌ தகப்‌ | 
பனுடைய நியமனப்படி தவம்பண்ண | 
நிச்சயஞ்‌ செய்து கொண்டு சாகரத்‌ | 
திலே முழுகி சமாஇத சித்தர்களாய்‌, | 
சர்வலோக சரண்யனும்‌ ஜகத்பதியு | 
மான ஸ்ரீமந்காராயணனுடைய சர | 
ரை விந்தங்களில்‌ மனங்களைச்‌ சமர்ப்‌ 

பித்த, பதினாயிரம்‌ வருஷர்‌ தவஞ்‌ 

செய்துகொண்டு சகலாபீஷ்டங்களை ' 


யு: கொடுக்க வல்லவனான லக்ஷ்மி | 


வல்லபனை, மனோக்கியமான ஸ்துதி 
வசனங்களினாலே அதித்தார்கள்‌. 


இப்படி. சொல்லக்கேட்டு மைத்தி 
ரேயர்‌ முனிசிரேஷ்டரே! பிரசேதசர்‌ 
கள்‌ சமுத்திரத்திலே யிருக்‌தகொண்டு 
ஸ்ரீ விஷ்ணுதேவனைத்‌ தோத்திரஞ்‌ செய்‌ 
தார்களென்று சொன்னீரே, அந்தப்‌ 
பரிசுத்தமான ஸ்தோத்திரத்தை விசத 
மாகத்‌ திருவாய்மலர்க்தருள வேண்டு 
மென்று பிரார்த்திக்கப்‌ பராசரர்‌ தம்‌ 
முடைய சஷியரை நோக்க, ஓ பிராம 
ணோத்தமரே| பக்தி பரவசத்தினுலே 
தன்மயராய்‌ சாகர ஜலத்தில்‌ நின்று 
கொண்டு பிரசேதசர்கள்‌ செய்த 
ஸ்ரீவிஷ்ணு ஸ்‌. ஐதியைச்‌ 
மாகக்கேளுமென்று சொல்‌ லுனெறார்‌. 


சாவதான 


* “சகலமான சப்த ஜாதங்களும்‌ 
எங்க சென்று நிலைபெறுமோ அப்ப ' 
டிப்பட்ட சகல லோகங்களுக்கும்‌ 
சிருஷ்டி சங்கார கர்த்தாவான பரம 
புருஷனுக்குத்‌ தண்டஞ்‌ சமர்ப்பிக்‌ 
கின்றோம்‌. சூரிய சந்திராதி சோதிக்‌ 
கணங்களையும்‌ பிரகாசிக்கப்‌ பண்ணு 
கிற அப்பிராகருத சோதிமயனும்‌, 
உபமான ரஜதெனும்‌, சூட்சுமரூபனும்‌, 
கால பரிச்சேத மில்லாதவனும்‌, தேச 
பரிச்சேத மில்லாதவனும்‌, சராசராத்‌ 
மகமான ஜகத்துக்குக்‌ காரண பூதனு 
மான ஸ்ரீ விஷ்ணுவுக்குத்‌ தண்டஞ்‌ 
சமர்ப்பிக்கின்றோம்‌. எவனுக்குப்‌ பகல்‌ 
முதல்‌ ரூபமாயும்‌, இரவு இரண்டாம்‌ 


* சொற்கள்‌ நிலைபெறுவது பொருளினிடத்திலே யாசையால்‌ எல்லாச்‌ சொற்க 
ளுக்கும்‌ ஸ்ரீயப்பதியே பொருளென்றதாயிற்று. ஏனெனில்‌ சொல்லானது பொருளை 
எத முகாந்தரத்தினாலே உணர்த்தறெதேோ அந்தக்‌ குணமுதலான சிறப்புகள்‌ எம்‌ 
பெருமானிடச்‌ திலேயே நிறைர்தவைகளா யிருப்பதினாலும்‌ எல்லாப்‌ பொருளும்‌ ௮வ 
னுடைய சொரூபமாகவே இருப்பதினாலுமென அறிக, இதன்‌ விவரணமே பின்‌ சொல்‌ 
லப்பட்டவைகள்‌. ஸ்வாமியைச்‌ சந்திர சூரியாதி ரூபங்களாசச்‌ சொன்னது சொரூ 
பத்தில்‌ பேதமில்லாமையாலே யன்று, மற்றெதனாலென்றால்‌ அவற்றை யெல்லாம்‌ 
சரீரமாகக்கொண்டு அவற்றுள்ளே நின்று அவற்றின்‌ மூலமாய்‌ அர்தந்தக்காரியங்களை 
ஈடத்துவ தனாலென அறிக. 


http://acharya.org 


64 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ மூத 


ரூபமாயும்‌, சந்தி மூன்றாம்‌ ரூபமாயும்‌ தீதுக்கொண்டு அர்த மூர்த்தியாயுஞ்‌ 
இருக்குமோ, கரலரூபியான அந்தப்‌ | சுத்தமாயு மிருக்கிற ஆகாசரூபியா 
பரமேசுவரனுக்குத்‌ தண்டமிடுகன்‌ | யிருக்றொனோ, அந்த ஸ்வாமிக்குப்‌ பிர 
ரோம்‌. எவன்‌ அமிர்தமாகித்‌ இனம்‌ | ணாமஞ்‌ செய்கின்றோம்‌. எவன்‌ ௪௧ 
தோறும்‌ தேவதைகளாலும்‌ பிதுர்க்க | லேர்திரியங்களுக்கும்‌ ஆூரயமான 
ளாலும்‌ உண்ணப்படு நின்றானே, ; சப்தாதி விஷயாத்மகனா யிருக்கிறானே, 
ஓஷதிகளைக்கொண்டு எல்லாவற்றிற்‌ அப்படிப்பட்ட ஜகத்‌ கர்த்தாவான 
கும்‌ €ீவனாயிருக்கின்‌ ஐ அந்தச்‌ சந்திர | ஸ்ரீ கிருஷ்ணனுக்குப்‌ பிரணாமஞ்‌ செய்‌ 
ரூபியான பகவானுக்குத்‌ தண்டமிடு | இன்றோம்‌. எவன்‌ க்ஷரமும்‌ அக்ஷர 
கின்றோம்‌. எவன்‌ உஷ்ண மயமாூத்‌ | முமான இந்திரிய ஸ்வரூபியாஓச்‌ 
தன்‌ நிஜரெணங்களினாலே அந்தகாரத்‌ ' சத்தாதி விஷயங்களைக்‌ இரடத்துக்‌ 
தைப்‌ போக்கி ஆகாசத்தைப்‌ பிரகா ' கொண்டு ஞானத்துக்‌ காதாரமாக 
சிக்கச்‌ செய்துகொண்டு தாபத்திற்‌ | இருக்கிறானே, அந்தப்‌ பிரணதார்த்தி 
கும்‌ சயித்தியத்திற்கும்‌ ஜலத்திற்கும்‌ | ஹனான பெருமானுக்குத்‌ தண்டம்‌ 
காரணமா யிருக்கிருனோ, சூரியாத்‌ | சமர்ப்பிக்கின்றோம்‌. இர்திரியங்களி 
மகனான அந்தப்‌ பகவானுக்குத்‌ தண்‌ | னாலே இிரதிக்கப்பட்ட சத்தாதி விஷ 
டஞ்‌ சமர்ப்பிக்கன்றோம்‌. எவன்‌ | யங்களை ஆத்துமா அறிவதற்குக்‌ 
கடினமான ரூபமுள்ளவனாய்‌ இவ்வுல | கருவியாய்‌ நின்ற மனசு, புத்தி, 
கத்தை யெல்லாம்‌ பரித்துக்கொண்டு | அகங்காரம்‌, சித்தம்‌, என்று சொல்‌ 
சத்த பரிச ரூப்‌ ரச கந்தங்களுக்கு | லப்பட்ட அந்தக்கரண ஸ்வரூயோன 
ஆசிரயமாய்‌ விளங்குகிறானோ, அம்‌ சர்வேசுவரனுக்குத்‌ தண்டம்‌ சமர்ப்‌ 
தப்‌ பூமிஸ்வரூபியான எம்பெருமா | பிக்கன்றோம்‌. அளவில்லாதவனான 
எவனிடத்திலே சகல பிரபஞ்சமும்‌ 


னுக்குத்‌ தண்டஞ்சமர்ப்பிக்னெறோம்‌, 
சுக்கிலமும்‌ சோணிதமுமாகி உலகங்‌ | இருக்கிறதோ,  எவனிடத்திலிருந்து 
களுக்குக்‌ காரணமா யிருக்கிற ஜல | உண்டாயிற்றோ, எங்கே லபிக்கிற 
தோ, அந்தப்‌ பிரகிருதி ரூபமுடைய 
வனுக்கு ஈமஸ்காரம்‌ செய்கின்றோம்‌. 
எவன்‌ பிராகிருதமான சத்தவாதி 
குணங்க ளில்லாதே சுத்தனாி யிருக்‌ 
தும்‌ பிரகிருதி சம்பந்தமான சத்து 
வாதி குணங்க ளூள்ளவனைப்‌ போலே 
பிராக்‌ தஇ.பினாலே தோன்றுகிரானே, 


மென்பது யாதுண்டோ, பக்தரக்ஷக | 
| 
) 
அமாவுக்குத்‌ தண்டஞ்‌ 2 அந்த ஜீவரத்தும ரூபியான புரு 


னுடைய அந்த ஸ்வரூபத்துக்கு வந்‌ 
தனஞ்‌ செய்கின்றோம்‌. எவன்‌ சகல 
தேவதைகளுக்கும்‌ முகமா யிருந்து 
ஹவ்யத்தையும்‌ பிதுர்க்களுக்கு முகமா : 
யிருந்து கவ்யத்தையும்‌ புஜிக்கிமுனோ 
அர்த அக்கினிஸ்வளுபமான பரமாத்‌ 


றோம்‌. பிராணா பானாதி ரூபமாகச்‌ சரீ ஷோத்தமனுக்குத்‌ தண்டம்‌ சமர்ப்‌ 
சங்களிலேயிருக்து எப்போதும்‌ சுவா | பிக்கின்றோம்‌. அறிவு சுருங்குவதும்‌ 
விரிவதுமான விகாரமில்லாதவனும்‌, 
பிறப்பற்றவனும்‌, சுத்தனும்‌, பிரகிருதி 
முற்பனனனாயு மிருக்கிற வாயுதேவ குண சம்பந்த மில்லரதவனும்‌, பிர 
தா ஸ்வரூபியான ஜகதீசுவரனுக்குத்‌ கருதி புருஷர்களைக்‌ காட்டிலும்‌ 
தண்டஞ்‌ சமர்ப்பிக்கின்றோம்‌. எவன்‌ மிகுந்த மேன்மை யுள்ளவனுமாக 
சகல பூதங்களுக்கும்‌ அவகாசங்கொடு | இருக்கிற முத்த வேன்‌ எவனுண்‌ 


சம்‌ விடுவது முதலான செய்கைகளைச்‌ 
செய்கிறவனாய்‌ ஆகாசத்தி னின்று 


http://acharya.org 


லம்சம்‌] 


பிரசேதசருடைய தவமும்‌ தோத்திரமும்‌ 


டோ, அந்த ஸ்வரூபியாய்‌ விளங்கு 
கிற ஸ்ரீ விஷ்ணுதேவனுக்குத்‌ தண்‌ 
டம்‌ சமர்ப்பிக்க்றோம்‌. தர்க்கமும்‌ 
ஹிரஸ்வமும்‌ ஸ்‌தாலமும்‌ சூட்சுமமும்‌ 
ரத்தமும்‌ நீலமுமல்லாதேயிருப்பதாய்‌, 
ஒட்டுதலும்‌ தேகமும்‌ 
அவயவங்களும்‌ இல்லாததாய்‌ துன்ப 
மில்லாததாய்‌, இடைவெளி யில்லாத 
தாய்‌, சத்த பரிச ரூப ரச கந்தங்க 
ளில்லாததாய்‌, கண்‌ மூக்கு காது முத 
லானவையும்‌, வாக்கு பாணி பாதாதி 


சாயையும்‌ 


களும்‌, அந்தக்கரணமு மில்லாததாய்‌, 
காம கோத்திரங்களும்‌ அன்ன பானா 
திகளா லுண்டாகுஞ்‌ ௬கமும்‌, தன்னி 


| 


சம்பன்னனான 


குண ஐசுவரிய 
ஸ்ரீ ஹரி ௮வர்களிடத்திலே கிருபை 
கூர்ந்து அந்தச்‌ சமுத்திர ஜலத்திலே 
பிரத்தியக்மானார்‌, 


அப்போது அந்தப்‌ பிரசேதசர்கள்‌ 
மலர்ந்த நீலோற்பல இதழைப்‌ போ 
லே நீலச்‌ சாயையுடனே பிரகாசிக்‌ 
கிற திவ்ய தேகத்தடனேயும்‌, கிரீட 
மகர குண்டலாதி இவ்யாபரணங்க 
ரூடனேயும்‌, சங்க சக்கராதி திவ்யா 
யுதங்க ளுடனேயும்‌, பக்ஷிராஜனை 
பெரிய திருவடியின்‌ திருத்தோளிலேறி 
வந்து சேவைசாதித்த ஸ்ரீம்‌ காராய 


௮ம்‌ வேறான தேஜசும்‌ தனக்கொரு | ணனைக்‌ கண்களாரக்கண்டு, சேவித்து, 


காரணமு மில்லாததாய்‌, பயம்‌ பிரமம்‌ 
நித்திரை ஜரை மரணம்‌ முதலான 
குற்றங்களில்லாததாய்‌, சஞ்சரித்த 
வில்லாததாய்‌, ஒன்றினால்‌ மூடப்படாத 
தாய்‌, அமிர்தமயமாய்‌, முன்னும்‌ பின்‌ 
னுமில்லாததாய்‌, பரமேசுரத்துவாதி 
சகல கல்யாண குணங்க ளுடைய 
சகலத்துக்கும்‌ ஆரெயமாய்‌, 
தனக்கோ ராசிரய மில்லதாய்‌, வாக்‌ 
குக்கும்‌ மனத்துக்கும்‌ எட்டாததாய்‌, 
கண்ணினாற்‌ காணக்கூடாததாய்‌, இப்‌ 
படி யெல்லா விதத்திலும்‌ மேலான 
தாய்‌, பரமபிராப்பியமுமாய்‌ விளங்கு 
கிற அந்த ஸ்ரீ விஷ்ணுபகவானுடைய 
ஸ்வரூபத்துக்குத்‌ தண்டம்‌ சமர்ப்பிக்‌ 
இன்றோம்‌.'' என்‌ றிந்த விதமாகப்‌ 
பிரசேதசர்கள்‌, எம்பெருமானைத்‌ துதி 
செய்துகொண்டு, 


தாய்‌, 


அங்கேயே மனம்‌ 
பற்றினவர்களாய்‌, மகார்ணவ ஜலக்‌ 
இலேயிருக்து, பதினாயிரம்‌ வருஷகாலக்‌ 
தவஞ்செய்தார்கள்‌. அப்பால்‌ ௪ட்‌ 


பக்திபாரத்திவலே தலைவணங்கி, தண்‌ 


டப்பிரணாமங்கள்‌ செய்து, கைகூப்‌ 


! பிக்கொண்டு நின்றார்கள்‌. அனந்தனன 


பகவான்‌ அவர்களைக்‌ கடாக்ஷித்து, 
(ஓஒ பிரசேதசரே ! உங்கள்‌ தவத்துக்‌ 
குச்‌ சந்தோஷித்துப்‌ 
னேன்‌, உங்களுக்கு வேண்டும்‌ வரங்‌ 


களைக்‌ கேளுங்கள்‌ கொடுக்கி2?றன்‌”” 


பிரசன்னனா 


என்று அருளிச்செய்ய, அவர்கள்‌ 
மறுபடியும்‌ வந்தனங்களைச்‌ செய்து 
பிதாவினுடைய வசனப்‌ பிரகாரம்‌ 
பிரசாவிர்த்தி யுண்டாக்க எங்களுக்‌ 
குச்‌ சாமார்த்திய முண்டாகும்படி. 
கிருபை செய்யவேண்டுமென்றுபிரார்‌ 
தீதித்தார்கள்‌. அந்தத்‌ தேவதேவ 
னும்‌ அவர்கள்‌ கேட்ட வரத்தைக்‌ 
கொடுத்தருளி, அரந்தர்த்தானமானான்‌. 
பிரசேதசரும்‌ ஸ்ரீ விஷ்ணுவினுடைய 
அனுக்கிரகத்தினாலே அபீ ஆட வரம்‌ 
பெற்றுக்‌ கடலிலிருந்து தங்கள்‌ ஸ்தா 
னம்போய்ச்‌ சேர்ந்தார்கள்‌. 


பதினாலாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
தட 


http://acharya.org 


பதினைந்தாவது அத்தியாயம்‌ 
கண்டு சரித்திரமும்‌ தக்ஷ வமிசமும்‌ 


_——f— 


இர்தப்படி சொல்லிப்‌ பராசரமுனீந்‌ 
இரர்‌ மேல்‌ ஈடர்ததை யருளிச்‌ செய்‌ 
இன்றார்‌ : கேளீர்‌ மயித்திரேயரே ! 
அந்தப்‌ பிரசேதசர்‌ சமுத்திர ஜலத்‌ 
திலே முழுகித்‌ தவஞ்செய்தகொண் 
டிருக்கையில்‌, இவர்களுடைய பிதா 
வான பிரானேபரிஹி, நாரதமுனிவ 
ருடைய உபதேசம்‌ பெற்று, இராசி 
யத்தைத்துறக்து யோகநிஷ்டை புரிய 
லாயினார்‌. அதனாலே அராஜகமாூச்‌ 
சனங்கள்‌ பயிர்த்தொழிலைக்‌ கைவிட்‌ 
டார்கள்‌. ஆகையால்‌, பூமியிலே யுண்‌ 
டான விருக்ஷங்கள்‌ களைக ளதிகமாக 
நெருங்கப்‌ பூமியையு மாகாசத்தை 
யும்‌ மூடிக்கொண்டிருந்தன. அதனால்‌ 
காற்றும்‌ வீசமாட்டாமற்‌ போயிற்று, 
இப்படி. மரங்களெல்லாம்‌ அதியுன்‌ 
னதமாய்‌ ஆகாசத்தை 


அளாவி யிருந்தபடியினலே பதிஞயி 


வளர்ந்து 


ரம்‌ வருஷகாலம்‌ காற்றுச்‌ சஞ்சரிக்க | 


இடமில்லாமலிருக்தது. அதனால்‌ சகல 
ஜனங்களும்‌  அசையவுமாட்டாமல்‌ 
நாசமடைந்தார்கள்‌. பின்பு பிரசேத 
சர்கள்‌ சலத்தினின்றும்‌ வெளிப்பட்டு 
வந்‌.அ, மரங்கள்‌ உலகமெல்லாம்‌ வெளி 
யில்லாதபடி வளர்ந்து மூடிக்கொண் 
டதினாலே மிகுதியாகப்‌ பிரஜாக்ஷய 
மானதைப்‌ பார்த்துக்‌ கோபம்கொண் 
டவர்களாய்‌, தம்முடைய முகங்களிலி 
ருந்து வாயுவையும்‌ ௮க்கினியையுமுண்‌ 
டாக்கினார்கள்‌. அந்தப்‌ பெருங்காற்று 
வந்து மரங்கையெல்லாம்‌ வேரோடே 
வீழ்த்திச்‌ சோஷிக்கப்பண்ண காலாக்‌ 
கினிக்குச்‌ சமானமான அந்த அக்கினி 
அவைகளை எரிக்க, தருக்‌ கணங்கள்‌ 
ஏககாலத்திலே நாசமாகத்‌ தலைப்பட்‌ 
டன. இவ்விதமாய்‌ விருட்சங்கள்‌ 


: அங்கங்கே ஒன்றிரண்டே நின்று மற்‌ 
றவை யெல்லாம்‌ நாசமடைவதைக்‌ 
) கண்டு, ஓஷதிகளுக்கு அதிபதியான 
சந்திரன்‌, பிரசேதச ரிடத்திற்கு வந்து, 
“ராஜகுமாரர்களே! நீங்கள்‌ கோபத்‌ 
தைவிட்டு என்‌ வார்த்தையைக்கேளுங்‌ 
கள்‌; விருக்ஷங்களுக்கும்‌ உங்களுக்‌ 
குஞ்‌ சந்திசெய்து சிரேகத்தை யுண்‌: 
| டாக்குகன்றேன்‌. விருக்ஷங்களுக்‌ 
| கெல்லாம்‌ மகளான மாரிஷையென்‌ றெ 
! கன்னியை வருங்‌ காரியத்தை யறிந்து 
) நான்‌ ரெணங்களினாலே வளர்த்து 
வைத்திருக்கன்றேன்‌. ஜகன்மோகன 
மரன ரூபலாவண்ணிய சவுந்தரியங்க 
ளாலே மிகுந்து ரத்தினம்போலே 
| விளங்காநின்ற ௮ந்தப்பெண்ணை உங்க 
ளுக்குப்‌ பாரியையாய்க்‌ கொடுக்கின்‌ 
றேன்‌. அவள்‌ வமிசத்தை அபிவிர்த்தி 
! செய்யத்தக்கவள்‌. அந்தப்‌ பெண்ணி 
டத்திலே உங்களுடைய தேஜூன்‌ 
பாதியிலைம்‌ என்னுடைய தேஜசின்‌ 
பா இயினாலும்‌ மகாவித்துவானான தட்ச 
னென்ூறை பிரசாபதி பிறந்து, அக்கினி 
சமானமான தேஜசுள்ளவனாய்‌, வெகு 
விர்த்தி செய்வன்‌, 
உற்பத்திக்‌ 
சொல்லுகிறேன்‌, 


வாய்ப்‌ பிரஜா 
அந்தக்‌ கன்னிகையின்‌ 


கேளுங்கள்‌.” 


:பூர்வத்திலே வேத சாஸ்திரங்கள்‌ 
நன்றா யறிர்தவரான கண்டு வென்கிற 
மகாரிஷி, 
தீரத்திலே மிகுந்த தவத்தைச்‌ செய்து 
கொண்டிருந்தான்‌. இந்திரன்‌ அவ 
னுடைய தவத்திற்கு விக்கனஞ்செய்ய 
வேண்டுமென்று நினைத்து பிரமிலோ 
சை யென்றெ அச்சரசை அனுப்பி 


ரம்மியமான கோமதீநதி 


இரமம்‌ தெரியச்‌ 


http://acharya.org 


கண்டு சரித்திரமும்‌ தக்ஷ வமிசமும்‌ 


னான்‌. அந்தப்‌ பொற்கொடியும்‌ அந்த 
மகாரிஷியின்‌ ஆச்சரமத்‌ அக்கு வந்து 
மனோகர லாவண்ணிய விலாசங்களி 
னாலே அவனை மோ௫க்கப்‌ பண்ணி 
னாள்‌. அந்த மகாரிஷியும்‌ அவளுடைய 
விலாசங்களினாலே மனங்கலங்கனவ 
னி, அந்த ஸ்தீரியுடன்‌ கூடி, மந்தர 
பாவதத்தின்‌ நடுத்‌ துரோணியிலே 
நாறு வருஷகாலம்‌ அகோராத்திரங்க 
எறியாமல்‌ கிரீடித்துக்கொண் டி.ருக்‌ 


தான்‌. பின்பு அந்தப்‌ பெண்ணரசு 
முனிவனைப்‌ பார்த்து, பிராமனோத்‌ 
தமரே! நானினித்‌ தேவலோகத்துக்‌ 


குப்‌ போகின்றேன்‌, என்னிடத்தில்‌ 
பிரசன்னராய்‌ விடைகொடுக்க வேண்‌ 
டும்‌” என்றாள்‌. அந்த முனிவன்‌ அவ 
ளைப்‌ பிரியமாட்டாமல்‌, “நல்லாய்‌! நீ 
இன்னஞ்‌ சிலநாளிங்‌ இருக்கவேண் 
டும்‌” என அ பிரார்த்தித்தார்‌. அதனாலே 
அத்‌ தெய்வப்பெண்‌ மறுபடியும்‌ நூறு 
வருஷம்‌ அந்த முனிக்கு இஷ்டபோகங்‌ 
களினாலே திருப்தி யுண்டாக்கிப்‌ பிறகு 
£மகாத்மாவே! இனி நான்‌ சுரலோ 
கத்துக்குப்‌ போகிறேன்‌ உத்தரவு 
கொடும்‌” என்றதற்கு; அந்தத்‌ தபோ 
தனன்‌ அந்த ஸ்திரியைப்‌ பார்த்து 
“அடி கட்டழகி! போகலா மிரா? 
என்ற சொன்னான்‌. அந்தப்‌ பெண்‌ 
மணியும்‌ திரும்பி நூறு வருஷத்திற்கும்‌ 
மேலான காலவரையில்‌ அங்கேயிருர்‌.த 
ஒருகாள்‌ அவனை ரோக்‌கி அன்பாய்‌ 
புன்னகை கொண்டு, முனிவனே! 
நான்‌, இனியாகிலும்‌ திவத்துக்குப்‌ 
போக அனுக்கியை செய்யவேண்டும்‌” 
எனறாள்‌. அதைக்கேட்டு அம்முனிவன்‌ 
கரமபரவசனாய்‌ அந்தத்‌ தடக்கண்ணி 
யைக்‌ கெட்டியாய்க்‌ கட்டிக்கொண்டு 
“அழகிய புருவத்தினப்‌! இன்னம்‌ ஒரு 
கூணமாத்திரம்‌ இரு, போனாயாகில்‌ 
நெடுங்காலம்‌ வரமாட்டா யன்றோ” 
என்‌௮ வேண்டிக்‌ கொண்டான்‌. அம்‌ 


67 


தப்‌ பெண்ணழகு முனிவன்‌ சபிப்பா 
னென்று பயர்‌, சிறிதுநாள்‌ குறைய 
இருதாஅ வருஷம்‌ அவனோடு கூடி.யிரு 
ந்து; அப்பால்‌ அமராவதிக்குப்‌ போக 
வேண்டுமென்று அந்த மகாரிஷியினி 
டத்தில்‌ விடைகேட்க, அவனுங்‌ காம 
போகத்தலே திருப்தி யடையாமல்‌ 
இன்னமுஞ்‌ சிலஈாளிருக்க வேண்டு 
மென்று பிரார்த்தித்தான. இப்படி. 
யவள்‌ கேட்கக்கேட்க *சிலராளிரு சில 
நாளிரு' என்று சொல்லிக்கொண்டே 
வந்தான்‌. அந்தக்‌ கமலாக்ஷியானவள்‌ 
சாப பயத்தினாலேயும்‌ தாக்ஷிணியத்தி 
னாலேயும்‌ அவனுடைய அனுகய த்தன 
லேயும்‌ பிரதிவசனஞ்‌ சொல்லப்‌ பயப்‌ 
பட்டுத்‌ திரும்பியும்‌ அநேககால மங்கே 
தானே யிருக்க, அந்த மகாரிஷி மதன 
பரவசனாய்‌ ஒருகாளுக்‌ கொருகாள்‌ 
மோகமதிகமாய்‌ ௮நுராக விசேஷத்தி 
னாலே அர்த ஸ்திரியைக்‌ கூடி இஷ்ட 
போகங்களை அனுபவித்துக்‌ கொண் 
டி.ருந்தான்‌. இப்படி யிருக்கையில்‌ 
அம்முனிவர்‌ ஒருநாள்‌ சடுதியாக எழும்‌ 
திருந்து பன்னசாலையைவிட்டுப்‌ புறப்‌ 
பட்டுப்‌ போக, அவரைப்‌ பார்த்து 
அர்த அமரவனிதை, “ஓ முனீக்தாரே! 
சடுதியாக எழுந்து எங்கே போகிறீர்‌ 
என்று கேட்டாள்‌. அதற்கு அம்‌ 
மகாரிஷி, “அடி கமலாட்ச| சாயங்‌ 
காலம்‌ வர்ததினாலே சந்தியாவந்தனஞ்‌ 
செய்வதற்குப்‌ போகிறேன்‌, செய்‌ 
யாதே போனால்‌ மகத்தான பிரத்திய 
வாய முண்டாகும்‌' என்று சொன்‌ 
னார்‌. அதைக்கேட்டு அர்த அரவிந்த 
கந்தி, வதனாரவிந்தத்திலே மந்தகாச 
முடையவளாகி அந்த ரிஷியைப்‌ பார்த்‌ 
அச்‌ சொல்லுகிறாள்‌: “சர்வ தருமக்‌ 
இயனே! உமக்குச்‌ சந்தியாவந்தன 
காலம்‌ இப்போதானா வந்தது? அனேக 
சத சம்வச்சரங்கள்‌ உமக்கொரு நானா 
னது யாருக்குத்தான்‌ ஆச்சரியத்தைக்‌ 


http://acharya.org 


68 


ஸ்ரீவிஷ்ணுபுர ரணம்‌ 


[முத்‌ 


ccc 


செய்ய மாட்டாது? பிறரிடத்திற்‌ 
சொல்லிப்பாரும்‌” என்று சொல்லக்‌ 
கேட்டு, அர்த ரிஷி அர்த ஸ்திரியைப்‌ 
பார்த்த, பெண்ணே! நீ பிராதக்‌ 
காலத்திலே நதிதிரத்திலிருந்து 
தாய்‌; அப்போது உன்னைப்‌ பார்த்து 
ஆசிரமத்துக்குக்‌ கூட்டிக்‌ கொண்டு 
வந்தேன்‌; இப்போது தினாந்தமான 
சாயங்காலமானபடியால்‌ சந்தியாவந்‌ 
தனஞ்செய்யப்‌ போகின்றேன்‌) இதற்‌ 
கூப்‌ பரிகாசமேன்செய்கஒிருய்‌) யதராத்‌ 
தமாகச்‌ சொல்‌' என்று கேட்டார்‌. 
அதற்குப்‌ பிரமிலோசை சொல்‌ ஓ 
றாள்‌, 'பிராமனோத்தமரே! கான்‌ பிரா 
தக்காலத்திலே வந்தது நிசந்தான. 
ஆனாலும்‌ ௮௮ இன்றைய பிராதக்கால 
மன்று, அதின்‌ பிறகே அநேக சதசம்‌ 
வச்சரங்கள்‌ ஆயின, என்று சொன்ன 


வந்‌ 


தைக்கேட்டு, அந்தப்‌ பிராமணன்‌ பயப்‌ 
பட்டு, ஈடுநடுக்‌ இத்‌ தெய்வப்பெண்ணே 
நோக்கி, அடி பதுமாட்சி! நான்‌ உன்‌ 
னுடன்கூடி. யெத்தனை கால மனுப 
வித்துக்கொண் டிருந்தேன்‌, சொல்ல 
வேண்டும்‌” என்று கேட்க, அர்த வதா 
மணி அர்த மகரிஷியைப்‌ பார்த்து 
“முனீந்திரரே! நான்‌ வந்து தொள்ளா 
யிரத்‌ தேழு வருஷமும்‌ ஆது மாதமும்‌ 
மூன்‌௮சாளும்‌ ஆயின” என்று சொன்‌ 
னாள்‌. அதைக்‌ கேட்டு அத்தவசி 
அந்தத்‌ தேவ ஸ்திரியைப்‌ பார்த்து 
6 இது யதார்த்தமோ பரியாசமோ நிச 
மாகச்‌ சொல்லு, நான்‌ உன்னுடனே 
கூடியிருர்த த ஒரு இனமென்று நினைக்‌ 
இழேன்‌ என்று சொல்லக்‌ கேட்டுப்‌ 
பிரமலோசை சொல்லுதிறாள்‌. * பிரம 
ரிஷி சிரேஷ்ட ரான வும்மிடத்திலே ௮௪ 
தீதியமேன்‌ சொல்லுவேன்‌ ? அஅவு 
மல்லாமல்‌ தர்மமார்க்கத்தை அனுசரித்‌ 
அக்‌ கேட்டதற்கு சான்‌ அசத்தியம்‌ 
சொல்லப்போமோ ? ஆதலால்‌ நான்‌ 
சொன்னது யதார்த்தர்தான்‌ ' என்று 


இப்படி. சொன்னதைக்‌ கேட்டு, அந்த 
விப்பிரன்‌ மனதிலே அத்தியந்த சந்தா 
பத்தை யடைர்‌அ; தன்னைத்தானே நிர்‌ 
இத்‌ துக்கொண்டு, * ஐயோ! என்‌ தவம்‌ 
நஷ்டமாயிற்றே ; என்னசெய்வேன்‌ ; 
பிரம வித்துக்களான பிராமணர்களுக்‌ 
கூத்‌ தனமான வேதாத்தியயனமும்‌ 
வியர்த்தமாயிற்றே; என்‌ விவேகம்‌ 
அபகரிக்கப்பட்டுப்‌ போயிற்றே; என்‌ 
ணை வஞ்சனை செய்வதற்காக எவனோ 
இந்த வனிதையை நிர்மித்து அனுப்பி 
னை; க்ஷாத்து, சோகம்‌, 
மோகம்‌, வார்த்திக்கியம்‌, 
ஆகிற லடூர்மி என்று சொல்லப்பட்ட 
இந்த ஆறு விகாரங்களு மில்லாதே 
நிர்மலமா யிருக்கிற பரப்பிரமத்தை 
யறியும்‌ பொருட்டு மனோகிக்கிரகஞ்‌ 
செய்ய நியமங்‌ கொண்டிருந்த என்‌ 
விவேகத்தை என்னை 
யோகப்‌ பிரஷ்டனாகச்செய்ய காம 
மென்கிற மகா பூதத்தைத்‌ தகிக்க 
வேண்டும்‌; சாந்திராயாணாதி விரதங்‌ 
களும்‌ வேதாப்பியாசமும்‌ மற்றுமுண்‌ 
டான மோட்ச காரணங்களான புண்‌ 


தாகம்‌, 
மரணம்‌ 


யபகரித்து, 


ணியங்களும்‌ ரகத்‌ துவாரமார்க்க 
மான துஷ்ட சகவாசத்தினலே பாழா 
க்கப்பட்டன ” என்று, இர்தப்படி 


யனேகவிதமாய்த்‌ தன்னைத்தானே நிர்‌ 
இத்துக்கொண்டு, அந்த மகசுரோத்த 
மன்‌ அந்தத்‌ தேவஸ்திரியைப்‌ பார்த்‌ 
அச்‌ சொல்லுகிறான்‌, ₹ அடி பாதகி | 
நீ இனிமேலாகிலும்‌ யதேச்சையாகப்‌ 
போய்விடு. நீ வந்து நடை யுடை 
பாவனை விலாசத்தனால என்‌ சித்தத்‌ 
தைக்‌ கலக்கி, இந்திரனுக்குச்‌ செய்ய 
வேண்டிய காரியங்களைச்‌ செய்தாய்‌ ; 
இப்படிப்பட்ட வுன்னை என்னுடைய 
கோபாக்கினிச்‌ சுவாலைகளினாலே பஸ்‌ 
மஞ்‌ செய்யவேண்டும்‌ ; ஆனாலும்‌ சற்‌ 
புருஷருக்கெல்லாம்‌ ஏழடி கூட ஈடந்த 
வர்களும்‌ சினே௫தர்கள்‌ ஆவார்‌ 


http://acharya.org 


லம்சம்‌] 


கண்டு சரித்திரமும்‌ ததை வமிசமும்‌ 


80 


கள்‌ ; ஆனபடியினாலே இத்தனை சாளு 
முன்னுடனே கூடி யிருந்ததை நினைத்‌ 
அப்‌ பொறுத்தேன ; நிசமாக விசாரித்‌ 
தால்‌ உன்மேல்‌ குறைசொல்ல வேண்‌ 
டியதில்லே; நான்‌ இந்திரியங்களை 
ஜபிக்கமாட்டாதே மோக பரவசனான 
தினாலே என்மேலே தான்‌ சூற்றமிருக்‌ 
கின்றது. புரக்தரனுக்காப்‌ பிரீதியாக 
என்னுடைய தபோவிக்னெஞ்‌ செய்ய 
வல்ல வுன்னுடைய மகா மோகத்திற்‌ 
இருப்பிடமான மாயையைத்‌ தூக்க 
வேண்டும்‌” என்று இப்படி கோபா 
குலிதமானசனான அந்த முனிசிரேஷ்‌ 
டன உக்கிர வசனங்கள்‌ சொல்லுறெ 
போது, அந்த அப்சரப்பெண்‌ பயப்‌ 
பிராந்தமானசையாய்‌ நடுநடுங்கித்‌ தன்‌ 
னுடல்‌ வியர்த்துக்‌ கவலைப்பட்டிருக்‌ 
தாள்‌, அந்த மாமுனீந்திரன்‌ வியர்த்து 
மயிர சிலிர்த்து நடுங்கிக்‌ கொடிபோல்‌ 
நிற்கிற அர்த ஸ்திரியைப்‌ பார்த்துக்‌ 
குரோதம்‌ மிகுந்து ௮க்கினிபோல 
சொலித்துக்கொண்டு ‘போ போ?” 
என்ற அதட்ட, அந்தப்‌ பிரமலோசை 
அம்முனிவனுடைய கோப வசனங்க 
ளுக்குப்‌ பயந்து, அந்த ஆசிரமத்தை 
விட்டுப்‌ புறப்பட்டு, ஆகாச மார்க்‌ 
கத்தலே போகிறபோது, தன சரீரத்‌ 
திலே யுண்டான வியர்வையைத்‌ தருக்‌ 
களினுடைய நுனியிலிருக்த தளிர்களி 
னாலே துடைத்து, விருட்சங்களிலே 
போட்டு மரத்தின்மேல்‌ 
தாண்டிப்‌ போனாள்‌. 


மரமாகத்‌ 


அந்த மகாரிஷியினலே பிரமலோ 
சையிடத்தி லுண்டான கர்ப்பமான 
அவளுடைய ரோம கூபங்களினின்‌ 
அம்‌ வியர்வையாகக்‌ கசிந்து வந்தத 
னாலே, அந்தக்‌ கர்ப்பத்தை விருக்ஷங்‌ 
கள்‌ தரித்தன. பின்பு அவ்வியர்வை 
யெல்லாம்‌ வாயுவினாலே கூட்டப்பட்டு 
ஒன்றாய்த்‌ இரண்டு நின்றன. அவற்றை 


நான்‌ இரணங்களினாலே வளர்த்து வக்‌ 
தேன்‌. இப்படி அந்தக்‌ கர்ப்பம்‌ 
அதி 
லிருக்‌ து மனோஹரலாவண்ணிய செளகச்‌ 
தரியமுள்ள ஒரு கன்னிகை யுதித்‌ 
தாள்‌. அவள்‌ மாரிஷை யென்றெ 


நாளுக்கு நாள்‌ வளர்ந்துவர, 


நாமதேயமுடையவளாய்‌ வளர்ந்து 
இந்த விருக்ஷங்‌ 
கள்‌ இந்தக்‌ கன்னிகையை உங்களுக்‌ 
குக்‌ கொடுக்கிறதினாலே நீங்கள்‌ 
கோபத்தை விட்டுவிடுங்கள்‌. இந்த 
மாரிஷையென்கிற கன்னிகை, கண்டு 
மகாரிஷி பிரமலோசையினிடத்தில்‌ 
விட்ட விரியத்தினலே தருக்களிலே 
தரித்து வாயுவும்‌ நானும்‌ உதவிசெய்ய 
வளர்ந்ததனாலே, கண்டு முனிக்கும்‌ 
மரங்களுக்கும்‌ வாயுவுக்கும்‌ எனக்கும்‌ 


கொண்டிருக்கிறாள்‌. 


பிரமலோசைக்கும்‌ மகளா யிருக்க 
ருள்‌. அது அப்படியிருக்கட்டும்‌; அப்‌ 
பால்‌ கண்டு மகாரிஷி பிரமலோசை 
போனபிறகு தவம்‌ க்ஷீணித்ததற்காக 
மனஸ்தாபத்தை யடைந்து, ஸ்ரீவிஷ்ணு 
தேவனுக்கு நிவாஸஸ்தானமன ஸ்ரீ புரு 
ஷோத்தமமென்னறு சொல்லப்பட்ட 
பர்வதத்துக்கு வந்து, அங்கே ஏகாக்‌ 
கிறசித்தனாய்‌ ஸ்ரீ ஹரியை ஆராதனஞ்‌ 
செய்துகொண்டு ஊர்த்துவபாகுவாய்‌ 
மகரநிஷ்டையிலிருர்து, சமாகதெசித்த 
னாய்‌ பிரம பாரஸ்துதியைச்‌ சேவித்து 
வந்தான்‌.” என்று சந்திரன்‌ சொல்லக்‌ 
கேட்டுப்‌ பிரசேதசர்கள்‌, சந்திரனைப்‌ 
பார்த்து, ‘மகாத்மாவே! கண்டு 
மகாரிஷி ஸ்ரீமர்‌ காராயணன்‌ இருவுள 
முகக்கும்படி. செய்த அந்தப்‌ பிரமபார 
ஸ்துதியை அறிய விரும்புகின்றோம்‌, 
விசதமாகச்‌ சொல்ல வேண்டும்‌ ” 
என்று கேட்க, சந்திரன்‌ சொல்லு 
கிறான்‌: 


“முடிவில்லாததும்‌ தாண்டக்கூடா 
ததும்‌ காமக்குரோத மோகாதி தியி 


http://acharya.org 


0 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[முத்‌ 


CC கனை தன ண க க க க கக கன க கக ககக சமனாக கை கனகவ கவிகை ககக வில அவ பயல 


திமிங்கலங்களாலே பயங்கரமுமான 
சமுசார சாகரத்தைக்‌ கடப்பதற்கு 
ஒரு தெப்பம்போலிருப்பவனும்‌, அதற்‌ 
குப்‌ பரமமான முடிவா யிருப்பவனும்‌, 
உபதேச பரம்பரையினாலே அறியப்‌ 
பட்டவனும்‌, அளவற்ற ச௪த்தியுள்‌ 
ளவனும்‌, தேசகால வஸ்துக்களினலே 
பரிச்‌ சேதிக்க வொண்ணாதவலும்‌, 
நிறைவுபெறாத கர்மாதிகளைத்‌ தன்‌ 
திருநாம ஸங்கீர்த்தனத்தினலே நிறை 
வேற்றுகறவலும்‌, பிரம்மாதிகளான 
சகல ஆத்மகோடிகளுக்கும்‌ 
பட்டவனாய்‌ காரணமாய்‌ நிரதிசய 
ஆனர்தரூபனாப்‌ இருக்றெவனும்‌, பிரம்‌ 
மாதிகளைப்போலே கால வசத்தலே 
யகப்படாமல்‌ சகல சத்திகளோடு 
கூடி. நித்தியமாய்த்‌ தேசோமயமாய்‌ 
விளங்குகிற திவ்விய மங்கள விக்கிரக 
முடையவனாய்‌ முக்ய பிரயோஜன 
மான ஆனந்த ஸ்வரூபியாய்‌ இருப்ப 
வனும்‌, பிரதானத்துக்கு முடிவிட 
மாயும்‌ வேத வைதிகங்களைப்‌ பரிபாலிப்‌ 
பவனாயும்‌, பிரதானமும்‌ சீவனும்‌ பிர 
ளயகாலத்திலே லயமடைகிற ஸ்தான 
மாயும்‌, எல்லாவற்றிற்கும்‌ கலப்புண்‌ 
டாகாம லிருக்கும்படியாய்‌ ஏற்பட்ட 
அணையாயும்‌, முத்தியடைந்தவர்களுக்‌ 
கும்‌ மேற்பட்டவனென்ற சொல்லும்‌ 
படியான காரணத்தவ சேவித்து 
வங்களை யுடையவனாயும்‌, பிரபஞ்சத்‌ 
க்குப்‌ பரியவசானமான காலத்துக்‌ 
கும்‌ பரியவசான ஸ்தானமாயும்‌ 
ஆகாச முதலான விபுத்‌ திரவியங்களை 
யும்‌ நிறைப்பவனாயும்‌, சகலமான ரக்ஷ 
கர்களுக்கும்‌ ரக்ஷகனாயு மிருக்கிற ஸ்ரீ 
விஷ்ணுதேவனே, ஜகத்துக்குக்‌ காரண 
மான விராட்புருஷனும்‌, அவனுக்குக்‌ 
காரணமான அகங்காரமும்‌ அதற்‌ 
குக்‌ காரணமான மகத்தத்துவமும்‌, 
அதற்குக்‌ காரணமான பிர8ருதியும்‌, 
இத்‌ தத்துவங்களின்‌ முக்கிய காரியக்‌ 


மேற்‌ 


I 


களுமாகி, காரிய காரண ரூபமாகக்‌ 
காணப்பட்டுக்‌ கொண்டு, சுவாபாவி 
கங்களும்‌ அனந்தங்களுமான ஞான 
பல ஐசுவரிய வீரிய சக்தி தேஜ சவு 
லிய வாச்சல்லிய சவுரிய தயிரியாதி 
சகல கலியாண குணங்களுக்கும்‌ 
ஆசிரயனாகிக்‌ கிரியா சொருபங்களா 
வேயும்‌ கர்த்தரு சொருபங்களாலே 
யும்‌ சேதனா சேதனங்களை யெல்லாம்‌ 
ரட்சித்து வருகிறான்‌. வேதங்களுக்கு 
அதிபதியும்‌, வேதவேதரந்தங்களினாலே 
அறியப்படுகிறவனும்‌, வேதங்களும்‌ 
வேதாந்தங்களும்‌ மற்றுமுள்ள சமஸ்த 
சாஸ்திரங்களும்‌, அந்த ஸ்ரீ விஷ்ணுவே 
யல்லாமல்‌ வேறில்லை. சாஸ்திரசென்னி 
யம்‌ விவேக சென்னியமென்று சொல்‌ 
லப்பட்ட இரண்டுவித ஞானமும்‌, 
முதல்‌ வேதபிரவர்த்தகதனை பிரமா 
வும்‌, ஸ்மிருதி பிரவர்த்தகரரன மனு 
முதலானாரும்‌, இந்த அச்சுதனே. அப 
க்ஷயரதி தோஷங்களை யடையாமல்‌ 
ஜனன ரகிதமும்‌, அட்சரமும்‌, நித்திய 
முமான பரப்பிரமம்‌ அந்த ஸ்ரீ விஷ்‌ 
ணுவே. அந்தப்‌ பிரமமே பக்த பரி 
பாலனார்த்தமாக இந்தப்‌ புருஷோத 
தம கேஷேத்தித்திலே சகல கலி 
யாண குணங்களும்‌ பூரணமாய்‌ 
விளங்கும்படி இந்த புருஷோத்தம 
னென்கிற அர்ச்சாளுபியாய்‌த்‌ இருவவ 
தாரஞ்செய்தருளி விளங்கா நின்றது. 
ஆகையால்‌ அவனை ஸேவித்துச்‌ இந்‌ 
தித்துச்‌ சரணமடைந்து நிற்கிற அடி 
யேனிடத்திலே சத்கிரியா யோகங்‌ 
களுக்குப்‌ பங்கம்‌ வரும்படி. யுண்டா 
யெ ராகத்தவேஷ லோப மோகாதி 
அர்க்குணங்கள்‌ சார்தமாகக்கடவன” 
என்னு; இர்தப்படி கண்டு மாமுனி 
பரமமான பிரம பாரஸ்துதியைச்‌ 
ஜெபஞ்செய்து, கேசவனை ஆராதித்‌ 
அச்‌ சித்திபெற்றுப்‌ பரமபதத்துக்குப்‌ 
போனான்‌, 


http://acharya.org 


லம்சம்‌] 


கண்டு சரித்திரமும்‌ தக்ஷ வமிசமும்‌ 


11 


அஅ நிற்க, மாரிஷையென்று சொல்‌ 
லப்பட்ட இந்தக்‌ கன்னிகையினு 
டைய பூர்வஜன்ம விர்த்தாந்தத்தைச்‌ 
சொல்லுகிறேன்‌ கேளுங்கள்‌. இதைச்‌ 
சொல்லுவதினாலே எனக்குப்‌ பெரிய 
காரிய சித்தியும்‌, கேட்பதினாலே உங்‌ 
களுக்கு மேலான பலசித்தியு முண்‌ 
டாம்‌. தரு கர்ப்பத்திலே சனித்த 
இந்த மாரிஷை பூர்வ ஜன்மத்திலே 
ஒரு ரரஜாவுக்குப்‌ பத்தினியாக இரு 
நீது புத்திரனில்லாதே பாலியத்திலே 
வைதவியத்தை யடைந்தாள்‌. பின்பு 
பத்தி விசுவாசத்தடனே ஸ்ரீம்‌ நாரா 
யணனை யாராதித்துக்கொண்டு வந்‌ 
தாள்‌. அந்த எம்பெருமான்‌ திருவுள்ள 
முவந்து பிரத்யட்சமாய்‌ அந்த ஸ்திரி 
யைப்‌ பார்த்து, (பெண்ணே | உன 
க்கு ௮பீஷ்டமான வரங்களைக்‌ கேள்‌” 
எண்று நியமித்தருளினன்‌. அந்த ராஜ 
பத்தினியும்‌ ஸ்வாமியைப்‌ பார்த்து, 
ஸ்வாமி! அடியேன்‌ பாலியத்திலே 
வைதவியத்தை யடைந்து சந்தானமில்‌ 
லாதே யிப்படி.ப்பட்ட அர்த்தசையோ 
டிருக்கறேன்‌. எனக்கு இத்த ஜன்‌ 
மம்‌ வீணாய்ப்போயிற்று, இனிமே 
அன்னுடைய கிருபா கடாத்தினா 
லே அடியேனுக்கு ஜன்ம ஜன்மங்களி 
லேயும்‌ சர்வஜகத்‌ பூச்சியர்களான புரு 
ஹஷர்களும்‌, சதுர்முகனுக்குச்‌ சமான 
மான புத்திரனு முண்டாகவேண்டும்‌, 
ஓ அதோக்ஷஜனே! அடியேனும்‌ சகல 
ஜன இருதயானந்தகரமான சவுந்தரிய 
விலாசங்களினாலே பிரகாசித்துக்கொ 
ண்டு அயோநிசையாக ஜனிக்கவேண்‌ 
டும்‌. கருபைசெய்து இவ்வரங்களைத்‌ 
தரவேண்டும்‌” என்று பிரார்த்தித்துப்‌, 
பிரணாமஞ்செய்தாள்‌. அபீஷ்டவரத 
னும்‌ பரமேசுவரனும்‌ தேவதேவனு 
மான ஹிருஷிகேசன்‌, தண்டமிட்டுக்‌ 
குனிக்து நிற்கிற அந்தப்‌ பெண்ணைத்‌ 
தன்‌ ஹஸ்த பதுமங்களினாலே யெடு 


ee 


த்து, பெண்ணே | உனக்கு வேறொரு 
ஜன்மத்திலே பிரசித்இயும்‌ ரெத்தியு 
முடையவர்களாய்‌, மஹாவுதாரகுண 
முடையவரான பர்த்தாக்கள்‌, பத்துப்‌ 
பேருண்டாவார்கள்‌. மஹாத்மாவாயும்‌ 
பலபராக்கிரம சம்பன்னனாயும்‌ பிரம 
சமானனாயுமுள்ள புத்திரன்‌ 
டாய்‌, இரிலோகமும்‌ நிறையும்படி 
யான சந்தானத்தை யுடையவனாய்‌, 


உண்‌ 


அனேக சத வம்ஸங்களுக்குக்‌ கர்த்தா 
வாயிருப்பன்‌. நீயும்‌ அதிமனோகரமான 
ரூபலாவண்ணியாதி சற்குணங்களு 
டையவளாய்ப்‌ பதிவிரதையாயும்‌ 
அயோனிஜையாயும்‌ சகல ஜனங்களுக்‌ 
கும்‌ இருதயா௩ந்த முண்டாகும்படி. 
யிருக்கக்‌ கடவாய்‌” என்று அருளிச்‌ 
செய்த, முகுந்தன்‌ அந்தர்த்தான 
மானான்‌. 


இப்படி. ஸ்ரீம்‌ ராராயணனுடைய 
கிருபையினாலே அபீஷ்டவரங்களைப்‌ 
பெற்ற அந்த ராஜபத்தினி இப்போது 
மாரிஷையாய்‌ ஜனித்திருக்கிறானாகை 
யினாலே, இந்தக்‌ காந்தாமணியை நீங்‌ 
கள்‌ பிரதிக்கரகியுங்களென்௮ சந்திரன்‌ 
சொல்லக்கேட்டு, பிரசேதசர்கள்‌ கோ 
பத்தைவிட்டுச்‌ சாந்த சித்தர்களாய்‌ 
விருட்சங்களும்‌ அம்தக்‌ கன்னிகை 
யைக்கொடுக்க, பிரதிகிரகத்து விவா 
கஞ்‌ செய்துகொண்டு வாழ்ந்திருந்தார்‌ 
கள்‌. பின்பு அந்த ஸ்திரீயிடத்திலே 
அந்தப்‌ பிரசேதச பதின்மராலேயும்‌ 
மகானுபாவனான தக்ஷப்‌ பிரசாபதி 
ஜனித்தான்‌. இவனே பூர்வத்திலே பிர 
மாவினுடைய தகிணாங்குஷ்டத்திலிரு 
ந்து ஜனித்திருந்தான்‌. மகா தவசியான 
அந்தத்‌ தட்சப்பிரசாபதி பிரசைகளைச்‌ 
சிருஷ்டிக்க நினைத்து, சரங்களும்‌ ௮௪ 
ரங்களும்‌ துவிபாதங்களும்‌ சதர்ப்‌ 
பாதங்களுமான ஜந்து ஜாதங்களைச்‌ 
சிருஷ்டித்தச்‌ சதுர்முகனுடைய ஆக்க 


http://acharya.org 


12 


ஊயைப்‌ பரிபாலனஞ்செய்தான்‌. அட்‌ 
தச்‌ செய்தியை சவிஸ்தாரமாகக்‌ கே 


பெற்று, அவர்களிலே தருமனுக்குப்‌ 
பத்துப்‌ பெண்களையும்‌, காசிபருக்குப்‌ 
பதின்மூன்று பெண்களையும்‌; சந்திர 
னுக்கு காலநிர்ணய சமாத்தர்களான 
இருபத்தேழு பெண்களையுங்‌ கொடுத்‌ 
தான்‌. அர்தப்‌ பெண்களினிடத்திலே 
தேவதயித்திய தானவ புசங்க கந்தர்வ 


௮ச்சரோகணங்களும்‌ தேவர்களும்‌ 
ஜனித்தார்கள்‌. 
மயித்திரேயரே! அத முதலாகத்‌ 


தான்‌ பிரசைகள்‌ ஸ்திரீ புருஷ சங்க 
மத்தினாலே ஜனித்து வருகின்றார்கள்‌. | 
அதற்குப்‌ பூர்வ காலத்திலே தவம்‌ | 
மிகுக்த மகாத்துமாக்கள்‌ தரிசன பரி | 


சன சங்கல்பங்களினாலே சக்தானங்‌ | 
களை யுண்டாக்கி வந்தார்கள்‌, என்று | 
சொல்ல, மயித்திரேயர்‌ ஸ்ரீ பராசர | 
முனியைப்‌ பார்த்து, முனீந்திரரே | | 
பூர்வத்திலே தட்சன்‌ பிரமாவினுடைய 


வலது பாதத்தின்‌ கட்டைவிரலிலே 
ஜனித்தானென்று கேட்டிருந்தேனே, 
இப்போது பிரசேதசர்களாலே ஜனித்‌ | 
தானென்று சொல்லுகிறீர்‌, இந்த 
விஷயம்‌ சந்தேமாயிருக்கிறது, சந்திர 
னுக்குப்‌ பாட்டனான தட்சன்‌ திரும்பி 
அவனுக்கு எப்படி மாமனானான்‌ 
என்று கேட்க, ஸ்ரீ பராசரர்‌ அருளிச்‌ 
செய்கின்றார்‌. 

உத்தமனே | சகல பூதங்களுக்கு 
முற்பத்தி நாசங்கள்‌ நித்தியமான தனா 
லே, திவ்வியக்‌ கயொனமுடையவர்க 
ளான முனீந்திரர்களுக்கு இவ்வர்த்தத்‌ 
தில்‌ சந்தேகம்‌ உண்டாவதுமில்லை. 
அவர்கள்‌ மயங்குவதுமில்லை. தக்ஷன்‌ 
முதலான சகல தேவரிஷி கணங்க 
ளும்‌ யுகந்தோறும்‌ பிறந்து லயத்தை 
யடைந்து வருவார்கள்‌. ஆகையால்‌ 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


ளும்‌. தட்சன்‌ ஐம்பது 
| 


[முத 


சந்தேகப்பட வேண்டியதில்லை. பூர்வ 
காலத்தில்‌ வயதைப்பற்றி பெரியவன்‌ 
சிறியவன்‌ என்கிற எற்பாடுகளு 
மில்லை. தவத்தினலேயும்‌ ஞானத்தினா 
லேயும்‌ ௮திகமானவர்களே மூத்தவர்‌ 
என, மயித்திரேயர்‌ :பிரமரிஷி சிரேஷ்‌ 
டே! தேவ தானவ கந்தர்வ பன்னக 
ராக்ஷசா திகளுடைய வுற்பத்திக்‌ இர 
மம்‌ சவிஸ்தாரமாகச்‌ சொல்லி யருள 
வேண்டுமென்று கேட்க ஸ்ரீ பராசரர்‌ 
சொல்லுகின்றார்‌. 


கமலாசனனுடைய நியோகத்தி 
னாலே முன்‌ தக்ஷன்‌, தேவரிஷி கந்தர்வ 
அசுர பன்னகாதி பூதங்களைத்‌ தன்‌ 
சங்கற்ப மாத்திரத்தனாலே சிருஷ்டித்‌ 
தான்‌. அவைகள்‌ அபிவிர்த்தி யாகாதே 


! நடித்துப்‌ போகக்கண்டு, அவன இரும்‌ 


| பியும்‌ பிரசா சிருட்டி செய்கிறதற்காக 
ஆலோசித்து, ஸ்திரீ சங்கமத்தினாலே 
பிரசைகளைச்‌ சிருட்டிக்க வேண்டு 
மென்று யத்தனஞ்‌ செய்து, விரணப்‌ 
பிரசாபதிக்கு மகனான அசிக்கினி 
யென்கிறவளைப்‌ பாணிக்கிரகணஞ்‌ 
செய்துகொண்டு, அவளிடத்திலே 
ஐயாயிரம்‌ பிள்ளைகளைப்‌ பெற்றான்‌. 
அவர்கள்‌ அரியசுவர்க ளென்இற நாம 
தேயத்தினலே பிரசித்தவராகி, பிரசா 
விருத்தி செய்ய யத்தனித்திருந்தார்‌ 
கள்‌. அப்படியிருக்கிற அவசரத்திலே 
பிரியவசனம்‌ பேசக்கற்ற நாரதமுனி 
வர்‌, அவர்களிடத்திற்கு வந்து சொல்‌ 
அகன்றார்‌ : “(அரியசுவாகளே | பிரசா 
சிருட்டி. செய்ய நினைத்த நீங்கள்‌ ஒரு 
காரியத்தை முன்னதாகச்‌ செய்ய 
வேண்டும்‌. அதாவது; பூமியினுடைய 
விஸ்தாரமும்‌ தணிவும்‌ உன்னதமும்‌ 
அறியவேண்டும்‌. நீங்கள்‌ பாலியர்க 
ளாகையால்‌ அறிய மாட்டீர்களே 2 
இப்படியானால்‌ நீங்கள்‌ பிரசைகளைச்‌ 
சிருட்டிக்றெது எப்படி? தடையில்லா 


http://acharya.org 


லட்சம்‌] 


கண்டு சரித்திரமும்‌ தக்ஷ வமிசமும்‌ 


73 


மல்‌ எங்குஞ்‌ செல்ல வல்லவர்களான 
நீங்கள்‌ பூமியின்‌ உயரமும்‌ அதோபாக 
மும்‌ பாரிசமுமான பூமியின்‌ அளவை 
ஏன்‌ ௮றியாமலிருக்கிறீர்கள்‌?'” என்ற 
சொல்ல, அரியசுவர்கள்‌ “பூமிபரிமா 
ணத்தை யறிந்துவருகிறோம்‌” என்று 
நான்கு திக்கிலும்போய்ச்‌ சமுத்திரத்‌ 
திலே போன நதிகளைப்போலே இது 
வரையிலும்‌ திரும்பிவராமலே யிருக்‌ 
கின்றார்கள்‌. 
நாசமடைந்ததை பிராசேதசனான தட்‌ 
சன்‌ கேட்டுத்‌ திரும்பியும்‌ வீரணபுத்திரி 
யான அசிக்கனியி னிடத்திலே ஆயிர 


மக்களைப்பெற்றான்‌. அவர்கள்‌ சபளா 


இப்படி. அரிய சுவர்கள்‌ 


சுவர்களென அ பேருடையவர்களாய்‌ 
பிரசா சிருட்டி செய்ய நினைத்திருக்கிற 
அவசரத்திலே நாரதர்‌ வந்து முன்‌ 
சொன்னதுபோலே அவர்களோடு 
சொன்னார்‌. அவர்கள்‌ (நாரதர்‌ சொன்‌ 
னது சரிதான்‌” என்று ஒருவருக்கொரு 
வர்‌ பேசிக்கொண்டு தங்களுடைய 
சகோதரர்களான அரியசுவர்கள்‌ 
போன மார்க்கத்திலே போய்ப்‌ பூமி 
பரிமாணத்தை யறிந்துவந்து பின்பு 
பிரசைகளைச்‌ சிருட்டிப்போமென்று 
நினைத்து, முதற்போனவர்கள்‌ போன 
மார்க்கச்தலேபோய்ச்‌ சாகரங்களிலே 
புகுந்த கதகளைப்போலே இதுவரையி 
அச்‌ திரும்பிவராதே போனார்கள்‌. ௮து 
முதலாகத்‌ தூரதேசகதனன சகோ 
தானைத்‌ . தேடிக்கொண்டு ஒருவன்‌ 
ஆனத 
னாலே பிராக்யனானவன்‌ அப்படிச்‌ 


போனால்‌ நாசமடைவான்‌) 
செய்யலாகாது. 


அப்பால்‌ தக்ஷன்‌ சபளாசுவர்களும்‌ 
நாசமடைந்தது கேட்டு மனதில்‌ கோப 
மூண்டவனா௫, “(நீ எங்கும்‌ கிலைபெறு 
மல்‌ இரிறறெவனாய்ப்‌ போகக்‌ கட 
வாய்‌" எனறு நாரதனைச்‌ சபித்தான்‌. 


திரும்பியும்‌ பிரசா சிருட்டி செய்ய 
10 


நினைத்த, அசிக்கனியி னிடத்திலே 
௮றுபது பெண்களைப்‌ பெற்றான்‌. அவர்‌ 
களிலே தருமனுக்குப்‌ பத்துப்‌ பேரை 
யும்‌, காசிபனுக்குப்‌ பதின்மூன்று 
பேரையும்‌, சந்திரனுக்கு இருபத்தேழு 
பேரையும்‌, அரிஷட்ரேமிக்கு நரலு 
பேரையும்‌, வெகுபுத்திரனுக்கு இரண்டு 
பேரையும்‌, அங்கெரசுக்கு இரண்டு 
பேரையும்‌, பிருசாசுவனுக்கு இரண்டு 
பேரையுமாகக்‌ கொடுத்தான்‌. முதல்‌ 
பத்துப்‌ பெண்களாகிய அருந்ததி, 
வ௬, ஜாமி, லங்கை, பானு, மருத்வதி, 
சங்கல்ப்பை, முகூர்த்தை, சாத்தியை, 
விசுவை என்று சொல்லப்பட்ட கன்‌ 
னிகைகளை தருமன்‌ விவாகஞ்‌ செய்து 
கொண்டு விசுவை யென்றெவளிடத்‌ 
சாத்தி 
சாத்தியர்கனையும்‌, 


தில்‌ விசுவதேவதைகளையும்‌, 
யையினிட த்தில்‌ 
மருத்வதியினிடத்தில்‌ மருத்வந்தர்களை 
யும்‌, வசுவினிடத்தில்‌ வசுக்களையும்‌, 
முகூர்த்தையிடத்திலே முகூர்த்தர்களை 
யும்‌, பானுவினிடத்திலே பானுக்களை 
யும்‌, லங்கையென்கிறவ ளிடத்திலே 
சுகோஷனையும்‌, ஜாமியினிடத்திலே 
நாகவிதி யென்கிற திவ்யமார்க்க அபி 
அருகந்ததியி 
னிடத்தில்‌ பூமியைச்‌ சேர்க்க வஸ்து 


மானி தேவதையையும்‌, 
கள்‌ முழுமையையும்‌, சங்கல்ப்பையி 
னிடத்திலே எல்லாவற்றையும்‌ பற்‌ 
றின 


சங்கல்ப்ப னென்கிறவனையும்‌ 


அவர்களில்‌ ௮பரரமான பலமும்‌ 
தேஜசு முடையவர்களாய்‌ விளங்கு 
இன்ற அக்கினி முதலான வசுக்களு 
டைய வமிச விஸ்தாரத்தை விசத 
மாகச்‌ சொல்லுகின்றேன்‌ கேளும்‌. 
ஆபன்‌, அருவன்‌, சோமன்‌, தருமன்‌, 
அனிலன்‌, அனலன்‌, பிரத்தியூஷன்‌, பிர 
பாசன என்னு நாமதேயமுடைய வசு 


அவர்களுக்குள்‌ 


க்கள்‌ எட்டுப்பேர்‌. 


http://acharya.org 


74 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [முத 


ளார்‌ பிரமசரியத்தோடு உலகமெங்‌ 
கும்‌ சஞ்சாரம்‌ பண்ணிக்கொண்டிரும்‌ 
தாள்‌. பின்பு அவள்‌ வசுக்களில்‌ எட்‌ 
டாவனான பிரபாசனுக்குப்‌ பத்தினி 
யாக, விசுவகர்மாவைப்‌ பெற்றாள்‌. 
அவன்‌ விரெத்திரங்களான அநேக 
சிற்ப கர்மங்களை யறிந்தவனாய்‌ தேவ 
தைகளுக்குத்‌ தச்ச) அநேக திவ்‌ 
வியாபரணங்களையும்‌ விமானாதிகளையும்‌ 
நிருமித்தான்‌. அவன்‌ செய்த இற்பங்‌ 
களில்‌ சிலவற்றை யறிந்‌ததான்‌ பூலோ 
கத்திலுள்ள ஜனங்கள்‌ வேலைசெய்து 
பிழைக்கிருர்கள்‌. மேலும்‌ அந்தப்‌ 
பெண்ணரசினிடத்தில்‌ | அஜைகபாத்‌, 
௮இர்ப்புத்தினியன்‌, துவஷ்டா, ருத்தி 
ரன்‌ என்றெ நான்கு குமாரர்‌ பிறந்‌ 
தார்கள்‌. அவர்களுள்‌ துவஷ்டாவுக்கு 
விசுவரூப னென்றெ மகா தவசியான 
புத்திரன்‌ பிறந்தான்‌. மகாபுத்திசாலி 
யான ருத்தினுடைய அமிசமரய்‌, 
அரண்‌ பகுரூபன்‌ திரியம்பகன்‌ விரு 
ஷாகபி சம்பு கபர்த்தி ரைவதன்‌ மிருக 
வியாதன்‌ சர்வன்‌ கபாலி என்றெ 
பதினொருவர்‌ பிறந்து, ருத்திரர்‌ என்‌ 
திற பேரை யடைந்து, திரிலோகாதி 
பதிகளாய்‌ விளங்குகிறார்கள்‌. இப்படி. 
இவர்களிலிருந்து அளவற்ற தேஜ 
சுடையவர்களான நூறு பிள்ளைக 
ளுதித்தார்கள்‌. 


ளே ஆபனுக்கு, வைஸ்தப்த்தன்‌ சிர 
மன்‌ சிராந்தன்‌ துனி என்றெ பிள்ளைக 
ளுண்டானார்கள்‌. அருவனுக்கு, சகல 
லோகங்களையுஞ்‌ செலுத்துகறவனான 
காலன்‌ உண்டானான்‌. சோமனுக்கு 
வர்ச்ச னென்இற தாயனுண்டானான. 
அவனாலேதான்‌ சகல ஜனங்களுக்கும்‌ 
வர்ச்சஸ்‌ என்கிற ஒருவித பிரகாச 
முண்டாகின்றது. தருமனுக்கு, மனோ 
கரை யென்கிறவ ளிடத்தில்‌ திரவி 
ணன்‌ உதவகன்‌ சூரன்‌ பிராணன்‌ 
ரமணன்‌ என்ற குமாரர்‌ உண்டா 
னார்கள்‌. அனிலனுக்குச்‌ சிவையென 
இற ஸ்திரியினிடத்தில்‌, புரோசவன்‌ 
அவிக்கயொதகஇி என்றெ இரண்டு 
புத்திரர்‌ உண்டானார்கள்‌. * அனல 
னுக்கு, காணற்‌ புதரிலே குமார 
னென்று சொல்லப்படுகிற சுப்பிர 
மணியன்‌ உண்டானான. அவனுடைய 
மு.துகலிருக்து சாகன்‌, விசாகன்‌, நைக 
மேஷன்‌ என்றெ மூன்று பிள்ளைக 
ரூதித்தார்கள்‌. அந்தச்‌ சுப்பிரமணி 
யன்‌ இருத்திகைகளின்‌ ஸ்தன்னிய 
பானஞ்‌ செய்ததினலே அவர்களுக்‌ 
கூப்‌ பிள்ளையாடக்‌ கார்‌ த்தகேயனென்‌ 
இற பெயரையடைந்தான்‌. பிரத்தி 
யூஷனுக்குத்‌ தேவல னென்கற மகா 
ரிஷி ஜனித்தரன்‌. அவனுக்கு பொறு 
மை யுள்ளவர்களாயும்‌ மகர புத்திசாலி 
களாயுமுள்ள இரண்டு மக்க ரண்‌ 
டானார்கள்‌. அவர்களுள்‌ ஒருவன்‌ பிர அது அப்படியிருக்கக்‌ காபெருக்‌ 
கஸ்பதி, அந்தப்‌ பிரகஸ்பதிக்குச்‌ சகோ | குப்‌ பரரியைசளான அதத, ததி, தனு, 
தரியான ஒரு பெண்பிள்ளை யோக | அரிஷ்டை, சுரசை, கஷை, சுரபி, வின 
சித்தியுள்ளவளாய்‌ விரக்தியடைந்தவ ' தை, தாம்பிரை, குரோதவசை, இளை, 


| 
I 
| 
| 
| 


* அனலன்‌ என்றால்‌ அக்கினி, ருத்திரவீரியத்தை அக்கினி கைக்கொண்டு கங்கை 
யின்‌ வழியாய்‌ சாணற்‌ புதரில்‌ விட்டதனால்‌, சுப்பிரமணியனை அக்கினி புத்திரன்‌ என்‌ 
றது. சாகன்‌ முதலானவர்களை சுப்பிரமணியனுடைய தம்பிகளென்றுஞ்‌ சொல்‌ 
வார்கள்‌. 

ர இர்ஈால்வரும்‌ ருத்திரமூர்த்திகள்‌ தாம்‌. அரசன்‌ முதலான எகாதசருத்திரர்‌ 
இம்மனுவர்த.ரத்தவர்‌ என்றறிக. இவர்கள்‌: குமாரர்களும்‌ ருத்திரரென்று சொல்லப்‌ 
படுவார்கள்‌. 


http://acharya.org 


கண்டு சரித்திரமும்‌ தக்ஷ வமிசமும்‌ 15 


கத்தரு, முனி என்னு நாமதேய 
முடைய பதின்மூன்று பேர்களுள்‌, 
அதிதி என்பவளுக்கு, பூர்வத்திலே 
சாட்சுஷ மனுவந்தரத்தலே துஷி 
தா்‌ என்று சொல்லப்பட்ட பன்னி 
ரண்டு தேவதைகள்‌, வைவச்சுத மனு 
வந்தரம்‌ வரும்போது நாமெல்லாரும்‌ 
அதிதி காப்பத்திலே ஜனிக்கவேண்‌ 
டும்‌ அதனாலே சிரேய சுண்டாம்‌ 
என்அசேர்க்து ஆலோசித்து நிச்சயித்‌ 
அக்‌ கொண்டபடி ஜனித்தார்கள்‌, 
அவர்கள்‌ இர்திரன்‌, விஷ்ணு, அரி 
யமன்‌, தாதா, துவஷ்டா, பூஷா, 
விவசுவான்‌, சவிதா, மித்திரன்‌, வரு 
ணன்‌, அமிசு, பகன்‌ என்று பெய 
ருடையவாகளாய்த்‌ துவாதசா இத்தர்‌ 
என்று சொல்லப்படுவார்கள்‌. இப்படி. 
யாகச்‌ சாட்‌௬ஷ மனுவந்தரத்தலே 
அஷிதர்‌ என்று சொல்லப்பட்ட தேவ 
தைகள்‌, வைவச்சுத மனுவந்தர த்திலே 
ஆதித்தியர்‌ என்று சொல்லப்பட்டார்‌ 
கள்‌. சந்திரனுக்குப்‌ பாரியைகளான 
அசுவனிமுத லிருபத்தேழு பேருக்கும்‌ 
மிகுந்த காந்தியுள்ள மக்களுண்டா 
னார்கள்‌, அரிஷ்டநேமி பத்தினிகள்‌ 
நரலுபேருக்கும்‌ பதினாறு பிள்ளைகள்‌ 
உண்டானார்கள்‌. பெகுபுத்திரனுக்குப்‌ 
பத்தினிகளான இருவ ரிடத்திலும்‌ 
காற்று, வெய்யில்‌, மழை, தூர்ப்பி 
க்ஷம்‌, இவற்றிற்கு ஏதுக்களாய்‌, கபில 
வர்ணமும்‌ இரத்தவர்ணமும்‌ அரித்திரா 
வர்ணமும்‌ நீலவர்ணமுமுள்ள நான்கு 
மின்னல்‌ உண்டாயின. அங்இிரசுக்கு, 
பிரமரிஷிகள்‌ அதிக்கத்தக்க மேன்மை 
யையுடைய பிரதியங்கிரசங்க ளென்‌ 
திற மந்திரங்க ளுதித்தன. பிருசாசுவ 
னுக்கு, திவ்விய அஸ்திரங்கள்‌ பிறந்‌ 
தன. இர்தப்படி. கல்பாதி காலத்திலே 
யுண்டான முப்பத்து மூன்று கோடி 
தேவதைகளும்‌, சூரியன்‌ இனந்தின 
முதயமாகி அஸ்தமிப்பதபோலே ஓவ்‌ 


வொரு மனுவந்தரத்திலும்‌ பிறந்து 
கொண்டே வருவார்கள்‌. இவர்கள்‌ 
௬ய இச்சையின்படி. பிறப்பவர்கள்‌. 
திதி யென்பவளிடத்தில்‌ காசிபருக்கு 
வெல்லக்கூடாத. ஹிரணியகசிபுவும்‌ 
இசரணியாக்ஷனும்‌, விப்பிரசித்தயென்‌ 
இற ராக்ஷ்தனுக்குப்‌ பாரியையான 
சிம்மிகை யென்கிற கன்னிகையுஞ்‌ 
ஜனித்தார்கள்‌. அவர்களில்‌ இரணிய 
கசிபுவுக்கு அனுலொதன்‌, ஹிலாதன்‌, 
பரமதார்மிகனான பிரகலாதன்‌, சம்கி 
லாதன்‌ என்றெ நான்கு பிள்ளைகள்‌ 
பிறந்து 
தயித்திய வமிசத்தை அபிவிர்த்தி யாக்‌ 
கினார்கள்‌. 


பலபராக்கரம சாலிகளாய்‌ 


அவர்களிலே பிரகலாதன்‌ 
ஜிதேந்திரியனும்‌ சர்வபூதசமனும்‌ மகா 
பாகவதனுமாய்‌ ஸ்ரீம்‌ நாராயண 
னிடத்தில்‌ பரமமான பத்திசெய்து 
ஜகத்திலே பிரசித்தனானான்‌. 


கேளும்‌ முனிவரே! தயித்தியராஜ 
னன இரணியகசிபுவினுடைய ஆக்கி 
னையினாலே அசுரர்‌ கொளுத்தின அக்‌ 
இனியும்‌ ஸ்ரீவாசுதேவன்‌ இருதயகம 
லத்திலே வசித்தருக்ததனாலே, அந்த 
மகாத்துமாவான பிரகலா தாழ்வா 
னைத்‌ ததிக்கமாட்டாதே போயிற்று, 
அந்த மகானுபாவன்‌ பாசங்களினாலே 
கட்டப்பட்டு மஹார்ணவ மத்தியத்தி 
லிருந்து அசைந்தபோ௫, அரேக மலை 
களுங்‌ காடுகளும்‌ நெருங்கின. பூமண்‌ 
டலமும்‌ நடுங்கிற்று, எங்கும்‌ எம்‌ 
பெருமானையே பாவித்துக்‌ கொண்‌ 
டிருந்த படியினாலே அந்த மகரத்து 
மாவினுடைய சரீரத்தைப்‌ பருவதம்‌ 
போலே கடினங்களாய்‌ அசுரேந்திர 
னாலே பிரயோகிக்கப்பட்ட நானாவித 
ஆயுதங்களும்‌ பேதிக்க மாட்டாதே 
போயின. இரணியகசிபு எவின விஷாக்‌ 


' இனிச்சுவாலைகள்‌ சொலித்துக்கொண் 


டிருந்த சர்ப்பங்கள்‌ அர்த மகா தீதுமா 


http://acharya.org 


76 


வைப்‌ பீடிக்கமாட்டாதே போயின. 
அந்த மகரபாகவதன்‌ பர்வதங்களினா 
லே ௮முக்கப்பட்டபோ திலும்‌ ஸ்ரீவிஷ்‌ 
ண ஸ்மரணமாகிற கவசத்திலே காக்‌ 
கப்பட்டு மரணமடையாமற்போனான்‌. 
சொர்க்க லோகத்தி லிருந்து இர 
ணியகசிபு அதியுன்னதமான விடத்தி 
னின்றும்‌ ழே தள்ளினபோ து அந்த 
மகா புருஷனைப்‌ பூதேவி ஏந்தி யெடுத்‌ 
தக்கொண்டாள்‌. இரணியககிபுவி 
னாலே ஏவப்பட்ட சம்சோஷகனென்‌ 
இற வாயுவானது மதுசூதனன்‌ இருத 
யத்திலிருந்ததனாலே அந்த மகானுபாவ 
னிடத்திலே புகுச்து காசமடைந்து 
போயிற்று, திக்கஜங்க ளெல்லாம்‌ 
இரணிய கசிபுவின்‌ 
அந்தப்‌ பாகவதன்மேல்‌ ஏவப்பட்டு 
வக்ஷஸ்தலத்திலே பாய்ந்து தந்தங்கள்‌ 
ஒடிந்து மதமெல்லாம்‌ க்ஷீணித்துப்‌ 
போய்விட்டன. தயித்திய புரோகி 
தர்களாலே நிர்மிக்கப்பட்ட இருத்‌ 
தியைகள்‌, கோவிந்த சரணாரவிந்தங்‌ 
களிலே மனதைச்‌ செலுத்தியிருக்கற 
அர்த மஹா யோந்திரனைப்‌ பாதிக்க 


உத்தரவினாலே 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


| 


| 
| 
| 


[முத 
மாட்டாதே போயின, மஹா மாயா 
வியான சம்பர னென்கறெ அசுரன்‌, 
அப்‌ புண்ணிய புருஷன்மேல்‌ ஏவின 
அனந்த மாயைகளும்‌ ஸ்ரீவிஷ்ணுவின்‌ 
இருக்கையினால்‌ விடப்பட்ட சக்கர 
யுதத்தனலே சாம்பலாய்‌ விட்டன. 
இரணிய க௫புவினுடைய சமையற்‌ 
காரர்‌ ஆலகாலமென்கிற மஹாவிஷத்‌ 
தடன்கூடக்‌ கலந்துவைத்த அன்னமா 
னது மாச்சரிய மில்லாதவனும்‌ விகார 
ரகிதனுமான அந்த மகா பாகவத 
னுதரத்தலே சர்ணமாய்‌ விட்டது. 
சர்வபூதசமனும்‌ சர்வபிராணி மித்தி 
ரனுமான :௮ந்த மகாத்துமா தன்‌ சரீ 
ரத்தைப்‌_போலேயும்‌ தன்‌ பிள்ளைகளைப்‌ 
போலேயுஞ்‌ பூதங்களையும்‌ 
லாலனை செய்துவருவான்‌. தாமாத்து 
மாவாய்ச்‌ சத்திய சவுச சமதமாதி 
சற்குணங்களுக்‌ கெல்லாம்‌ இருப்பிட 
மாய்‌ விளங்குகிற அந்த மகானுபா 
வன்‌ ஜகத்திலே ஞானானுஷ்டான சம்‌ 
பன்னரான சத்புருஷர்களுக்‌ கெல்‌ 
லாம்‌ உபமானமாய்ப்‌ பிரசித்தியடைம்‌ 
திருந்தான்‌. 


சகல 


பதினைந்தாமத்தியாயம்‌ மற்றிற்று. 
LY 


பதினாறாம்‌ அத்திமாயம்‌ 
பிரகலாத சரித்திர பிரசினம்‌ 


ல கால... அட தக்‌ 


இப்படி பராசரர்‌ சொல்லக்‌ கேட்டு 
மயித்திரேயர்‌, முனிவரே! மனு வமி 
சத்தலே பிறந்த உத்தானபாதன்‌ 
அருவன்‌ முதலான மகாராஜாக்களு 
டைய சரித்திரங்களையும்‌ அனாதி புருஷ 
னை ஸ்ரீ விஷ்ணுவே ஜகத்காரண 
மான பிரம்மம்‌ என்கிற அர்த்தத்தை 
கேட்டறிந்தேன்‌. 
ஆனால்‌ தயித்திய புங்கவனான பிரகலா 


யும்‌ விவரமாகக்‌ 


தாழ்வானை அக்கினியும்‌ ஆயுதங்களும்‌ 
தூக்க மாட்டாமற்‌ போய்விட்டன 
வென்றும்‌, பாசபத்தனாய்‌ சமுத்திரத்‌ 
திலே இடந்த அந்த மகாத்துமா 
அசைந்தவுடனே பூமண்டலமும்‌ நடுங்‌ 
கிப்‌ போயிற்றென்றும்‌, சமாகத சித்த 
னை அந்தத்‌ தயித்தயோத்தமன்‌ பரு 
வதங்களினாலே ௮முக்கப்பட்டபோ 


அம்‌ மரணமடையா இருந்தா னென்‌ 


http://acharya.org 


லம்சம்‌] பிரகலாத சரித்திர பீரசனம்‌ 7 


அம்‌, இப்படி வெகுவிதமாய்‌ அந்தப்‌ | செய்கைகளினலே மரணமடையா 
பிரகலா தாழ்வானுடைய மகத்துவத்‌ திருந்தது ஆச்சரியமன அ. ஏனெனில்‌ 
தை தேவரீரே புகழ்ந்தருளினதனாலே ஸ்ரீ முகுந்த சரணா விர்தங்களிலே 
தத்துவ ஞானமும்‌ பகவத்‌ பக்தியு சித்தத்தை நிலைபெறவைத்த மகாபாக 
முடைய அர்த மகானுபாவனுடைய | வதனை. நிக்ரெ௫க்க வல்லவன்‌ ஜகத்தி 
ஒப்பில்லாத சரித்திரத்தைக்‌ கேட்க | லுண்டோ, இல்லையே. ஆனல்‌ தர்ம 
விரும்புகின்றேன்‌. அந்த மகா தர்மிஷ்‌ | பாராயணனாயும்‌ ஸ்ரீ கேசவாராதனத்‌ 
டனை அசுரர்‌ ஆயுதங்களினாலே ஏன்‌ | திலே ஆசத்தி யுள்ளவனாயும்‌ தங்கள்‌ 
புடைத்தார்கள்‌ 3 பாசங்களினாலே | குலத்திலே பிறந்தவனாயு மிருக்றெ 
கட்டிச்‌ சமுத்திரத்திலே ஏன்‌ போட்‌ | அந்த மகானுபாவ னிடத்திலே அசுரர்‌ 
டார்கள்‌ 2 பருவதங்களினாலே அவரை | பகைமை பாராட்டியது அதிசயமாக 
ஏன்‌ துவைத்தார்கள்‌? அவர்மேல்‌ கல்ல தர்மாத்தமாவாய்‌ 
மகா சர்ப்பங்களை ஏன்‌ கடிக்கவிட்‌ , மாச்சரியமற்றவராய்‌ விஷ்ணுபத்தரா 
டார்கள்‌? இக்கஜங்களைக்‌ கொண்டு | யிருக்‌இறவரிடத்திலே தயித்தியர்‌ ஏன்‌ 
ஏன்‌ அவரைத்‌ அன்பப்படுத்தினார் கள்‌? இப்படிப்பட்ட கொடிய தனபங்‌ 
உயரத்திலிருந்து ஏன்‌ கீழே தள்ளி | களைச்‌ செய்தார்கள்‌? உலகத்திலே 
னார்கள்‌ £ ஏன்‌ அக்கினி௰ிற்‌ போட்டு | சற்குண முள்ளவனாய்‌ சாதவாயிருக்‌ 
எரித்தார்கள்‌ ? அசுரன்‌ அவன்மேலே | கறெவன்‌ அன்னிய குலத்தஞனாலும்‌ 
சோஷணவாயுவை ஏன்‌ விட்டான்‌ ? | அவன்‌ இறத்திலேயும்‌ யாரும்‌ இவ்‌ 
தயித்திய புரோகிதர்‌ அர்த மகாத்‌ | வளவு கொடுமை செய்யமாட்டார்‌ 
அமா மேலே இருத்தியையை ஏதுக்‌ 
கேவினார்‌? சம்பரன்‌ அவரிடத்தில்‌ 
அரேகமாயிர மாயைகளை எதுக்குச்‌ 


| 
| களே. ஸ்வகுலத்தானிடத்தில்‌ செய்ய 
மாட்டார்க ளென்பதற்குக்‌ கேட்க 
வேண்டுமோ. இப்படியிருக்கக்‌ கலி 
செய்தான்‌? இரணிய கசிபுவினுடைய | யாண குணங்க ரூள்ளவரும்‌ தங்கள்‌ 
சமையற்காரர்‌ அவருக்கு அன்னத்‌ 
தில்‌ விஷத்தை ஏன வைத்தார்கள்‌ 2 
அதை யவர்‌ ஜீரணஞ்‌ செய்துகொண் 
டார்‌ என்றும்‌ அருளிச்‌ செய்தீரே, 
இவை முதலான அந்தப்‌ பரம பாகவ 
தருடைய சரித்திரங்களை யெல்லாம்‌ 
விசிதமாகக்‌ கேட்க விரும்புகின்றேன்‌, 


வமிசத்திற்‌ பிறந்தவருமான பிரகலா 
தாழ்வான திறத்தில்‌ அசுரர்‌ இப்படி 
செய்த காரணத்தை. விசதமாக ௮௬௬ 
ளிச்செய்ய வேண்டும்‌, அந்தத்‌ தயித்‌ 
தியேசுவரனை பரம பாகவதனுடைய 
பீரபாவமெல்லாங்‌ கேட்க ஆசையா 
யிருக்கிறது, கருபை செய்து அருளிச்‌ 


செய்யவேண்டும்‌, 


- இது விசேஷமான அர்த்தத்துக்குச்‌ 
சூசகமா யிருக்கன்றது. அவர்‌ இந்தச்‌ 


பதினாறமத்தியாயம்‌ மற்றிற்று, 
- 


http://acharya.org 


ங்கம்‌ அக்கன்‌ 
பிரகலாத சரித்திரம்‌ 


— 0D 


இப்படிக்கேட்ட மயித்திரேயரைப்‌ 
பார்த்து, பராசர முனீந்திரா, ஞான 
வானாயும்‌ உதார சரிதராயு மிருக்‌ 
இற பிரகலாதருடைய பிரபாவத்தைச்‌ 
சொல்லுகின்றேன்‌ சாவதானமாய்க்‌ 
கேட்பீராகவென்று திருவாய்‌ மலர்க்‌ 
தருளூனெறார்‌. 

பூர்வத்தலே மகா பல பராக்கிரம 
சாலியும்‌ அதிதபுத்தரனுமான இர 
ணியகரிபு என்றவன்‌ கோரமான 
தவங்களினாலே பிதாமகனைச்‌ சந்தோ 
ப்படுத்த, அவரிடத்தில்‌ ௮கேக 
வரங்களைப்‌ பெற்று, கர்விதனாகித்‌ 
இரிலோகங்களையுஞ்‌ சுவா தீனமாக்கிக்‌ 
கொண்டு, இந்திரன்‌ ஆதித்தன்‌ வாயு 
அக்கினி வருணன்‌ சந்திரன்‌ யமன்‌ 
முதலானார்‌ செய்கிற அதிகாரங்களைத்‌ 
தானே செய்துகொண்டு, யக்கியங்‌ 
களிலே அவர்களுக்கான அவிர்ப்‌ 
பாகங்களைத்‌ தானே கைக்கொண்டு, 
மூன்று லோகங்களையும்‌ ஏகாதிகார 
மாய்த்‌ தானே ஆண்டுகொண்டிருர்‌ 
தான்‌. அப்போது புரந்தராதி தேவ 
தைகள்‌ அர்த மகாசூரனுக்குப்பயர்‌ த, 
சொர்க்கலோகத்தை விட்டு, மனுஷ 
வேஷம்‌ பூண்டு, பூமியில்‌ சஞ்சரித்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 

இவ்வண்ணம்‌ இரணியகசிபு தரி 
லோக ராச்சியாதி பத்தியத்தினலே 
அதிக கர்வமுற்றவனாய்ப்‌ பொங்க, 
கந்தருவர்‌ ேங்கள்பாட, சித்தசாரண 
பன்னகா திகள்‌ மிருதங்க கோமுகாதி 
வாத்தியங்களை வாசிக்க, வித்தியா 
தரர்‌ ஜெயஜெய சத்தங்களினாலே 
அதிக்க, ௮பசர ஸ்திரீகள்‌ நாட்டியங்‌ 
கள்‌ செய்ய, படி.கமயமும்‌ அப்பிரக 


| சிலாமயமும்‌ அதியுன்னதமும்‌ அதி 


மனோகரமுமான வுப்பரிகையிலே யிரு 
ந்துகொண்டு, மகா சந்தோஷப்‌ பூரிப்‌ 
போடு மதபானஞ்‌ செய்துகொண்டு, 
மனதுக்‌ இச்சையானபடி. போகங்‌ 
களை யனுபவித்துக்கொண்டிருக்தான்‌. 


அவனுக்குப்‌ பிரகலாத னென்று 
சொல்லப்பட்ட குமார னுண்டாய்‌, 
மகானுபாவனாய்‌ இருந்தான்‌. அவர்‌ 
பாலியத்திலே உபாத்தியாயர்‌ கிருகத்‌ 
இலே யிருந்து பாலியர்‌ படிக்கவேண் 
டிய படிப்பைப்‌ படித்துக்‌ கொண்டி 
ருந்து, ஒருகாள்‌ உபாத்தியாயருட 
னேகூட மத்தியயான பரவசனா யிரு 
ந்த தன்தகப்ப னண்டைக்கு வநது) 
பாதத்திலே தண்டமிட்டு நின்றார்‌. 
அந்த அசுரேசுவரன்‌ மகாதேஜசோடு 
விளங்காநின்ற அந்தக்‌ குமாரனை 
யெடுத்துக்‌ கொண்டு, சந்தோஷத்‌ 
தோடு சொல்லுகிறான்‌: “குழந்தாய்‌ 
இத்தனைநாளாய்‌ அதிக முயற்சியோடு 
உன்னுடைய குருவானவர்‌ உனக்குச்‌ 
சொல்லிக்கொடுத்த விஷயங்களிலே 
சாரமான ஒரு சுபாஷித்ததைச்‌ சொல்‌ 
அ, கேட்க விரும்புகின்றேன்‌” என்று 
சொன்னதற்குப்‌ பிரகலாதாழ்வான, 
“யா நீர்‌ கட்டளையிட்டபடிக்குச்‌ 
சமாகதசித்தனாகிச்‌ சாரபூதமாக மனதி 
லீருக்கன்ற சுபாஷிதத்தைப்‌ படிக்க 
றேன்‌ கேளும்‌” என்று சொல்லுகிறார்‌. 
ஆதிமத்தியார்த ரகிதனும்‌ அஜனுமா௫, 
விருத்தியும்‌ க்ஷ்யமு மில்லாதே சர்வ 
பூதாந்தராத்துமாவாய்‌, சிருஷ்டியாதி 
களுக்குக்‌ காரணங்களான சகலத்‌ 
அக்கும்‌ காரணமாய்‌, எப்போதும்‌ 


ஆனர்த சொரூபமாய்‌ விளங்குகிற 


http://acharya.org 


பிரகலாத சரித்திரம்‌ 19 
ய 
ஸ்ரீ அச்சுதனுக்குத்‌ தண்டஞ்‌ சமர்ப்‌ எவனாலே லோகமெல்லா முண்டா 
பிக்கன்றேன்‌” என்றிந்தப்படி படிக்க யிற்றோே, எவன்‌ விசுவமயனா யிருக்‌ 
இரணியகசிபு அந்த வார்த்தையைக்‌ கிருனோ, அந்தப்‌ பரமேசுரன்தான்‌ 
கேட்டுக்‌ கோபாவேசத்நினலே கண்‌ ஸ்ரீ விஷ்ணு என்றறியும்‌” என்று 
கள்‌ சிவந்து, உதடு அடிக்கப்‌ பயங்‌ | சொல்ல, இரணியன்‌ சொல்லுகிருன்‌ 
கரமான ரூபத்தோடு குருவைப்‌ பார்‌ | (மூடா! யோகேசுரனாக நானிருக்கப்‌ 
தீது; “ஓய்‌ கெட்ட பிராமணனே! | பரமேசுரனென்கறெ பேர்‌ வேறொரு 
துர்ப்புத்தி யுள்ளவனே | நிசாரமும்‌ | வனுக்குண்டாமோ ? நீ நாச மாறெ 
சத்தருபட்ச ஸ்தோத்திர சகெமுமான | தற்காகப்‌ பலவிதமாய்‌ என்முன்னே 
இந்தச்‌ சுலோகத்தை இந்தப்பால அன்னியனைத்‌ துதிசெய்கருய்‌'' என்று 
கனுக்குச்‌ சொல்லிக்கொடுத்து என்னை சொல்ல, பிரகலாதன்‌ ““தயித்தயேசுர 
யவமானித்தாயே"' என்று சொல்ல, | னே! பரப்பிரம பூதனான ஸ்ரீ விஷ்ணு 
அதற்கு உபாத்தியாயன்‌ அவனைப்‌ | வே எனக்கொருவனுக்கன்௮ு உமக்‌ 
பார்த்து, ((தயித்தயேசுரா | கோபம்‌ கும்‌ சகலமான பிரசைகளுக்கும்‌ 
வேண்டாம்‌, உம்முடைய குமாரன்‌ | நிலைப்படுத்துகிறவலும்‌, சிருஷ்டி.க்றெ 
கானுபதேசித்த விதமாகப்‌ படிக்க | வனுமா யிருக்கின்றான்‌, ஆகையால்‌ 
வில்லை” என்று சொன்னான்‌. அத | ஏன்‌ கோபிக்கிறீர்‌, கோபத்தை விட்‌ 
கேட்டு இரணியகசிபு பிரகலாதனைப்‌ | டுச்‌ சாந்த சித்தராக இரும்‌'' என்று 
பார்த்து, “குழந்தாய்‌ பிரகலாதா | சொன்னதற்கு, இரணியன்‌ “துர்ப்‌ 
உபாத்தியாயன்‌ தானிப்படி யுபதே | புத்தியான இந்தப்‌ பாலகனுடைய 
சிக்க வில்லையென்று சொல்லுகிறானே, | இருதயத்திலே எவனோ ஒரு பாபகர்ம 
மற்றை யார்‌ உனக்கு இப்படிப்‌ போ | முடையவன்‌ பிரவேடத்த மோகத்தை 
தித்தா?" என்று கேட்டதற்குப்‌ பிரக | யுண்டாக்கனான்‌, ஆன தனாலேதான்‌ 
லாதன தகப்பனைப்‌ பார்த்து, (ஐயா! | இவன்‌ இப்படிப்பட்ட கெட்ட வார்த்‌ 
தைகளைப்‌ பலவாகச்‌ சொல்லுகின்‌ 
ருன்‌'' என்று சொல்ல, பிரகலாதன்‌, 
(சர்வலோக வியாபகனன அந்த ஸ்ரீ 
| 
| 


எவன்‌ சர்வ பூதங்களுடைய இருதய 
தீதிலே இருக்கன்றானோ அந்த ஸ்ரீ 
விஷ்ணுவே சகல ஜனங்களுக்கும்‌ புத்‌ 
தியைக்‌ கற்பிக்கன்றவன்‌. பரமாத்து 
மாவான அந்தத்‌ தேவனையல்லாமல்‌ 


மகாவிஷ்ணு என்‌ ஸிருதயத்திலே 
மாத்திரமன்று, சமஸ்த லோகங்களி 
வேறு யார்‌ கற்பிக்கறவ னிருக்கின்‌ | லும்‌ வியாபித்து, மீர்‌ கான்‌ மற்று 
முன்‌” என்அ சொல்லக்கேட்டு, தயித்தி முள்ள சகலமான பேரையும்‌ அந்தந்தக்‌ 
யேந்திரன்‌ ௮வனைப்‌ பார்த்து (துர்‌ | காரியங்களில்‌ பிரவேசிப்பிக்கின்றான்‌'' 
புத்தியுள்ளவனே! ஜகதீசுரனன என்‌ | என்று சொன்னசைக்கேட்டு இரணி 
முன்னிலையில்‌ பயமில்லாமல்‌ எவனை | யன, தனட்ட விருந்த அசுரர்களைப்‌ 
யோ அடிக்கடிப்‌ பல விதமாகத்‌ துதிக்‌ | பார்த்து (துரரத்தமாவான இந்த 
கிறாயே, அந்த விஷ்ணுவென்கிறவன்‌ | மூடனைக்‌ குருவின்‌ இரகத்துக்குக்‌ 
யார்‌?" என்றதற்குப்‌ பிரகலாதன்‌, | கொண்டுபோய்‌ நன்றாய்‌ சிகிக்கும்‌ 
“எவனுடைய பரமார்த்த ஸ்வரூபம்‌ | படி. சொல்லுங்கள்‌, எவனோ ஒரு 
இப்படிப்பட்ட தென்று சொல்லக்‌ | துராத்துமா இவனுக்குச்‌ சத்துரு பட்‌ 
கூடாமல்‌ யோக்‌ திரர்களுக்குத்‌ | சத்தைத்‌ அதிக்கும்படி. போ இத்திருக்‌ 
தியான கம்மியமாகவே இருக்குமோ, | இன்ருன்‌'' என்று சொன்னவுடனே, 
http://acharya.org 


ஐ ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [முத 
ee 
அவ்வசுரா்‌ அந்த மகாதீமாவைக்‌ குரு : மேல்‌ பாயா இருக்கக்கடவன " என்ற 
வின்‌ ருகத்துக்குக்‌ கூட்டிக்கொண்டு சொல்லக்‌ கேட்டும்‌, அவ்வசுரரெல்‌ 
போய்‌ விட்டார்கள்‌. அவரும்‌ அங்கே லாம்‌ ஒன்றாய்ச்‌ சேர்ந்து தடி கத்தி 
குருவுக்குப்‌ பணிவிடை செய்து ) சக்கரம்‌ சூலம்‌ முதலான ஆயுதங்‌ 
கொண்டு வித்தியாப்பியாசம்‌ செய்து களினாலே வதைத்தார்கள்‌. ஆயினும்‌ 
பிரகலா தாழ்வான்‌ அவைகளினாலே 
i கொஞ்சமேனும்‌ வேதனை மல்‌ 

சிறிது காலஞ்‌ சென்ற பிறகு இர கவன பொருந்தி ன்‌ 
ணியகபு தன்குமா ரனை யழைப்பித்து, | னார்‌. அப்போது இரணியகசிபு மக 
“புத்திரனே! ஏதாகிலு மொரு சுலோ காப்‌: மார்க்க, அடா அர்ப்பற்த 
கத்தை சொல்‌" கஸ்‌ ஆன்‌ வல்‌ யுடையவனே! இனியாகிலும்‌ சத்‌ 
பட்டமும்‌. அதுவவ வறன்‌ த வைத்‌ செய்வதி னின்றும்‌ 
“ஏவனிடத்தினின அம்‌ குத | ட பவன்‌ டண்‌ ற 
பும்‌. சமஷ்டிருபனான சேஷத்திரக்கிய | யங்‌ கொடுக்கின்றேன்‌. அதிக மூடத்‌ 
னும்‌ உண்டானார்களோ, எவனிடத்தி ! தன்மையை யடையாமல்‌ சன்மார்க 
னின்‌.அம்‌ சராசராத்மகமான சகல பிர | கனா யிரு" என்று சொல்ல, பிரகலா 
பஞ்சமும்‌ ஜனித்தனவோ ஆப்பம்‌ | தாழ்வான “ஜயா | எவனைச்‌ சிந்தித்த 
பட்ட சர்வகாரணபூதனான ஸ்ரீவிஷ்ணு மாத்திரத்திலே பிறப்பு இறப்பு மூப்பு 
தே ட டை மு அண்ணனான முதலான சமஸ்த பயங்களும்‌ ஓடிப்‌ 
ஷைனி எனத து 40 | போமோ, அப்படிப்பட்ட சகல பயங்‌ 
பண்ண ஸ்ப வாதை களையும்‌ போக்கடிப்பவனான அனர்‌ 

ரப ட ௬! , க ்‌ 
ரரை அதர ழு உல்‌ பண்ட ஷ்‌ இருதயத்திலே வ்ல்க்க்க 
வதையுங்கள்‌, இவன்‌ பிழைத்திருப்ப 
தனாலே பிரயோசன மொன்றுமில்லை, 
இவன்‌ ஸ்வபக்ஷத்துக்கு ஹாநி செய்‌ 
திறவனாய்த தலைப்பட்ட படியினாலே 
இக்குலத்துக்கு ஒரு அக்கனிபோலா 
யிருக்கன்றான்‌”” என்று ஆக்கியோபித்‌ 
தான்‌. அந்தப்‌ பேச்சைக்கேட்டு அந்த 


வந்தார்‌. 


அவ 


| அக்‌ கொண்டிருக்க எனக்குப்‌ பய 
| மெங்கே யிருக்கிறது?” என்று 
சொன்னதற்கு, இரணியன்‌ மகர 
நாகங்களைக்‌ கூப்பிட்டு (ஓ சர்ப்பங்‌ 
களே! நீங்கள்‌, மிகவும்‌ தர்ப்புத்தி 
யுள்ளவனாய்த்‌ தர்ஈடக்கை பூண்ட 
இந்தப்‌ பையனை விஷச்‌ சுவாலைகள்‌ 
4 மிகுந்த உங்கள்‌ பற்களினாலே கடித்து 
அசுரர்‌ அகேகர்கூடி நானாவித ஆயு | _: ள்‌ ச ்‌ 
தங்களை எடுத்‌. துக்கொண்டு கிட்‌ இப்போதே காசமடையப்‌ பண்ணுவ 
வதைக்கும்படி. எத்தனித்தார்கள்‌, அப்‌ | 
போது பிரகலாதாழ்வான்‌ அருளிச்‌ | 
செய்கின்றார்‌: 
| 


கள்‌” எனறான்‌. அதுகேட்ட தக 
கன்‌ முதலான கொடிய மகர சர்ப்பங்‌ 
கள்‌ உக்கிரமான விஷங்களைக்‌ கக்இக்‌ 
கொண்டுவந்து அவருடைய சகல 

“(ஓ அசுரர்களே | உங்களிடத்திலே | அவயவங்களிலும்‌ கடிக்க, அந்த மகா 
யும்‌ என்னிடத்திலேயும்‌ உங்களுடைய | னுபாவர்‌ ஸ்ரீ கஇருஷ்ணனிடத்திற்‌ த்‌ 
ஆயுதங்களிலேயும்‌ ஸ்ரீமர்காராயணன்‌ | தத்தை நிறுத்தி யிருப்பதினாலே ஆனம்‌ 
பரிபூரணனாய்‌ எழுந்தருளி யிருக்கன்‌ | தப்‌ பரவசராடி, அர்த மகா வுரகங்க 
மான்‌ என்பது சத்தியம்‌, இந்தச்‌ சத்‌ | ளாலே கடிக்கப்பட்‌ டி.ருந்தும்‌ தம்‌ 
தியத்தனலே உங்களாயுதங்கள்‌ என்‌ தேகத்தையே யறியாம லிருந்தார்‌, 


http://acharya.org 


லீமசம்‌ 


அப்பால்‌ அந்த பாம்புகள்‌ இரணிய 
னிடத்திற்‌ சென்று, “மகரராசனே ! 
எங்களுடைய பற்க ளொடிந்தன ; 
முடி.யிலிருக்கு மிரத்தினங்கள்‌ வெடிக்‌ 
னெறன; படங்களிலே மகா தாப 
மொன்அண்டாயிற்று; இருதயமோ 
நடுங்குகின்‌ றது? இவ்வளவே யல்லா 
மல்‌ அந்தப்‌ பாலகனுடைய தேகத்தி 
அள்ள தோலில்‌ இஞ்சித்தாடிலும்‌ 
சேதமுண்டாகவில்லை; ஆகையாலே 
எங்களிடத்திலே நீர்‌ பிரசன்னராஇ 
இக்காரியத்தை யொழித்து, வேறொரு 
காரியத்தை எங்களுக்குக்‌ கட்டனை 
யிடும்‌” என்று சொல்லிக்கொண்டன. 


பின்பு இரணியகசிபு இக்கஜங்களைப்‌ 
பார்த்து, (ஓ இக்கஜங்களே | ஒன்றோ 
டொன்று ரெருங்கி அதிக கடினமா 
யும்‌ உக்கிரமாயுமுள்ள உங்கள்‌ தந்தங்‌ 
களினாலே என்‌ சததரு பட்சத்தலே 
கூடி வேறுபட்டிருக்கிற இந்தத்‌ 


அராத்தமாவைப்‌ பாய்ச்து சங்கரி 
யுங்கள்‌. அரணியிலே ஜனித்த அக்‌ 
கனியே அரணியைத்‌ தகிக்குமா 


போலே தயித்திய குலத்திலே ஜனித்த 
இந்த அதமன்‌ சுயகுலத்துக்கு விசை 
கரனாயிருக்கின்றான்‌”” என்று சொல்ல, 
உடனே இிக்கஜங்கள்‌ அந்தப்‌ பால 
கனைப்‌ பூமியிலே வீழ்த்திப்‌ பருவத சிக 
ரவ்களோ டொத்த தந்தங்களினாலே 
பாய்ந்து இடித்தன. பாயவே, கோ 
விந்த சரணாரவிர்த விரியஸ்த மான௪ 
னை அந்தப்‌ பாலகனுடைய மார்‌ 
பிலே பட்ட.தினுலே, அந்தத்‌ இக்கஜங்‌ 
களுடைய தந்தங்கள்‌ முறிச்து பொடி 


பீரகலாத சரித்திரம்‌ 


81 


யாய்ப்‌ போயின. அப்போது அந்த 
மகாத்தமா * பிதாவை நோக்கி, 
“தயித்தியேசுவரனே | கடி. 


னங்களான திக்கஜங்களுடைய தர்‌ 


வச்சிர 


தங்கள்‌ பட்டுப்‌ பொடியானது என்‌ 
னுடைய பலத்தினாலே அன்று, சகல 
ஆபத்துகளையும்‌ பாபங்களையும்‌ நாசஞ்‌ 
செய்யவல்ல ஸ்ரீ ஜனார்த்தன னுடைய 
ஸ்மரணத்தின்பிரபாவத்தினாலே என்று 
நினையும்‌” என்று சொன்னதைக்‌ 
கேட்டு, கோபமிகுந்த இக்கஜங்களை 
அப்பாற்‌ போக்கி, அசுரர்களைப்‌ பார்‌ 
த்து, “(தயித்தியர்களே! பாபகர்மனான 
இவனைக்‌ காலாக்கினிக்குச்‌ சமான 
மான மகா அக்கினியை வளர்த்து 
அதிலே போட்டுத்‌ தகயுங்கள்‌”” என்‌: 
அரைத்து, காற்றை கோக்க, “மாரு 
தனே! அந்த மகா அக்கினியை மகாச்‌ 
சுவாலைகொண்டு சொலிக்கப்பண்்‌ ணு” 
என்று ஆக்கியாபித்தான்‌. அந்தத்‌ 
தானவர்கள்‌ அவ்வசுரேந்திரனுடைய 
கட்டனையினாலே மலைபோல்‌ விறகு 
களைக்‌ குவித்து, அந்தப்‌ பாலகனை 
யதிலே மறையும்பழி. வைத்து, அனலை 
மூட்டிக்‌ கொளுத்தினார்கள்‌. அப்‌ 
போது பிரகலாதர்‌ தகப்பனை நோக்க, 
பிதாவே! பிரசண்டமாருதத்தினாலே 
இவ்வக்கினி 
கொஞ்சமாகிலு மென்னைத்‌ தடிக்க 


சொலிப்பிக்கப்பட்டும்‌, 


வில்லை, மேலும்‌ நான பத்துத்‌ இசை 
களையும்‌ நல்ல தாமரை மலர்களாலே 
நிறைத்து அதி சதளமாகச்‌ செய்யப்‌ 


பட்டவை போலக்‌ காண்கிறேன்‌” 


' என்ற சொல்லியருளினார்‌. 


[SS 


* பிரகலாதாழ்வான்‌, தமக்கு இப்படிப்பட்ட இம்சைகளினாலே அன்பயில்லை 


யென்று தகப்பனோடு சொன்னது தம்‌ பெருமையைக்‌ காட்டினதன்று. அவன்‌ மன 
தைத்‌ திருப்பும்‌ பொருட்டு எம்பெருமானுடைய பிரபாவத்தைக்‌ காட்டியதேயாம்‌. 
ஸ்வாமியை அப்போதப்போது பிரார்த்தித்ததும்‌ தமது உபத்திரவத்தைப்‌ போக்குவ 
தற்கன்று. எம்பெருமான்‌ ஆசிருத வாச்சலியத்தை வெளியிட்டுக்‌ காட்டி இரணியன்‌ 
முதலானவர்களுக்கு அச்சம்‌ உண்டாச்சவேண்டு மென்பத ற்கேயாம்‌. 


11 


http://acharya.org 


82 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [முத 
ப ற னை ணை கைவைக்கக்‌ 
அப்படியிருக்க, இரணியலுக்குப்‌ யுபதே௫க்கிறேன்‌ கேளுங்கள்‌. என்‌ 
புரோகிதராயும்‌ சுக்கரனுடைய குமா வசனங்களை அசத்தியமாக நினைக்க 
ரர்களாயும்‌, மகாத்து மாக்களாயு | வேண்டாம்‌. ஏனென்றால்‌, நான்‌ 
முள்ள சண்டாமர்க்கர்‌ முதலானார்‌ | பொருள்‌ முதலானவற்றில்‌ ஆசை 
கள்‌, அவ்‌ வசுரேந்தினை நல்‌ வாரத்‌ | வைத்தாவது பிரமித்தாவது உபதேசி 
தைகளினாலே துதித்து, (ஓ ௮௬ர க்க வந்தே னல்லேன்‌. ஆதலால்‌ கான்‌ 
ராசேர்தரனே | உமக்குப்‌ பிரதிபக்ஷிக | சொல்வதை நம்பிக்‌ கேளுங்கள்‌. புரு 
ளான தேவதைகளிடத்திலே இந்தக்‌ | ஜன்‌ பிறந்தவுடனே பாலியமும்‌, 
 கோபத்தைச்‌ செலுத்தவேண்டுமே |! பின்பு யவ்வனமும்‌, அதற்குமேல்‌ 
யல்லாமல்‌, சொந்த குமாரனான இம்‌ | தடுக்கக்கூடாத கழத்தனமும்‌ பெற்று, 
தப்‌ பரலகனிடத்திலே செலுத்துவது | அப்பால்‌ மிருத்தவின்‌ வச மடை 
தகுதியன்௮. இவன்‌ இனிமேல்‌ சத்‌ | வான்‌. தயித்திய பாலகர்களே | பிரா 
அரு பட்ச ஸ்துதியை விட்டுப்‌ புத்திமா | ணிகளிடத்திலே இவையெல்லா முண்‌ 
னாசூம்படி. காங்கள்‌ கற்பிக்கன்றோம்‌. | டாவது நமக்கும்‌ உங்களுக்கும்‌ பிரதீதி 
பரலியம்‌ சகல தர்க்குணங்களுக்கும்‌ | யக்ஷமாகக்‌ காணப்பட்டிருக்கின்‌ ற 
இருப்பிடமானதினலே பாலகனான | தன்றே. இம்மட்டேயன்று, மரண 
இக்‌ குமாரனிடத்திலே மிகுதியாகக்‌ | மடைக்தவனுக்குத்‌ திரும்பி ஜன்ம 
கோபஞ்‌ செய்யவேண்டாம்‌. நாங்கள்‌ | முண்டாகிறதும்‌ நிசம்‌. இவ்‌ வர்த்தத்‌ 
போதிக்கறநினாலே இவன்‌ ஹரிபத்‌ | அக்குச்‌ சுருதி ஸ்மிருதி முதலிய சாஸ்‌ 
தியை விடாதே யிருப்பானாகில்‌ இவனை | திரங்கள்‌ பிரமாணங்களாம்‌. அவை 
வதைக்கிறதற்கு துர்கிவாரமான ௧௬ | களை நீங்களும்‌ ஓதி யிருக்கிறீர்கள்‌. 
தீதியத்தை நாங்களே யுண்டாக்குகன்‌ | இந்தத்‌ தேகம்‌ பிறப்பதற்குப்‌ பூர்வ 
ரோமென்று வெகுவிதமாக வேண்டிக்‌ | ஜன்மத்திற்‌ செய்த பாப புண்ணியங்க 
கொண்டார்கள்‌. இதைக்‌ கேட்டு அந்‌ | ளோடுகூடின ஸ்திரமான ஆத்துமா 
தத்‌ தயித்தியேந்திரனும்‌ மகாக்கினி ! வையல்லாமல்‌ வேறு காரணம்‌ அகப்‌ 
மத்தியிலே போட்டிருக்கின்ற பிரக | படாமையாலே சுக்கில சுரோணிதங்க 
ளுக்கு அதிஷ்டாதாவான.ஆத்துமாவே 

| முக்கிய காரணமாம்‌. ஆகையால்‌ புரு 

| ஷனுக்குக்‌ கர்ப்பவாச முதல்‌ சரீரம்‌ 

| 


லாதாழ்வானை  அசுரரைக்கொண்டு 
புறத்திலே யிழுத்துக்கொண்டு வரச்‌ 
சொல்லி, குரு கருகத்துக்குப்‌ போகும்‌ 
படி. யாக்கியாபித்தான்‌. விழுமளவும்‌ சர்வ ௮வஸ்தையிலும்‌ 
அதுக்கமேயென்று நினையுங்கள்‌. ௮ன்ன 
பானாதிகளாலே பசியும்‌ தாகமும்‌ தீரு 
மணி, குரு இருகத்திலே வசித்துக்‌ | இறதும்‌, ௮ந்தந்த வுபாயங்களினாலே 
கொண்டிருக்கையில்‌, உபாத்தியாயர்‌ | €தவுஷ்ணதி உபத்திரவங்கள்‌ விலகு 
படிப்பியாத தருணங்களிலே தம்‌ | இறதும்‌, ௬கமென்று நினைக்கின்றது 
மோடுகூடப்‌ படிக்கின்ற தயித்திய | அவிவேகம்‌, எப்படி யென்றால்‌, 
பாலர்களை யழைத்து வைத்துக்‌ | அன்னபானாதிகளைச்‌ சம்பா இக்கிறதற்‌ 
கொண்டு, கடைத்தேறுகற மார்க்க ! காகச்‌ செய்யும்‌ பிரயாசத்தினாலே யுண்‌ 
மான ஞானத்தை உபதேகித்துக்‌ | டாறெ துக்கங்கள்‌ சொல்லத்‌ தரமா. 
கொண்டுவந்தார்‌. ₹! ஓ தயித்திய பால | இந்த அனனாதிகளே அஜீர்ணமான 
கர்களே | பரமார்த்தமான விஷயத்தை | போது எத்தனை துக்க ஹேதுவா 


அப்பால்‌ அர்த மகாபாகவத கொ 


http://acharya.org 


பிரகலாத சரித்திரம்‌ 


ஜ்‌ 


கின்றன. இதற்குத்‌ திர்ஷ்டாந்தம்‌ 
பாருங்கள்‌, வாத தோஷங்களினாலே 
மரத்திருக்கிற அங்கங்களுடையவர்க 
ளாய்‌, வருத்தத்தினாலே தேகசவுக்கி 
யம்‌ விரும்புறெவர் களுக்கு உடம்பைக்‌ 
குத்தி ந௬க்குவதும்‌ அடிப்பதும்‌ ௬௧ 
கரமாக இருக்கின்றன. காம மோகார்‌ 
தர்களான ஜனங்களுக்கு ஊடலில்‌ 
காமினீ சரணதாடனமும்‌ ௬கமாய்க்‌ 
காணும்‌, இப்படி. துக்க ஏதுக்களில்‌ 
சுகப்பிராந்தி யுண்டாயிருக்கிறதைக்‌ 
கண்டீர்களே. இப்படியே மாமிச 
சிலேஷ்ம மலமூத்திராதி மயமான 
தேகத்தில்‌ சவுந்தரிய சவுகுமார்ய சவு 
ரப்பிய காந்திமுதலான குணங்களுண்‌ 
டென்று நினைப்பதும்‌ பிராந்தியே யல்‌ 
லாமல்‌ வேறன்று. ரத்த மாம்ச கலே 
ஷ்ம மல மூத்திர மச்ச ஸ்ராயு அஸ்திக 
ளின்‌ சமுகமாகயிருக்றெ தேகத்திலே 
பிரீதி வைக்கிறவன ஈரகத்திலேயும்‌ பிரீ 
. இவைக்கலாம்‌. குளிரினாலே அக்னி 
யும்‌, தாகத்தினாலே தண்ணீரும்‌, பசியி 
னாலே அன்னமும்‌, சுகமாகத்‌ தோன்‌ 
அ இன்றன. சயித்தியமுர்‌ தாகமும்‌ 
பசியு மில்லாதபோ அ அக்கினியும்‌ உத 
கமும்‌ அன்னமும்‌ அக்க ஹேதுக்களா 
யிருக்கும்‌. ஓ பிள்ளைகளே! புருஷன்‌ 
்‌ எவ்வளவாய்த்‌ தனதானிய ரத்தினாதிக 
ளைப்‌ பரிக்கிரகிக்கின்றானோ அவ்வளவும்‌ 
தஅக்கமென று நினைக்கவேண்டும்‌. மனி 
தன்‌ மனதுக்குப்‌ பிரியங்களான புத்‌ 
திர மித்திரகளத்திரா த 
ளெத்தனை சம்பாதிக்கின்றானே அத்த 
னையும்‌ அவனுடைய இருதயத்திலே 
தைத்த ஆணிகள்‌ போலிருக்கும்‌. பூரு 
ஷன்‌ எத்தனை தூரத்திலே யிருந்தாலும்‌ 
அவனுடைய இருதயத்திலே யிருக்கிற 
தன தானிய ரத்தனாதிகள்‌ நாசமும்‌ 
அக்கினிபாதையும்‌ சோரபயமும்‌ மில்‌ 
்‌ லாமல்‌ ஸ்திரமாய்ப்‌ பாதித்துக்கொண் 


டே யிருக்கன்றன. ருகத்தில்‌ 


சம்பந்தங்க 


சோராதிபய மில்லாமலிருர்தாலும்‌, 
இருதயத்தில்‌ பொருளினிடத்துப்‌ பிரே 
மையினாலே யுண்டாய்க்‌ 
கொண்டே யிருக்கின்றன. 


அவை 
மேலும்‌ 
ஜன்மிக்கிறபோது அனுபவிக்கிற துக்‌ 
கத்தைப்போலே மரணத்திலேயும்‌ துக்‌ 
கம்‌ உண்டாகின்றது. பின்பு யம 
வாதனையிலேயும்‌ மறுபடி. கர்ப்ப பிர 
வேசத்திலேயும்‌ மகா துக்கமே யுண்‌ 
டாம்‌. காப்பவாசத்திலே லவலேச 
மாத்திரமாகிலும்‌ சுகமுண்டா யிருக்கு 
மென்று தோன்றினால்‌ சொல்லுங்கள்‌. 
ஆன அபற்றி சுகமில்லை. 
ஆகையாலே ஐகமெல்லாம்‌ அக்க மய 
மாக இருக்கின்றன. இப்படி. சகல 
அக்கங்களுக்கு மிருப்பிடமான சம்‌ 
ஸ்ரீமந்‌ 
னொருவனே கடக்கப்பண்ணுகிறவன்‌. 
உங்களுக்குச்‌ சத்தியமே சொன்‌ 
னேன்‌. நாம்‌ பாலி.பரானதினைலே 
விரத்திமார்க்கத்துக்கு அதிகாரிகளல்‌ 
லே மென்று நினைக்க வேண்டாம்‌. 
பாலிய யவ்வன ஜராமரணாதி அவஸ்‌ 
தைகள்‌ தேகத்துக்கே யல்லாமல்‌ ஆக்‌ 
துமரவுக்கில்லை. சரீரத்திலே ஆத்துமா 
ஜனன மரணாதி ரதெனாய்‌ சாசுவதனா 
யிருக்கின்றான்‌. உலகத்தில்‌ புருஷன்‌, 
பாலியஞ்‌ சென்ற பிறகு யவ்வனத்‌ 
திலே ஆத்துமாவுக்கு இதஞ்‌ செய்து 
கொள்ளுகின்றேனென்றும்‌, யவ்வன 
த்தை யடைந்திருக்கிறபோது வார்த்த 
கத்திலே சிரேயசான ஞானத்தைப்‌ 
பெற்றுக்‌ கொள்ளுவே னென்றும்‌, 
நினைப்பான்‌, அப்பால்‌ வயது முதிர்ந்து 
மூப்புவந்து இந்திரியங்கள்‌ பலஹீணப்‌ 
பட்டுப்போன வளவில்‌ இனிமே 
லென்ன செய்வேன்‌, திடகாத்திரனாக 
இருந்தபோதே ஆத்தும இதஞ்செய்து 
கொள்ளாமல்‌ மூடனாய்ப்போனேனே 
யென்று சோடப்பான்‌, இப்படி. 
யே யல்லாமல்‌ துராசார மோ௫தனாகி 


எங்கும்‌ 


சாரசாகரத்தை நாராயண 


http://acharya.org 


84 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [முத 
ர கான கா த கக கா சை 

ஒருகாளும்‌ சரேயசான மார்க்கத்து ; கள்‌ உச்‌விப்பார்கள்‌. சர்வ பூதார்‌ 
க்கு அபிமுக னாகமாட்டான்‌. எப்படி ்‌ தர்யாமியான நாராயணனிடத்திலே 
யென்றால்‌ கரனாவித இரீடா விசேஷக்‌ ; மித்தரயாவமான புத்தி உங்களுக்கு 
களினாலே பாலியமும்‌, சந்தன குசும ; உண்டாகக்கடவது. அவனுக்கு லீலா 
வனிதாதி போக பரவசத்தினாலே யவ்‌ ! சாதனங்களான சேதனங்க ளிடத்‌ 
வனமும்‌, அசத்தியிாலே வார்த்திக இல்‌ சரேகஞ்செய்யுங்கள்‌. அதனாலே 
மும்‌, போக்கிக்கொண்டு அஞ்ஞானி : மோகாதி சகல இலேசங்களும்‌ வில 
கள்‌ தங்களரயுசை வியர்த்த மாக்கு கும்‌. * ஆத்தி யாத்துமிகா தி தாபத்திர 
இன்றார்கள்‌. ஆனதனாலே கங்கா பிர ! யத்தினாலே ஜகமெல்லாம்‌ துன்பப்பட்‌ 
வாகத்திலிருந்தபோதிலும்‌ வண்ணான்‌; , டிருக்கையாலே, மிகவும்‌ இரங்கவே 
தாகமெடுத்தபோது தண்ணீரைக்‌ ! ண்டிய பிராணிகளிடத்திலே தெரிந்த 
குடியாமல்‌ இந்த வஸ்திரந்‌ தோய்த்தா | வனாயிருந்தால்‌, எவன்‌ துவேஷத்தை 
கட்டும்‌, இந்த வஸ்திர்‌ தோய்த்தா | வைப்பான்‌. ஒருவேளை சகல பிராணி 
கட்டு மென்று காலம்‌ போக்குவது | களும்‌ செல்வம்‌ கல்வி பலம்‌ முதலான 
போலவும்‌, செம்படவன்‌, இந்த மீன்‌ | வைகளாலே தனனைக்காட்டிலம்‌ ௮தி 
பிடித்தாகட்டும்‌, இந்த மீன்‌ பிடிக்தா | கமாயிருக்‌கிறதாகவும்‌, தானொருவனே 
கட்டும்‌ என்அ பொழுது போக்குவது  அப்படியல்லாமல்‌ சத்தியீனனா யிருக்‌ 
போலவும்‌, பிற்காலத்தை நினைத்துப்‌ | இறதாகவும்‌ நினைத்தானானால்‌, அப்போ 
பருவத்தை வீண்போக்க லரகாது. | தும்‌ துவேஷஞ்‌ செய்யாமல்‌ சந்தோ 
பாலிய யவ்வன ஜராமரணாதி யவஸ்தை ஷப்படவேண்டும்‌, துவேஷஞ்‌ செய்‌ 
கள்‌ சரிரத்துக்கே யல்லது ஆத்துமா | தால்‌ கிடைப்பது ஹானியே. ஆனத 
வுக்கில்லை யென்று நினைத்து, விவேக னாலே பிராணிகளிடத்தில்‌ மாச்சரியஞ்‌ 
முடையவர்களாய்‌ நீங்கள்‌ ஆத்துமா | செய்யலாகாது. சிலர்‌ விண்‌ மாச்சரி 
உச்‌சீவிக்கும்படியான எத்தனஞ்செய்‌ | யத்தனா/லே தன்னிடத்தில்‌ துவேஷத்‌ 
யுங்கள்‌. இர்தப்படி விரத்திமார்க்கத்‌ தைச்‌ செய்தால்‌ விவேகியானவன்‌,; 
தை விசதமாக உங்களுக்கு உபதே ஜயோ! அவர்கள்‌ அஞ்ஞானக்கடலில்‌ 
சத்தேன்‌. இது அசத்தியமென்‌ மு நினை ௮மிழ்க்திருக்கிறார்களே, என்றைக்குக்‌ 
யாதேயுங்கள்‌. சர்வப்‌ பிரகாரத்திலே கடைத்தேறுவார்கள்‌ என்௮ இரங்க 
யும்‌ சம்சார பந்த மோசனனான ஸமம்‌ வேண்டும்‌. சிறுவர்களே! இவ்விதமாக 
நாராயணனை நினையுங்கள்‌. அவ்‌ வெம்‌ மயித்திரி, கருணை, முதிதை, உபே 
பெருமானை ஸ்மரிக்கிறதற்குப்‌ பிரயாச | க்ஷ என்கிற மனத்தெளிவின்‌ கார 
மென்ன. ஸ்மரித்தமாத்திரத்திலே சகல | ஊஊ ங்களை மத்திமாதிகா ரிகளுடைய மத 
பாபங்களும்‌ நாசமாய்‌, சகல ௬பங்‌ | த்தை யனுசரித்து உங்களுக்குச்‌ 
களு முண்டாம்‌. ஆதலால்‌ எப்போ சொன்னேன்‌. மத்திமாதிகாரிகள்‌ யா 
தும்‌ அவனை ஸ்மரித்து மகாத்துமாக்‌ சென்றுல்‌ சனாகுத்தை ல்க 


ர 


ய்‌ ட பயனை வயம்‌ 


* ஆத்தியாத்துமிகம்‌, ஆதிதெய்விகம்‌, ஆதிபவுதிகம்‌ என்று மூன்று த்க்‌ 
உண்டு. ஆத்தியாத்‌ தமிகமாவது: தன்னைப்பற்றியுண்டாவ த. ௮) ஆத்துமாவைப்பற் 
நியும்‌ தேகத்தைப்பற்றியும்‌ இருவசைப்பட்டிருக்கும்‌. ஆதிதெய்விகமாவது! தெய்வச்‌ 
தைப்பற்றியுண்டாவது. ஆதிபவுதிகமாவது: இவ்வுலகத்திற்‌ சராசரங்களைப்‌ பற்றியுண்‌ 
"டாவது. இவற்றை 86-வது பச்கத்தில்‌ சலாவ து வரியில்‌ தேவ என்பது தொடங்கு 
விரித்திருப்பது சாண்ச, 


http://acharya.org 


லம்சம்‌] பீரகலாதர்‌ குருபுத்திரரைக்‌ காததது 85 


சொரூபமாக நினையாமல்‌ வேறாக 
நினைக்கற சாங்கியர்‌, உத்தமாதிகாரி 
களுக்கு ஆனகாரியத்தைச்‌ சுருக்க 
மாகச்‌ சொல்லுகின்றேன்‌ கேளுவ்‌ 


கள. 


“சகல பிரபஞ்சமும்‌ சர்வாத்துமா 
வான ஸ்ரீம்‌ நாராயணனுடைய சொ 
ரூபமென அ நினைத்த, ஞானமுள்ளவர்‌ 
கள்‌ சகல பூதங்களையும்‌ தன்னைப்‌ 
போலே அபேதமாக நினைக்கவேண்‌ 
டும்‌, ஆனதினாலே நானும்‌ நீங்களும்‌ 
௮௬ர சுபாவத்தைவிட்டு மகா ஆனந்‌ 
தத்தைப்‌ பெறும்‌ பொருட்டு எத்தனஞ்‌ 
செய்வோம்‌. சூரியன்‌, சந்திரன்‌, அக்‌ 
கினி, வாயு, இந்திரன்‌, வருணன்‌, மே 
கம்‌ முதலானவர்களாலே ஒருபேறு 
மில்லை. ஆகில்‌ என்னசெய்யவேண்டுவ 
தென்றால்‌ தேவ அசர யக்ஷ ராக்ஷச 
கின்னர பன்னகாதிகளாலேயும்‌, மனு 
ஷ்ய பசு பக்ஷி மிருகங்களாலேயும்‌, 
அதிசார ஜ்வர குல்மாதி மகாரோகங்க 
ளாலேயும்‌, ராக துவேஃ லோப மோக 
மத மாச்சரியங்களாலேயும்‌, எது 
நாசஞ்செய்யப்படாததோ, அப்படிப்‌ 
பட்ட பரமாநந்தத்தைப்‌ பெற ஸ்ரீ 
்‌. கேசவனுடைய இருவடி.களிலே இரு 


தயத்தை நிறுத்தவேண்டும்‌. அதனால்‌ 


: சுகமாயடையலாம்‌. ஆதலால்‌, ௮சார 


~~ 


மான சம்சரர மார்க்கத்திலே யுண்டா 

கிற தேவமனுஷ்யாதி சரீரங்களுக்கு 

உரிய சொர்க்காதி போகங்களுக்கு 

ஆசைப்படவேண்டாம்‌. உங்களுக்கு 

நான்‌ வலுவிலே வந்து ஈன்மை சொல்‌ 

அகின்றேன்‌. சர்வ பூதங்களிடத்திலே . 
யும்‌ சமத்துவ புத்தியைப்‌ பண்ணுங்‌ 

கள்‌. சர்வ பூத சமத்துவந்தான்‌ ௮௪௬ 

தனுக்கு ஆராதனமாகும்‌. சர்வேசுர 

னை அந்த எம்பெருமான்‌ பிரசன்ன 

லை துர்லபமான அர்த்தமென்ன 

இருக்கின்றது. ஆனாலும்‌, தர்மார்த்த 

காமங்களைப்‌ பிரார்த்திப்பது நல்ல 

தன்று, ௮வை அற்பங்கள்‌. ௮வைகளி 

னாலே பிரயோசன மென்ன. மோட்‌ 

சத்தையும்‌ விரும்பவேண்டாம்‌. ஏனெ 

னில்‌ ஈன்றாய்ப்‌ பழுத்த மாமரத்து னடி 

யைச்‌ சேர்ந்தவனுக்குத்‌ தற்செய 

லாய்ப்‌ பழம்‌ இடைக்குமாபோலே 

பரப்பிரமமான அனந்தனென்றெ மகா 

கல்ப விருக்ஷத்தை ஆசிரயித்தவனுக்கு 

மோக்ஷானந்த மென்றெ பலம்‌ தன்‌ 

கடையே கிடைக்கும்‌. சந்தேகமில்லை”? 
என்று பிரகலாதாழ்வான்‌ அருளிச்‌ 
செய்தனர்‌. 


பதினேழாமத்தியாயம்‌ முற்றிற்று. 
ட்ட அனை 
பதினெட்டாம்‌ அத்தியாயம்‌ 


பிரகலாதர்‌ குருபுத்திரரைக்‌ காத்தது 


ஸ்ரீ பராசர மகாரிஷி மேலுஞ்‌ 
சொல்லுகின்றார்‌; அப்புறம்‌ அசுரர்‌ 
புத்திரர்கள்‌ பிரகலாதருடைய உபதே 
சத்தைக்‌ கேட்டு, இரணியகசிபுவின்‌ 
ஆக்கனைக்குப்‌ பயப்பட்டு, அவர்‌ சொ 
ன்ன வசனங்களை யெல்லாம்‌ அந்த 
அசுரேசுவரனுக்குச்‌ சொல்வித்தனர்‌. 


அசுரேந்திரன்‌ கோபமடைந்து, தனக்‌ 
குப்‌ பாகஞ்‌ செய்வோரை யழைத்து, 
“ஓ பாசகர்களே! இந்த மந்த புத்தி 
யான என்‌ குமாரன்‌, தான்‌ சத்துரு 
பக்ஷத்தைச்‌ சேர்ந்து கெட்டுப்போன 
துமல்லாமல்‌ மற்றுமுள்ள பேருக்கும்‌ 
அனமார்க்கமான வுபதேசஞ்‌ சொல்‌ 


http://acharya.org 


86 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [முத 
அ அ வ வவபவபவவபவபவபபப। டட்டட்டட்யயயயயயயயயயயயயயயயயயயயயமமயயயய 
லிக்‌ கெடுத்துக்‌ கொண்டிருக்கெறான்‌ , | வானை அணுட வணக்கத்தோடு கிற்கிற 
ஆகையால்‌ இவனைத்‌ தாமதமில்லாமல்‌ | ௮ம்‌ மகாத்துமாவைப்‌ பார்த்து பிரிய 
சங்கரிக்கவேண்டும்‌, ஆனதால்‌ இவ | மாகவும்‌ மிருதுவாகவும்‌ சொல்லுகன்‌ 
னறியாதபடி போசனங்களிலெல்லாம்‌ | றார்கள்‌. 
ஆலகால மென்றெ மகர விஷத்தைக்‌ 
கலந்து இவனுக்குக்‌ கொடுத்‌ அவிடுங்‌ “இறுபிள்ளாய்‌! திரிலோக விக்கி 
கள்‌. இர்தக்‌ காரியத்தைக்‌ குறித்துச்‌ | யாதமான பிரமகுலத்திலே பிறந்து, 
சந்தேகப்பட வேண்டாம்‌” என்று தயித்தயேந்தினான இரணியகசிபுவுக்‌ 
ஆக்யொபித்தான்‌. அவர்களும்‌ அப்‌ கூத்‌ தனயனான வுனக்கு எந்தத்‌ தேவ 
படியே விஷங்‌ கலந்த அன்னத்தை தைகளினாலேதான்‌ என்ன .ஆகவேண்‌ 
அவருக்குக்‌ கொடுத்தார்கள்‌. அந்த 
மகானுபாவன்‌ இதை யறிந்து மனதில்‌ 
யாதொரு வேறுபாடு மில்லாதவராய்‌ | களுக்கு முன்‌ பிதாவே அதிபதியான 
தினாலே நீயமப்படியே சகல லோகாதி 
| 
| 
| 
| 


டியது? அந்த அனந்தனலேதான 
என்ன பிரயோசனம்‌? சகல லோகன்‌ 


அனந்தன்‌ என்கிற திவ்விய ஈாமதே 
யத்தனால்‌ அர்த அன்னங்களை யெல்‌ | பதியா யிருக்கலாம்‌; ஆன தினாலே சத்‌ 
| அருபக்ஷ ஸ்தோத்திரத்தை விட்டுவிடு. 

சகல ஜனங்களுக்கு உன பிதாவே 


லாம்‌ அபிமந்திரித்துச்‌ சந்தோஷமாய்‌ 

அமுது செய்தார்‌. 

! பூசிக்கத்தக்கவனாயும்‌, பரம குருவாயு 

| மிருக்கன்றார்‌; ஆனபடியிஞலே, இப்‌ 
போது நீ அவருடைய ஆக்கனையைப்‌ 


ஸ்ரீ அனந்த நாமோச்சாரண பிரபா 
வத்தினாலே அந்த விஷம்‌ கிர்வீரியமாக), 
அவருடைய உதரத்தில்‌ ஜீர்ணமாய்‌ | பரிபாலனஞ்‌ செய்வதே நியாயம்‌” 
விட்டது. பின்பு அந்தப்‌ பாசகர்‌ | என்று புரோகிதர்‌ சொன்னதற்குப்‌ 
அந்த மகாவிஷம்‌ அவருக்கு ஜீர்ணமா | பிரகலாதர்‌, “(மகரத்துமாக்களே! உங்‌ 
னதைப்‌ பார்த்து, மகா பயம்‌ பிடித்த | கள்‌ வசனங்க ளெல்லாம்‌ பெரும்பா 
வர்களாய்‌ தயித்தியேர்திரன்‌ சமுக | லும்‌ நிசந்தான்‌. மூன்று லோகத்திலே 
மடைந்து கும்பிட்டு, “£ தானவேந்திர யும்‌ பிரமபுத்தரனான மரீசியின்‌ வமிசம்‌ 
னே! அதிபயங்கரமான மகாவிஷத்தை 
அனனத்தோடே கலந்து வைத்தோம்‌, | 
உன்‌ குமாரனான பிரகலாதன்‌ அதைப்‌ | 
போசனம்‌ பண்ணி ஜீர்ணமாக்கிக்‌ | தேஜோபல பராக்கிரமங்க ரூண்டான 


பாவனமென்று சொன்னது சரிதான்‌. 
என்‌ தகப்பனை இரணியகசிபு லோ 
கங்களுக்கெல்லாம்‌ மேன்மையான 


கொண்டான்‌” என்று சொல்லக்‌ | வனென்டிறதும்‌ சரிதான்‌. தகப்பனே 
கேட்டு, இரணியன்‌ அதிவுக்ரெமடைம்‌ | பரமகுருவென்கிறதும்‌ நியாயமான 
அத்‌ தன்‌ புரோடுதர்களை யழைப்பித்து | தான்‌. நான்‌ அப்படிப்பட்ட தகப்ப 
“புரோகிதர்களே விரைவில்‌ அந்தத்‌ | னிடத்திலே இஞ்ரித்தாலும்‌ அபரா 
அர்மார்க்கப்‌ பையலைக்‌ கட்டிக்‌ | தஞ்‌ செய்தேனில்லை அது அப்படி. 
கொண்டுபோய்‌, உங்கள்‌ மர்திரபலத்‌ யிருக்கட்டும்‌, நீங்கள்‌ அனந்தனாலே 
தினாலே பயங்கரமான கஇிருத்தியையை | பிரயோசன மென்னவென்று சொன்‌ 
யுண்டாக்கிச்‌ சீக்செத்தில்‌ சங்காரஞ்‌ | னீர்களே, இப்படி பிராக்யெர்‌ சொல்‌ 
செய்யுங்கள்‌” என்று ஆக்கியாபித்‌ | லார்கள்‌. இந்த வசன மொன்றுதான்‌ 
தான்‌. அந்தப்‌ பிராமணர்கள்‌ ஆக்கனை | பொருளில்லாதது'” என்று சொல்லி, 


யைச்‌ சிரமேற்கொண்டு, பிரகலாதாழ்‌ | அவர்கள்‌ ஆசாரியர்‌ என்பதை 
http://acharya.org 


லம்சம்‌] 


பிரகலாதர்‌ குருபுதீதிரரைக்‌ காத்தது 


நினைத்து மற்றொன்றுஞ்‌ சொல்லாமல்‌ 
சற்று கநேரஞ்‌ சும்மாவிருக்து அப்பால்‌ 
கொஞ்சஞ்‌ சிரித்துக்‌ கொண்டு அவர்‌ 
களைப்‌ பார்த்துச்‌ சொல்லுனெறார: 
“உபாத்தியாயரே | ௮ரந்தனாலே பிர 
யோசனமென்ன வென்று சொன்ன 
வாக்கியம்‌ மகா நேர்த்தியா யிருக்கின்‌ 
றது! என்னுடைய ஆசாரியர்களே ! 
அநந்தனாலே காரிய மென்னவென்று 
சொன்னது மிக நன்றா யிருக்கனெற து; 
நான்‌ சொல்வதினாலே மனதில்‌ கிலே 
சம்‌ வேண்டாம்‌; அநந்தனாலேயா 
கிற பிரயோசனத்தைச்‌ சொல்லுகின்‌ 
றேன்‌ கேளுங்கள்‌ ; தர்மார்த்த காம 
மோட்ச மென்கிற இந்நான்கும்‌ புரு 
ஷார்த்தமென்ற௮ுசொல்லப்படுமே, அந்‌ 
தச்‌ சதுர்வித புருஷார்த்தங்களு மெவ 
னாலேயுண்டாமோ, அந்த அநந்தாலே 
பிரயோசனமென்னவென்றுசொன்ன 
வசனங்களை நான்‌ எப்படி யங்க 
கரிப்பேன்‌ ? மரீசி முதலானவர்களும்‌ 
தகஷர்‌ முதலானவர்களும்‌ மற்றுமுண்‌ 
டாகிய பெயர்களும்‌ அநந்தனை யாரா 
தித்து, அவ்‌ வநந்தனுடைய கிருபையி 
னாலே தர்மார்த்த காமங்களிலே அவ 
ரவர்‌ விரும்பியதைப்‌ பெற்றார்கள்‌ ; 
தத்துவக்‌ க்யானிகளான மகாத்துமாக்‌ 
கள்‌ ஞான நகிஷ்டையினாலே அந்த 
எம்பெருமானை ஆராதித்துச்‌ சமுசார 
பந்தத்தி னின்றும்‌ விடுபட்டவராய்‌ 
மோக்ஷ மடைந்தார்கள்‌; சம்பந்துக்‌ 
கும்‌ ஐசுவரியத்தும்‌ பெருமைக்கும்‌ 
சந்தான லாபத்துக்கும்‌ ஈல்ல காரியத்‌ 
துக்கும்‌ மோக்ஷத்துக்கும்‌ ஒன்றா 
லேயே பெறத்தக்க காரணமெது 
ட வென்றால்‌ ஸ்ரீ ஹரியினுடைய : ஆரா 
தனமேயாம்‌. 
காமங்களும்‌ மோக்ஷமும்‌ எவனிடத்தி 
னின்றும்‌ பெறப்படுமோ அப்படிப்‌ 
பட்ட ௮னந்தனாலேயும்‌ என்ன என்ன 
வென்தறீர்களே; ஓ பிராமணர்களே | 


i 
eR வளவள வளைவாக வனவள வவக 


இப்படி. தருமார்த்த | 


87 


இதென்ன நியாயம்‌! இன்னமும்‌ நான்‌ 
பல பல வார்த்தை சொல்வதில்‌ பிர 
யோசனமென்ன ? நீங்க ளெனக்கு 
ஆசாரியர்கள்‌. ஆனதினாலே சங்கை 
யில்லாமல்‌ பொல்லாதாகிலும்‌ நல்ல 
சொல்‌ 
அங்கள்‌. எனக்கு அதனாலே விசேஷ 
இந்த அற்ப 
மான விவேகந்தான்‌ இருக்கும்‌. இனி 
என்‌ அபிப்பிராயத்தை விரிவாய்ச்‌ 


தாலலும்‌ யதேச்சையாகச்‌ 


முண்டாகமாட்டாத. 


சொல்லியென்ன ? முடிவான சித்தார்‌ 
தஞ்‌ சொல்லுகிறேன்‌. அந்த ஸ்ரீமந்‌ 
நரராயணனே கர்த்தாவும்‌, வளர்க்கிற 
வனும்‌, சங்கரிக்கிறவனும்‌, லோகநாத 
னும்‌, சகலத்தின்‌ இருதயத்திலிருப்‌ 
பவனும்‌, சகலத்தையும்‌ அனுபவிக்கிற 
வனும்‌, அனுபவிக்கப்‌ படுகறவனுமே 
யல்லாமல்‌ வேறொருவனு மன்று. இப்‌ 
படி. நான்‌ பாலியத்தினவலே உங்களி 
டத்தில்‌ சொன்னதைப்‌ பொறுத்தருள 
வேண்டும்‌” என்று பிரகலாதர்‌ சொன்‌ 
னதைக்‌ கேட்டு, ௮௬ர புரோகிதர்கள்‌ 
அவரைப்‌ பார்த்து “பாலகனே! இனி 
மேல்‌ நீ இப்படி. சத்துருபக்ஷ ஸ்தோத்‌ 
தரமான வார்த்தைகளைச்‌ சொல்ல 
மாட்டா யென்று நினைத்து மகா 
அக்கினி மத்தியிலே தூக்கப்பட்டுக்‌ 
கொண்டிருந்த உன்னைப்‌ புறத்தே 
இழுக்கச்‌ செய்தோம்‌. மூடனாகை 
யாலே அதை நீ அறியாமல்‌ மறுபடியு 
மிப்படி பேசுகின்றாய்‌. இனி நீ மூடத்‌ 
தனமான இப்படிப்பட்ட பிடிவாதத்‌ 
தை விடாம லிருப்பையேயானால்‌ இரு 
த்ீதியையை யுண்டாக்கி, கூணமாத்தி 
ரத்திலே உன்னை நாசம்‌ பண்ணுடி 
கிறோம்‌” என்றதற்கு பிரகலாதாழ்‌ 
வான்‌ சொல்லுகின்றார்‌. 

ஓ பிராமணர்களே | ஒருவனாலே 
யொருவன்‌ ரட்சிக்கப்‌ படுகிறது 
மில்லை. சங்கரிக்கப்‌ படுகிற துமில்லை. 
அவனவன்‌ தன்‌ தன்‌ சதா சாரத்தி 


http://acharya.org 


58 ஸ்ரவிஷ்ணுபுராணம்‌ 
னாலே தன்னை ரகஷித்துக்‌ கொள்ளுகின்‌ ஓ சர்வவியாபகனே | ஜகத்ரூப 
றான்‌. துராசாரத்தினாலே நாசப்படுத்‌ னே! ஜகத்‌ கர்த்தாவே! ஜனார்த்த 
திக்‌ கொள்ளுகின்றான்‌. நற்‌ கருமத்தி ! னனே ! கடினமான மந்திராக்கினியி 
னாலே சகல பலங்களும்‌ சற்கதியு னாலே தகிக்கப்படுறெ இந்தப்‌ பூசுரர்‌ 
முண்டாகின்றன. ஆன தினாலே சர்‌ களை ரகஷித்தருளவேண்டும்‌. சர்வ 
வப்‌ பிரயத்தனத்தினாலேயும்‌, சற்கரு ! பூதங்க ளிடத்திலேயும்‌ ஜகத்குருவான 
மமே செய்யவேண்டும்‌ ”” என்று ஸ்ரீவிஷ்ணுவே வியாபித்‌ இருக்கிற 
உரைத்ததைக்‌ கேட்டு தயித்தியப்‌ ! னென்பது சத்தியமானால்‌ இந்தப்‌ 
புரோகிதர்கள்‌ கோபாவேச மடை ! புரோகிதர்கள்‌ பிழைக்கக்கடவர்கள்‌, 
ந்து, சுவாலாமாலைகளாலே மிக : ஸ்ரீ விஷ்ணுவே யாரிடத்திலும்‌ பிரி 
வும்‌ பயங்கரமான முகத்துடனே | யாம .லிருக்கிறவனென்று நினைத்து 
காணப்பட்ட ஒரு இருத்தியையை | சத்தருபசஷத்திலேயும்‌ துவேஷ மில்‌ 
யுண்டாக்‌இப்‌, பிரலாகதர்‌ மேலே ஏவி லாம லிருப்பேனானால்‌ இந்தப்‌ பிராம 
னர்கள்‌. அது பூமி நடுங்கும்படி | ணர்கள்‌ பிழைக்கவேண்டும்‌. கான்‌ 
பாதங்க’ளை யெடுத்து வைத்துக்‌ | என்னைச்‌ சங்கரிக்க வந்த தயித்திய 
கொண்டு ரவுத்திராகாரமாக வந்து, | ரிடத்திலேயும்‌, விஷமிட்ட சுயம்பா 
சூலத்தனலே அந்தப்‌ பாலகனுடைய | இய ளிடத்திலேயும்‌, அக்கினி கொளுத்‌ 
வக்ஸ்தலத்திலே குத்திற்று, அந்தச்‌ | இன தானவர்களிடத்திலேயும்‌, தந்தங்‌ 
சூலம்‌ அவருடைய மார்பிலே பட்ட | களாலே பிடித்துக்‌ குத்தின திக்கஜங்க 
மாத்திரத்திலே ஒடிந்து தரையில்‌ | ளிடத்திலேயும்‌, விஷங்‌ கக்கிக்கொண்டு 
விழுந்து பொடிப்‌ பொடியாய்ப்‌ | கடித்த சர்ப்பங்களிடத்திலேயும்‌, ரே 
போயிற்று. மயித்திரேயரே! பகவா | இதரிடத்திலேயும்‌, சமமான புத்தி 
னாய்‌ ஐஜகதீசுவரனுமான ஸ்ரீ ஹரி | யுடையவனாகவே யிருந்து எங்கும்‌ ஒரு 
எங்கே பிரியாமலிருப்பனோ, அங்கே | திங்கும்‌ நினையா மலிருந்தேனானால்‌, அர்‌ 
வச்சிராயுதமானாலும்‌ பொடியாய்ப்‌ | தச்‌ சத்தியத்தினாலே இந்த அசுர புரோ 
போமென்றால்‌, சூலத்தின்‌ கதையைக்‌ | இதர்கள்‌ பிழைத்துச்‌ சுகமாக யிருக்க 
கேட்க வேண்டுமோ? இந்தப்படி ' வேண்டும்‌” என்று பிரார்த்தித்து 
இருத்தியைவந்து ஒன்றுஞ்‌ செய்ய ' ௮னுக்கரஇத்தார்‌. அதனாலே அந்தப்‌ 
மாட்டாதே இரும்பிப்போய்க்‌ குற்ற ' பூசுரர்கள்‌ வேதனையொழிர்து சந்தோ 
மில்லாத விடத்திலே தன்னை யேவின ; ஷத்தை யடைந்து, வணக்கமாய்‌ நிற்‌ 
கஸல்‌" த வதர இற பிரகலாதாழ்வானைப்‌ பார்த்து, 

ந்‌ க்க ரம்‌ . ௮ ந்‌ ட ்‌ 
வ்‌. மழ க்கப்பட்‌ விக்கிற குழந்தாய்‌ | நீ திர்க்காயுசும்‌ எதிரில்‌ 
உபாத்தியாயர்களைப்‌ பார்த்து, பிரக 
லாதாழ்வான்‌ மகா தயை யுடையவ 
ராகி, அவர்களை ரக்ஷிக்கும்‌ பொருட்டு 
“ ஸ்ரீ இருஷ்ண ! ஸ்ரீ அந்த! இவர்‌ 
களை ரக்ஷி”” என்று சொல்லிக்கொண்டு 
அவர்கள்‌ இட்ட ஓடி, சுவாமியைப்‌ 


பிரார்த்தித்தருளினார்‌. 


லாத வீரிய பல பராக்‌இரமங்களும்‌ 
புத்திர பவுத்திர தனாதி ஐசுவரியங்க 
ளும்‌ பெற்றுச்‌ சுகமா யிருக்கக்கட 
வை '' என்று ஆசிர்வாதஞ்‌ செய்து, 
இரணியகசிபுவினிடம்‌ போய்‌ அர்‌ 
தச்‌ சமாசாரத்தை ஸவிஸ்தாரமாகச்‌ 
சொன்னார்கள்‌. 


த யவன்‌ க 


பதினேட்டா மத்தியாயம்‌ மற்றிற்று, 
AP 


http://acharya.org 


பத்தொன்பாதம்‌ அத்தியாயம்‌ 
பிரகலாதர்‌ ஸ்தோத்திரஞ்‌ செய்தது 


அ 


பராசரமுனிவார மேல்‌ நடர்ததை 
அருளிச்செய்னெறார்‌. அப்பால்‌ இர 
ணிய கசிபு, தம்‌ புரோகிதர்‌ உண்டாக்‌ 
இன திருத்தியை வீணாய்ப்போனதைக்‌ | 
கேட்டு ஆச்சரியமடைந்த, புத்திரனை 
யழைப்பித்துக்‌ கேட்னெறான்‌; அடா 
பிரகலாதா | உன பிரபாவம்‌ அதி யற்‌ 
புதமா யிருக்கன்றது. இதற்குக்‌ 
காரண மென்ன ? இது உனக்கு மந்தி 
ரத்தினாலே யுண்டானதா ? இயற்கை 
யா யுள்ளதர 2 தெரியச்சொல்‌”” என, 
பிரகலாதாழ்வான தகப்பன்‌ பாதங்‌ 
களிலே தண்டமிட்டுச்‌ 
கின்றார்‌: 


சொல்லு 


“ஜயா | எனக்கு இந்தப்‌ பிரபாவம்‌ 
மந்தர தந்திராதிகளாலே உண்டா 
னது மன்று, சுபாவமானது மன்று. 
எவனெவன்‌ இருதயத்திலே ஸ்ரீ மகா 
விஷ்ணு ஸ்திரமாகப்‌ பிரகாசிப்பனோ, 
அவனுக்கெல்லா மிப்படிப்பட்ட பிர 
பாவமுண்டு. யாவனொருவன்‌ தனக்‌ 
குக்‌ கேட்டை நினையாதது போலே 
பிறருக்கும்‌ கேட்டை நினையாம லிருப்‌ | 
பானோ அப்படிப்பட்டவனுக்குப்‌ பாப | 
தீதின்‌ காரணமாகிய துரோக மில்லா 
மையரலே காரியமாயெ பாவம்‌ உண்‌ ! 
டாவதில்லை எவன்‌ மனோவாக்குக்‌ 
காயங்களினாலே பூதத்துரோகம்‌ (அதா 
வது பிறருக்குத்‌ துன்பஞ்‌ செய்கி 
ருனோ அவனுக்கு அந்தத்‌ தரோக ! 
சிக்தையாஇிற விதையினின்றும்‌ விசே 
. ஜமான துன்ப முண்டாகின்றது. 
ஆன தனாலே நான்‌ ஸ்ரீகேசவன்‌ சர்வ 
பூதங்களிலும்‌ வியாபித்திருக்கின்றா 


ee 


{ 


துரோகஞ்‌ செய்யாமலிருக்கின்றேன்‌- 
இவ்வண்ணம்‌ நல்ல சிக்தையுள்ளவ 
னை எனக்கு ஆத்தியாத்மிகம்‌ ஆதி 
தெய்விகம்‌ ஆதிபவுதிகம்‌ என்கிற 
மூன்றுவித துக்கமும்‌ ஏனுண்டாகும்‌, 
ஆனபடியினாலே விவேக முள்ளவர்‌ 
கள்‌ ஸ்ரீஹரியே சர்வாத்துமகனா யிருக்‌ 
இன்றானென்று நினைத்துச்‌ சகலபூதங்க 
ஸிட_த்திலேயும்‌ சர்வதேச சர்வகா: 
லங்களிலேயும்‌ இடைவிடாமல்‌ அன்பு 
செய்யவேண்டும்‌” என்று சொல்லக்‌ 
கேட்டு இரணியகசிபு, குரோதாவே 
சத்தினாலே மனதி லிருளடைத்து, அங்‌ 
இருந்த ௮அ௪ர இங்கரர்களைப்‌ பாரத்து, 
“நாறுயோசனை யுன்னதமான இந்த 
வுப்பரிகையின்‌ மேலிருந்து இந்தத்‌ 
துராத்துமாவைக்‌ கீழே தள்ளுங்கள்‌. 
இவன்‌ அர்த மலையின்மேல்‌ விழுந்து 
உடம்பெல்லாம்‌ சின்னா பின்னமாய்ச்‌ 
இதைந்துபோகட்டும்‌'” என்று ஆக்கி 
யாபித்தான்‌. 
அந்த மகாத்துமாவை அப்படியே 
கீழே விழத்‌ தள்ளினார்கள்‌. அவர்‌ 
இருதய கமலத்திலே புண்டரீ காக்ஷனை 
நினைத்துக்கொண்‌ டி.ருக்ததனுலே, பூமி 
தேவி சர்வபூத ரட்சகனன கேசவ 
னுக்குப்‌ பரம பத்தரான அவரைத்‌ தன்‌ 
கைகளாலே ஏந்திக்கொண்டாள்‌. 


அந்தக்‌ இங்கரர்களும்‌ 


இப்படி விழுந்தும்‌ அங்கத்தில்‌ இஞ்‌ 
சித்துஞ்‌ சேதமில்லாமல்‌ சொஸ்தமாய்‌ 
எழுந்திருந்து வந்த மகனைப்‌ பார்த்து, 
அவ்‌ விரணியன மனம்‌ பொருமல்‌ 
மகா மாயாவியான சம்பராசுரனைக்‌ 


கூவி, “அசுரோத்தமனே! தர்மார்க்க 


னென்று தன்னிலே நினைத்த, மனோ | னன இந்தப்‌ பையனைச்‌ சாகும்படி 
வாக்குக்‌ காயங்களினாலே யாருக்கும்‌ | நான்‌ எத்தனை யுபாயம்‌ பண்ணினாலும்‌, 


12 


http://acharya.org 


90 


இவன்‌ சாகாமலே யிருக்கின்றான. 
ஆகையாலே சகல மாயா விசாரத 
னான உன்‌ மாயா பலத்தினைலே இந்தத்‌ 
அராத்துமாவைச்‌ சங்கரிக்க வேண்‌ 
டும்‌” எ சொல்லக்கேட்டு, அந்தச்‌ 
சம்பரன்‌ செல்‌ அன்றான்‌, “தயித்தி 
யேர்நிரனே | என்‌ மாயர பலத்தைப்‌ 
பாரும்‌, சஹஸ்ரகோடி மாயைகளைச்‌ 
செய்து பிரகலாதனைச்‌ சங்கரிக்கின்‌ 
றேன்‌” என்று சொல்லித்‌ தர்புத்தி 
யான சம்பராசுரன்‌ சர்வபூதங்களுக்‌ 
சூம்‌ இதசிந்தை செய்கிற பிரகலாதர்‌ 
மேலே வெகு விதங்களான மாயை 
களைப்‌ பிரயோடத்தான்‌. அவரோ 
சமாதெ சித்தரா அந்தச்‌. .சம்பர 
னிடத்திலும்‌ துவேஷ மில்லாமல்‌ : ஹீ. 
மதசூதனனையே நினைத்துக்‌ கொண்ட 


டிருந்தார்‌.  அத்தருணத்‌ தில்‌ ஸ்ரீமந்‌ 
நாராயணனுடைய நியமனத்தினாலே 
அநேக சஹஸ்ர ௬வாலைகளோடு 


கூடின திருவாழியாழ்வான்‌ அவரை 
ரக்ஷிக்கும்‌ பொருட்டு அதிவேகமாய்‌ 
அங்கே யெழுந்தருளி சம்பரன்செய்த 

மாயைகளை யெல்லாம்‌ தகித்துச்‌ சாம்ப 
லாக்கிவிட்டார்‌. 


பின்பு, தயித்தியேர்நரன்‌ சம்சோ 
ஷகனென்ன சொல்லப்பட்ட வாயுவு 
வைப்‌ பார்த்து, (சக்கரமாக இந்தத்‌ 
துஷ்டனை நாசஞ்‌ செய்துவிடு” என்று 
அனுப்பினான்‌. அவனும்‌, அதிக சீதள 
மும்‌ அதிக வுக்கிரமு முள்ளவனாகிச்‌ 
சகிக்கக்கூடாத விதமாய்‌, அதி£ீக்கிர 
மாகப்‌ பிரகலாதருடைய திருமேனிக்‌ 
குள்ளே பிரவேசித்தான்‌. பிரகலா 
தர்‌ அதை யறிந்து, இருதயத்திலே 
மகாத்துமாவான தரணீதரனைத்‌ தரித்‌ 
அக்கொண் டிருக்தபடியினலே, இரு 
தயத்தில்‌ எழுக்தருளியிருக்த ஸ்ரீ மது 
சூதனன்‌ அந்தச்‌ சம்சோஷகனை 
பண்ணு ஒரு க்ஷண மாத்திரத்திலே 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[முத 


நாசஞ்‌ செய்தருளினான்‌. இதைக்‌ 
கண்டு இரணியனும்‌ பிரமித்துச்‌ சும்மா 
விருந்தான்‌. இந்தப்படி. சம்பரனா 
லேவப்பட்ட மாயைகளும்‌ சம்சோ 
ஷக வாயுவும்‌ க்ண்மானதை யறிந்து 
மகா புத்தியான பிரகலாதர்‌ மறுபடி 
யும்‌ குரு கிருகத்துக்குப்‌ போய்‌ படித்‌ 
துக்கொண்‌ டிருந்தார்‌, 


அப்பால்‌ ஆசாரியர்‌ பிரகலாதாழ்‌ 
வானுக்கூத்‌ தினந்தினமும்‌ 
புரோக்த்தமான நீதி சாஸ்திரத்திலே 
ராச்சிய பலப்பீரதங்களான நீதிகளை 
யெல்லாம்‌ நன்றா யுபதேசித்து வந்து, 
சிலகால மானபின்பு அவர்‌ நீதி சாஸ்‌ 
திர விசாரதராய்த்‌ தங்களுபதேச த்துக்‌ 
குப்‌ பணிந்திருக்கிறாரென்று நினைத்து, 
அவரை இரணியகசிபுவி னிடத்தில்‌ 
இட்டுக்‌ கொண்டுபோய்‌ “தயித்தி 
யேசுவரனே | உம்முடைய புத்திரன்‌ 
சுக்ரொசாரியர்‌ செய்திருக்கிற நீதி 
சாஸ்திரத்தை நன்றுய்த்‌ தெரிந்து 
கொண்டு, சகல விவகாரங்களிலேயம்‌ 
சமர்த்தனனான 
கள்‌. அதுகேட்டு அவன பிரகலாதரை 
விவைகிருன்‌, “புத்திரனே | அரசன்‌ 
மித்திராக ளிடத்திலேயும்‌, சத்துரு 
வர்க்கத்திலேயும்‌, மத்தியஸ்த ரிடத்தி 
லேயும்‌, விருத்தி, சாமியம்‌, க்ஷயம்‌ 
என்பவை நேரிடுங்‌ காலங்களில்‌ எப்‌ 


சுக்கிர 


எனற சொன்னார்‌ 


படி. யிருக்கவேண்டும்‌? புத்தி சகாய 
ரான மந்திரிக ளிடத்திலேயும்‌, காரிய 
சகாயர்களான அ௮மாத்தியரிடத்திலே 
யும்‌, பாகியரென்று சொல்லப்படுகிற 
வரிவரங்கிச்‌ சேர்க்கு மதிகாரி முத 


லானா ரிடத்திலேயும்‌ ஆப்பியந்தர 


“ரென்று சொல்லப்படுகிற அர்தப்புரத்‌ 


ததிகாரி முதலான ரிடத்திலேயும்‌, 
சாரர்களிடத்திலேயும்‌, புரஜனங்களி 
டத்திலேயும்‌, தன்‌ கையினாலே ஜயிக்‌ 
கப்பட்டுத்‌ தன்னிடத்தில்‌ சேவகஞ்‌ 


http://acharya.org 


லம்சம்‌.] பிரகலாதர்‌ ஸ்தோத்திரஞ்‌ செய்தது 91 


செய்துகொண்டி ருக்கிற சத்துருக்க விணாகின்றன. சாத்திய மில்லாத 


ளிடத்திலேயும்‌, மற்றச்‌ சனங்களிடத்‌ போது சாதனத்தனாலே பிரயோசன 
திலேயும்‌ ராஜா எப்படி நடந்து : மென்ன? சகல பூதங்களையுஞ்‌ சரீர 
கொள்ளவேண்டும்‌ 3 சந்தி விக்கிரகம்‌ மாகக்கொண்டு ஜகத்‌ ஸ்வரூபியாய்‌ 
முதலானவைகளிலே எங்கே எதை | ஜகந்காதனாய்‌ பரமாத்துமாவா “யிருக்‌ 
யெதைச்‌ செய்யவேண்டும்‌ ? தனக்‌ | இற ஸ்ரீ கோவிந்தன்‌ எழுந்தருளியிருக்‌ 
குள்ளிருக்‌.து மர்மங்களையறிந்து, பின்பு | கையில்‌ சத்துரு மித்திரன்‌ என்கிற 
பிறராலே பேதப்படுத்திக்‌ கொண்டு பேச்சுக்கு அவகாசமேது2 அந்த விவ 
போக வுடனபட்டிருக்கிற தன்‌ ஜனங்‌ | ரத்தைக்‌ கேளும்‌, ஸ்ரீ விஷ்ணுபகவான்‌ 
களைப்‌ பேதியாதபடிக்கு நிலைநிறுத்து | உம்மிடத்திலேயும்‌ என்னிடத்திலே 
கிற உபாயமென்ன 2 சயில அர்க்கம்‌ | யும்‌ மற்றுமுள்ள சகல ஜகத்திலேயும்‌ 
வன அர்க்கம்‌ ஜலதுர்க்கம்‌ முதலான | பரிபூர்ணமா யெழுந்தருளி யிருக்கச்‌ 
அர்க்கங்களைச்‌ சா இக்கறெ விதமென்ன? | சத்துரு மித்திரன்‌ என்றெ பேதம்‌ 
அசாத்தியர்களாய்‌ ஆரணியத்திலே | எப்படி யுண்டாகும்‌. ஆனதினலே 
வாசஞ்‌ செய்து கொண்டிருக்கிற | இகலோக போக சாதனங்களாய்‌ 
மிலேச்ச புளிந்தாதிகளை வசப்படுத்து | வீனை சொற்கள்‌ விரிந்து அவித்தை 
கிற வுபாயமெது? திருடர்‌ முதலான | க்கு உட்பட்டிருக்கன்ற தண்டரநீதி 
அஷ்டர்களை நிக்கிரகிக்கிற விதமேது 2 | சாஸ்திரங்களினாலே யென்ன பயன்‌ ? 
இவைகளையும்‌, சமாதான பேதாதி | ஐயனே! பந்தம்‌ நீக்கும்படியான பிரம 
யுபாயங்களை யெப்படி ஈடத்தவேண்‌ | வித்தியாப்பியாசத்துக்கே எத்தனஞ்‌ 
டுமோ அதையும்‌, நீ நீதிசாஸ்திரத்‌ | செய்யவேண்டும்‌. பாலகன்‌ மின்மினிப்‌ 
திலே கற்றிருக்கிறபடி. சொல்லவேண்‌ | பூச்சியைப்பார்த்து அக்கினி யென்று 
டும்‌. உன மனதிலிருக்கற அபிப்பிரா | பிரமித்தாற்போலே லர்‌ அஞ்ஞானத்‌ 
யத்தை யறிய விரும்புனெழேன்‌”' என்‌ | தினாலே அவித்தையை வித்தையென்று 
மதற்கு; விசயபூஷணரான பிரகலா | நினைக்கனெறார்கள்‌. எது சம்சார'பந்தத்‌ 
தாழ்வான்‌ தகப்பன்‌ பாதத்திலே | திற்குக்‌ காரணமாகாதோ அப்படிப்‌ 
தீண்டமிட்டு, அஞ்சலி பண்ணிக்‌ | பட்ட கருமமே கருமமாம்‌. எது மோ 
கொண்டு சொல்லத்‌ தொடங்கினார்‌, க்ஷத்திற்குக்‌ காரணமாகுமோ அப்‌ 
படிப்பட்ட வித்தையே வித்தையாம்‌, 

“சன பிதாவே! ஆசாரியர்‌ சகல | மற்றக்‌ கருமமெல்லாம்‌ வீணான ஆயா 
நீதி சாஸ்திரங்களு முபதேடித்தார்‌. | சத்தை யுண்டாக்குமே யல்லது 
நானும்‌ படித்தேன்‌. ஆனவை மிவை | வேறாகா. மற்ற வித்தைகளும்‌ சிற்ப 
யெல்லாம்‌ அசாரமென்று எனக்குத்‌ | சாமர்த்திய மாத்திரமாய்‌ நிற்குமே 
தோன்றுகிறது. மித்திராதிகளை வசப்‌ | யல்லாமல்‌ உபயேரகமாக மாட்டா, 
படுத்துவதற்குச்‌ சாம தான பேத | ஆனதினாலே நீதி சாஸ்திரத்தனால்‌ 
தண்டங்கள்‌ என்றெ நான்கு உபாயங்‌ | வரும்‌ ராச்ச்யாதி பலங்கள்‌ தச்ச 
களைச்‌ செய்யும்படி. நீ இசாஸ்திரத்திலே 1 "மென்று நினைத்து உத்தமமான வொரு 
சொல்லியிருக்கின்றத. ஐயா! கோபி | பொருளைச்‌ சொல்லுகின்றேன்‌, சாவ 
யாதேயும்‌, ஜகத்திலே சத்துரு மித்தி | தானமாகக்‌ கேளும்‌, உமக்குத்‌ 
ரன்‌ என்பவர்களை நான்‌ காணவில்லை | தண்டமிடுகன்றேன்‌. பூமியிலே ராச 
யானதினாலே சாமதானாதியுபாயங்கள்‌ | சியா பேகை யில்லாதவனும்‌ தனா 


http://acharya.org 


92 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [முத 
த ணைன ப்பதற்கு க டக்க 


பேகை யில்லாதவனும்‌ உண்டோ 3 தனாகிச்‌ சிங்காதனத்திலிருர்‌ தெழும்‌ 
ஆனாலும்‌ பூர்வ புண்ணிய வத்தி | இரும்‌, குமாரனை மார்பி லுதைத்து, 
னாலே இடைக்கத்தக்கதே கிடைக்கு குரோத மெரிந்து சொலிக்கச்‌ ஜகத்‌ 
மல்லாமல்‌ நினைத்தது இடையாது. | தைச்‌ சங்கரிக்கன்றவனைப்‌ போலே 
மகா பாக்யெவானான என்‌ பிதாவே ! | கையொடுகையை யறைந்துகொண்டு, 
ஜகத்திலே யாவரும்‌ தமக்கு ஜசுவரிய பயங்கரமாகக்‌ இட்டவிருந்த அசர 
முண்டா கவேண்டுமென் ற முயற்சி | ரைப்‌ பார்த்துச்‌ சொல்லுகின்றான்‌ 
செய்கிறார்கள்‌, ஆனாலும்‌ அது ஜன்‌ | “ஓ விப்பிரசித | ஓராகுவே! ஓ 
மாச்தர பாக்கியவசத்தினாலே யல்லா பலனே | இப்பையலை காகபாசங்‌ 
மல்‌ முயற்சியாலுண்டாகமாட்டாது. களினாலே கட்டிச்‌ சமுத்திரத்திலே 
விவேக மில்லாதவர்களுக்கும்‌ முய | போடுங்கள்‌. சாவகாசப்பட வேண்‌ 
ற்சி செய்யாதவர்களுக்கும்‌, நீதிசாஸ்‌ | டாம்‌. இல்லாதே போனால்‌ சகல 
இரமறியாத பேருக்கும்‌, அதிர்ஷ்ட | லோகங்களும்‌ தயித்திய தானவ சமூ 
வசத்தனாலே ராச்சியாதிகள்‌ உண்‌ கங்களும்‌ மூடனான இந்தப்‌ பாவியின்‌ 
டாகின்றன. -ஆனதினாலே ஐசுவரி | மார்க்கத்திலே ஈடம்த கெட்டுப்போம்‌, 
யத்தை விரும்புறெவர்களும்‌ புண்ணிய | இந்தத்‌ துர்மார்க்கன்‌ நா மெத்தனை 
மே செய்ய முயற்சிப்படவேண்டும்‌. | விதத்திலே வேண்டாமென்றாலுச்‌ தன்‌ 
மோக்ஷ சுகத்தையும்‌ விரும்புவானாகில்‌ | னுடைய தர்ப்புத்தியை விடாமல்‌ 
எல்லாவற்றையும்‌ சமமாக நினைக்‌ 
கும்படியான ஞானத்தைக்‌ குறித்து 
| 
| 


மூர்க்கனாப்‌ சத்துரு பக்ஷ ஸ்துதியே 
செய்கின்றான்‌. அர்ச்சனங்களைச்‌ சங்‌ 
எத்தனஞ்‌ செய்யவேண்டும்‌. தேவ ! கரிக்கன்றதினாலே லோகோபகாரமே 
மனுஷிய பசு பக்ஷி விருட்சாதி ரூப | யல்லாது வேறில்லை. ஆசையால்‌ 
மான பிரபஞ்ச மெல்லாம்‌ ஸ்ரீ அநந்த | இவனை கான்‌ சொன்னபடிச்‌ செய்‌ 
னுடைய ஸ்வரூபமா யிருக்கின்றன. | யுங்கள்‌” என்று ஆக்கியாபித்தான்‌. 
ஆனால்‌ அஞ்ஞானிகளுக்கு வேறு | தயித்தியர்களும்‌ அவனாக்கனையைச்‌ 
போலே காணப்படுகின்றன. ஸ்ரீ விஷ்‌ | இரசிலே தரித்துச்‌ €க்கரமாக அந்த 
ணபகவான்‌ விசுவரூபதர னானதி | மகானுபாவனை நரக பாசங்களினாலே 
னாலே தாவர சங்க மாத்மகமான பிர | கட்டிக்‌ கடலிலே போட்டார்கள்‌. 
பஞ்சத்துக்கெல்லாம்‌ அந்தர்யாமியா 

பிருக்கன்றானென்று நினைத்து, விவே அப்புறம்‌ பிரகலாதர்‌ அதில்‌ வீழ்‌ 
இயானவன்‌ சமஸ்த பூதங்களையும்‌ | ந்து அசைய, அதனாலே சமுத்திர 
ஆத்ம சமானமாகப்‌ பாவித்திருக்க | மும்‌ உல்லோல கல்லோலமாய்க்‌ கல 
வேண்டும்‌. இரந்த ஞான மெவனுக்‌ | ங்கி வரைதப்பி ஜகமெல்லாம்‌ வியா 
குண்டாயிருக்குமோ  அவனிடத்தி | பித்தது, இப்படிச்‌ சமுத்திரம்‌ பொங்‌ 
லே அனாதியாயும்‌ ஷட்சுணைசுவரிய | இப்‌ பூமியில்‌ வியாபித்ததை இரணியன்‌ 
சம்பன்னனாயு மிருக்கிற அந்தப்‌ | கண்டு, தயித்தியர்களைப்‌ பார்த்து 
புருஷோத்தமன்‌ பிரசன்னனாவான்‌. | ““சமுத்திரத்தலே முழுக யிருக்கிற 
அவன்‌ பிரசன்னனானால்‌ சமஸ்த கலே | இந்தத்‌ துட்டன்மேலே நெருக்கமாகப்‌ 
சங்களும்‌ விலகப்போம்‌”” என்று | பர்வதங்களை யடுக்குங்கள்‌. அக்கினி 
சொல்லக்‌ கேட்டு, இரணியகசிபு | யும்‌ ஆயுதங்களும்‌ உரகங்களும்‌ மாருத 
ஈலிக்கமாட்டாமல்‌ கோபாக்கினி தீபி | மும்‌ விஷமும்‌ இருத்தியையும்‌ மாயை 


http://acharya.org 


லம்சம்‌] பிரசலாதர்‌ ஸ்தோத்திரஞ்‌ செய்தது 08 


களும்‌ இக்கசங்களும்‌ இவனைச்‌ சங்‌ ருத்திரரூபமாகிச்‌ சங்காரஞ்‌ செய்து 
கரிக்கமாட்டாதே போயின. மேலும்‌ கொண்டும்‌, திரிமூர்த்தியாகி விள 
இவன்‌ நூஅயோசனை யுன்னதமான | ங்குகற வுனக்குத்‌ தண்டமிடுகன்‌ 
மேடையிலிருக்து தள்ளப்பட்டு மலை | றேன்‌. ஓ அச்சுதனே! தேவ அசுர 
மேல்‌ விழுர்தும்‌ மரணமடையாமற்‌ | கந்தர்வ இன்னர இத்த சாத்திய பன்‌ 
போனான்‌. அஷ்ட சித்தனை இந்தப்‌ | னக யக்ஷ ராக்ஷச பிசாச மனுஷிய 
பையன்‌ பிழைத்திருப்பதனலே யா | பசு பட்சி ஸ்தாவர பிபீலிகா இகளும்‌, 
தொரு புருஷார்த்தமு மில்லை, ஆனத | பிருதிவி அப்பு தேயு வாயு ஆகாசங்க 
னாலே ஜலராசி மத்தியிலே மலைகளி | ளும்‌, சத்த பரிச ரூப ரச கந்தங்களும்‌, 
னாலே நாற்‌ புறத்திலும்‌ அமுக்கப்பட்‌ | மனோ புத்தி சித்த அகங்காரங்களும்‌, 
டுக்கொண்டே வெகு சகஸ்ர வருஷ | காலமும்‌, அதினுடைய குணங்களும்‌, 
கால மிருந்தானாகில்‌ பிராணனை விடு | இவைகளின்‌ பரமார்த்தமான ஆத்து 

ழ்‌ மாவும்‌, இவையெல்லாம்‌ (விசிஷ்ட 


வான்‌ என்று ஆக்கியாபித்தான்‌. 
பின்பு தயித்திய தானவர்கள்‌ அதியுன்‌ | ரூபத்தினலே) நீயே, வித்தை அவித்‌ 
தை, சத்தியம்‌, அசத்தியம்‌, பிரவிர்த்தி, 


| 
னதங்களான பருவதங்களைக்கொண்டு 
வந்து பிரகலாதர்மேலே போட்டுச்‌ | நிவிர்த்தி, வேதோக்த்த சர்வ கர்மங்‌ 
சுற்றிலும்‌ ஆயிரம்‌ யோசனையளவாய்‌ | களும்‌ நீயே. ஓ ஸ்ரீ லிஷ்ணுபகவானே! 
அடுக்கினஞார்கள்‌. இப்படி பிரகலாதாழ்‌ | சமஸ்த கர்ம போகத்தை அனுபவிக்‌ 
வான சமுத்திர மத்தியிலே பருவதாக்‌ 
கிராந்ததேகரா யிருக்துகொண்டு தரு 
வாராதன சமயத்திலே ஏகாக்கிர சித்த 
ராய்‌ அச்சுதனைத்‌ துதித்தருளினார்‌. 


இறவனும்‌, கர்ம சாதனங்களான திர 
வியங்களும்‌, சர்வகர்ம பலன்களும்‌ 
நீயே. ஓ மகாபிரபுவே | என்னிடத்தி 
லேயும்‌ இதரமானவ ரிடத்திலேயும்‌ 
சேஷ பூதங்களான சகல லோகங்‌ 

(ஸ்ரீ புண்டரீகாக்னே | உனக்குத்‌ 
தண்டம்‌ இடுகின்றேன்‌, புருஷோத்‌ 
தமனே | உனக்குத்‌ தண்ட மிடுனெ 
றேன்‌. சர்வலோக ஸ்வரூபனே! உனக்‌ 
சூத்‌ தண்டமிடுகன்றேன்‌. உக்கிர 
மான சக்கிராயுதமுடையவனே! உன 
க்குத்‌ தண்டமிடுகின்றேன்‌. ' பிரமண்‌ 
ணியம்‌ என்று சொல்லப்பட்ட தபசு 
வேதம்‌ முதலானவைகளுக்குத்‌ தேவ 
னயும்‌, கோக்களுக்கும்‌ பிராமணர்க 
ளுக்கும்‌ இதனாயும்‌, ஜகத்துக்கெல்‌ 


களிலேயும்‌ நீ வியாபித்திருப்பது, உபா 
தான நிமித்தகாரண ரூபமான ஜசுவரி 
யத்தையும்‌ அஈந்த ஞானசத்தியு முத 
லான கல்யாண குணங்களையும்‌ நன்‌ 
றாப்க்‌ குறிப்பிக்கன்றது. பரமயோரகி 
கள்‌ உன்னைத்‌ தியானஞ்‌ செய்கிறார்‌ 
கள்‌. யாக சீலரும்‌ உன்னைக்‌ குறித்து 
யாகம்‌ பண்ணுகன்றார்கள்‌. நீயே 
பிதுரு ரூபமுந்‌ தேவளரூபமும்‌ தரித்து 
ஹவ்‌; ப கவ்யங்களைப்‌ புசிக்கின்றாய்‌. 
ஓ அச்சுதனே! மஹத்‌ அகங்காரம்‌ 
லாம்‌ ரட்சகனாயும்‌ ஸ்ரீ இருஷ்ணனென்‌ | முதலான சூட்சுமங்களும்‌, பிருதிவி 
அம்‌ கோவிந்தனென்றும்‌ திருகாமமு | முதலான பூதங்களும்‌, அவைகளி 
டையவனாயும்‌ இருக்கின்ற உனக்கு | லிராநினற அதிசூட்சுமமான ஆத்தும 
மேலுமேலுந்‌ தண்டமிடுகன்ழேன்‌. | தத்துவமுமாகிய இந்தச்‌ சூட்சும பிர 
பிரம ரூபமாூச்‌ ஜகங்களைச்‌ சிருட்டித்‌ | பஞ்சமெல்லாம்‌ எங்கேயிருக்கறதோ, 
துக்கொண்டும்‌, தன்‌ ஸ்வளுபமாகி ரட்‌ | எங்கிருந்து உண்டாகிறதோ, அது 
சித்துக்கொண்டும்‌, கல்ப்பார்தத்தலே ' சொரூப குணங்களிலே பெருத்த 


http://acharya.org 


04 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ (முத்‌ 


உன்னுடைய மகாரூபமா யிருக்கின்‌ மாதி அவதார ரூபங்களையே அர்ச்‌ 
றது. சூக்ஷம முதலான யாதொரு ; சனை செய்வார்களோ, அந்தப்‌ பர 
விசேஷணங்களு மில்லாதே, சிந்திக்க ்‌ மாத்துமாவுக்கு வந்தனம்‌. எவன்‌ 
அரியதாய்‌, யாதொரு ரூபமுண்டோ ருத்திராதி சகல பூதங்களுக்கும்‌ அம்‌ 
அ உன்னுடைய பரமாத்தும சொரூ ; தர்யாமியாகி சுபா சுபங்களைக்‌ கண்டு 
பம்‌. இப்படிப்பட்ட புருஷோத்தம | கொண்டிருப்பனே, அந்தச்‌ சர்வசாட்‌ 
னை உனக்குத்‌ தண்ட மிடுகன்றேன்‌. | சியும்‌ பரமேசுவரனுமான ஸ்ரீ விஷ்ணு 
சர்வாத்தமகனே! சகல பூதங்களி | தேவனுக்குத்‌ தண்ட மிடுகின்றேன்‌. 
லேயும்‌ சத்துவாதிகுணங்களைப்‌ பற்றி | காணப்படுகின்ற இந்தச்‌ ஜகமெல்லா 
யதாய்‌, உன்னுடைய யாதொரு பிரா | மெவனோடு பேதமில்லாம லிருக்கின்‌ 
கருத சக்தி யிருக்கிறதோ, ஜீவஸ்வ | றதோ, அந்த விஷ்ணுவுக்கு வந்தனஞ்‌ 
ரூபமான அந்தச்‌ சத்தியை நமஸ்கரிக்‌ செய்கின்றேன்‌, சகலத்துக்கும்‌ ஆதி 
இறேன்‌. எது வாக்குக்கும்‌ மனதுக்‌ | யான அர்த ஸ்ரீஹரி எனக்குப்‌ பிர 
கும்‌ எட்டாததோ, யாதொரு விசே | சன்னனாகக்‌ கடவன்‌. அட்சர மென்‌ 
ஷத்தினாலும்‌ விசேஷப்படுத்தக்‌ கூடா | இற பெயரை யுடையவனா யிருக்கிற 
ததோ, ஞானிகளுடைய ஞானத்தி | எவனி௨த்திலே பிரபஞ்சமெல்லாம்‌ 
னாலே நிரூபிக்கக்கூடியதோ, அப்ப | நூலில்‌ வஸ்திரம்‌ கலந்திருப்பது 
டிப்பட்ட முக்த்தாத்தும ஸ்வரூபமா | போலே கலந்தும்‌, நூலில்‌ மணிகள்‌ 
யிருக்கிற உன்னுடைய மேலான சத்‌ | 

திக்கு வந்தனஞ்‌ செய்கின்றேன்‌ | 

* எவனுக்கு வேறான தொன்றுமில்‌ | 

லையோ, எவன எ்காவத்திக்க்‌ | 

வேறா யிருக்கிருனே, அப்படிப்பட்ட | * சர்வஸ்வாமியாய்‌ சர்வசேஷியா 


ee 


கோக்கப்பட்டிருப்பதுபோலே கோக்‌ 
கப்‌ பட்டும்‌, இருக்குமோ அந்தத்‌ 
தியானகம்பனை அச்சுதன்‌ என்னி 
டத்திலேை பிரசன்ன னாகக்‌ கடவன்‌. 


பகவானை ஸ்ரீ வாசு தேவனுக்குத்‌ | யிருக்கிற அர்த ஸ்ரீமகா விஷ்ணுவுக்‌ 
தண்டமிடுகன்றேன்‌. கர்மாதினமான | குத்‌ தண்ட மிடுகின்றேன்‌. எவ 
நாமரூபங்க ளில்லாமல்‌, விலக்ஷண | னிடத்திலே சகலமும்‌ பிரளயகாலத்தி 
னாய்‌ இருக்றெதாகமாத்திரம்‌ எவன்‌ | லொடுங்குமோ, எவனிடத்திலிருர்‌ து 
காணப்படுவனே, அப்படிப்பட்ட | சகலமும்‌ சிருட்டிகாலத்தில்‌ உண்‌ 
மகாத்துமாவுக்கு நமஸ்காரம்‌, அவ | டாகுமோ, எவன சகல சரிரகனாயும்‌ 
னுக்கு நமஸ்காரம்‌. அவனுக்கு ஈமஸ்‌ | சகலாதாரமாயும்‌ இருக்கிறானோ அர்த 
காரம்‌. சங்கர்ஷணாதி வியூக ரூபியான | ஸ்வாமிக்குப்‌ பலதரம்‌ தண்டமிடுகின்‌ 
வனுக்கு ஈமஸ்காரம்‌, தேவதைகளும்‌ | றேன்‌. 1 ஸ்ரீ அந்தன்‌ எங்கும்‌ ஆத்து 
எவனுடைய பராத்பரமான ரூபத்‌ | மாவாய்‌ உள்ளும்‌ புறமும்‌ வியாபித்து 
தைக்‌ காணமாட்டாமல்‌ மச்ச கூர்‌ | ஞானானந்தமயனாய்‌ நிறைந்திருக்க 
[ * இங்கே ஸ்ரீமத்‌ தவாதசாக்ூர மகாமர்திமம்‌ முன்பின்மாற்றி அனுசர்‌திச்கப்‌ 
பட்டும்‌, அதின்‌ அர்த்தம்‌ சூசிப்பிக்சப்பட்டும்‌ இருக்கின்‌ றன. 

இங்கே ஸ்ரீஷடாக்ூர மந்திரம்‌ ரேராய்‌ அனுசர்‌ திச்கப்‌ பட்டிருக்கன்‌ றது, 

1 சகலமும்‌ எம்பெருமானுடைய விபூதியரய்‌, அவனைப்பற்றியே நிற்பதும்‌ இயல்‌ 
'வதமாகிச்‌, சற்றும்‌ சுதந்தர மில்லாம லிருப்பதைப்பற்றி, எம்பெருமானே எல்லா 
மென்றும்‌, அவனல்லது வேறொன்று மில்லையென்‌் றும்‌, அவனுக்குள்ளேயே சொரு 
இத்‌ தன்னையும்‌ அனுசர்தித்தப்பழ, இதுதான்‌ விசிஷ்டாச்துவைசம்‌, 


http://acharya.org 


லம்சம்‌] 


பிரகலாதருக்கு நர சிங்கன்‌ பர த்தியக்ஷம்‌ 


95 


படியினாலே நானும்‌ அவனாகவே யிருக்‌ 


கின்றேன்‌. ஆகையால்‌ என்னிடத்தி 
னின்றும்‌ எல்லா முண்டாயிற்று. 
நானே எல்லாமா யிருக்கின்றேன்‌. 


எப்போது மிருக்னெற என்னிடத்‌ 
திலே எல்லாமிருக்கன்றன. நானே 
அவ்யயனாயும்‌ நித்தியனாயும்‌ வேறே 
ராதாரமின்றித்‌ தன்னிலேயே தானிரு 


ப்பவனாயுமிருக்கிற பரமாத்துவா யிருக்‌ : 


தின்றேன்‌. நான்‌ சிருட்டிக்குமுன்‌ 


பிரமமென்னும்‌ பெயரை யுடையவனா 


யிருந்தேன்‌. அப்படியே பிரளய 
காலத்திலேயும்‌ எல்லா முள்ளே 
யொடுங்கும்படியான  பரமபுருஷனா 


யிருப்பேன்‌ '' என்று இப்படி பிரகலா 
தாழ்வான்‌ இயானித்துக்‌ கொண் 


டிருந்தார்‌. 


பத்தோன்பதாமத்தியாயம்‌ முற்றிற்று, 
அட 


இருபதாம்‌ அத்தியாயம்‌ 
பிரகலாதருக்கு நரசிங்கன்‌ பிரதீதியக்ஷம்‌ 


இலை 


இச்தப்படி பிரகலாதர்‌ சர்வகாரண ! 


னும்‌ சர்வாத்மகனுமான ஸ்ரீ விஷ்ணு 
தேவன்‌ தம்மைச்‌ சரீரமாகக்‌ கொண் 
டவனாய்‌, உள்ளும்‌ புறமும்‌ வியாபித்‌ 
அப்‌ பூர்ணமா யிருக்கன்றதினலே, 
விஷ்ணுமயராகத்‌ தம்மை நினைத்து 
விஷ்ணு வில்லாத வஸ்து வொன்றும்‌ 
வேறே காணாமையாலே, திரிகுனணாத்‌ 
மகமாய்‌ அனாதிப்‌ பிரநருதி வாசனா 
மலினமாய்‌ மற்றக்காலத்திலே தோன்‌ 
அகிற ஆத்தும ஸ்வரூபத்தை மறக்தார்‌. 
தாம்‌ அவ்யயனும்‌ நித்தியனுமான 
பரமாத்துமாவுக்குச்‌ சரீரபூதராய்‌, தன்‌ 


மயரென்று நினைத்தார்‌. இர்தப்படி 
யோகாப்பியாசப்‌ பிரபாவத்தனாலே 
கிரமக்செமமாகச்‌ சகல கர்மங்களி 


னின்றும்‌ விடுபட்டவராய்‌ அத்தியந்த 
பரிசுத்தரான அவருடைய அந்தக்கர 
ணத்திலே ஞானமயனும்‌ அச்சுதனு 
மான ஸ்ரீ விஷ்ணுபகவான்‌ பிரகா௫த்‌ 
தருளினான்‌. 


அப்பால்‌ யோகப்‌ பிரபாவத்தனாலே 
பிரகலாதர்‌ விஷ்ணுமய ரானதினாலே, 


? 
) 
? 
? 
8 


அவருடைய அங்கத்திலே கட்டி 
யிருந்த நாக பாசபந்தங்கள்‌ கணமாத்‌ 
இரத்திலே சின்னபின்னமாக அற்று 
விழுந்தன. பின்பு சமுத்திரமான ௮, 
மீன்‌ ஆமை முதலை முதலான வே ஜர்‌ 
அக்களெல்லாம்‌ ஏங்கி நிற்கவும்‌, அலை 
கள்‌ ஒன றின்மே லொன்று விரைவாய்‌ 
பாய்ந்து கரைகளை முழுத்தவும்‌, ஒரு 
பெருங்‌ * கலக்கத்தையுடைய, சயில 
கானன சமேதமான நிகில ம£மண்ட 
லமும்‌ நடுங்கிப்போயிற்று. அப்போது 
மகா புத்திசாலியான பிரகலாதாழ்‌ 
வான்‌, தயித்தியர்‌ தம்மேலே போட்‌ 
டிருந்த பருவதங்களையெல்லாம்‌ விலக்‌ 
கத்‌ தள்ளிக்கொண்டு, சமுத்திரத்தை 
விட்டுப்‌ புறப்பட்டு வெளியில்‌ வந்து, 
ஆகாசா திகளினாலே குறிப்பிக்கப்‌ 
பட்ட லோகத்தைப்‌ பார்த்து, லெள 
இக இருஷ்டியினாலே தான்‌ பிரகலாத 
னாமதேயன்‌ இரணியகசிபு மகனென்று 
நாமசாதியாதி விசேஷண சமேதராக 
மறுபடியும்‌ தம்மை நினைத்தார்‌. புத்தி 
சாலியான அந்த அசுர கொமணி 
ஏகாக்கிர சித்தரா, மனேவாக்குக்‌ 


http://acharya.org 


96 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[முத 


காய்களைச்‌ சுவாஜன மாக்கிக்கொ 
ண்டு, வியாகுலத்தை விட்டு, அநாதி 
புருஷோத்தமனான அச்சுதனைத்‌ திரும்‌ 
பியும்‌ துதிசெய்தருளினார்‌. 


“பூரமார்த்தமான பிரயோஜனமான 
வனே! ஸ்தூல. சூட்சம ரூபனே! 
வியத்தமரயும்‌ வூவியத்தமாயு மிருப்ப 
வனே! * பஞ்சேந்இிரியா இ கலைகளைக்‌ 
கடர்தவனே ! சகலேசுவரனே | கிரஞ்‌ 
சனனே! குணங்களைத்‌ தோற்றவிழ்‌ 
பவனே ! குணங்களுக்‌ காதாரமரன 
வனே! பிரரகருததுண மில்லாத 
வனே ! சகல சற்குணமுடையவனே! 
மூர்த்தமும்‌ அமூர்த்தமு மானவனே | 
மகர மூர்த்தியான விசுவ ரூபமும்‌, 
சூக்ஷம மூர்த்தியான வியூகரூபமும்‌, 
வெளிப்படையாய்க்‌ தோன்றுகிற 
விபவ ரூபமும்‌, அப்படித்‌ தோன்றாத 
பரஸ்வரூபமு முடையவனே ! சத்தரு 


rr சைவ வளவ வ ையசவைவளையைவமையையாகைய வைணவ 
வவயுணையகையசவனை யணவையக வண, 


பர்‌ ங்க 


சங்காராதி காலங்களில்‌ குரூரமாயும்‌ ்‌ 
்‌ னிடத்திலே பிரசன்னனாட, இந்தப்‌ 


சுபாவத்தில்‌ சாச்தமாயுமுள்ள ரூப 
முடையவனே ! ஞானமயனாயும்‌ அஞ்‌ 
ஞானமயனாய மிருப்பவனே! உள்‌ 
ளது மில்ல துமானவனே | நல்லதா 
யிருப்பவனே! எல்லாவற்றிற்கும்‌ உண்‌ 
மையையும்‌ இன்மையையுங்‌ கற்பிப்ப 


வனே! நித்தியா நித்திய பிரபஞ்சாத்‌ | 


மகனே | 
பட்டவனே ! 


நிருமலர்‌ ஆசிரியிக்கப்‌ 


பிரபஞ்சங்களுக்கு மேற்‌ ! 


வற்றிலும்‌ தான்‌ விலச்ஷணமா யிருக்‌ 
இன்றானோ, இர்த வுலகமெல்லாம்‌ 
விஷம சிருட்டி காரணமாகாத எவ 
னிடத்தினின்று முண்டாயிற்றோ, 
அந்தப்‌ புருஷோத்தமனுக்குத்‌ தண்ட 
மிடுன்றேன்‌” என்று பலவாய்த்‌ 
தோத்திரஞ்‌ செய்த பிரகலாதரிடத்தி 
லே ஸ்ரீ ஹரிபகவான்‌ பிரசன்னனாய்ப்‌ 
பீதாம்பரரதி திவ்ய லக்ஷணங்களோடு 
அவருக்குப்‌ பிரத்தியக்ஷமாய்ச்‌ சேவை 
சாதித்தான்‌. அப்போது அந்தப்‌ பரம 
பாகவதர்‌, பயபக்நியுடனே அந்த எம்‌ 
பெருமானைச்‌ சேவித்து, சந்தோஷாதி 
சயத்தனுலே உரை தடுமாற, “ஸ்ரீ 
விஷ்ணுவுக்குத்‌ தண்டமிடுகன்றேன்‌”' 
என்றரேகம்‌ தரஞ்‌ சொல்லிப்‌ பிரார்த்‌ 
தித்தார்‌. 

சரணாகதி செய்தவர்க 


ளுடைய துக்கத்தைப்‌ போக்கடிக்றெ 
ஸ்ரீ கேசவனே! அடியே 


ஸ்வாமி | 
வனே ! 


படி யெக்காலமும்‌ பிரத்தியகஷமாகச்‌ 
சேவைதக்து ரகதித்தருள வேண்டும” 
அப்‌ 
போது ஸ்ரீ பகவான்‌ அவரை நோக்கி, 
“ஓ பிரகலாதனே ! நீ இதர பலங்களை 
ஆசியாமல்‌, இதரரையு மெண்ணாமல்‌, 
என்னிடத்திலே பரமமான ஏகாந்த 


என்று வேண்டிக்கொண்டார்‌. 


' பக்தியைச்‌ செய்தா யானபடியினாலே 


pp _ | 


தண்டமிடுகன்றேன்‌. ஏகா! அரேகா! 
வாசுதேவா | ஆதிகாரணா! உனக்குத்‌ 
தண்டமிடுகின்றேன்‌. எவன்‌ ஸ்தூல 
ரூபத்தினால்‌ 
சூட்சும ரூபத்தினல்‌ தோன்றாதவனு 
மாயிருக்கிரானே, எவன்‌ சகல பூதங்‌ 
களையும்‌ சரீரமாகக்கொண்டு எல்லா 


* பொறிகள்‌ ஐந்தும்‌, புலன்கள்‌ ஐந்தும்‌, 


சொல்லப்படும்‌. 


தோன்ுகன்‌ றவலும்‌, | 


, என்றருளிச்‌ செய்ய, 


உனக்குப்‌ பிரசன்னனானேன்‌, இஷ்ட 


பிரகலாதாழ்‌ 
“ஸ்வாமி! அச்சுதனே அடி 
யேன தேவ திரியக்‌ மனுஷியாதி சன்‌ 
மங்களிலே எர்த ஜன்ம மெடுத்தாலும்‌ 
அர்த ஜன்மங்களி லெல்லாம்‌ உன்னி 
டத்திலே இடையறாத பக்தி விசேஷ 


வான்‌ 


பூதங்கள்‌ ஜர்‌ தும்‌, கலைகள்‌ என்று 


http://acharya.org 


லம்சம்‌] 


முண்டாகவேண்டும்‌, மேலும்‌ விவேக 
மில்லாத ஜனங்களுக்கு ஈல்ல சந்தன 
- வனிதாதி போக்கிய வஸ்துக்களிலே 
யெப்படிப்பட்ட பிரிதி யுண்டாகு 
மோ, அப்படிப்பட்ட பிரீதி விசேஷ 
மானது உன்னை ஸ்மரிக்கிற அடியே 
னுடைய மனதினின்றும்‌ 
லீருக்கவேண்டும்‌”' 


நீங்காம 


திக்க, எம்பெருமான்‌ பக்தசிகாமணி 
யைக்‌ கடாக்ஷித்து, ““பிரகலாதனே ! 
முன்னமே யென்னிடத்திலே பிரியாத 
பக்தி விசேஷ முனக்குண்டா யிருக்‌ 
கின்றது, இன்னமு மப்படியே அபி 
விர்த்தியாகும்‌. அதிருக்கட்டும்‌. இப்‌ 
போது உனக்கு வேண்டிய வரன்‌ 
கேள்‌” என்று அனுக்கிரடிக்க, பிரகலா 
தாழ்வான பிரார்த்திக்னெறார்‌. 


எம்பெருமானே | உன்னைத்‌ துதிக்‌ 
கா நின்ற அடியேனிடத்திலே மாச்‌ 
சரியம்‌ பாராட்டினதனாலே அ௮சஹ்ப 
மான அபசாரம்‌ பண்ணினவனா।ாலும்‌ 
இரணியன்‌ என்‌ தகப்பன்‌ என்பது 
பற்றிப்‌ பாவமில்லாதவ னாகும்படி 
அனுக்கிரகிக்கவேண்டும்‌.” அன்றியும்‌ 
ஆயுதங்களினாலே அடிப்பித்தும்‌, அன 
லிலே போடுவித்தும்‌, சர்ப்பங்களா 
லே கடிப்பித்தும்‌, போசன த்திலே 
விஷத்தை இடுவித்தும்‌ காக பாசங்‌ 
களினாலே கட்டிச்‌ சமுத்திரத்திலே 
போடு வித்தும்‌, பர்வதங்களாலே 
அவைப்பித்தும்‌, இவ்வாறு மற்றும்‌ 
நானாவிதங்களான உபத்‌இரவங்களைச்‌ 
செய்த, உன்‌ பக்தனை அடியேனைக்‌ 
சங்கரிக்கப்‌ பார்த்த என்‌ தகப்பனுக்‌ 
குச்‌ சம்பவித்திருக்கின்ற அளவில்லாத 
மகா பாபங்கள்‌ உன்‌ கடாட்சத்தி 
னாலே நாசமாகவேண்டும்‌. இதுதான்‌ 
அடியேனுக்கு வேண்டிய வரம்‌”” என்‌ 
தற்கு; மதுசூதனன்‌ அவரைப்‌ பார்‌ 
தீது “பிரகலாதனே | என்‌ னனுக்கிர 

13 


பிரகலாதருக்கு நரசிங்கன்‌ பிரத்தியஷம்‌ 


97. 


கத்தனாலே நீ கேட்டபடியாகும்‌. சந்‌ 
தேகமில்லை. இன்னமும்‌ சான்‌ உன 
க்கு வேண்டிய வரங்கொடுக்கின்‌ 
றேன்‌ கேள்‌'' என்றருளிச்செய்ய, பிர 
கலாதர்‌ சொல்லுகின்றார்‌, “புருஷோத்‌ 


| தமனே! உன்னுடைய திருவடித்‌ தாம 


என்று பிரார்த்‌ । 
| இருதார்த்தனானேன்‌. 


ரைகளில்‌ பிரியாத பக்தி யுண்டாகும்‌ 
படி. அனுக்ெடித்ததினாலே அடியேன்‌ 
சகல ஐகத்‌ 


| காரணபூதனான உன்னிடத்திலே எவ 


RN ள்வளைவள வளவ ணா ளாவவளாகவளைவள கடைன அட ளாவளைவனவள “வரவன்‌ வகா அனழகயக வைவ்‌ வா ரவ ஷவவகைவ அண வவன்‌ வச ஆனாஷன பவன அவ வை பனசை 
த கவரை வளவள, 

re வள், 
i 


அக்கு ன்னை பக்தி விசேஷ 
முண்டாகுமோ, அவனுக்குச்‌ 
மோட்சமென்பது 


சர்‌ 
வோத்தமமான 
கையிலிருக்குமன்றோ. அப்படியிருக்க, 
அவனுக்கு தர்மார்த்த காமங்களாலே 
ஆகவேண்டுவதென்ன”' என்று விண்‌ 
ணப்பஞ்‌ செய்யக்கேட்டு, ஸ்ரீ பக 
வான அந்த அசுரோத்தமனைப்‌ பார்‌ 
த்து, (குழந்தாய்‌! உன்னிதய மென்னி 
டத்திலே பக்தியோடுகூடி. எப்படி 
அசஞ்சலமா யிருக்கன்றதோ, அப்‌ 
படியே என்னனுக்ரெகத்தினலே பரம 
மான மோட்சானந்தத்தையும்‌ பெறு 
வாய்‌'' என்று அருளிச்செய்து, அவர்‌ 
பார்த்துக்கொண்டே யிருக்க அந்தர்த்‌ 
தானமா யெழுந்தருளினார்‌, 


பிரகலாதாழ்வான்‌ திரும்பியும்‌ நக 
ரத்துக்கு வந்து தகப்பனுடைய பாதன்‌ 
களிலே தண்டமிட்டு நின்றார்‌. அப்‌ 
போது தகப்பனை இரணியன்‌ புத்‌ 
திரன்‌ திறத்தில்‌ தானசெய்ததற்காகப்‌ 
பச்சாத்தாப மடைந்து, கெட்டியாய்க்‌ 
கட்டிக்கொண்டு, உச்சிமோந்து கண்‌ 
களில்‌ நீர்‌ ததும்பிநிற்க (அடா குழந்‌ 
தாய்‌ | பிழைத்து வந்தாயா ”'? என்று 
அத பிரீதியோடு லாலனை செய்தான்‌. 
கேட்டீரோ மயித்திரேயரே | பரம 
தார்மிகரான பிரகலாதரும்‌, தகப்பனுக்‌ 
கும்‌ ஆசாரியருக்கும்‌ பணிவிடை 
செய்துகொண்டு, சுகமாயிருந்தார்‌, 


http://acharya.org 


08 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[மு 


wr rrr 


அப்பால்‌ சிறிதுகாலத்தக்குப்‌ பிறகு | 
இரணியகசிபுவானவன்‌ முன்பு நேர்ந 
திருக்கை ற பிரம்ம சாபவசத்தினாலே, 
பகவானிடத்தில்‌ துவேஷம்‌ முற்றி 
மறுபடியும்‌ மகனைக்கொல்ல யத்த 
னித்தபோது, ஸ்ரீ ஹரிபகவான நர 
சிம்ஹ ரூபியாய்‌ அவ்வரக்கன சுட்டிக்‌ 
காட்டிய ஒரு ஸ்தம்பத்தீனின்‌ முந்‌ 
தோன்றி அவ்வசுரராஜனைச்‌ சங்கரித்‌ 
தருளினார்‌. 

பின்பு பரமபாகவதரான பிரகலா 
தர்‌ தயித்திய ராச்சியத்தில்‌ பட்டா 
பிஷேகஞ்‌ செய்யப்பெற்று, அந்த ராச்‌ 
சியபோகத்தினலே பிராரப்த கர்மங்‌ 
களைக்‌ கழித்து, புத்திர பெளத்திராதி 
களையும்‌ பெற்று, பிராரப்த . கர்மானு 
பவமாகிற அதிகாரங்‌ கழிந்தவுடனே 
இரண்டையும்‌ விட்டு, பகவத்தியான 
யோகத்தனாலே பரமமான மோட்சத்‌ 
தை யடைந்தார்‌. 


மயித்திரேயரே | பரம பக்தாக்கிர 
கண்ணியரான பிரகலாதருடைய மதி 
மையைச்‌ சவிஸ்தாரமாகச்‌ சொன்‌ | 


னேன்‌. எவன்‌ மகாத்துமாவான பிரக 
லாதருடைய சரித்திரத்தை சமாகித 
இத்தனைக்‌ கேட்பானோ அவனுக்கு 
அப்போதே சகல பாபங்களும்‌ தீர்க்து 
போம்‌. பிரகலாதருடைய சரித்திரத்‌ 
தைப்‌ படிக்கறவர்களுக்கும்‌ கேட்கிற 
வர்களுக்கும்‌ அகோராத்திர கிருதங்க 
ளான பாபங்களெல்லாம்‌ நீங்குவதற்‌ 
குச்‌ சந்தேகமில்லை. எவன்‌ இந்தச்சரித்‌ 
திரம்‌ படிக்கிறானே அவன்‌ பவுர்ண 
மாசையிலேயும்‌ அமாவாசையிலேயும்‌ 
அவாதசியிலேயும்‌ அஷ்டமியிலேயும்‌ 
திவ்யக்ஷேத்திரத்திலே சூரியகரகண 
புண்ணியகாலத்தில்‌ சுவர்ணசிருங்க 
முதலானவைகளாலே அலங்கரிக்கப்‌ 
பட்ட * உபயதோமுகயான பசுக்‌ 
களைச்‌ சற்பாத்திரத்திலே பூரணமான 
தகதிணைகளோடு தானஞ்செய்த பலனை 
அடைவான்‌. எவன்‌ பக்திபூர்வக 
மாக பிரகலாதாழ்வானுடைய சரித்தி 
ரத்தைக்‌ கேட்டுமுனோ அவனை ஸ்ரீமந்‌ 
நரராயணன பிரகலாதரை ரட்டுத்தாற்‌ 
போல சகல ஆபத்தையும்‌ விலக்கிக்‌ 
சர்வகாலமும்‌ ரகஷித்தருளுவன்‌, 


இருபதாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
A 
இருபத்தோராம்‌ அ௮.த்தியாமம்‌ 
தஅமுதலானவர்களுடைய ச நததிக்கிரமம்‌ 


709 வை 


கேளும்‌ மயித்திரேயரே | இப்படி. 
மகாப்பிரபாவ சம்பன்னரான பிரக 
லாதருக்குச்‌ சிபி பாஷ்கலன்‌ விரோ 
சனன்‌ என்கிற மூன்று பிள்ளைகள்‌ 
பிறந்தார்கள்‌. விரோசன னுக்கு பலி 
சக்கிரவர்த்தி பிறந்தான்‌. பலிக்கு ! 
பாணாசுரன்‌ முதலான நூறு பிள்ளை ! 
கள்‌ பிறந்தார்கள்‌. இது இருக்கட்டும்‌. ' 


I செவசவ 


இரணியாட்‌சனுக்குச்‌ சர்ச்சரன்‌ ௪கு 
னி பூதசந்தாபனன்‌ மகாநாபன்‌ மகா 
பாகு கால காபன்‌ என்றெ பிள்ளைக 
ளஅவர்‌ பிறந்தனர்‌. 


இப்படி. இதிவமிசக்‌ இரெமம்‌ சொன்‌ 
னேன்‌. இனிக்‌ காசிபருக்குப்‌ பாரி 


யையான தனு முதலான பெண்க 


* உபயதோமு9 என்ப து இ த்து” ன்‌ பங்க 
ப ருபுறத்திலும்‌ முகத்தையுை க A 
மீன்‌ றுகொண்டே யிருக்கையில்‌ இருக்கும்‌ டு ததையுடையது எனறால்‌, கன்றை 


http://acharya.org 


லம்சம்‌] 


கடைய வமிசங்களைச்‌ சொல்லுகின்‌ 
றேன்‌ கேளும்‌, தனு வென்பவளுக்கு 
தவிமூர்த்தா அயோ 
முகன்‌ சங்குசிரன்‌ கபிலன்‌ சங்கரன்‌ 
ஏகவக்திரன்‌ தாரகன்‌ சொர்ப்பாநு 
விருஷபர்வா புலோமன்‌  விப்பிர 
சித்தி முதலாக மகாபல பராக்கிரம 
சாலிகளான பிள்ளைகள்‌ உண்டானார்‌ 
கள்‌. அவர்களிலே சொர்ப்பானுவுக்‌ 
குப்‌ பிரபை யென்பவளும்‌, விருஷபர்‌ 
வாவுக்கு சர்மிஷ்டை யென்றெவளும்‌, 
வைசுவாநரனுக்கு 


சம்பரன்‌ 


உபதாசவி அய 
சிரை புலோமை காலகை என்று 
சொல்லப்பட்ட நான்கு கன்னிகை 
களும்‌ அவர்களுள்‌ 
புலோமை காலகை என்ற மகானு 
பாவைகளான கன்னிகைகள்‌ மரீசிக்‌ 
குப்‌ பாரியைகளாய்‌, பவுலோமர்‌ என்‌ 
அம்‌ காலகேயர்‌ என்றும்‌ பிரசித்த 
ரான அறுபதினாயிரம்‌ பிள்ளைகளைப்‌ 
பெற்றார்கள்‌.  இரணியகிபுவுக்குச்‌ 
சகோதரியான சிம்ஹிகை, விப்பிர 
சித்திக்குப்‌ பாரியையாட, இரியமிசன்‌ 
சல்லியன்‌ ஈபன்‌ வாதாபி இல்வலன்‌ 
நமுசிகசிருமன்‌ அந்தகன்‌ நரகன்‌ கால 


பிறந்தார்கள்‌. 


நாபன்‌ ராகு என்று சொல்லப்பட்ட ' 


மகாசத்தியுள்ள பிள்ளைகளைப்‌ பெற்‌ 
ருள்‌. இப்படி. தனுவென்பவள்‌ வமி 
சத்தை விருத்தியாக்னெவர்களாய்‌, 
மகாபல பராக்கிரம முடையவர்களா 
யுள்ள அசுரர்‌ அநேகர்‌ பிறந்தார்கள்‌. 
இவர்களுக்குச்‌ ௪தசஹஸ்ர சங்கைக 
ளாகப்‌ புத்திர பவுத்திர சந்தானங்களு 
முண்டாயின. மேலும்‌ முன்பு நான்‌ 
சொல்லியபடி  ஆத்துமக்கயொனவா 
னான பிரகலாதாழ்வான்‌ வமிசத்திலே 
நிவாதகவசர்‌ தயித்தியர்‌ 
தோன்றினர்‌. தாம்பரை யென்பவ 
ரூக்குக்‌ காசிபரிடத்தினின்றும்‌ ௬இ 
சேனி பாசி சுக்கரிவை நோத்திரி ௬௪ 
என்றெ ஆுபெண்கள்‌ பிறந்தார்கள்‌. 


எனகிற 


, தனுமுதலானவர்களுடைய சந்ததிக்ரெமம்‌ 


. யென்கிறவளுக்குப்‌ 


99 


அவர்களில்‌ சுகிக்குக்‌ கோட்டான்க 
ளுவ்‌ காக்கைளும்‌ பிறந்தன. சேனி 
பருக துகளும்‌ 
பாசிக்குச்‌ செம்போத்துகளும்‌, ரித்‌ 
திரிக்குக்‌ கழுகுகளும்‌, ௬சிக்குத்‌ தண்‌ 
ணீர்ப்‌ பறவைகளும்‌, சுக்கரீவைக்கு 
அசுவங்களும்‌ ஒட்டகங்களும்‌ கழுதை 
களும்‌ பிறந்தன. இது தாம்பிரையின்‌ 
வமிச விவரம்‌. இனி விஈதைக்குக்‌ 
கருடன்‌ அருணன்‌ என்று இரண்டு 
புத்திரர்‌ பிறந்தார்கள்‌. அவர்களில்‌ 
கருடன்‌ சர்ப்பங்களைப்‌ புசிக்கிறவ 
னய்க்‌ கடூரமான ரூபமுள்ளவனாய்ப்‌ 
பட்சி குலத்துக்கெல்லாம்‌ சிரேஷ்ட 
னுமாய்‌ ஜகத்திலே கீர்த்திபெற்றிருர்‌ 
தான. ௬ரசை யென்கறவளுக்கு 
மகாப்‌ பிரகாசமுள்ளவைகளும்‌ அரேக 
சிரசுள்ளவைகளும்‌ மகாசத்தி யுடைய 
வைகளும்‌ ஆகாசத்தில்‌ சஞ்சரிக்க 
வல்லவைகளும்‌ மகாப்பிரபாவ முள்ள 
வைகளுமான சர்ப்பங்களாயிரம்‌ பிறக்‌ 
தன. கத்துருவுக்கும்‌ பலமுர்‌ தேஜ 
முண்டானவையாய்‌ அநேக பணாமண்‌ 
டல மண்டிதங்களாயுள்ள அநேக 
நரகங்கள்‌ உண்டாயின. அவை கரு 
டனுக்கு வசப்பட்டிருக்தன. இந்த pi 
சாகர்களிலே சேஷன்‌ வாசு தக்ஷ 
கன்‌ சங்கன்‌ சுவேகன்‌ மகாபத்மன்‌ 
கம்பளன்‌ அசுவதரன்‌ எலரபுத்திரன்‌ 
கார்க்கோடகன்‌ தனஞ்சயன்‌ என்ப 
வர்கள்‌ முக்கியமானவர்கள்‌, இவர்‌ 
களும்‌ மற்று மநேகரும்‌ விஷச்சுவாலா 
பயங்கரங்களாயும்‌ தீரஷண தந்தங்க 

சயுமுள்ள முகங்களோடு கூடியிருப்‌ 
பார்கள்‌. குரோதவசை யென்ெவ 
ரூக்குப்‌ பதினாயிரம்‌ பேர்வரையில்‌ 
ராக்ஷசரும்‌ சர்ப்பங்களும்‌, : நிலத்திலு 
நீரிலுஞ்‌ சஞ்சரிக்கிற பக்ஷிகளும்‌ :றெ 
ந்து; குரோதவசகணமென்று பேர்‌ 
பெற்றார்கள்‌. அவர்களெல்லாம்‌ மிக 
வும்‌ குரூரமான பற்களுள்ளவர்களும்‌ 


http://acharya.org 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [முத 
| யடைந்தவராகித்‌ திதியை நோக்கி, 
' பெண்ணே! அபீஷ்டமான வரத்தைக்‌ 
| கேள்‌” என்று சொல்ல, அந்தத்‌ திதி 
யானவள்‌ தனக்கு அதிபராக்கிரம சம 
பன்னனாய்‌ இர்திரனைச்‌ சங்கரிக்கத்‌ 
தக்கவை ஒரு புத்திரன்‌ உண்டாக 
வேண்டும்‌ என்று பிரார்த்தித்தாள்‌. 
அந்த மூனீந்திரர்‌ அவளைப்பார த, 
என்‌ பிரிய பத்தினியே! உனக்கு 
மஹேர்தானைச்‌ சங்கரிக்குஞ்‌ சாமர்‌ 
த்தியமுள்ளவனை மகன்‌ வேண்டு 
மானால்‌, நூ௮ வருஷம்‌ சமசித்தத்‌ 
துடனே ௬ூயாய்க்‌ கர்ப்பத்தைத்‌ 
தரித்தரு அதனால்‌ உன்‌ இஷ்டப்படி. 
புத்திரன்‌ உண்டாகும்‌ '' என்று 
சொல்லி அவளோடு சேர்க்தார்‌. அவ 
ளும்‌ அதனாலே கர்ப்பந்தரித்‌.த, நித்திய 
மும்‌ சுசியாய்‌ விரதத்தை அனுஷ்டித்‌ 
இப்படி 


100 


பயங்கரமான வர்களும்‌ மாமிசபோச 
னஞ்‌ செய்பவர்களுமா யிருக்தார்கள்‌. 
சுரபி யென்டுறவளுக்கு மாடுகளும்‌ 
எருமைகளும்‌ பிறந்தன.. இரையென்ப 
ளுக்கு விருட்‌ சங்களும்‌ கொடி களும்‌ 
புல்‌ லகளு முண்டாயின. கஷையென்‌ 
கிறவளுக்கு யட்சராட்சதர்களும்‌; | 
மனுவென்கிறவளுக்கு அப்சரசுகளும்‌ | 
அரிஷ்டை யென்ெவளுக்கு மகா பல | 
வான்களான கந்திருவர்களும்‌ ஜனித்‌ | 
தார்கள்‌. இவ்விதமாய்‌ தாவரங்களும்‌ | 
ஜங்கமங்களுமான காசிபருடைய சச்‌ 
தானங்களை யெல்லாம்‌ விசதமாகச்‌ | 
சொன்னேன்‌. அவர்களுடைய புத்‌ | 
திர பவுக்திரா இ சர்ததிகளோ, அசங்‌ | 
கைகளாக ஐகத்துள்ளே விளங்கி | 
யிருக்கன. மயித்திரேயரே! இது | 
சுவாரோசில மனுவந்தரத்திலே ஈட ; 
ந்த இருஷ்டியின்விதம்‌, இனி வைவச்‌ துக்கொண் டிருந்தாள்‌. 
| 
| 
| 
( 
| 


சுத மனுவந்தரத்தலே வருணன்‌ | யிருக்க, இந்திரன்‌ இச்செய்தி யறிந்து 
மகா வைபவமான யாகம்‌ செய்து | சமீபத்திலே வந்து, வியத்தோடு 
கொண்டிருக்க; அதில்‌ சதுர்முகன்‌ | சசுருஷை செய்துகொண்டு, கர்ப்பத்‌ 


தைச்‌ சேதம்பண்ணச்‌ சமயம்‌ பார்த்‌ 
துக்கொண் டிருந்தான்‌. இருக்கை 
யில்‌ சிலகாள்‌ குறைய _,நூறுவருஷ 
மாகுங்காலத்தில்‌, ஒருகாள்‌ திதிதேவி 
பாதசுத்தி செய்யாமல்‌ வந்து படுக்கை 
யிற்‌ படுத்து நித்திரை செய்தாள்‌. அப்‌ 
போது பாகசாதனன அவள்‌ ௮௬ 
சியா யிருப்பதறிர்து, வசசிராயுதத்‌ 
தைக்‌ கையிலெடுத்துக்கொண்டு, சூட்‌ 
சுமரூபமாக அவள்‌ வயிற்றிலே பிர 
வேசித்து, அந்தக்‌ கர்ப்பத்தை ஏழு 
அண்டாகத்‌ அண்டித்தான்‌. அப்‌ 


ஹோதாவாக அதை நிர்வகித்துக 
கொண்டிருக்கையில்‌ பிரசா சிருஷ்டி 
செய்த விதத்தை விவரிக்கின்றேன்‌ 
தேவ ரிஷி கந்தர்வ பன்ன 
பிதாமகனன சதுர்‌ | 


கேளும்‌. 
காதிகளுக்குப்‌ 
முகன்‌ நூதனசிருஷ்டி செய்யக்காலம்‌ 
பெறாமல்‌, பூர்வம்‌ ௬வாரோசிஷ மனு 
வந்தரத்திலே தன்‌ சங்கல்பத்தினலே 
யுண்டான சத்தரிஷிகளைப்‌ பார்த்து, | 
“வைவச்சுத மனுவந்தரத்திலே | 
களே பிரசைகளைச்‌ சிருஷ்டியுங்கள்‌”” 


என்னு நியமித்தார்‌. அவர்களும்‌ அப்ப 


டியே செய்தார்கள்‌. அதப்படி யிருக்‌ 
கட்டும்‌, தேவதைகளினாலே தயித்திய 


ராகிய அசுரசெல்லாம்‌ விஈாசமாய்ப்‌ 


போது அந்தச்‌ ௬ மகரநாதமாக 
சோதனஞ்செய்ய, இந்திரன்‌ “(ரோத 
னஞ்செய்யவேண்டாம்‌'' என்று அரே 


போனதனாலே தஇிதியென்‌இறவள்‌ புத்‌ | 
திரசோக மடைந்து, 


கந்தரஞ்‌ சொல்லி, இன்னுங்‌ கோப 
அநேககாலம்‌ | மாறாமல்‌ அந்த ஏழு கண்டங்களையும்‌ 
பர்த்தாவான காசிபரை ஆராதித்து | மறுபடியும்‌ எவ்வேழாகக்‌ கண்டித்‌ 
வக்தாள்‌, : அர்தக்காபெர்‌ சந்துஷ்டி. | தான்‌, அப்பால்‌ அந்த நாற்பத்தொன்‌ 


http://acharya.org 


லம்சம்‌] 


பது அண்டங்களுக்கும்‌ “ (மாரோ தீ £) 


ரோதனஞ்்‌ செய்யாதே” என்று 
தனஞ 


சொன்ன காரணத்தினாலே மருத்துக்க ! சகாயமாகத்‌ தேவதைகளா 


ளென்றெ நரமதேய முண்டாயிற்ற, 


தேவதாதிகாரமும்‌ பகவதவைபவமும்‌ 


101 


பின்பு அர்த மருத்துக்கள்‌ விவேக சத்‌ 
துவ சம்பன்னராய்‌ இந்திரனுக்குச்‌ 
யிருச்‌ 


தார்கள்‌. 


இநபத்தோசாமத்தியாயம்‌ முற்றிற்று. 
- 


இருபத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ 


தேவதாதிகாரமும்‌ பகவதவைபவமும்‌ 
ஆ ஒவையம்‌ 
பராசர மகாரிஷி அருளிச்செய்‌ ! பருவதங்களுக்குப்‌ பிரபுவாகவும்‌, கபி 
இன்றார்‌ :--கேளும்‌ மயித்திரேயரே! | ரை முனிகளுக்கு ராசாவாகவும்‌, 
பூர்வ காலத்திலே பிருதமகாராசா | சிங்கத்தை மிருகங்களுக்கு இந்திர 
மகாரிஷிகளாலே ராச்சியாபிஷேஈஞ்‌ | ஞைவும்‌, வியாக்கரத்தை நகமும்‌ 


இரனைக்‌ இரக நட்சத்திரங்களுக்கும்‌ 
ஓஷதிகளுக்கும்‌ பிராமணர்களுக்கும்‌ 


யக்யெங்களுக்கும்‌ 


) 
| 
| 
செய்யப்‌ பெற்றபோது, பிரம்மா, ௪ந்‌ | 
| 
} 


தவங்களுக்கும்‌ | 
ராஜாவாகவும்‌, குபேரனை ராசாக்க : 
ளுக்கு அதிபதியாகவும்‌, வருணனை ! 
ஜலத்துக்கு அதிபதியாகவும்‌, விஷ்ண | 
வென்கிற சூரியனை அரித்தியல்கணார்‌ | 
குப்‌ பிரபுவாகவும்‌, தக்ஷனைக்‌ கர்த்த | 
மர்‌ முதலான பிரசா நாதருக்கு அதி | 
பதியாகவும்‌, இர்திரனை வச ருத்திரா 
தித்திய பிரமுகரான தேவர்களுக்கு | 
அதிபதியாகவும்‌, பிரகலாதரை தயித்‌ | 
திய தானவர்களுக்கு ஈாயகராகவும்‌, | 
யமதர்மராஜனைப்‌ பிதுர்தேவதைகளு | 
க்கு ராஜாவாகவும்‌, அயிராவதத்தைச்‌ | 
சமஸ்த கஜாதிபதிகளுக்கும்‌ அதிபதி 
யாகவும்‌, கருடனைச்‌ சகல பகஷிகளுக்‌ 
கும்‌ அதிகாரியாகவும்‌, வாசுகியை 
நாகா திபதியாகவும்‌, உச்சைச்சிரவத்‌ | 


தைக்‌ குதிரைகளுக்கெல்லாம்‌ அதிபதி I 


யாகவும்‌, விருஷபராசனை கோக்க 
ளுக்கு அதிபதியாகவும்‌, இமவானைப்‌ | 


களுக்குச்‌ 


பல்லுமுள்ள மிருகங்களுக்குப்‌ பிரபு 
வாகவும்‌, கல்லால மரத்தை விருட்சவ்‌ 
எற்‌ 
படுத்தி, இப்படியே மற்றுமுண்டான 
அந்தந்தச்‌ சாதிகளுக்கும்‌ தகுந்தபடி. 
தலைவர்க ளாகும்படியான * ராச்சி 
யாதிபத்தியங்‌ கொடுத்‌ தருளினார்‌. 
இப்படித்‌ தலைவர்களை ஏற்படுத்திய 
பின்பு, அந்தப்‌ பிரம்மா வயிராசப்‌ 
பிரசாபதிபின்‌ குமாரனான சுதன்வா 
வைக்‌ கீழ்த்திசைக்கு அதிபதியாகவும்‌, 
கா்த்தமப்‌ பிரசாபதியின்‌ தரயனான 
சங்கபதனத்‌ தென்றிசைக்கு அதிபதி 
யாகவும்‌, ரஜசு என்னும்‌ பிரசாபதி 
யின்‌ புத்திரனான கேதுமா னென்‌ 
பவனை மேற்றிசைக்கு அதிபதியாக 
வும்‌, பர்ச்சன்னியப்‌ பிரசாப தியின்‌ 
மகனை இரணியரோமா என்பவனை 
வடதிசைக்கு அதிபதியாகவும்‌ நிய 
மித்தார்‌. அவர்களினாலே துவிப 
சமுத்திர பர்வதாதிகளோடு கூடின 
பூமண்டலமெல்லாம்‌ இதுவரையிலும்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ எல்லைகளிலே தர்ம 


சிரேஷ்டமாகவும்‌, 


* இங்கே அதிபதிகளர்கச்‌ சொன்ன பொருள்கள்‌ ஆளுகையினாலே மாத்‌ திரமன் று, 
வைதிகத்துச்கு உபயோசமாகத்‌ தலைமையினாலேயும்‌ என்றறிக. 


http://acharya.org 


100 


ஸ்ர விஷ்ணுபுராணம்‌ 


[முத 


| 
மாகப்‌ பரிபாலனஞ்‌ செய்யப்பட்டு | 


வருனெறன. இப்போது நான்‌ 
சொன்னவர்களும்‌ மற்ற ராசாக்களும்‌ 
ஜகத்தை ரக்ஷிப்பதில்‌ புகுர்திருக்கிற 
ஸ்ரீமந்‌ கரரராயணனுடைய விபூதியா 
யிருக்கிறவர்களென்‌ நறியும்‌. பூர்வத்‌ 
திலே இருந்தவர்களும்‌ இப்போ இருக்‌ 
கிறவர்களும்‌, 
மவர்களுமான பூதாதிபதிகள்‌ யார்‌ 


இனிமே லுண்டாகு , 


யாருண்டோ அவர்களெல்லாம்‌ சர்வ , 
. காலத்திலே தமோகசூணத்தை யாசி 


மயனாயிருக்கிற ஸ்ரீ விஷ்ணுவினுடைய 


அமிசபூதரென்தறியும்‌. தேவ தானவ , 
' தரித்தும்‌, 
திரகா திபதிகளும்‌, அக்கினி வாயு அர்தகாதி ரூபங்களைத்‌ 
விருட்ச பருவதாதி பதிகளுமாயிருக்‌ : 


பிசாச மனுஷ்ய பசு பட்சி பன்ன 


காதிபதிகளும்‌, 


இற சென்றவர்களும்‌ உண்டாகுமவர்‌ 
களும்‌, யாவரும்‌ சர்வபூதமயனான ஸ்ரீ 
விஷ்ணுபகவானுடைய அமிச பூதரே 
யல்லாமல்‌ வேறல்லா. 


ஓ பிராஞ்ஞரே ! ஜகத்‌ ரட்சண தட்‌ 


தெனும்‌ சர்வேசுவரனுமான ஸ்ரீ ஹரிக்‌ 


கல்லாமல்‌ வேறொருவனுக்கு ரட்சிக்‌ 
இற சாமர்த்திய முண்டாயிருக்க மாட்‌ 


டாது. இவ்வளவே யன்று. அவன்‌ : 


சத்துவ குணாசிரயமான சொருூபத்‌ 
தோடே ஜகத்தை எப்படி ரக்ஷிக்க 
ருனோ அப்படியே ரஜாச தாமச 
குணங்களை யங்கேரித்துச்‌ சிருட்டி 


காலமாயும்‌, நாலா மமிசத்தனாலே 
சகல பூதங்களாயும்‌ ரசோகுணத்தை 
ஆசிரயித்துச்‌ சிருட்டிப்பான்‌. ஸ்திதி 
காலத்திலே சத்துவ குணசிரயமான 
முதலமிசத்தினலே நானாவித திவ்யாவ 
தார ரூபியாயும்‌, இரண்டா மமிசத்தி 
னாலே மனுவாதி ரூபியாயும்‌, மூன்றாம்‌ 
அமிசத்தனாலே காலரூபியாயும்‌, நாலா 
மமிசத்தினலே 
யிருக்தும்‌ இரட்சிப்பான. 


சகல பூதங்களிலே 
சங்கார 


யித்து, முதலமிச த்தினாலே ருத்திரளுபந்‌ 
இரண்டா மமிசத்தினாலே 


தரித்தும்‌, மூன்றா மமிசத்தனாலே கால 
சொருபம்‌ தரித்தும்‌, நாலா மமிசத்தி 
னாலே சர்வபூதார்‌ தரியாமியாக இருர்‌ 
ஆம்‌ சங்கரிப்பான்‌. 


ஓ மயித்திரேயரே! இப்படியே கல்‌ 


' பந்தோறும்‌ சிருட்டி திதி சங்காரம்‌ 


களிலே எம்பெருமானுக்கு நந்நான்கு 
பேதஞ்‌ சொல்லப்பட்‌ டிருக்கன்றன, 
பிரமாவும்‌ த௯தாதிகளும்‌ காலமும்‌ 
சகல பூதங்களும்‌ ஸ்ரீ விஷ்ணுதேவ 
னுடைய லோக சிருட்டி ஹேதுக்‌ 
களான லீலா விபூதிகள்‌. உபேந்தி 


ராதி யவதார சொருபங்களும்‌, மனு 
 முதலானவர்களும்‌, காலமும்‌, சகல 


காலத்திலே சிருஷ்டி கர்த்தாவாக : 


சிருட்டித்துக்‌ கொண்டும்‌, 
காலத்திலே சங்கார காத்தாவாகிச்‌ 


பிரளய . 


பூதங்களும்‌ ஸ்ரீ விஷ்ணுவினுடைய 
லோகஸ்திதி ஹேதுக்களான லீலா 


. விபூதிகள்‌. ருத்திரனும்‌, யமன்‌ முத 


சங்காரஞ்‌ செய்துகொண்டு மிருக்கின்‌ ' 


யிலும்‌ நான்கு விதமுடையவனாய்‌, அப்‌ : 


படியே ஸ்திதி சங்காரங்களிலும்‌ நந்‌ 


நான்கு பேதமுடையவனா யிருக்கின்‌ ' 
றான்‌. எப்படியெனில்‌ முதலமிசத்தி | 


னாலே பிரமாவாயும்‌, இரண்டாமமிசத்‌ 
இதனாலே மரீசிப்‌ பிரமுகரான பிரசா 


லானாரும்‌, காலமும்‌ சகல பூதங்களும்‌, 


- நாராயணனுடைய லோகசங்கார கார 


முன்‌. அந்தச்‌ சனார்த்தனன்‌ சிருட்டி : 


ணங்களான விபூதிகள்‌. பிரம்மாவும்‌, 
மரீசி முதலான பிரசாபதிகளும்‌, ஆச 
கால முதலாகப்‌ பிரளயகாலம்‌ வரைக்‌ 
கும்‌ ௪.துூர்வித பூதசாதங்களைச்‌ சிருஷ்‌ 
டித்து வருகின்றார்கள்‌. எப்படி.யென்‌ 
றால்‌ ஆதிகாலத்தில்‌ பிரம்மாவினாலும்‌) 


பதிகளாயும்‌, மூன்றா மமிசத்தினாலே இடையிலே மரீசி முதலான பிரஜா 


http://acharya.org 


லம்சம்‌] தேவதாதிகாரமும்‌ பகவத்வைபவமும்‌ 108 


பதிகளினாலும்‌ பின்பு அந்தந்த ஜந்துக்‌ 
களாலும்‌ சிருட்டிக்கப்பட்டு வருகின்‌ 
றன. சிருட்டிக்கெல்லாம்‌ முக்கிய 
காரணம்‌ காலம்‌. காலசக்தி யில்லாமல்‌ 
பிரமாவும்‌ தக்ஷா இகளும்‌ பிரசைகளும்‌ 
சிருஷ்டிக்க மாட்டார்கள்‌. ஸ்திதி 
யும்‌ இப்படி காலசக்‌தி யில்லாமல்‌ 


பல்‌ எக்கு மயித்திரேயர்‌, முனீந்திரே | ஞான 
யாராலு மாகாத. பிரளயத்திலே ருத்‌ 
| 


மயமாய்‌ நாராயணனுக்குச்‌ சரீரபூத 
மான முக்தசொருபம்‌ நான்குவிதமாக 
இருக்கின்‌ ததென்று சொல்லி யருளி 
யதை விசதமாகத்‌ தெரிவிக்கும்படி. 
பிரார்த்திக்க, ஸ்ரீ பராசரர்‌ அருளிச்‌ 
செய்கன்ருர்‌. 


தரா.திகளும்‌ காலசக்‌தி யில்லாமல்‌ 
சங்கரிக்க மாட்டார்கள்‌. மயித்திரே 
யரே! அநேக வார்த்தைகளினாலே 
பிரயோசனமென்ன ? எதினாலே எது 
சிருட்டிக்கப்படுசன்றதோ அந்தச்‌ 
சிருட்டிக்கப்படும்‌ வஸ்துவின்‌ உற்பத்‌ 
தியைக்‌ குறித்துக்‌ காரணமாயிருக்கிற 
அவ்வஸ்து வெல்லாம்‌ எம்பெருமா 
அடைய திருமேனியேயாம்‌. இப்படி. 
யே ஒன்றைச்‌ சங்கரிக்கிற வஸ்து 
எதவுண்டோ அதுவும்‌ சங்கார ஹேது 
வான ஜனார்த்தனனுடைய வுத்திர 
ரூபமாம்‌. ஸ்ரீ விஷ்ணுவே இருட்டியும்‌ 
ரட்சணையும்‌ சங்காரமும்‌ செய்கிற 
சீவன்களுக்கு அந்தரியாமியா இச்‌ சிரு 
ட்டி திதி சங்காரங்களைச்‌ செய்தருளு | 


மயித்திரேயரே! உலகத்தில்‌ இஷ்ட 
வஸ்துவைச்‌ சம்பாதிக்கக்‌ கருவியா 
யுள்ளது சாதனமென்றும்‌, இஷ்ட 
வஸ்துவானது சாத்திய மென்றுஞ்‌ 
சொல்லப்படும்‌, மோட்சத்தை விரும்‌ 
பின வோக்குப்‌ பிராணாயாமா திகள்‌ 
சாதனமும்‌, பரப்பிரம்மமானது சாத்‌ 
தியமுமாக இருக்கின்றது. யேரஇ 
களுக்கு முத்தி நிமித்தமாய்‌ யோக 
சாஸ்திரத்தனாற்‌ பிறந்த பிராணாயாம 
முதலான சாகனகிகளுடடைம ஞான 
மானது அந்த ஞானமய ஸ்வரூபத்து 
க்கு முதல்பேதம்‌, பாதமோசனார்த்த 
மாக யோகாப்பியாசஞ்‌ செய்து 
| கொண்டிருக்கிறவனுக்குச்‌ சாத்திய 
மாய்‌ சாக்கிய சாஸ்திரத்தனா லுண்‌ 
கின்றான்‌. இர்தப்படி சத்துவ ரச | டான ஆத்தம விஷயமான ஞானமா 

தமோ குணங்களிலே புகுர்து, சிரு | னது இரண்டாவது பேதம்‌, இவ்‌ 
ட்டி காலமுதலான காலங்களிலே | விரண்டும்‌ சாத்திய சாதன சம்பர்தத்‌ 
மூன்றுவிதமா யிருக்க பிரமாதி ஸ்தா தினாலே சேர்ந்ததாய்‌, தேவ மனுஷி 
வராந்தமான நாராயணனுடைய ரூபத்‌ | யாதி பேதமில்லாத ஆத்துமாவைப்‌ 
தை விவரித்தேன்‌. இனி முத்த சீவ | பற்றி வியாபித்திருக்கிற தியானரூப 
மயமான அவனுடைய ரூபரந்தரத்‌ மான ஞானமானது மூன்றாவது பே 
தைச்‌ சொல்லுகனெறேன்‌ கேளும்‌, பிர | தம்‌, இந்த மூவகைப்பட்ட ஞானங்க 
கருதி குணவர்ச்சிதமும்‌, ஞானகுண | ளுக்கும்‌ சாதனமா யிருத்தலாகிய 
வத்தும்‌, சுயம்பிரகாசமும்‌, உபமான | விசேஷம்‌ யா தண்டோ அதைத்தள்ளு 
ரகிதமும்‌, சகல பூத வியாபகமும்‌ பிரம்‌ தலினாைவலே தோன்றுகிற ஆத்தும சா 


மாதி €வசாதங்களைக்‌ காட்டிலும்‌ | க்ஷ£த்காரமானது நாலாவது பேதம்‌. 
சிரேஷ்டமுமான முக்தவே ஸ்வரூப | இந்த ஞான விஷயமான ஆத்தும ஸ்வ 
மும்‌, நாராயணனுடைய பரஸ்வரூப ரூபமானது சாதனானுஷ்டான மில்‌ 
லாததாய்‌ ரூபாதிகளுக்குக்‌ கோசர 
மாகாததாய்‌, சுருக்கமில்லாமல்‌ வியா 
பித்திருப்பதாய்‌, உபமானரூதமாய்‌, 


மென்று சொல்லப்படும்‌. அதவும்‌ 
கான்கு விதமாக இருக்கும்‌ என்று 
பராசரமுனீந்திரர்‌ அருளிச்‌ செய்ய 


http://acharya.org 


லம்சம்‌] 


தேவதாதிகாரமும்‌ பகவத்வைபவமும்‌ 


103 


மான விஷ்ணுதேவனுடைய அந்த 
ரூபந்தான்‌ தியானஞ்‌ செய்ய வேண்டு 
வது. சித்தத்தை கிச்சலமாக்க யோ 


்‌ விஷ்ட முனீந்திரர்‌ அருளிச்செய்த 


்‌ பிரகாரம்‌ நாராயணனுடைய அஸ்திர 


காப்பியாசஞ்‌ செய்கிற யோூகளுக்கு 


இப்போ தறிவித்த தியான விசேஷம்‌ 
சித்திக்கும்‌, ஓ மயித்திரேயரே! அந்த 
எம்பெருமானுக்கு நாம்‌ முன்சொன்ன 
சகல ரூபங்களைக்‌ காட்டிலும்‌ பரம 
மான ரூபம்‌ அந்க விஷ்ணு ஸ்வரூபமே 
யல்லது வேறில்லை அதுவே இரு 
வுள்ள முகந்த ஸ்வரூபம்‌. ஏனென்‌ 


ரூல்‌ அர்த ஸ்ரீ ஹரியே சர்வாத்துமக . 


மான பரப்பிரம சொரூபம்‌. அவனி 
டத்திலே சகல லோகங்களும்‌ வஸ்தி 
ரத்திலே நூல்களைப்போலே கலந்த 
கோப்புண்டிருக்ன்றன. 
யென்றால்‌ சகல லோகங்களும்‌ அவ 


எப்படி 


னாலே யுண்டாக அவனிடத்திலே நின்‌ | 


றிருக்கன்றன. க்ஷரா க்ரமயனான 
ஸ்ரீவிஷ்ணு, பிரகிருதி புருஷாதிகளை 


யெல்லாம்‌ அஸ்திர பூஜணங்களாகத்‌ 


! திரியங்களும்‌ 


தரித்தருப்பன்‌ என்று அருளிச்செய்‌ | 
யக்கேட்டு, மயித்திரேயா்‌ வினவுகின்‌ | 


ரர்‌. முனீந்திரரே! ஸ்ரீமர்‌ நாராயணன்‌ 
சகல ஜகத்தையும்‌ அஸ்திர பூஷண 
சொருபமாகத்‌ தரித்திருக்கும்‌ விதத்‌ 
தைச்‌ சொல்லவேண்டுமென ஸ்ரீ பரா 


சரர்‌ அருளிச்‌ செய்னெறார்‌. 


பூஷணாதி சொரூபம்‌ விவரிக்கிறேன்‌ 
கேளும்‌. % லோகத்தோடு ஒட்டாத 
வனும்‌, பிரகிருதி குண ரகிதனுமான 
க்ஷேத்திரக்கியனே கவுஸ்துவ மணி 
யாகவும்‌, ஜகதாதி காரணமான மூலப்‌ 
பிரகருதியே ஸ்ரீவச்சமென்கிற மறு 
வாகவும்‌, புத்தியே கவுமோதகூ யென்‌ 
கிற கதையாகவும்‌, சாமசாகங்காரமே 
பாஞ்சசன்னியமென்கிற சங்காகவும்‌, 
சாத்விகாகங்காரமே சார்ங்கமென்‌ 
கிற வில்லாகவும்‌, சலனாத்துமகமான 
மனமே மகா வேகத்னாலே வாயவை 
நிராகரிக்கத்‌ தக்க சுதரிசன மென்கிற 
சக்கரமாகவும்‌, பஞ்சமகாபூதங்களும்‌ 
முத்து மாணிக்க மரகத இந்திரநீல 
வச்சிரமயமாய்ப்‌ பஞ்சவர்ணமான 
வைசயக்தஇி யென கிற வனமாலையாக 
வும்‌, ஞானேந்திரியங்களும்‌ கர்மேர்‌ 
அம்புகளாகவும்‌, வித்‌ 
தையே அத்தியந்த நிர்மலமான நந்தக 
மென்கிற கத்தியாகவும்‌, அவித்தையே 


. அக்கத்தியின்‌ உறையாகவும்‌, இப்படி 


அப்பிரமேயனாயும்‌ சர்வசக்தனாயும்‌ ! 


சர்வேசுவரனாபு மெழுந்தருளி யிருக்‌ 
கிற ஸ்ரீ விஷ்ணுதேவனுக்குத்‌ தண்டம்‌ 


ஸ்ரீம்‌ நாராயணன்‌ பிரகிருதி புருஷர்‌ 
களே யெல்லாம்‌ அஸ்திர பூஷண 
சொருபமாகத்‌ தரித்து, விசித்திர சக்‌தி 
யுத்தனாிச்‌ சேதனர்களுக்‌ கெல்லாம்‌ 
இதஞ்‌ செய்தருளுவான்‌. டீயித்தரே 
யரே! வித்தையும்‌ அவித்தையும்‌ சேத 
னமும்‌ அசேதனமும்‌ 
னிடத்திலே தான்‌ இருக்கின்றன. 


நாராயண 


சமர்ப்பித்த, என்‌ பிதாமகனான ' கலா காஷ்டா முகூர்த்த அகோராத்‌ 


* ஜீவன்‌ முதலானவைகள்‌ அததின்‌ அபிமானி தேவதைகள்‌ ரச்தினத்தைப்‌ 
போலே நிர்மலமாய்‌ சுயம்பிரகாசமாகையாலே ஆத்தமாவைல்‌ சவுஸ்துவ மணியாகவும்‌, 
பிரநறொதி லீலாவிபூதி யாகையாலே அதைப்‌ பிராட்டி எழுர்தருளி யிருக்ற ஸ்ரீவச்ச 
மாகவும்‌; புத்தி தத்துவம்‌ ஸ்‌இிரமாசையாலே அதைக்‌ கதரயுதமாகவும்‌, சப்த்தாதி 
காரணமாகையாலே பூதாதியைச்‌ சங்காகவும்‌, இப்படியே உவமைபற்றித்‌ தத்துவங்க 
ளெல்லாம்‌ அஸ்‌ திர பூஷண ரூபமா யிருக்கன்‌ றன வென்று கண்டுகொள்ள வேண்டும்‌. 
சேதகா சேத வீ ஷ்ெடமான தன்ஸ்வரூபத்தை உபா9ப்பதற்கு எம்பெருமான்‌ உகர்‌ அ 
திருவுள்ளம்‌ பற்றிய சூட்சம திவ்விய மங்கள விக்கி மிதுதான்‌. 

14 


http://acharya.org 


106 


திர மாச அயர சம்வச்சர ரூபமான 
காலமும்‌ ஸ்ரீ ஹரி சொருபம்‌. பூலோக 
புவர்லோக சுவர்லோகங்களும்‌, மகா 
லோக ஜனலோக தபோலோக எத்‌ 
திய லோகங்களும்‌, தேவ மனுஷ்ய 
ப௬ பகஷியாதி வே சாதங்களும்‌, 
இருக்கு யசுர்‌ சாமம்‌ அதர்வணமென்‌ 
இற வேதங்களும்‌, உபநிஷத்துகளும்‌; 
இதியாசங்களும்‌, வேதாங்கங்களும்‌, 
மநுவா தி ஸ்மிருதிகளும்‌, கல்ப சூத்தி 
ராதிகளும்‌, காவியங்களும்‌, தங்க 
ளும்‌, மற்றுமுண்டான சாஸ்திர சாதங்‌ 
களும்‌, மூர்த்தங்களாயும்‌ அமூர்த்தங்‌ 
களாயு மிருக்கிற பதார்த்தங்களும்‌, 
ஸ்ரீமச்‌ ராராயணனுடைய சரீரமென்று 
நினையும்‌. எல்லாருக்கும்‌ ஸ்ரீ ஹரியே 
ஆத்தும பூதன்‌. சகலமும்‌ அவனே. 
ஜனா த்தனனைக்‌ காட்டிலும்‌ காரியமுங்‌ 
காரணமுமான வேறே வஸ்து இல்லை 
என்று திடசித்த முண்டானவன்‌ ஜந்ம 


, ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


ஞய்ப்‌ பரமமான மோட்சானந்தத்தை 


யடைவன்‌. 


மயித்திரேயரே | சகல பாபக்ஷயகர ' 
மான ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே பிர 
தமாமிசத்தை இருபத்திரண்டு அத்தி 
யாயத்தால்‌ சவிஸ்தாரமாய்ச்‌ சொன்‌ 
னேன்‌. சமாக சித்தாகளாகி இந்தப்‌ 
பிரதமாமிசத்தைக்‌ கேட்ட மனிதருக்கு 
புஷ்கரத்திலேயும்‌ புண்ணிய தர்த்தங்‌ 
களிலேயும்‌ பன்னிரண்டு வருஷம்‌ 
கார்த்திகை பவுர்ணமா வாசையில்‌ 
ஸ்நானஞ்செய்த பலனுண்டாம்‌. புத்‌ 
இர பவுத்திர தனகனக வஸ்து வாக 
னங்களும்‌, அட்சயமான பரமபத 
சுகமு முண்டாம்‌. தேவ ரிஷி பிதுர்‌ 
கந்தர்வ யக்ஷா இகளுடைய சிருவ்டிக்‌. 
இரமத்தைக்‌ கேட்ட மனுஷியர்களுக்கு 


தேவ ரிஷி கந்தர்வா திகளும்‌ சந்தோ 
ஒத்தை யடைந்து வலுவிலே சகலா 


சம்பந்தமான தொந்த துக்கமில்லாதவ ' 


மீஷ்டங்களையும்‌ கொடுப்பார்கள்‌. 


இநுபத்திரண்டா மத்தியாயம்‌ முற்றிற்று, 


HE 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ முதலம்சம்‌ 


முற்றிற்று, 


http://acharya.org 


ஸ்ரீமதேராமாநுஜாயகம 8 


நீளிஷ்ணுபுராணம்‌ 


ணாள அட அண்னன்‌ 


இ ரண்டாமம்சம்‌ 


ப 
முதலாமத்தியாயம்‌ 
பிரயவிரதவம்சவிஸ்தாரம்‌ 


— Org O— 


மயித்திரேயர்‌ ஸ்ரீ பராசர முனி | 


வரை நோக்கி 4 ஒஓமகானுபரவரே ! 


லோகசிறாஷ்டி சம்பந்தமாக எந்தெந்‌ 
தக்‌ கேள்விகள்‌ அடியேன்‌ கேட்‌ 
டேனே அவைகளுக்கெல்லாம்‌ உத்த 
ரம்‌ தேவரீர்‌ அருளிச்செய்‌ தீர்‌. 

படி. தேவர்‌ ரருளிச்செய்த ல்க லம்‌ 
சத்திலேயே அந்த லோகசிருஷ்டி சம்‌ 
பந்தமாக மறுபடியும்‌ ஒரு விஷயத்‌ 
தைக்கேட்க விரும்புகின்றேன்‌. சுவா 
யம்புவமனுவுக்குக்‌ குமாரர்களான 
பிரயவிரதன்‌, உத்தானபாதன்‌ என்ப 
வர்களுக்குள்ளே உத்தானபாதனுக்‌ 
குத்‌ துருவன்‌ என்கிற புத்திரன்‌ பிறந்‌ 
தானென்று அருளிச்செய்தீர்‌. மற்றவ 


னை பிரயவிரதனுடைய சந்ததி 
யையோ அருளிச்செய்யவில்லை. ஆத 
லால்‌ அதைக்கேட்க விரும்புகின்‌ 
றேன்‌. அடியேனிடத்திற்‌ கிருபை 


செய்து அருளிச்செய்ய வேண்டும்‌ ?' 
என, பராசர முனீந்திரர்‌ அருளிச்‌ 
செய்சனெறா;:— 


கேளும்‌ மயித்திரேயரே | அந்தப்‌ 
பிரயவிரதன்‌ கர்த்தமப்‌ பிரஜாபதியின்‌ 


புத்தரியைக்‌ கலியாணஞ்‌ செய்து 


கொண்டு சம்ராட்டு குக்கி என்றெ 
இரண்டு கன்னிகைகளையும்‌ ஆக்கினித்‌ 


திரன்‌ அக்கனிபாகு வபுஷ்மான்‌ 
தியுதிமான்‌ மேதா மேதாதிதி பவியன்‌ 


ஸவனன்‌ புத்திரன்‌ ஜியோ திஷ்மான்‌ 
என்னும்‌ பத்துப்‌ புத்திராகளையும்‌ பெற்‌ 
| முன்‌, அவர்கள்‌ மகா கஇியொானவான்க 
| ஞூம்‌ மகா சத்தியவான்‌ களும்‌ வணக்க 
| 
அப்‌ | 
} 


முள்ளவர்களுமாகித்‌ தகப்பனுக்கு 
இனியரா யிருந்தனர்‌. இவர்களுள்‌ 
, ஜியோதிஷ்மான்‌ என்பவன்‌ அவன்‌ 
பெயர்ப்பொருளின்படி. 
உள்ளவனா யிருந்தான்‌. 


மகாதேஜசு 


| 
| இப்படி மகாபல பராக்கிரமசாலிக 
ளான அந்தப்‌ பிரயவிரத குமாரர்‌ 
களுக்குள்ளே, மேதா, அக்கினிபாகு, 
புத்திரன்‌ என்னு மூவரும்‌ பூர்வ ஜன்ம 
ஞானத்தினால்‌ யோகாப்பியாசத்தில்‌ 
முக்கியராய்‌ மகானுபாவராய்‌ ராச்சி 
யாதி முதலான சகல விஷயங்களி 
அம்‌ பற்றற்றவராய்க்‌ கருமபலன்களை 
விரும்பாராகி, விதிப்படி கர்மாதிக 
ளைச்செய்து வந்தார்கள்‌, ஆனதால்‌ 
தகப்பன்‌ பிரயவிரதன்‌ தனது ஏழு 
துவிபங்களையும்‌ மகாத்துமாக்களான 
மற்ற எழுவருள்‌ ஆக்கினீத்திரன்‌ 
ஜம்பூத்துவிபத்தையும்‌, மேதாதி பில 
க்ஷத்துவிபத்தையும்‌, வபுஷ்மான்‌ சால்‌ 
மலத்‌ துவிபத்தையும்‌, ஜியோஷ்மான்‌ 
குசத்‌ துவிபத்தையும்‌, தியுதிமான்‌ இர 
வுஞ்சத்‌ துவிபத்தையும்‌ பவியன்‌ 
சாகத்துவீபத்தையும்‌, ஸவனன்‌ புஷ்‌ 
கரத்‌ அவீபத்தையும்‌ ஆளும்படிக்குப்‌ 


DANIAN INN 


http://acharya.org 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [இரண்டா 
ccc 
பிரித்துக்கொடுத்து அவர்களை ௮வைக | கானுபவமும்‌, மூப்பு, சாவு, இவைக 


108 


ளுக்கு அரசராக்கனான்‌. ளின்‌ பயமும்‌, தருமம்‌ அதருமம்‌ என்ப 
வைகளும்‌, உத்தமன்‌, மத்தியமன்‌ அத 
மன்‌ என்றெ வித்தியாசங்களும்‌; பிரா 
ணிகளுடைய உடம்பு முதலானவை 


இவர்களுள்‌ ஐம்பூத துவிபத்தின்‌ 
அதிபதியான ஆக்‌இனீத்திரனுக்குப்‌ 
பிரசாபதி சமானரான நாபி, இம்புரு : 
ஷன்‌, ஹரிவருஷன்‌, இளாவிரதன, | 
ரமியன்‌, இரண்வான்‌, குரு, பத்திரா | 
௬வன்‌, கேதுமாலன்‌ என்னும்‌ ஒன்‌ 
பது புத்திரர்‌ பிறந்தார்கள்‌. இவர்க 
ளுடைய பிதா தன்‌ னிராச்சியமான 
ஜம்பூத்‌.துவிபத்தை ஒன்பது பங்காக்கி 
நாபிக்குத்‌ தென்புறமான * பாரத 
வருஷத்தையும்‌, இம்புருஷனுக்கு ஹேம 
கூட வருஷத்தையும்‌, ஹரி வருஷ 
னுக்கு கைஷத வருஷத்தையும்‌, இளா 
விரத னென்பவனுக்கு மேரு பர்வ 
தம்‌ நடுவிலே யிருக்கப்‌ பெற்ற 
இளாவிருத வருஷத்தையும்‌, ரம்மிய 
னென்பவனுக்கு நீலா சலத்தைச்‌ 
சேர்ந்த வருஷத்தையும்‌, 
ஹிரண்வானுக்கு அதற்கு வடக்கி : 
லுள்ள சுவேதவருஷத்தையும்‌, குரு 
வென்பவனுக்குச்‌ சிருங்கவத்தென்னு 
மலைக்கு வடக்கிலுள்ள குருவருஷத்‌ 
தையும்‌, பத்திராசுவனுக்கு மேருபர்வ 
தத்திற்குக்‌ கிழக்கிலிருக்கிற பத்திரா 
சுவ வருஷத்தையும்‌, கேதுமாலனுக்கு 
கந்தமாதன வருஷத்தையும்‌ கொடுத்து, 
அவர்களுக்‌ கிராச்சிய பட்டாபிஷே 


அவனவன்‌ வதகவககள அயண்வேள அ, 


ரம்மியக 


ல பண ணவளிகளு 


| 
| 
கஞ்செய்து, அவ்வரசன்‌ தவவேடம்‌ | 
பூண்டு மகா பரிசுத்தமான ஸாளக்‌ 
இராமமென்னுந்‌ திவ்விய க்ஷேத்திரத்‌ 
திற்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தான்‌. | 

கம்புருஷவருஷ முதலான எட்டு | 
வாசஸ்‌ தானங்களிலும்‌ வூப்பவர்க 
ளுக்கு யாதொரு முயற்சியு மில்லா | 
மலே பெரும்பான்மையும்‌ ன்‌ | 
பவமே கிடைக்கும்‌. 


மேலும்‌ துக்‌ 


ஒப 


க —— - 2... 


| குறைதலா கிய அடையாளமுள்ள யுக 


பேதங்களுமில்லை. ஹிமாஹ்வயம்‌ ௮ல்‌ 
லது பாரதம்‌ என்கிற வருஷத்திற்கு 
அதிபதியான நாபி யென்பவனுக்கு 
மேருதேவி யென்பவளிடத்தில்‌ மகா 
தேஜஸ்வியான ரிஷபரென்பவர்‌ உதித்‌ 
தார்‌. அந்த ரிஷபருக்குப்‌ பரதர்‌ பிற்‌ 


தார்‌. அவர்‌ நூறுபேருக்குள்ளே 
மூத்தவர்‌, அந்த ரிஷபமகாராஜன்‌ 
தர்மமாக இராச்சிய பரிபானைஞ்‌ 


செய்து, அகேகவிதமான யாகங்களை 


யும்‌ நிறைவேற்றி, மூத்த குமாரனான 
பரதனுக்கு ராச்சிெய பட்டாபிஷேகஞ்‌ 


। செய்வித்துத்‌ தான்‌ தவஞ்‌ செய்யும்‌ 


பொருட்டு புலகருடைய ஆச்சிரம 
மான ஸாளக்ரொம க்ஷேத்திரத்திற 
குச்‌ சென்றான்‌. அவ்விடத்திலும்‌ 
வானப்பிரஸ்த விதிப்படியிருந்து விசே 
ஷமாக தவங்களையும்‌ யரகங்களையுஞ்‌ 
செய்து, அந்தத்‌ தவமுயற்சியினாலே 
உடம்பெல்லாம்‌ நரம்புகள்‌ வெளிப்‌ 
பட்டுக்‌ காணும்படி மிகவுமிளைத்துப்‌ 
போய்‌ பின்பு வஸ்திரங்களையு மெறிந்து 
வாயில்‌ 
கற்கவளத்தை வைத்துக்‌ 
கொண்டு, அங்கிருந்து மகாப்பிரஸ்தா 
னம்‌ போய்விட்டான்‌. 


நிர்வாணமாய்‌ பந்தைப்‌ 


போன்ற 


கேட்டீரோ மயித்திரேயரே| இப்‌ 
படிப்‌ பரதமகாராஜனுக்குக்‌ கொடுக்‌ 
கப்பட்டதினால்‌ இவ்விடமானது உல 
கங்களில்‌ பாரத வருஷமென்று வழங்‌ 
கப்படுகின்றது. அந்தப்‌ பரதனுக்கு 
பகா தர்மசலான சுமதி என்ற புத்‌ 


ன்‌ ண wm 


* வருஷம்‌ என்றால்‌ வாசஞ்செய்யுமிடம்‌ என்பதாம்‌. 


http://acharya.org 


மம்சம்‌] பூமண்டலத்தின்‌ பிரிவு முதலானவை 109 


திரன்‌ பிறந்தான்‌. அர்தப்பரதரும்‌ மகன்‌ நரன்‌. அவன மகன்‌ விரோக 
நீதிப்படி. ராச்யெ பரிபாலனத்தையும்‌ ! ணன்‌. விரோகணனுடைய மகன்‌ மகா 
யாகங்களையுஞ்‌ செய்து புத்திரனுக்கு வீரியன்‌. அவன்‌ மகன்‌ தீமான்‌. அவ 
ரரச்சியத்தைக்‌ கொடுத்து விட்டு னுக்கு மகாந்தன்‌ பிறந்தான்‌, அவனுக்‌ 
ஸாளக்‌ கிராம க்ஷேத்திரத்திற்குப்‌ | குப்‌ பாவனன்‌ பிறந்தான்‌. அவனுக்‌ 
போய்‌ யோகாப்பியாசஞ்‌ செய்து சூத்‌ துவஷ்டா. அவனுக்கு விரஜன்‌. 
கொண்டிருந்து பிராணனை விட்டார்‌. விரஜனுக்கு ரஜன்‌. அவன்‌ மகன்‌ சத 
அவர்‌ மறுபடியும்‌ உத்தமமான யோட ! ஜித்து, அந்தச்‌ ச௪தஜித்துக்கு நூறு 
குமாரர்‌ பிறந்தார்கள்‌, அவர்களுள்‌ 
முதல்வன்‌ விஷ்வக்சோதி, இந்த விஷ்‌ 
வக்சோதி முதலானவர்களாலேதரண்‌ 
பிரஜைகளெல்லாம்‌ நன்றாய்‌ வளர்க்கப்‌ 


வமிசத்திலே பிராமணனாகப்‌ பிறந்தார்‌. 
மயித்திரேயரே ! அவருடைய சரித்தி 
ரத்தை யுமக்குப்‌ பின்னாலே சொல்லு 
கின்றேன்‌. 
பட்டார்கள்‌. அவர்களாலே இந்தப்‌ 
அந்தச்‌ சுமதிக்கு இக்‌இிரத்திபும்னன்‌ 
என்கிற குமாரன்‌ பிறந்தான்‌. அவ 
னுக்குப்‌ பரமேஷ்டி என்பவன்‌ குமா | அவர்களுடைய குலத்திற்‌ பிறந்தவர்‌ 
ரன்‌. அவனுக்குப்‌ புத்திரன்‌ பிரதி | களாலே இந்தப்‌ பாரத பூமியானது 
ஹாரன்‌. அவனுடைய மகன்‌ மகாப்‌ | கிருதயுகம்‌ முதலான நான்கு பிரிவுக 
| 


பாரத வருஷமானது ஒன்பது பிரிவாக்‌ 
கப்பட்டு வாசஞ்‌ செய்யப்பெற்றது. 


பிரசித்தனை பிரதிகர்த்தா. அவனுக்‌ | ளோடு கூடின எழுபத்தொரு சதுர்‌ 
குப்‌ பவனென்பவனும்‌, அவனுக்கு | யுக காலம்‌ அனுபவிக்கப்பட்ட த. 
உத்தி யென்பவனும்‌, அவனுக்குப்‌ | இதுதான்‌ சுவாயம்புவமனு சிருஷ்டி. 
பிரஸ்தாவ னென்பவனும்‌ பிறந்தார்‌ இந்த வராக கல்பத்திலே முதல்‌ மனு 
கள்‌. அவனுடைய தநயன்‌ பிருது. | வந்தராஇபதியான சுவாயம்புவ மனு 
பிருதுவின்‌ தரயன்‌ நக்தன்‌. அவனு | வின்‌ காலத்தில்‌ இந்தப்‌ பிரயவிரத ௪ம்‌ 
டைய சுதன்‌ கயன்‌. கயனுடைய ' ததிக்கிரமம்‌ நடந்தது. 


ழதலாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
ரட்‌ அணு 
இரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
பூமண்டலத,கின்‌ பிரிவு முதலானவை 
-டும்கு20. 0 
இப்படிச்‌ சொல்லக்கேட்ட மயித்தி , களின்‌ அளவு ஆதாரம்‌ சொருபம்‌, 
ரேயர்‌ மறுபடியும்‌ வினாவுகருர்‌ :--ஓ இருக்கும்‌ விதம்‌ ஆகிய இவைகளை 
மகாமுனியே! தேவரீர்‌ சுவாயம்புவ | அறிய விரும்புகின்றேன்‌, இருபை 
மனு சிருஷ்டிக்‌ சிரமத்தை அடியே | செய்து இருவாய்மலாசர்‌ தருளல்வேண்‌ 
னுக்‌ கருளிச்செய்தீர்‌. இனிப்‌ பூமியி | டும்‌ என்று பிரார்த்திக்க பராசரர்‌ ௮௬ 
னுடைய மண்டலத்தையும்‌, அத | ளிச்செய்கன்றார்‌ :-- 
அள்ள சமுத்திரங்கள்‌, திவுகள்‌, மலை | 
கள்‌; காடுகள்‌, நதிகள்‌; தேவர்கள்‌ | மயித்திரேயரே | இர்த விஷயங்களை 
முதலானருடைய ஈகரங்கள்‌, அவை ! விரித்துச்சொல்ல அரேகமாயிரம்‌ வரு 


http://acharya.org 


110 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [இரண்டா 


ஷங்களும்‌ போதாதாகையால்‌ கான்‌ ! யுள்ளவை. ரம்மியக வருஷம்‌, இரண்‌ 
சுருக்கமாய்‌ச்‌ சொல்லுகின்றேன்‌. ! மயவருஷம்‌, குருவருஷம்‌ ஆகிய மூன்‌ 
இந்தப்‌ பூமியானது ஜம்பூத்துவீபம்‌, ! றும்‌ மேருவின்‌ வடக்கிலுள்ளவை, 
பிலக்ஷத்துவிபம்‌, சால்மலத்துவீபம்‌, ; பாரத வருஷம்‌ எப்படி. தெற்கின்‌ 
குசத்துவீபம்‌, கரெளஞ்சத்துவி பம்‌, : கடைசியோ அப்படியே குருவருஷம்‌ 
சாகத்துவிபம்‌, புஷ்கரத்துவிபம்‌ என வடக்கின்‌ கடைசியாய்‌ இருக்கின்‌ 
எழு துவீபமாய்ப்‌ பிரிந்திருக்கின்‌ றன. றது. மேருவைச்‌ சுற்றிலும்‌ இரா 
இவ்வேழுத்‌ துவி பன்சுளாம்‌ க்‌ நின்ற பூமி இளாவிருத வருஷமென்று 
கருப்பஞ்சார்‌, கள்‌, நெய்‌, தயிர்‌, ! சொல்லப்படும்‌, இவ்வருஷங்களில்‌ 
பால்‌, சுத்தநீர்‌ என்கிற ஏழு சமுத்தி ஒவ்வொன்றும்‌ ஒன்பதினாயிரம்‌ யோ 
ரங்களால்‌ துவிபங்களி னளவாகச்‌ | சனை விஸ்தாரம்‌ உள்ளவை. அந்த 
சூழப்பட்‌ டிருக்கன்றன. இவைக | இளாவிருத வருஷத்தில்‌ நான்கு பர்வ 
ரூக்குள்ளே ஜம்பத்துவிப மென்பது | தங்கள்‌ மேருவுக்குத்‌ தாங்கிகளா 
எல்லாவற்றிற்கும்‌ நடுவிலிருக்கின்‌ 
றது. அதற்கு ஈடுவில்‌ மேருவென்கிற 
சுவர்ண பர்வதமானது எண்பத்து 
நாலாயிரம்‌ யோசனை உயரமுள்ளதும்‌, 
பதினாறாயிரம்‌ யோசனை பூமிக்குள்ளே 
யுருவியதும்‌, முப்பத்தீராயிரம்‌ யோ விபுலமும்‌, வடக்கில்‌ சுபார்சுவமும்‌, 


| யிருக்கும்படி யுண்டாக்கப்பட்டுப்‌ பதி 
சனை தலையில்‌ விரிந்ததும்‌, பதினாறு இருக்கின்றன. அந்த மலைகளில்‌ முறை 


னாயிரம்‌ யோஜனை உயரமுள்ள உன்‌ 
னத கேஸரபர்வதங்களா யிருக்கின்‌ 
றன. அவற்றுள்‌ இழக்கில்‌ மந்தரமும்‌, 
தெற்கில்‌ கந்தமாதனமும்‌, மேற்கில்‌ 


யிரம்‌ யோசனை அடியில்‌ விரிந்ததுமா யே கடம்பு, நாவல்‌, அத்தி, ஆல்‌, 
இப்‌ பூமி என்னும்‌ தாமரை மலருக்குக்‌ | என்ற மரங்கள்‌ பதினோராயிரம்‌ 
கர்ணிகையைப்போல விளங்குகன்‌ 
றத. இதின்‌ தென புறத்தில்‌ இம 
வான்‌, ஏமகூடம்‌, நிஷதம்‌ ஆயெ மூன்‌ 
அம்‌, வடபுறத்தில்‌ நீலம்‌ சுவேதம்‌ | தைப்‌ பற்றித்தான்‌ இந்தப்‌ பூமிக்கு ஜம்‌ 
சிருங்கி என்கிற மூன்றும்‌ வருஷங்‌ | பூத்துவிபம்‌ என்கற பெயர்‌ உண்டா 
களின்‌ எல்லை மலைகளா யிருக்கின்றன. யிற்று. அந்த நரவன்மரத்தின்‌ பழங்‌ 
அவற்றுள்‌ நடுவிலிருக்கும்‌ இரண்டு | கள்‌ * மகாகஜப்பிரமாண முள்ளவை 
பாவதங்கள்‌ லக்ஷயோசனை பிரமாண ! களாய்‌ மலையின்மேல்‌ விழ்க்து சிதைய 
முள்ளவைகளாயும்‌, மற்றவைகள்‌ | அவைகளி னிரஸத்தனலே ஜம்பூஈதி 
பதினாயிரம்‌ யோசனை குறைந்தவை ! யென்று பிரசித்தமான ஒரு ஈதி ஓடு 
களாயும்‌ இருக்கின்றன. அவையெல்‌ | ன்றது. அவ்வாற்றின்‌ தண்ணீரை 
லாம்‌ இரண்டாயிரம்‌ யோசனை உயர | யவ்விடத்தார்‌ பானஞ்செய்வதினால்‌ 
மும்‌ அவ்வளவு பரப்பும்‌ உள்ளவை அவர்களுக்கு வியர்வையும்‌, அர்க்கந்த 
கள்‌. இந்த ஜம்புத்துவீபத்தில்‌ முதல்‌ | மும்‌, மூப்பும்‌, இர்திரியங்களின்‌ பலக்‌ 
பாரத வருஷமும்‌, பின்பு கிம்புருஷ ' குறைவும்‌ உண்டாகின்றதில்லை. மே 
வருஷமும்‌, அப்புறம்‌ ஹரிவருஷமும்‌ | லும்‌ மனம்‌ எப்போதும்‌ ௬வஸ்தமா 
இம்மூன்றும்‌ மேருவின்‌ தெற்கே | இருக்கின்றது. அவ்‌ வாற்றங்கரை 

* மகாகஜமென்பது; ஐர்து முழமுயரமும்‌ ஏழுமுழ நீளமும்‌ எட்டுமுழப்‌ பருமனு 
மூ டையது. 


யோஜனை அளவுள்ளனவாய்‌ துஜங்கள்‌ 
நாட்டினபோல்‌ பிரகாசிக்கின்றன. ஓ 
மகா முனிவரே | அந்த நாவன்‌ மரத்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] 


பூமண்டலத்தின்‌ பிரிவுமுதலானவை 


111 


யின்‌ மண்ணானது அந்த ரஸத்தில்‌ 
நனைந்து காற்றினா லுலர ஜாம்பூகதம்‌ 
என்று பேர்கொண்டு இத்தர்கள்‌ தரிக்‌ 
கும்படியான சொர்ணமாஇன்றது. 
அர்த மேருபர்வதத்திற்குக்‌ இழக்கில்‌ 
பத்திராசுவ வருஷமும்‌, மேற்கில்‌ 
கேதமால வருஷமும்‌ இருக்கின்றன. 
அன்றியும்‌ மேருவின்‌ கிழக்கு முத 
லாகிய நான்கு திசைகளிலும்‌ முறை 
யே சைத்திரரதம்‌, 
வைப்பிராசம்‌, நந்தனம்‌ என்று சொல்‌ 


கந்தமாதனம்‌, 


லப்பட்ட சான்கு உத்தியான வனங்க 
ளுண்டு. அவைகளில்‌ அருணேதம்‌, 
மகாபத்திரம்‌, ஸிதோதம்‌, மரனஸம்‌ 
என்கிற நான்குமடுக்கள்‌ தேவதா 
யோக்கியங்களா இருக்கின்‌ றன. அந்த 
மேருவின்‌ இழக்கில்‌ ஸிதாம்பம்‌, 
குமுத்துவான்‌, குரரி, மாலியவான்‌, 
வைகங்கம்‌ முதலாகிய கேஸர பர்வ 
தங்கள்‌ சிலவுண்டு, இரிகூடம்‌, சிரம்‌, 
பதங்கம்‌, ௬௪கம்‌, நிஷதம்‌ முதலியன 
தென்புறத்தில்‌ உள்ள கேஸர பர்வ 
தங்கள்‌ சிகிவாஸம்‌, வைடுரியம்‌, கபி 
லம்‌, கந்தமாதனம்‌, ஜாருதி முதலான 
வை மேற்கின்‌ கேசரபருவதங்கள்‌, 
மேருவினுடைய சுற்றிலு மிருக்றெ 
அவயவங்களிற்‌ சேர்ந்திருக்கின்ற 
சங்ககூடம்‌, ரிஷபம்‌, ஹம்ஸம்‌, நரகம்‌, 
களாஞ்சனம்‌ முதலானவை வடக்‌ 
கன்‌ கேசர ௮சலங்கள்‌, 


மயித்திரேயரே ! மேருவின்‌ மேல்‌ 
பதினாலாயிரம்‌ யோஜனை விசால 
முள்ளதரய்ப்‌ பிரம்மாவினுடைய ஒரு 
மகாபட்டண மிருக்கின்றது. அதைச்‌ 
சுற்றி எட்டுத்திக்குகளிலும்‌ லோக 
பாலகர்‌ யெட்டுப்பேருக்கும்‌ இறந்த 
பட்டணங்களுண்டு. ஸ்ரீ விஷ்ணு பாத 
தீதினின்றும்‌ உதித்த கங்காநஇ ஆகா 
சத்தினின்றும்‌ சந்தரமண்டலத்தில்‌ 
வீழ்ந்து அதை ந்னைத்துக்கொண்டு 


மேருவின்‌ மே 
னுடைய நகரத்திற்கு காற்புறத்திலும்‌ 
நரன்கு பிரிவாய்‌ விழுந்து தை, 


லிருக்கும்‌ பிரம்மாவி 


அளகநந்தை, ௪ட்‌௬௯, பத்திரை, எனப்‌ 
பெயர்பெற்று விளங்குகின்றது. அவ 
ற்றுள்‌ தை என்னும்‌ நதி மலைமேன்‌ 
ஆகாசமார்க்கத்திலிருக்‌.து 
பத்திராசுவ வருஷத்தில்‌ இறங்கிச்‌ 
சமுத்திரத்திற்‌ சேருகின்றது. அப்‌ 
படியே அளகநந்தையும்‌ தென்புறமலை 
களின்‌ வழியாய்ப்‌ பாரத வருஷத்திற்‌ 
சென்று எழுபிரிவாய்ப்‌ பிரிந்து சமுத்‌ 
இரத்தில்‌ விழுகின்றது. அந்தச்‌ ௪ட்‌௬ 
வென்பதும்‌ மேற்கு மலைகளைக்கடக்து 
கேதுமால வருஷத்திற்போய்ச்‌ சாக 
ரத்திற்‌ சங்கமப்‌ படுகின்றது. அப்‌ 
படி.யே பத்திரை வடமலைகளின்‌ வழி 
யாய்க்‌ குரு வருஷத்திற்‌ புகுந்து கட 
லைச்‌ சேருகின்றது. 


மலையாக 


மாலியவத்து, கந்தமாதனம்‌ என்‌ 
னும்‌ பர்வதங்கள்‌ நீல நிஷதபர்வதங்‌ 
களின்‌ அளவாயிருக்கன்றன. அவை 
களின்‌ நடுவிலேதான்‌ மேருபர்வத 
மானது கர்ணிகைபோல்‌ இருக்கின்‌ 
றது. பாரதகேது, மாலபத்தரா௬வ 
வருஷங்கள்‌ எல்லை மலைகளாகி ஜட 
சாஇகளுக்குப்‌ புறத்தில்‌ இப்பூமியென்‌ 
னுக்‌ தாமரைமலருக்கு கான்கு இதழ்‌ 
களாக விளங்குகின்றன. ஜடரம்‌, ஏம 
கூடம்‌ என்னு மிரண்டு சயிலங்கள்‌ 
தெற்கு வடக்காய்‌ நீல நிஷத பர்வதங்‌ 
களி னளவாய்க்‌ தென்புறத்தில்‌ எல்லை 
மலைகளாயிருக்கின்றன. கந்தமாதனம்‌, 
கயிலாசம்‌ என்கற இரண்டு பருவ 
தங்களும்‌ எண்பதிஞயிரம்‌ யோஜனை 
யளவாய்‌ கிழக்குத்‌ இசையில்‌ எல்லை 
மலைகளாய்‌ நீண்டு சமுத்திர நடுவி 
லிருக்கின்றன. நிஷதம்‌, பாரியாத்தி 
ரம்‌ இவ்விரண்டும்‌ கீழ்த்திசை மலைகள்‌ 
போலவே மேற்றிசையில்‌ எல்லை மலை 


http://acharya.org 


112 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


களா யிருக்கின்றன. திரிசிருங்கம்‌, | இவற்றுள்‌ புண்ணியவான்கள்‌ போ 
ஜாருதி என்பவைகள்‌ முந்திய மலை | 


களைப்‌ போலவே நீண்டு சமுத்திரத்தி 
னடுவிலே வடக்கெல்லை மலைகளா 
யிருக்கின்றன. ஓ முனிவரே ! இப்படி 
யாக இளாவிருத வருஷத்தில்‌ உட்பிரி 
வின்‌ எல்லை மலைகள்‌ இரண்டிரண்டா 
யிருப்பதைச்‌ சொன்னேன்‌. முன்பு 
மகாமேருவின்‌ நாற்புறத்திலும்‌ கேசர 


பர்வதங்கள்‌ சில இருக்கின்றன 


| 
| 
| 


ய்ச்‌ சேருவார்களே யல்லாமல்‌ பாவி 
அதேக ஜனனமேெடுத்தா லும்‌ 
போய்ச்‌ சேரமாட்டார்கள்‌, ஸ்ரீ விஷ்‌ 


கள்‌ 


| ணுபகவான்‌ பத்திராசுவ வருஷத்தில்‌ 
| ஹயக்கிரிவரூயொய்‌ எழுந்தருளியிருக்‌ 


இன்றார்‌. கேதுமால வருஷத்திலே 


| வராஹ ரூபியாகவும்‌ பாரத வருஷத்‌ 
! திலே கூர்ம ரூபியாகவும்‌, குரு வருஷ 


வென்று சொன்னேனன்றோ, அந்தச்‌ | 
சதசயில முதலானவைகளின்‌ நடுவி | 


லுள்ள சரிவான பள்ளத்தாக்குகள்‌ | 


சத்தசாரணாதியர்‌ வாசஞ்‌ செய்யப்‌ 


| 


த்திலே மச்சிய ரூபியாகவும்‌ எழுந்‌ 
தருளி யிருக்கன்றார்‌. சர்வேசவரனான 
அந்த ஸ்ரீ ஹரிபகவான்‌ சர்வசொரூபி 


யாய்‌ சாவாதாரமாய்‌ எங்கும்‌ எழுர்‌ 


தருளி யிருக்இன்றார்‌. முன்‌ சொல்லப்‌ 


பெற்று அதி மஷேகரங்களாய்‌ பிரகா | 


சிக்கின்றன. அவைகளிலே 
மனோகரங்களான ஸ்ரீ வனம்‌, கிமசுக 
வனம்‌, ஈளவனம்‌, சயித்திரரதம்‌ என்‌ 
னும்‌ உத்தியானவனங்களும்‌, ஹேம 
இத்திரம்‌, பூதவனம்‌, பிரமபாரிசம்‌, ௬௩ 
பகம்‌ என்னும்‌ புரங்களும்‌ இருக்கின்‌ 
றன. அன்றியும்‌, அங்கே ஸ்ரீ மகா 
லக்ஷ்மி, விஷ்ணு, அக்கினி, சூரியன்‌ 
முதலான தேவர்களுக்குத்‌ திவ்பமான 
வாசஸ்தானங்களூண்டு. ௮ந்த மலைச்‌ 
சந்துகளிலே கந்திருவ யகஷ£திகள்‌ 
எப்போதும்‌ தவாத்தியா தகளுடனே 
விளையாடி.க்கொண்‌ டிருப்பார்கள்‌. ஓ 
முனிவரே ! இவையெல்லாம்‌ பூலோக 


சொர்க்கங்களென்று சொல்லப்படும்‌, 


மிகவு | 


பட்ட கிம்புருஷாதி வருஷங்க ளெட்‌ 
டி.லும்‌ சோகமும்‌ ஆயாசமும்‌ பயம்‌ 
பசி முதலான துன்பமு மில்லாமல்‌ 
பிரஜைகளெல்லாம்‌ சொஸ்த சித்தராய்‌ 
தேஜோ பலா திக ரூடையவர்களாய்ப்‌ 
பதினாயிரம்‌ பன்னீராயிரம்‌ வருஷமட்‌ 
டும்‌ பிழைத்திருப்பார்கள்‌. அங்கே 
மழை பெய்வ தில்லை. பூமியிற்‌ சரக்குக்‌ 
தண்ணீரே எப்போதும்‌ வேண்டிய 
மட்டு மிருக்கும்‌, 
திரேதாயுகம்‌ முதலான கால கற்பனை 


அங்கே கிருதயுகம்‌ 


களூமில்லைு. அந்த வருஷங்களுள்‌ ஒவ்‌ 
வொன்றிலும்‌ எவ்வேழுகுலபருவதங்க 
ளுண்டு.  அப்பருவதங்களினின்றும்‌ 
அநேகமாயிர நதிகள்‌ உண்டாகி வெகு 
ரமணீயங்களாய்‌ ஓடுகின்றன. 


இரண்டாமத்தியாயம்‌ ழற்றிற்று, 


து 


http://acharya.org 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌ | 
பாரதவருஷவர்ணனை 


இ 


சமுத்திரத்துக்கு வடக்காகவும்‌ இமா 
லயதஅக்குத்தெற்காகவும்‌ இருக்கின்ற 


பூமியானது பரதனுடைய சந்ததியார்‌ ' 


வசிப்பதினலே பாரதவருஷமென்று 
சொல்லப்படுகின்ற. ஓ மயித்திரேய 
ரே! இதன்‌ விஸ்தாரம்‌ ஒன்பதிஞயிரம்‌ 
யோசனை யுள்ளது. சொர்க்கத்தை 
யடைடிறவர்களுக்கும்‌ மோக்ஷத்தை 
யடைஇறவர்களுக்கும்‌ பிரவிர்த்தி நிவி 
ரீத்தி கர்மசாதன பூமி இதுதான்‌, 
இதில்‌ மகேந்திரம்‌, மலயம்‌, ஸஹ்யம்‌, 
சுத்திமான்‌, ரிக்்‌, விந்தியம்‌, பாரி 
யாத்திரம்‌ இவ்வேழுவித மலைக ளிருக்‌ 
கின்றன. பிராணிகள்‌ இங்டருர்து 
சொர்க்கமடைன்றார்கள்‌. மோக்ஷத்‌ 
தையும்‌ பெறுகின்றார்கள்‌. மிருகாதி 
சன்மங்களையும்‌ நரகத்தையும்‌ இங்இி 
இதைவிட 
வேறிடத்தில்‌ மனிதர்களுக்குச்‌ சொர்‌ 


க்காபவர்க்கங்களுக்‌ குரிய 


ருந்தே யடைவர்ர்கள்‌. 


கருமம்‌ 
விதிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட 
இந்தப்‌ பாரதவருஆத்இிற்கு இந்திரத்‌ 
அவிபம்‌, கசேரு, தாம்பிரபர்ணம்‌, 
கபஸ்திமான்‌, நாகத்துவிபம்‌, சவுமி 
யத்துவீபம்‌,கார்தருவத்துவீபம்‌, வாரு 
ணத்துவீபம்‌, பாரதத்துவிபம்‌ என்‌ 
னும்‌ காமதேயங்களையுடைய ஒன்பது 
பிரிவுகளுண்டு, அவற்றுள்‌ ஒன்பதாவ 
தான பாரதத்துவிபம்‌ [அல்லது பாரத 
கண்டம்‌] என்பத நாமிருக்கும்‌ இந்தப்‌ 
பூமிதான்‌, இது சகரர்‌ தோண்டிய கட 
லால்‌ பெரும்பாலுஞ்‌ சூழப்பட்டி ருக்‌ 
கின்றது. இதுபோலவே மற்றக்‌ கண்‌ 
டங்களும்‌ கடலால்‌ சூழப்பட்டிருக்‌ 
கின்றன. . இந்தப்‌ பரதகண்டமான து 
தெற்கு வடக்கில்‌ ஆயிரம்‌ யோசனை 
யளவா யிருக்கின்றது. இழக்கிலே 
15 


| 
| 
| 


இராததேசமும்‌ மேற்கில்‌ யவனதேச 
மும்‌ இருக்கின்றன. நடுவில்‌ பிராம 
ணர்‌ க்ஷத்திரியர்‌ வைசியர்‌ சூத்திரர்‌ 
என்கிற நான்கு வருணத்தாரும்‌ 
வகுப்பின்படி. இருக்கின்றனர்‌. யாகா 
திசெய்கைகளும்‌ யுத்தஞ்செய்து அஷ்‌ 
டரை யடக்குதலும்‌ வாணிபஞ்‌ செய்‌ 
தலும்‌ சிற்பத்தொழிலுமாகிய ஜீவனோ 
பாயங்களினலே வாழ்ந்து கொண் 
டிருக்கின்றனர்‌. இதில்‌ சதத்துரு, 
சந்திரபாகை முதலான நதிகள்‌ இம 
வத்பருவதத்தின்‌ சரர்பிலிருந்து பெரு 
குனெறன. வேத ஸ்மிருதி முதலிய 
பல நதிகள்‌ பாரியாத்திர பருவதத்தி 
னின்று முண்டாட வருகனெறன. நரு 
மதை, ௬ரசை முதலான நதிகள்‌ 
விந்திய மலையினின்‌ றும்‌ ஓடி. வருகின்‌ 
றன. பயோஷ்ணி, நிர்விர்‌ 
தியை முதலான நதிகள்‌ ரிக்ஷபருவதத்‌ 
தின்‌ சாரலிலிருக்து பிரவ௫க்கன்‌ றன. 
கோதாவரி, பிரமரதி, ருஷ்ணவேணீ 
முதலிய நதிகள்‌. சஹ்ய பருவதத்தின்‌ 
தாழ்வரைகளினின்‌ அ முண்டா வரு 
இன்றன. கிருதமாலை, தாம்பிர பர்ணி 
யாதி நதிகள்‌ மலயாசலத்தி லுண்டா 
இன்றன. இரிசாமா, ரிஷிகுல்யாமுத 
லான ஆறுகள்‌ மகேந்திரஇரியி லுஇக்‌ 
இன்றன. குமாரீ முதலான நதிகள்‌ 
சுகீஇமத்தென்னும்‌ பருவதத்திற்‌ பிறந்‌ 
தவைகள்‌. இவைகளைச்‌ சேர்ந்த உப 
நதிகளும்‌ வேறு நதிகளும்‌ அநேக 
மாயிர மிருக்கின்றன, இவ்வாற்றங்‌ 
கரைகளிலே குரு, பாஞ்சால, மத்திய 
தேசம்‌, பூர்வதேசம்‌, காமரூபம்‌, ஆர்‌ 
திரம்‌, கலிங்கம்‌, மகதம்‌, பாண்டியாதி 
த௲ிணதேசம்‌, அபராந்தம்‌, சவுராஷ்‌ 
உரம்‌, சூத்திரதேசம்‌, பிரதேசம்‌, 


தாயீ, 


http://acharya.org 


114 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


பர்ப்பரதேசம்‌, மாருகம்‌, மாளவம்‌, 
பாரியாத்திம்‌, சவ்விரம்‌, இந்து, 
ஊணம்‌, சால்வம்‌, கோசலம்‌, மத்தி 
ரம்‌, ஆராமம்‌, அம்பஷ்டம்‌, பாரசீகம்‌, 
முதலான காநாதேசத்துச்‌ சனங்க 
ரூம்‌ வாசஞ்‌ செய்துகொண்டு அவற்‌ 
றின்‌ தண்ணீரைப்‌ பானஞ்‌ செய்து 
கொண்‌ டி ருக்கிறார்கள்‌. இந்த விடத்‌ 
திலே தான்‌ கிருதயுகம்‌, திரேதாயுகம்‌, 
துவாபரயுகம்‌, கலியுகம்‌ என்கிற 
நான்குயுக பேதங்களுண்டு, மற்றோ 
ரிடத்திலுமில்லை. இங்கே தான்‌ யோகி 
கள்‌ தவஞ்செய்னெறனர்‌. யாகில்‌ 
யாகஞ்‌ செய்கின்றனர்‌. தானூலர்‌ 
தானங்களைச்‌ செய்கின்றார்கள்‌. இப்‌ 
படி பரலோக சாதகமான நல்ல தரு 
மங்களைச்‌ சனங்கள்‌ ஆதரவோடு 
செய்துவருகின்றனர்‌. இந்தச்‌ சம்பூத்‌ 
தீவிலே யக்கியபுருஷனாயும்‌ யக்கய 
சொருபியாயு மிருக்கிற ஸ்ரீமகா 
விஷ்ணு பகவான்‌ யக்கியங்களினாலே 
ஆரா திக்கப்படுகின்றான்‌. மற்றத்‌ திவு 
களிலேயோ வேறுவிதமாக ஆராதிக்‌ 
கப்படுனெறான்‌. ஏனெனில்‌ இந்தச்‌ 
சம்பூத்தீவானது பரலோக சாதக 
மான கருமங்கள்‌ செய்யத்‌ சகுமிட 
பாரத வருஷர்தான்‌ 
சிரேஷ்டமான து மற்றவிடமெல்லாம்‌ 
2 
சத்புருஷரே | ஒரு ஜந்து அரேக ஜன 
னங்களிலே செய்த புண்ணிய சமுதா 
யத்தனலே இவ்விடத்தில்‌ மனுஷ்ய 
ஜனன மடையும்‌, இந்தப்‌ பாரதவரு 


மாகையாலே 


போகங்களுக்கே உரியனவாம்‌. 


| 


ஷத்தைப்பற்றித்‌ தேவதைகள்‌ பாடிய ' 


பாட்டைக்‌ கேட்பீராக? சொர்க்கத்‌ 
அக்கும்‌ மோக்ஷத்துக்கும்‌ ஏதுவான 
கருமங்களுக்குச்‌ சா தகமாயிருக்கன்ற . 
இந்தப்‌ பாரதவருஷத்திலே தேவ ஜன்‌ 


மத்துக்குப்‌ பின்னாகிலும்‌ ஜன்மத்‌ 
தைப்‌ பெறுவார்களானால்‌ அவர்‌ 
களே புண்ணியவான்கள்‌. அவர்‌ 


களே தேவர்களிலும்‌ மேலானவர்‌, 
அவ்விடத்து சனங்கள்‌ கரும பலன்‌ 
களிலே கருத்தை வையாமல்‌ செய்த 
கருமங்களை யெல்லாம்‌ பரமாத்து 
மாவான ஸ்ரீ விஷ்ணுவுக்கு அர்ப்ப 
ணஞ்‌ செய்து, நிர்மலராய்‌ அந்த 
அநந்தனிடத்திலே லயத்தையடைகின்‌. 
றஹனரன்றோே. நமக்குச்‌ சொர்க்கப்‌ பிரா 
ப்தி காரணமான கருமம்‌ அனுபவித்‌ 
தலினாலே அழிந்த பின்பு எவ்விடத்‌ 
திலே தேகசம்பந்தத்தைப்‌ பெறுவோ 
மோ அதை அறியோம்‌. இப்போது 
பாரத வருஷத்திலே பீறவிபெற்று ஞா 
னேந்திரிய கர்மேந்திரியங்கள்‌ குறை 
வறப்‌ பெற்றிருக்கன்றவர்கள்‌ சுலப 
மாய்‌ ஆத்துமா கடைத்தேறும்‌ வழி 
யைத்‌ தேடமாட்டுவார்கள்‌. ஆதலால்‌ 
அவர்கள்‌ மகா புண்ணியவான்க௧ 
ளென்று சொல்லப்படுகெறார்கள்‌.” 
கேட்டீரோ மயித்திரேயரே | இப்படி 
ஒன்பது வருஷங்களாகப்‌ பிரிந்து லக்ஷ 
யோசனை விஸ்தாரமுள்ள ஜம்பூத்துவீ 
பத்தின்‌ காரியத்தை உமக்குச்‌ சுருக்க 
மாய்ச்‌ சொன்னேன்‌. இந்த ஜம்பூத்‌ 
துவிபத்தைச்‌ சற்றி வலயம்போலே 
லவணசமுத்திரமானது லக்ஷயோசனை 
விஸ்‌ தாரமுள்ளதா யிருக்கன்றது. 


ழன்றமத்தியாயம்‌ மற்றிற்று. 


டு 


http://acharya.org 


நாலாம்‌ அத்தியாயம்‌ 
பிலக்ஷ£ாதித்‌ துவீபங்களின்‌ வர்ணனை 
கத்த 

ஸ்ரீ பராசரர்‌ அருளிச்‌ செய்ன்‌ | மேலும்‌ சிற்றாறகளும்‌ சிறுமலைகளும்‌ 
றனர்‌: இந்தச்‌ சம்பூத்விபமானது | பற்பல விருக்கன்றன.  அவ்விடத்‌ 
லவண சமுத்திரத்தினாலே சுற்றப்பட்‌ | தார்‌ உத்சர்ப்பிணீ என்றெ விருத்தி 
டதுபோலே அந்த லவண சமுத்திரம்‌ | காலமும்‌ அவசர்ப்பிணீ என்ற க்ஷய 
பில அவீபத்தனலே சுற்றப்பட்‌ காலமும்‌ இருதாதி யுகபேதங்களுமில்‌ 
டிருக்கனெறது. சம்பூத்துவிபத்தின்‌ | லாதே எப்போதும்‌ திரேதா யுகத்துக்‌ 
விஸ்தாரம்‌ லக்ஷ யோசனை யன்றோ. | குச்‌ சமானமான காலமுடையவர்க 
அதன்‌ இரட்டிப்பு பிலக்ஷத்துவிபத்‌ | ளாய்‌ அந்தப்‌ பர்வத சாரல்களில்‌ 
தின்‌ விஸ்தாரமென்‌ றறியக்கடவீர்‌. | வாசஞ்‌ செய்துகொண்டும்‌ அர்கதிக 
அந்தப்‌ பிலக்ஷத்‌ துவிபாதபதியான 
மேதா இதி என்பவனுக்குச்‌ சரந்த 
ஹயன்‌, சிசிரன்‌, சுகோதயன்‌, ஆனக்‌ 
தன்‌, சிவன்‌, க்ஷேமகன்‌, துருவன்‌ என 
ஏழு குமாரர்களுண்டு, அத்திவில்‌ இவர்‌ 
களின்‌ பேராலேயே சாந்தஹயம்‌, ௪௪ 
ரம்‌, சுகதம்‌, ஆனந்தம்‌, சிவம்‌, கேம 
கம்‌, துருவம்‌ என்று ஏழு வருஷங்க 
ளுண்டு. இவற்றிற்குக்‌ கோமேதம்‌, 
சந்திரம்‌, நாதம்‌, அந்துபி, சோமகம்‌, 
சுமன௬, வைப்பிரரஜம்‌ என்னும்‌ ஏழு 
மலைகள்‌ எல்லைகள்‌. மிகவும்‌ ரமணீயங்‌ 
களான இந்த வருஷ பருவதங்களிலே, 
அவ்விடத்துச்‌ சனங்கள்‌ தேவகந்திரு 
வாதிகளோடு வேடிக்கையாய்‌ வாசஞ்‌ 
செய்தகொண்டிருப்பார்கள்‌. அங்கே 
சகல ராச்சியங்களும்‌ பரிசுத்தமான 
- வைகள்‌, வெகுநாள்‌ கழிந்தபின்பே 
ஜனங்கள்‌ மரணமடைவார்கள்‌. தேக 
வியாதிகளும்‌ மனோவியா திகளும்‌ அங்‌ 
இல்லை. எக்காலமும்‌ சுகமாகவே 
இருக்கும்‌. அவ்‌ வருஷங்களேழுக்‌ 


ளின்‌ தண்ணீரைப்‌ பானஞ்‌ செய்து 
கொண்டும்‌ சுகமாய்‌ வாழ்ர்துகொண் 
டிருப்பார்கள்‌. ஓ பிராமணோத்தமரே]| 
இந்தப்‌ பிலக்ஷத்துவிப முதலாகச்‌ 
சாகத்துவீபம்‌ வரையிலுமுள்ள பூமி 
களிலே நோயொன்றுமில்லாமல்‌ ஐயா 
யிரமாண்டளவும்‌ பிரசைகள்‌ பிழைத்‌ 
இருப்பார்கள்‌. இவ்வைந்து இவுகளி 
அம்‌ வேறு பிரிவின்படி. வர்ணாச்சிரம 
தருமமுண்டு. அங்கேயும்‌ ஆரியகர்‌, 
குகரர்‌, விதிசியர்‌, பாவியர்‌ எனப்‌ 
பிராமணர்‌ க்ஷத்திரியர்‌ வைசியர்‌ 
சூத்திரர்‌ என்றெ பிரிவுகள்போலே 
கான்கு பிரிவுகளுண்டு, அத்திவின்‌ 
நடுவில்‌ முன்சொன்ன காவன்‌ மரத்தி 
னளவாய்‌ ஒரு கல்லால மரமிருக்கின்‌ 
மத. அதனாலேதான்‌ அதற்குப்‌ பில 
க்ஷத்துவிப மென்ற பெயருண்டா 
யிற்று. அங்கே சர்வேசுவரனான ஸ்ரீ 
ஹரிபகவான்‌ சோமரூபியாய்‌ ஆரியகர்‌ 
முதலானவர்களாலே ஆராதிக்கப்படு 
கின்றான்‌. அந்தப்‌ பிலக்ஷத்துவீ பமா 
கும்‌ சமுத்திரஞ்‌ சேரத்தக்க ஆறுகள்‌ ; னது அத்தீவின்‌ அளவுள்ள கருப்பஞ்‌ 
அதுதப்தை, ௪௫), விபாவை, திரிதிவை, ! சாற்றுக்‌ கடலினாலே சூழப்பட்டிருக்‌ 
அக்கிலமை, ௮மிருதை ௬ூருதை ! இன்றது. 

என எழாம்‌, இவையெல்லாம்‌ பேர்‌ 

சொன்ன மாத்திரத்திலேயே பாதகன்‌ இனிச்‌ சால்மலத்துவி பத்தைக்‌ 
களை நீக்கும்படியான மடிமையுள்ளன. குறித்து சொல்லுகின்றேன்‌ கேளும்‌, 


a எ 
ce 


http://acharya.org 


116 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [இரண்டா 


அந்தச்‌ சரல்மலத்துவீபத்திற்கு அத | யான ஜியோதிஷ்மானுக்கு உத்பிதன்‌, 
பதியான வபுஷ்மா னென்பவனுக்குச்‌ வேணுமான, சுவைரதன்‌, லம்பன்‌, 
சுவேதன்‌, அரிதன்‌, ஜிமூதன்‌, ரோஹி | திருதி, பிரபாகரன்‌, கபிலன்‌ என்னு மக்‌ 
தன்‌, வைத்ததன்‌, மானசன்‌, சுப்பிர | கள்‌ ஏழுபேருண்டு. ௮வர்களுடைய 
பன்‌ என்னு ஏழு குமார ரிருந்தனர்‌. | பெயராலே அங்கே ஏழுவருஷங்கள்‌ 
அவர்களுடைய பெயரினாலே அங்கே | ஏற்பட்டிருக்கன்றன. அதில்‌ தேவ 
ஏழு வருஷங்களுண்டு. அத்திவின்‌ | அசுர யக்ஷ கின்னர கம்புருஷ கந்தர்‌ 
அளவு பிலக்ஷத்துவிபத்தின்‌ அளவுக்கு | வாதி தேவகணங்களும்‌, தமிகள்‌ சுஷ்‌ 
இரட்டித்தது. அங்கும்‌ குமுதம்‌, | மிகள்‌ தேஹர்‌ மந்தேஹர்‌ என்கிற நால்‌ 
உன்னதம்‌, பலாஹகம்‌, அரோணம்‌, | வகைச்‌ சனங்களும்‌ வாசஞ்செய்கன்‌ 
கங்கம்‌, மகஷம்‌, ககுத்துமான என்‌ | றனர்‌. அந்த நான்கு வருணத்தாரும்‌ 
னும்‌ ஏழு பருவதங்கள்‌ ஏழு வருஷங்‌ | தங்களுக்குக்‌ கர்மாதிகாரம்‌ நிவர்த்தி 
களுக்கும்‌ எல்லைகளாயும்‌, நாநாவித | யாகும்‌ பொருட்டு ஞானானுஷ்டான 
ரத்தினங்களுக்கு உற்பத்தி ஸ்தானங்‌ | முடையவர்களாய்‌ பிரமரூபியான ஸ்ரீ 
களாயும்‌, விளங்குகின்றன. அவற்‌ | ஜனார்த்தனனை ஆராதித்துக்‌ கொண்டு 
அன்னே அரோணமென்கிற பருவத | உக்கிரமான பலங்கொடுக்க வல்ல 
“மானது திவ்ய ஓஷதிகளுக்கு இருப்‌ | பூர்வஜன்ம கர்மங்களைத்‌ தொலைக்‌ 
பீடம்‌, பூர்வம்‌ ஆஞ்சநேயர்‌ அங்கி | கின்றனர்‌, அவ்விடத்தில்‌ வித்துருமம்‌, 
ரும்துதான்‌ சஞ்சீவினீ்‌ முதலான | ஹேமசயிலம்‌, தியுதிமான்‌, புஷ்பவான்‌, 
ஓஷதிகளைச்‌ சக்கரவர்த்தித்‌ இருமக | குசேசயம்‌, ஹரி, மந்தரம்‌ என்னும்‌ 
னுக்காக இலங்கைக்குக்‌ கொண்டு | வருஷ எல்லைப்‌ பர்வதங்கள்‌ ஏழுண்டு, 
போனார்‌. அத்திவில்‌ யோனி, தோயை, | தூதபாபை சிவை பவித்திரை ௬மதி 
விதிருஷ்ணை, சந்திரை சுக்கிலை, விமோ | வித்தியு தம்பை மஹீ என எழு பிர 
சினி, நிவிர்த்தி என நதிகளும்‌ ஏழே | தான நதிகளுண்டு. உபநதிகளும்‌ உப 
யுண்டு. அங்கே கபிலர்‌ ௮ருணர்‌ | பருவதங்களும்‌ அரேகமுண்டு, சிறந்த 
பீதர்‌ இருஷ்ணர்‌ என்றெ நான்கு வர்‌ | நாணற்புல்‌ லிருப்பது பற்றி அத்தி 
ணத்தாருண்டு, அவர்கள்‌ சர்வ ஸ்வ | விற்கு அந்தநாமதேய முண்டாயிற்று. 
ரூபியான எம்பெருமானை வாயு ரூபி அத்தீவின்‌ அளவுள்ள சர்ப்பி [நெய்‌] 
யாகப்‌ பாவித்து யாகங்களினாலே | சமுத்திரம்‌ அதைச்‌ சூழ்ந்திருக்கின்‌ 
பூசித்து வருகின்றனர்‌. அங்கே சகல | றது. 
தேவதைகளும்‌ சான்னித்தியமா யிருக்‌ 
கின்றனர்‌. அதின்‌ மத்தியில்‌ மிகப்‌ அச்‌ சமுத்திரத்தைக்‌ இரவுஞ்சத்‌ 
பெரிதான இலந்தைமரமொன்‌ திருப்‌ | அவீபஞ்‌ சுற்றிக்கொண்‌ டிருக்கிறது. 
பதினாலே அத்திவிற்கு ௮ப்பெயருண்‌ | அதின்‌ வளப்பஞ்‌ சொல்லுறேன்‌ 
டாயிற்று. இத்திவைச்‌ சுற்றி இத | கேளும்‌. அத்திவான அ முந்திய திவி 
னளவுள்ள சுரா [கள்‌] சமுத்திரஞ்‌ | னிரட்டித்த விஸ்தாரமுள்ள அ. மேலும்‌ 
சூழ்ச்தருக்னெறஅு. அதின்‌ அரசனான திபுதிமான்‌ என்பவ 
னுக்குக்‌ குசலன்‌ மனுகன்‌, உஷ்ணன்‌, 
இச்‌ சமுத்திரத்தைச்‌ சற்றி இதற்கு | சவரன்‌, அர்தகாரகன்‌, முனி, துந்துபி 
இரட்டிப்பான அளவுள்ள குசத்து | என்னும்‌ ஏழுகுமாரர்களுண்டு. அவர்‌ 
வீபமிருக்னெற இ, அதின்‌ அதிபதி ' கள்‌ பெயரினாலே அங்கு ஏழுவருஷங்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] 


கள்‌ உண்டு. மேலும்‌. கிரவுஞ்சம்‌, 
வாமனம்‌, அரத்தகாரகம்‌, வடவாக்‌ 
இனிக்குச்‌ சமானமான இரத்தின 
சயிலம்‌, திவாவிருது, புண்டரிகவரன்‌, 
அந்துபி என்கிற ஏழு வருஷ எல்லைப்‌ 
பருவதங்களூண்டு, அவற்றுள்‌ முத 
லான கிரவுஞ்சம்‌ என்கிற பருவதத்‌ 
தைப்பற்றி அத்திவிற்கு அப்பெயர்‌ 
வந்தது. இந்தத்‌ துவிபங்களெல்லாம்‌ 
எப்படி. ஒன்றிலொன்று இரட்டிப்‌ 
பான அளவுள்ளனவோ அப்படியே 
அந்தந்தத்‌ தீவின்‌ வருஷபருவதங்களும்‌ 
முந்தினவைகளிற்‌ பிந்தினவை இரட்‌ 
டி.தீத அளவுள்ளனவா யிருக்கும்‌. 


இந்த மலைகளெல்லாம்‌ சித்த சாரண 


கிம்புருஷ கன்னரா திகள்‌ வினோதமாய்‌ 
விளையாடிக்கொண்டிருக்கு மிடங்கள்‌. 
இர்த வருஷங்களேழிலும்‌ புஷ்கரர்‌, 
புஷ்கலர்‌, தன்னியர்‌, திஷ்யர்‌ என்று 
சொல்லப்பட்ட பிராமணாதி நான்கு 
வருணத்தாரும்‌ தேவ தானவர்க 
ளோடு கூடவே வாசஞ்‌ செய்து 
கொண்டு, கவுரீ, குமுத்துவத, சந்‌ 
தியா, ராத்திரி, மனோறவா, க்யொதி, 
புண்டரீகா என்கிற ஏழு மகாகஇ 
களிலும்‌ மற்றும்‌ பல உபகஇகளிலு 
முள்ள தண்ணீரைப்‌ பானஞ்செய்து 
கொண்டு ருத்திர ரூபியாய்‌ எழும்‌ 
தருளி யிருக்கற ஸ்ரீ ஜனா த்தனனை 
யாகங்களால்‌ ஆராதித்து வருன்றார்‌ 
கள்‌, இப்படிப்பட்ட அர்தக்‌ இரவுஞ்‌ 
சத்‌ துவிபமானது அத்திவி னளவான 
ததி [தயிர்‌] சமுத்திரத்தினாலே சூழப்‌ 
பட்டிருக்கன்றது. 


இனி அச்சமுத்திரத்தைச்‌ சூழ்க்‌ 
திராரின்ற சாகத்துவிபமானது ௮ள 
வில்‌ கிரவுஞ்சத்திற்கு இரட்டித்தத. 


அதிலே அத்திவின்‌ ராஜாவான பவிர 


பிலக்ஷாதித்‌ துவீபங்களின்‌ வர்ணனை 


117 


யன்‌ என்றெவனுடைய குமாரர்க 
ளான ஜலதம்‌, குமாரம்‌, சுகுமாரம்‌, 
மரீசகம்‌, குசுமோதம்‌, சுமோதம்‌, 
மகாத்தருமம்‌ என்பவர்களின்‌ பெயரி 
னாலே ஏழுவருஷங்களும்‌, 
வருஷங்களின்‌ எல்லைகளான உதய 
இரி, ஜலதாரம்‌, ரைவதகம்‌, சியாமம்‌, 


கேசரி 


மகாபர்வதங்களும்‌ 


அவ்வவ்‌ 


அம்போகிரி, ஆம்பிகேயம்‌, 
எழு 
உண்டு. அங்கே சித்தர்‌ கந்தருவர்‌ 


எனனும்‌ 


முதலானவர்கள்‌ இருர்து உல்லாச 
மாய்‌ விளையாடப்பெற்ற * சாகமென்‌ 
னும்‌ மகாவிருகமொன்று விளங்குவ 
தினாலே அதற்குச்‌ சாகத்‌ துவிபமென்‌ 
இற நாமமுண்டாயிற்று. அத்தருவின்‌ 
இலைகளில்‌ உறைந்து காற்று வீசும்‌ 
போது மிகுந்த ஆனந்தவுல்லாச முண்‌ 
டாகும்‌. அங்கே பரிசுத்தமான அநேக 
ராச்சியங்களும்‌, சகல பாபஹரங்க 
ளான குமாரி, குமாரி, ஈளிநீ, 
வேணுக, இகதா, தேனுகை, கபஸ்தி 
என்கிற ஏழு பிரதான நதிகளும்‌, 
அநேக பருவதங்களும்‌ விளங்குகன்‌ 
றன. சில ஜனங்கள்‌ சொர்க்க சாதன 
மான புண்ணியம்‌ க்ஷ்ீணமானபோது 
சிறிது சேடித்த அப்புண்ணியவசத்தி 
னாலே சொர்க்கத்தினின்றும்‌ அவ்வரு 
ஷங்களிலிறங்கி அர்நதிகளின்‌ மதுர 
மான தீர்த்தத்தைப்‌ பானஞ்செய்து 
கொண்டு அதிக சந்தோஷமுடையவர்‌ 
களா யிருப்பார்கள்‌. அவைகளில்‌ 
தருமஹானியும்‌ பரஸ்பர கலகமும்‌ 
மரியாதையைக்‌ கடத்தலுவ்‌ இடையா, . 
மங்கா, மாகதர்‌, மானசர்‌, மந்தகர்‌ 
எனப்‌ பிராமணாதி வருணத்தார்‌ இருக்‌ 
கின்றனர்‌. அவர்கள்‌ அங்கே சூரிய 
ஸ்வரூபியாய்‌ எழுந்தருளி யிராநின்ற 
ஸ்ரீ விஷ்ணு பகவானைத்‌ தங்களுக்கு 
விதித்தருக்கற ஞான கருமங்களி 


* சாசவிருகூமென்பது இலையின்‌ மேலே வழுவழுப்பாயும்‌ உள்ளே சொர 
சொரப்பாயு மி.ராரின்‌ற ஒரு வாசனைமரம்‌, சேச்சமரமுமாம்‌, 


http://acharya.org 


118 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[இரண்டர்‌ 


னாலே ஆராதித்து வருகின்றனர்‌. இச்‌ 
தச்‌ சாகத்‌ துவிபமானது இவ்வள 
வோடு கூடின க்ஷீர [பால்‌] சமுத்‌ 
திரத்தனலே ஒரு வலயத்தினாலே 
சுற்றப்பட்டது போலே சுற்றப்பட்‌ 
டிருக்கின்ற அ. 


ஓ பிராமணோத்தமரே | இந்த க்ஷீர 
சாகரத்தைச்‌ சுற்றிப்‌ புஷ்கரமென்னுக்‌ 
அவிய மிருக்கின்றது. அதின்‌ அளவு 

சாகத்துவீபத்தின்‌ அளவி லிரட்டித்‌ 
தத. அத்திவிலே அதன்‌ அதிபதியான 
சவனனுடைய புத்திரரிருவரால்‌ தங்‌ 
கள்பேரைக்கொண்டு மகா மீதம்தாதகி 
என்றிரண்டு வருஷங்க ளூண்டாக்கப்‌ 
பட்டன. இவ்விரண்டு வருஷங்களை 
யும்‌ பிரிக்கின்ற மான சோத்தரம்‌ என்‌ 
அம்‌ பர்வதம்‌ அத்திவின்‌ மத்தியத்தில்‌ 
வலயம்போலச்‌ சூழ்ர்திருக்கன்ற அ. 
அந்தப்‌ பர்வதம்‌ ஐம்பதினாயிரம்‌ யோ 
ஜனை யுயரமும்‌ அவ்வளவு பரப்புமுள்ள 
தாய்‌ வட்டமாய்‌ இருக்கின்றது. அத 
னாலே அதிலுள்ள இரண்டு வருஷங்‌ 
களும்‌ வலயாகாரமாகவே பிரகாசிக்‌ 
கின்றன. அங்குள்ள 
வியாதி சோகமுதலான துன்ப மில்‌ 


ஜனங்கள்‌ 


லாமலே பதினாயிரம்‌ வருஷகாலம்‌ 
சுகமாய்ப்‌ பிழைத்திருக்கன்‌ றனர்‌. 
அங்கே மேலானவன்‌ ீழோனவன்‌ 


என்கிற பேதமும்‌, கொல்லுகிறவலும்‌, 
கொல்லப்‌ படுறெவனும்‌, பொருமை 
அசூயை பயம்‌ கோபம்‌ லோபம்‌ முத 
லான அர்க்குணங்களும்‌, மெய்‌ பொய்‌ 
களும்‌ இல்லை. முற்கூறிய மானசோத்‌ 
தரம்‌ அல்லாமல்‌ வேறு மலைகளும்‌ நதி 
களும்‌ அங்கில்லை. ௮ங்கிருக்கு மனித 
ரெல்லாம்‌ தேவதைகளுக்குச்‌ 
மான ரூபமுடையவர்களாய்‌ வேல 
பாஷாதிகளிலும்‌ சுகத்திலும்‌ பேத 
மில்லாதவர்களாய்‌, வர்ணாச்சிர மாசா 
ங்களும்‌ தரும ஈடக்கைகளு மில்‌ 


சம்‌ 


லாம லிருக்கன்றனர்‌. மேலும்‌ அவ்‌ 
விடத்தில்‌ வேதங்களும்‌ பயிரிடுதன்‌ 
முதலான பிழைப்புகளும்‌, ராஜ 
நீதி முறைகளும்‌, மேலோருக்குக்‌ 
கீழோர்‌ பணிவிடை செய்வதும்‌, 
இவைகளெல்லாம்‌ இல்லை. அவ்வி 
டம்‌ உத்தம மானது. பூலோக 
சொர்க்க மென்று சொல்லப்பட்டு 
சுத்த போகத்திற்கே உரியதா யிருக்‌ 
கின்றது, காலமும்‌ அக்கு இருதுபேத 
மில்லாமல்‌ எப்போதும்‌ எல்லா விரு 
கொடுத்துக்‌ 
கொண்டிருக்கும்‌. ரோய்‌ மூப்பு முத 
லியனவும்‌ இல்லை, அங்கே மிகப்‌ பெரு 


அக்களின்‌ சுகத்தைக்‌ 


மையுஞ்‌ சிறப்பும்‌ உள்ளதாய்‌, பிரம 
தேவன்‌ வாசஞ்செய்யப்‌ பெற்றது 
மாய்‌, புஷ்கரம்‌ என்கிற பேரோடு 
கூடிய ஆலமரம்‌ ஒன்றிருக்கின்றது. 
அதனாலே அதற்குப்‌ புஷ்கரத்துவிபம்‌ 
என்னும்‌ நரமதேய முண்டாயிற்று, 
அத்திவைச்‌ சுற்றித்‌ தீவின்‌ பிரமாண 
மான அளவுள்ளதாய்ச்‌ சுத்தோதக 


[சலம்‌] சமுத்திரமானது சூழ்ந்து 
கொண்டிருக்கின்ற அ. 
கேளும்‌ மயித்திரேயரே | இவ்‌ 


வண்ணம்‌ ஏழுதிவுகளும்‌ எழு சமுத்தி 
ரங்களாலே சூழப்பட்டு விளங்குகன்‌ 
றன. தீவுகளும்‌ சமுத்திரங்களும்‌ 
ஒரேயளவரயிருக்கும்‌. முந்திய துவிப 
சமுத்திரங்களிலும்‌ பிந்திய துவிப 
சமுத்திரங்கள்‌ இரட்டித்த அளவுள்ள 
னவா இருக்கும்‌. சகல சமுத்திரங்க 
ளிலும்‌ எப்போதும்‌ தண்ணீர்‌ சமா 
னமா யிருக்குமே யல்லது சுபாவத்‌ 
தில்‌ உயர்வதுச்‌ தாழ்வது மில்லை. ஆனா 
அம்‌ ஒரு பாத்திரத்திலிருக்கற ஜல 
மானது அக்கினியின்‌ சம்பந்தத்தைப்‌ 
பெறும்போது பொங்குவ தும்‌, அவ்வக்‌ 
இனி சம்பந்தம்‌ நீங்னெபோது தணி 
வதுமா யிருப்பதுபோலே, சுக்கில 


http://acharya.org 


மம்சம்‌] 


பாதாளலோக வாணனை 


119 


ccc ccc 


பக கிருஷ்ணபக்ஷங்களில்‌ சந்திர 
னுடைய உதயாஸ்தமய காலங்களில்‌ 
சமுத்திரசலம்‌ பொங்கியுர்‌ தணிந்தும்‌ 
வருகன்றத. இப்படிப்‌ பெங்குவ 
அந்‌ தணிவதும்‌ ஐர்நூற்றப்பத்து அங்‌ 
குலம்‌ வரையுமே யுள்ளதென்று நிச்ச 
யம்‌ உண்டாயிருக்கின்றது. அந்தப்‌ 
புஷ்கரத்‌ துவிபத்தில்‌ ஷஒட்சரங்களோடு 
கூடிய அன்னமானது முயற்சியின்‌ 
றிக்‌ கடைக்கும்‌. முன்சொன்ன சுத்‌ 
தோதகச்‌ சமுத்திரத்தின்‌ புறத்திலே 
உலகநிலை காணப்படவில்லை. ஆனால்‌ 
முந்திய பூமிக்கு இரட்டிப்பான சுத்த 
சுவர்ணபூமி காணப்படு இன்றது. 


அங்கே ஒரு ஜீஙனுமில்லை. அதற்குப்‌ 


பிறகே பதினாயிரம்‌ யோஜனை உயர 
மும்‌ பதினாயிரம்‌ யோஜனை பரப்பும்‌ 
உள்ள லோகாலோகம்‌ என்கிற பரு 
வதம்‌ இருக்கின்றது. அதின்‌ நாற்புறங்‌ 
களிலும்‌ அந்தகார மொன்று சூழ்ந்த 
ருக்கன்றது. அவ்விருளுக்குப்‌ புறத்‌ 
திலே ௮ண்டச்சுவர்‌ சு.ற்றிக்கொண் 
டிருக்கன்றது. இவ்விதமாக இந்தப்‌ 
பூமியானது சகல சமுத்திர துவிபங்க 
ளோடும்‌ ௮ண்டகடாகத்தோடும்‌ ஐம்‌ 
பதுகோடி யோஜனை யளவாய்‌ ௪க 
லத்துக்கும்‌ உற்பத்தி ரக ணங்களைச்‌ 
செய்துகொண்டு கந்த முதலிய குண 
ங்க ளைந்து முடையதாய்‌ விளங்கு 
இன்றது. 


நாலாமத்தியாயம்‌ முற்றிற்று, 
என்ட 


ஜந்தாம்‌ அத்தியாமம்‌ 
பாதாளலோகவாணனை 


—oftetoo— 


்‌ ஓ.மயித்திரேயரே! உமக்கு நான்‌ 
பூமியின்‌ பரப்பைப்‌ பற்றிச்‌ சொன்‌ 
னேன்‌ அன்றே? அதன்‌ உயரமானது 
* எழுபதினாயிரம்‌ யோசனை யளவுள்ள 
தென்று சொல்லப்பட டிருக்கன்றது, 
அதில்‌ அதலம்‌, விதலம்‌, நிதலம்‌, ரசா 
தலம்‌, மகாதலம்‌, சுதலம்‌, பாதாளம்‌ 
என பதினாயிரம்‌ 
யோஜனை யளவாய்‌ ஏழு ழ்‌ லோகங்‌ 
கள்‌ இருக்கின்றன. இவைகளில்‌ 
வெண்மை, கருமை, செம்மை, பொன்‌ 


ஒவ்வொன்றும்‌ 


மையாகிய நிறமுள்ள பருக்கை மலை 
களும்‌, பொன்மயமான பூமிகள்‌ இருக்‌ 
கின்றன. அங்கே உத்தமமான மித்தை 
மேடைகளில்‌ தானவர்‌ தயித்தியர்‌ முத 
லான ௮௬ர ஜாதிகளும்‌, பெருமை 


யுள்ள நரகஜா திகளும்‌ வாசஞ்‌ செய்து 
கொண்டு உல்லாசமா இருக்கன்ற 
னர்‌. காரதமகாமுனிவர்‌ பாதாளத்தி 
லிருந்து சொர்க்க லோகத்துக்கு ஒரு 
கால்‌ வந்து தேவசபையிலே “பாதாள 
லோகங்கள்‌ சொர்க்க லோகத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ மிக ரமணியமானவை 
களா யிருக்கின்றன” என்று சொன்‌ 
னார்‌. அந்தப்‌ பாதாளங்களிலே நாக 
ஜாதிகள்‌ தரித்திருக்கும்‌ ஆபரணங்களி 
லுள்ள திவ்விய ரத்தினங்கள்‌ மகா 
வெண்மையாய்‌ வெகுப்‌ பிரகாசமுள்‌ 
ளனவாய்‌ அதிக சந்தோஷகரங்க 
ளாய்‌ இருக்கின்றன. ஆதலால்‌ அப்‌ 
பாதாளத்துக்குச்‌ சமான மேது? 
அங்கே தயித்திய தானவர்களுடைய 


* எழுபதினாயிரமென்‌ றத லோசங்களின்‌ அளவைப்பற்றி அதிலும்‌ ஒன்பதினாயி 
மம்‌ லோகவெளியும்‌ ஆயிரம்‌ தட்டுமாயிருக்கும்‌. 


http://acharya.org 


120 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [இரண்டா 


கன்னிகைகள்‌ இங்கு மங்குச்‌ திரிந்து | களிலுள்ள இவ்விய ரத்தின காந்திகளி 
கொண்டு இருக்கப்‌ பார்க்கிறவன்‌ | னாலே இிக்குகளையெல்லாம்‌ பிரகாசிப்‌ 
மகா விரத்திமான்‌ ஆனாலும்‌ மனம்‌ | பித்துக்கொண்டு, லோகஹிதார்த்த 
பதியாமற்‌ போகமாட்டான்‌. அங்கே | மாய்‌ சகலமான அசுரர்களையும்‌ சத்தி 
பகலில்‌ சூரியரெணங்கள்‌ உஷ்ணமில்‌ | ஹீனராக்கிக்‌ கொண்டிருக்குர்‌ திருக்‌ 
லாமலே வெளிச்சத்தைமாத்திரம்‌ தரு | கண்களுடையவராய்‌, எப்போதும்‌ 
இன்றன. அப்படியே இரவில்‌ சந்திர | ஒரு குண்டல ரூபத்தையும்‌ கிரீட 
னுடைய இரணங்கள்‌ சயித்தியஞ்‌ | வரிசைகளையும்‌ தரித்துக்கொண்டு, முடி 
செய்யாமல்‌ வெளிச்சம்‌ தருகின்றன; | யில்‌ அக்கினி சொலித்துக்‌ கொண்‌ 
இஷ்டப்படி நேர்ந்த போஜன பானாதி | டிருக்றெ வெள்ளிமலையைப்போலவும்‌, 
களினலே மகா சந்தோஷமடைந்து | நீளமான பட்டாடையையும்‌ வெண்‌ 
அங்கிருப்பவர்‌ காலஞ்‌ செல்வதையும்‌ | மையான முத்து மாலைகளையும்‌ தரித்‌ 
அறியாம லிருக்கிறார்கள்‌. அவ்விடல்‌ | திருப்பதனாலே ஆகாச கங்காப்‌ பிரவா 
களில்‌ மகா வினோதமான உத்தியான | கம்‌ மேலே விழப்பெற்று இடையிலே 
வனங்களும்‌, ரமணீயங்களான நதிக | மேகஞ்‌ சூழப்பெற்றுள்ள கயிலாச 
ளும்‌, தாமரைத்‌ தடாகங்களும்‌, குயில்‌ | பருவதம்‌ போலவும்‌ விளங்குகன்‌ 
முதலான பக்ஷிகளின்‌ இனிப்பான 
தொனிகளும்‌, அதிமனோகரங்களான 


வஸ்திராபரணங்களும்‌, அதி சுகந்த 


றனர்‌. 


அன்றியும்‌ திருக்கைகளிலே கலப்‌ 
மான சாந்துகளும்‌, பூமாலைகளும்‌, | பையும்‌ உலக்கையும்‌ தரித்தவராய்‌ 
வீணை வேணு மிருதங்க முதலிய வாத்‌ | கரந்தி தேவியினாலேயும்‌ வாருணீ தேவி 
தியத்‌ தொனிகளும்‌, உல்லாசமான யினாலேயும்‌ உபாசிக்கப்பட்டு இருக்‌ 
ஆடல்‌ பாடல்களும்‌, இன்னும்‌ வேண்‌ | கின்றனர்‌. அவருடைய முகங்களி 
டிய போக பாக்கியங்க ளெல்லாம்‌ | னின்றும்‌ பிரளயகாலத்திலே விஷாக்‌ 
எப்போதும்‌ தயித்திய நாகாதிக | இனிச்‌ சுவாலைகளோடுகூடின காலாக்‌ 
ளாலே சம்பூரணமாய்‌ அனுபவிக்கப்‌ | 


படுகின்றன. 


தினிருத்திரன்‌ சங்கர்ஷண மூர்த்தியி 
னாலே ஆவேசிக்கப்பட்டு உண்டாகி 
ஜகத்தையெல்லாம்‌ நாசஞ்செய்வன்‌. 

இர்தப்‌ பாதளங்களுக்குக்‌ கீழே | அர்த ஆதிசேஷன்‌ இந்தப்‌ பூமண்ட 
முப்பதினாயிரம்‌ யோசனையுள்ள ய லத்தைத்‌ திருமுடிகளுக்கு ஒராபரணம்‌ 
திலே ஸ்ரீ மகா கிஷ்ணவிலுடைய | போலே தரித்துக்கொண்டு பாதாளத்‌ 
சம்ஹார ஹேதுவாகையாலே தமோ 
குணாசிரயமான திருமேனியாய்‌ விள 
ங்குகற ஆதிசேஷன்‌ எழுந்தருளி | ருடைய பலத்தையும்‌ சத்தியையும்‌ 
இருக்கின்றனர்‌. அவர்‌ அந்தன்‌ | சொரூபத்தையும்‌ இயல்பையும்‌ வர்‌ 


தினடியிலே சகல தேவதைகளினாலும்‌ 
என்கிற திருகாமத்தினாலே பிரசித்த ணிப்பது தேவர்களுக்கும்‌ அருமையா 


பூசிக்கப்பட்‌ டிருக்கன்றனர்‌. அவ 


ராய்‌ தேவதைகளினாலும்‌ தேவரிஷி | யிருக்கும்‌. நான்‌ முன்சொல்லியபடி. 
களினாலும்‌ பூசிக்கப்படு கின்றனர்‌. | துவிப சமுத்திர பருவதாதிகளோடு 
மேலும்‌ ஸ்வஸ்திகம்‌ என்கிற இரேகை | கூடின இந்தப்‌ பூமண்டலமானது 
யினலே அலங்கரிக்கப்பட்ட ஆயிரக்‌ | அவர்‌ திருமுடியில்‌ ஒரு பூமாலைபோலே 
திரு முடிகளோடுகூடி அத்‌ திருமுடி. விளங்கும்‌. ஆனால்‌ அவர்‌ சத்திவிசே 


http://acharya.org 


மம்சம்‌] நரகவராணனை 121 
ஷத்தை வர்ணிக்க யாருக்குத்தான்‌ இற ! களின்மேல்‌ இறைத்த கந்தப்பொடி 
முண்டு. அர்த அந்தன்‌ மதத்தினால்‌ ! போல்‌ ஆகின்றது. முன்பு கர்க்க 
கண்கள்‌ சுழலமிடக்‌ கோட்டாவியிடு ! ரென்று பெயர்பெற்ற ஒரு மகாமுனி 
வரானால்‌ இந்தப்‌ பூமிமுழுதும்‌ ஈடுகடுவ்‌ வர்‌ அவரை நெடுகாள்‌ ஆராதித்துச்‌ 
இப்போம்‌. தேவ, தானவ, யக்ஷ | சூரியாதி சகல இரகசாரக்‌ சிரமங்களை 
கந்தர்வ, சத்த, சாரணாதிகளும்‌ அவரு யும்‌, அந்தக்‌ கரகசாரத்தினாலே குறிப்‌ 
டைய குணங்களின்‌ முடிவு காண 
மாட்டாராகையால்‌ அவருக்கு அநந்த 
னென்கிற திருநாமம்‌ உண்டாயிற்று, 
அவருடைய திருமேனியில்‌ காககன்‌ 
னிகைகள்‌ கைம்மலர்களாலே சமர்ப்‌ ! தீரிக்கப்பட்டுத்‌ தேவ மனுஷியா இக 
பித்த ஹரிச்சக்தனமான து அவர்‌ மூச்‌ ! ளோடு கூடின லோக வரிசையைத்‌ 
சுக்‌ காற்றினால்‌ வீசப்பட்டுத்‌ இக்கு தாங்கிக்கொண்டு இருக்கின்ற அ. 


பிக்கப்படுகிற பல விசேஷங்களையும்‌ 
நன்ராயறிந்தார்‌. அப்படிப்பட்ட அந்த 
நாகராஜனாலே இந்தப்‌ பூமியானது 


ஐந்தாமத்தியாயம்‌ மற்றிற்று. 
ததா. 


ஆரும்‌ அத்தியாயம்‌ 
நரகவர்ணனை 
—o0FரOo— 


ஓ மயித்திரேயரே! பூமியின்‌&ழிருக்‌ | பம்‌, வைதரணி, இருமிசம்‌, இருமி 
கிற இருட்பள்ளத்‌ தண்ணீருக்குங்‌ | போசனம்‌, அசிபத்திரவனம்‌, கிருஷ்‌ 
கீழே பாவிகள்‌ வதைக்கப்படுகறெ | ணம்‌, லாலாபட்சம்‌, பூயவசம்‌, அக்கி 
நரக ஸ்தானங்கள்‌ உண்டு, அவை | னிச்சுவாலம்‌, அதச்சிரம்‌, சந்தமிசம்‌, 
* ரவுரவம்‌, சூகரம்‌, ரோதம்‌, தாலம்‌, | இருஷ்ணசூத்திரம்‌, தம௬, அவீ9ி, சுவ 
விசஸசம்‌, மகாச்சுவாலம்‌, தப்த கும்‌ | போசனம்‌, அப்பிரதிஷ்டம்‌ என்பவை 
பம்‌, லவணம்‌, விலோகதம்‌, ருதிராம்‌ | முதலான அநேகமாயிரங்‌ கொடிய 


* ரவுரவம்‌-ருருவென்னு மிருக த தினால்‌ துன்பப்படுத்தப்படுமிடம்‌. சூச.ரம்‌-பன்‌ றி - 
களால்‌ பீடிச்கப்படுமிடம்‌. ரோதம்‌-௮சையவொட்டாமல்‌ நிறுத்தப்படுமிடம்‌. தாலம்‌-- 
பனைமரத்‌ தினின் றும்‌ விழுதல்‌ அதின்‌ மட்டைகளினாலே அறுத்தல்‌. விசஸாம்‌--கை 
வாளாலே அறுத்தல்‌. மகாச்சுவாலம்‌---எரிகிற ரெருப்பு. தப்தகும்பம்‌—காய்ச்னெ 
எண்ணெய்க்குடம்‌. லவணம்‌-—அறுத்தறுத்துக்‌ காய்ச்சின வுப்பிடுவத. விலோகதம்‌-- 
உதிரத்தை யுறியும்படி செய்வது. ருதிராம்பம்‌--கரய்ச்சின ரத்தத்‌ திற்‌ போடுமிடம்‌. 
வைதரணி கடப்பதற்கு வருத்தமான உதிர ஆற்‌. கிரிமிசம்‌— புழுக்கள்‌ தொளைக்கு 
மிடம்‌. சருமிபோஜனம்‌— புழுக்களை தீ தின்னுமிடும்‌. ருஷ்ணம்‌—ரெருங்னெ இருப்பு 
முட்களின்மேல்‌ ஈடக்கச்‌ செய்யுமிடம்‌. இது கார்ஷ்ணாயசம்‌ என்றுஞ்‌ சொல்லப்படும்‌. 
தாருணம்‌-- சடிக்கக்கூடாத குளிராயிருக்குமிடம்‌. சச்தமிசம்‌--சந்தமிரனி யென்னு 
மாயுதத்தினால்‌ நாக்கைப்‌ பிடுங்குமிடம்‌. அசிபத்திரவனம்‌-—ராற்புறத்திலுல்‌ கொடிய 
கத்திகளைக்கட்டி ஈடக்குமிடம்‌, பூயவஹம்‌-௮ திச அர்ச்கர்தமாய்‌ நிமிஷமும்‌ பொறுக்கக்‌ 
கூடாதவிடம்‌. கிருஷ்ண சூத்திரம்‌_— சக்கரத்தில்‌ ஏற்றிக்‌ கால்வி.ரலில்‌ ஒரு கயிறுமாட்டி 
உடலெல்லா மொன்றாம்படி யிறுக்கச்கட்டி யறுச்சப்படும்படியரன இடம்‌; 


16 


http://acharya.org 


122 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[இரண்டா 


நரகங்கள்‌ இயமனுடைய அதிகாரத்‌ 
திற்குள்ளே இருக்கின்றன. அவற்‌ 
அள்‌ பாவிகளுக்கு ஆயுதபயம்‌ அக்‌ 
இனிபயம்‌ ஜந்தபயம்‌ முதலான சகல 
பயங்களு முண்டு. அவற்றுள்‌ விழு 
இன்ற பாவிகளுக்குள்‌ பொய்ச்சாட்சி 
பக்ஷபாதத்தி 
னாலே விவகாரத்தில்‌ அநியாயம்‌ பேசு 
தின்றவன்‌, பொய்‌ சொல்லுகின்ற 
வன்‌ ரெளரவத்தில்‌ விழுவார்கள்‌. ௪௯௬ 
கொல்லுகின்‌ ஐவன்‌ 


சொல்லுகின்றவன்‌, 


வைக்‌ பட்ட 
ணத்தை யழிக்கின்றவன்‌, கோக்களைக்‌ 


கொல்லுகின்றவன்‌, மூச்சைத்திணரச்‌ 


மத்தியயானஞ்‌ செய்கிறவன்‌, பிரம 
ஹத்தி செய்கின்றவன்‌, பொன்‌ இருடு 
இன்றவன்‌, இவர்களோடு சேர்ந்தவன்‌ 
சூகரத்திற்‌ சேருவார்கள்‌. ராஜாவைக்‌ 
கொல்லுனெறவனும்‌,  வைசியனைக்‌ 
கொல்லனெறவனும்‌, குருவின்‌ மனை 
யாளோடு புணர்கின்றவனும்‌, உடன்‌ 
பிறந்தாளைச்‌ சேருகின்றவனும்‌, ராஜா 
வின்‌ வேலைக்காரரைக்‌ கொல்பவனும்‌, 
தப்த கும்பத்திற்கு இரையாவார்கள்‌. 
மனைவியை சத்‌ 
புருஜரைக்‌ காவற்‌ படுத்துகின்றவ 
னும்‌, வைதிக யோக்கியமான குதிரை 
களை விற்கின்றவனும்‌, தன்னிடத்தில்‌ 
அன்போடு காத்திருப்பவனைக்‌ கைவிடு 
இன்றவனும்‌, அடைக்கலம்‌ புகுந்தா 
ரை அடித்துத்‌ துரத்துகன்றவனும்‌, 
தப்த லோகத்திற்கு ஆளாவார்கள்‌. 
மருமகள்‌ மகள்‌ முதலானோரோடு 
புணர்கின்றவன்‌, குருவை யவமதிக்‌ 
கெறவன்‌, கோபித்துத்‌ திட்டுகின்ற 
வன்‌ மகாச்சுவாலத்தைச்‌ சேர்வார்‌ 
கள்‌. வேத.தாரஷணை செய்பவனுக்கும்‌, 
வேதவிக்கரயஞ்‌ 


விறகின்‌ றவனும்‌, 


a அளவ வகைவகையான. வவ 


செய்னெறவனுக்‌ 
கும்‌, புணரக்கூடாத பெண்களோடு 
புணர்கன்றவனுக்கும்‌ லவண மென்‌ 
பது கடைக்கும்‌, வினர்‌. 


| 
! விலோமம்‌ நேரிடும்‌. 


| 
| 
| 
| 
செய்கின்றவன்‌ ரோதமடைவார்கள்‌. 
| 
| 
| 
| 
| 


உலக வொப்புரவை யழிப்பவனுக்கும்‌ 
தேவ தூஷணை 
பிரரமண தூஷணை பிதுரு தாஷணைகளைச்‌ 
செய்கிறவனும்‌, உத்தம வஸ்துக்களைத்‌ 
தூஷிப்பவனும்‌, பிறர்க்குத்‌ தீங்கு 
செய்பவனும்‌, சூனியம்‌ வைக்கின்ற 
வனும்‌, இரிமிசம்‌ இரிமிபக்ஷ மென்ப 
பிதுரக்களை 
யும்‌ அதிதிகனையும்‌ விட்டு முன்‌ உண்‌ 
இன்றவனும்‌, வேடன்‌ முதலானார்க்கு 
அம்பு செய்து கொடுப்பவனும்‌, லாலா 
பக்ஷத்தில்‌ வதிவார்கள்‌, கர்ணியென்‌ 
கிற கொடிய அம்புகள்‌ கத்திகள்‌ முத 
லான ஆயுதங்களை அயோக்கியருக்‌ 


வைகளில்‌ விழுவார்கள்‌. 


குச்‌ செய்து கொடுப்பவர்‌ விசஸரத்‌ 
தைச்‌ சேருவார்கள்‌. அயோக்கிய 
ரிடத்தில்‌ தானம்‌ ஏற்றெவன்‌, வைதிக 
கருமங்களுக்குத்‌ தகாதவனுக்கு அவற்‌ 
றைச்‌ செய்விப்பவன்‌, சோதிட நூலை 
நன்று யுணராமல்‌ பயன்‌ சொல்லு 
தின்றவன்‌ அதோமுகத்தில்‌ வாதைப்‌ 
படுவார்கள்‌. சாகசஞ்‌ செய்பவனுக்‌ 
கும்‌, பிறருக்குக்‌ கொடாமல்‌ தானொரு 
வனே நல்ல வஸ்துவைப்‌ புசிப்பவ 
னுக்கும்‌ பூயவக வேதனையுண்டாகும்‌. 
பூனை கோழி ஆடு நாய்‌ பன்றி பற 


வைகள்‌ இவற்றை எப்போதும்‌ மிக 


வும்‌ லாலனை செய்பவனும்‌ அர்ஈரகத்‌ 
கூத்தாடிப்‌ 
பிழைக்கும்‌ பிராமணன்‌, அல்லது மல்‌ 


தையே யடைவான. 


யுத்தஞ்‌ செய்து பிழைப்பவன்‌, தூண்‌ 
டின்‌ முதலான கருவியினால்‌ மீன்‌ 
பிடிப்பவன்‌, குண்டகோளகர்‌ முதலா 
ருடைய அன்னத்தைத்‌ இன்பவன்‌, 
விஷமிடுகின்றவன்‌, கோட்சொல்லு 
கின்றவன்‌, மனைவியைக்‌ கூட்டிக்‌ 
கொடுத்துப்‌ பிழைக்னெறவன , பருவ 
மல்லாத காலங்களிலே பொருளாசை 
பினாலே பருவச்சடங்கு செய்விப்ப 
வன்‌, வீட்டைக்‌ கொளுத்தி விடுகின்‌ 
மவன்‌, சிரேகதெனைக்‌ கெடுப்பவன்‌, 


http://acharya.org 


மம்சம்‌] 


பறவைகளைக்‌ கொலைக்கு விற்றுப்‌ 
பிழைப்பவன்‌, ஊர்க்காக யாகஞ்செய்‌ 
தின்றவன்‌, யாகத்தில்‌ சோமம்‌என்‌இற 
ஆட்டாங்கொடியை விற்கன்றவன்‌ 
முதலானோர்‌ ருதிராம்பத்தலே போய்‌ 
விழுவார்கள்‌. யாகத்தை யழிப்பவன்‌, 
ஊரையழிப்பவன்‌ முதலானவர்‌ வைத 
ரணியைப்‌ பொருந்துவார்கள்‌. பணம்‌ 
வயது முதலானவைகளால்‌ செருக்‌ 
கடைந்து கிராமத்து எல்லைகளை மாற்று 
இன்றவர்களும்‌, சத்தி யில்லாதவர்‌ 
களும்‌, மோசஞ்செய்து பிழைப்பவர்‌ 
களும்‌ இருஷ்ணத்தை யடைவார்கள்‌. 
வைதிக வுபயோகமில்லாமல்‌ வீணாய்ப்‌ 
பலாச முதலிய மரங்களைச்‌ சேதிப்பவ 
னும்‌, ஆடு விற்கின்றவன்‌, 
களைக்‌ கொண்று திரிகின்றவன்‌ முத 
லானாரும்‌, அக்கினிச்‌ சுவாலத்தில்‌ பிர 
வேசிப்பார்கள்‌. கொளுத்தக்கூடாத 
பாண்ட முதலானவற்றில்‌ தியிடுன் ற 
வனும்‌ அதிலேயே சேருவான்‌. விரத 
லோபஞ்‌ செய்பவன்‌, 


மிருகங்‌ 


தனக்குரிய 
ஆச்சிரம தருமத்தை விடுகின்றவன்‌ 
சந்தமிசத்திலே வீழ்ந்து யரதனைப்படு 
வார்கள்‌. பிரமசாரிகளாய்ப்‌ பகலிலும்‌ 
கனவிலும்‌ ௬க்கலத்தை விடுமவரும்‌ 
புத்திரராலே ஓதுவிக்கப்‌ படுமவரும்‌ 
சுவபோஜனத்திற்‌ படுவார்கள்‌. தங்‌ 
கள்‌ தங்கள்‌ வர்ணாச்சிரம விரோத 
மான காரியங்களைச்‌ செய்தல்‌, மனோ 
வாக்குக்‌ காயங்களினாலே பாதகஞ்‌ 
செய்தல்‌ முதலான அஷ்கரும முடை 
யவரெல்லாம்‌ இப்படியே அந்தந்த 
நரகங்களிற்‌ சேருவார்கள்‌. இப்படி. 
யரேகவிதமான பாபஞ்‌ செய்பவர்கள்‌ 
யாதனைப்‌ படும்படியான நரகங்கள்‌ 
அரேகவாயிர மிருக்கின்றன. நரக 
லோகத்திலிருக்கெற பிராணிகள்‌ தலை£ 
ழாய்‌ இருக்தகொண்டு சொர்க்கத்தி 
லிருக்கிற தேவர்களைப்‌ பார்த்துத்‌ துன்‌ 
பப்பட்டுக்கொண்டு இருப்பார்கள்‌, 


நரகவாணனை 
த்த கல ட்டை டட? 


123 


தேவர்களும்‌ தலைழோய்‌ அவஸ்தைப்‌ 
படுறெ நரகத்தாரைப்‌ பார்த்து மிக 


-வும்‌ பயந்துகொண்டு இருப்பார்கள்‌. 


பாவிகள்‌ நரக மனுபவித்த பிறகு தாவ 
ரங்களாகவும்‌, புழுக்களாகவும்‌, ஜல 
சரங்களாகவும்‌, பக்ஷிகளாகவும்‌, மிரு 
கங்களாகவும்‌, மனிதராகவும்‌, மனித 
ரில்‌ தரும€லராகவும்‌, தேவர்களாக 
வும்‌, மோக்ஷ மடையத்தக்கவராகவு 
இவர்களெல்‌ 
லாம்‌ முந்தினவரிற்‌ பிந்தினவர்‌ ஆயிர 
தீதி லொருபங்காய்‌ முந்தின ஜனனத்‌ 
திற்‌ பிந்திய ஜனனம்‌ தொடர்பவர்கள்‌ 
மோக்ஷமடையுமளவும்‌ உழன்அகொ 
ண்டே இருப்பார்கள்‌. சுவர்க்கத்திலே 
எத்தனை யாத்துமாக்க ளிருக்குமோ 
அத்தனை யாத்துமாக்கள்‌ நரகத்திலே 
யும்‌ உண்டு, எந்தச்‌ செந்து பாவஞ்‌ 
செய்து பிராயச்சித்தஞ்‌ செய்து 
கொள்ளவில்லையோ அத நரகத்தை 
யடையும்‌. வேதங்களிலே எந்தெந்தப்‌ 
பாவங்களுக்கு எந்தெந்தப்‌ பிராயச்சித்‌ 
தங்கள்‌ காணப்படுமோ அவைகளை 
நன்றா யாராய்ந்து மனுமுதலான மகர்‌ 
ரிஷிகள்‌ அற்பத்திற்‌ கற்பமாகவும்‌, 
கனத்திற்குக்‌ கனமாகவும்‌, தாங்கள்‌ 
செய்த தருமசாஸ்திரங்களிற்‌ சொல்லி 
யிருக்கின்றனர்‌. கேளும்‌ மயித்திரே 
யரே! சாந்திராயண முதலான தவங்‌ 
களாயும்‌, யக்கியம்‌ தானம்‌ முதலான 
கருமங்களாயும்‌ 


முறையே ஆவார்கள்‌. 


விதிக்கப்பட்டிருக்‌ 
கிற சகல பிராயச்சித்தங்களுக்கும்‌ 
மேலான பிராயச்சித்தம்‌ ஸ்ரீ இருஷ்ண 
னுடைய ஸ்மரண சங்கீர்த்தனாதகளே 
யாம்‌, அதாவது எம்பெருமான்‌ நிரு 
பாதிக சர்வசேஷி என்றும்‌, : தான்‌ 
அவனுக்குச்‌ சர்வதேச சர்வகால 
சர்வாவஸ்தைகளிலும்‌ நிருபாதிக 
தாசன்‌ என்றும்‌ ஆகையால்‌ அவற்றில்‌ 
கர்த்‌ அருத்வா திகள்‌ சுவாதற்திரியத்தர்‌ 
லல்லவென்றும்‌, அவைகளைப்‌ போச்‌ 


http://acharya.org 


124 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [இரண்டா 
கும்‌ உபாயம்‌ அவனே என்னும்‌ ! அர்ச்சனா சகல கருமங்களிலும்‌ 
நினைத்த, அவன்‌ திருவடிகளையே ஸ்ரீவாசுதேவ ஸ்மரணஞ்‌ செய்யு 
சரணமடைர்து, அவன்‌ திருகாமங்‌ :! மகாத்துமாவுக்கு இந்திரபட்ட முத 


களைக்‌ ஒீர்த்தனஞ்‌ செய்தகொண்டி 
ருத்தல்‌ ஆகையால்‌ இந்த ஸ்ரீ கிருஷ்‌ 
ணானு ஸ்மரண பிராயச்சித்தமான.து 
பகவத்குணப்‌ பிரபாவத்திலும்‌, 
தம ஸ்வரூபத்திலும்‌ தெளிந்து நிற்‌ 


இன்ற விலக்ணாதிகாரிக்கே யல்லது ; 


மற்றவர்களுக்கன் அ. மற்றவர்களுக்‌ 
கோ கருமாதிகளே எனத்‌ தெளிய 
வேண்டும்‌, 


எவன்‌ பாபஞ்‌ செய்தபோது 
“ஜயோ! செய்யேன்‌ மறம்‌ என்று, 
எம்பெருமான்‌ நியமித்த நியமனத்தை 


உல்லங்கனஞ்‌ செய்தேனே 2 என்ன . 


செய்வேன்‌ '' என்று மனந்தவிப்‌ 


பானோ அவனுக்கே பிராயச்சித்தத்தி | 


லதிகார மல்லது மற்றவற்கன று, 
அப்படிப்பட்டவனுக்கு விதித்த பிரா 
யச்சித்தங்களுக்குள்ளே முன்‌ சொல்‌ 
ஸ்ரீஹரி 
சிறந்தது. அதுவும்‌ ஒருதரஞ்‌ செய்‌ 
வதே போதுமானது. பலதரஞ்‌ செய்‌ 


லப்பட்ட சம்ஸ்மரணமே 


தாலோ இனிச்செய்யும்‌ பாவங்களுக்‌ 
குக்‌ காரணமான பூர்வபாபங்களின்‌ 
ஸம்ஸ்காரத்தை யழித்து வரும்பாவங்‌ 
களையும்‌ நாசஞ்செய்யும்‌, இந்த ஸ்ரீஹரி 
ஸ்மரணத்திற்குக்‌ காலாதி நியமம்‌ 
வேண்டுவதில்லை, காலை 
மாலை இராத்திரி ஆகிய எக்காலத்தி 
லானாலும்‌ எந்த மனுஷியனானாலும்‌ 
எவ்விதமாகவானாலும்‌ ஸ்மரிக்கலாம்‌, 
அப்படி ஸ்மரித்தக்கொண்டே ஸ்ரீமந்‌ 
காராயணனைச்‌ 


நடுப்பகல்‌ 


அப்போதே சகல பாபத்தினின்றும்‌ 
இலேசங்களினின்‌ அம்‌ நீங்கனவனாய்‌ 
மோட்ச மடைவான்‌. அப்படிப்பட்ட 
வனுக்குச்‌ சொர்க்கம்‌ பெறுதல்‌ இடை 
யூருகவே இருக்கும்‌, ஜப ஹோம 


ஆக்‌ | 


சரணமடைந்தவன்‌ | பேதத்தினாலே 


லானவை கிடைப்பதும்‌ இடையூறு 
தான்‌, ஏனெனில்‌, மீண்டும்‌ இரும்பும்‌ 
படியான சொர்க்க மடைதற்கும்‌ 
மோக்ஷ காரணமான. ஸரீவாஸு 
| தேவாதி இவிய காமஸ்மரணத்திற்கும்‌ 
உள்ள தாரதமியத்தை நீரே அறிந்து 
, கொள்ளுவீர்‌. ஆதலால்‌ எப்போதும்‌ 
| ஸ்ரீ விஷ்ணுபகவானை ஸ்மரிக்கற மனி 
ட தன்‌ அப்போதே சகல பாதகங்களும்‌ 
| க்ஷீணித்தலாலே 


| டான்‌. 


TN 


நரகமடைய மாட்‌ 


ஓ முனிவரே ! மனதிற்குச்‌ சந்தோ 
ஷத்தை உண்டாக்குவதன்றோ சுவர்க்‌ 
கம்‌ கரகமோ இதற்கு மாறா இருப்‌ 
பது, புண்ணிய பாபங்களே சொர்க்க 
நரக சாதகங்க ளாகையாலே உபசார 
வழக்காய்‌ அவையே சொர்க்க நரக 
அன்றியும்‌ 
ஒரே வஸ்து புருஷ பேதத்தினாலே ௬௧ 
ஹேதுவாகவும்‌, தக்கஹேதுவாகவும்‌, 
பொருமை கோப முதலானவைகளுக்‌ 
குக்‌ காரணமாகவும்‌ இருக்கின்றது. 
மேலும்‌ ஒருவனுக்கே ஒருவஸ்து கால 
தேச அவஸ்தா பேதத்தனலே ஒரு 
தரம்‌ சுகஹேதுவாயும்‌, மற்றொருதரம்‌ 
அக்க ஹேதுவாயும்‌ கோப அனுக்‌ 
கிரக ஹேதுவாயும்‌ ஆகின்றது. ஆகை 
| யால்‌ இது சுகம்‌ இது துக்கம்‌ என்று 
ஒருவஸ்‌ துவை நியதமாகச்‌ சொல்லக்‌ 
| கூடுமோ? கர்மவசமான மனேவிர்த்தி 
வஸ்துக்களில்‌ ௬௧ 
அக்கா தி ஸ்வரூப முண்டாகின்றதைப்‌ 
பற்றி பகவத்பிராப்தியாகிற மோக்ஷர்‌ 
தவிர மற்றெல்லாம்‌ நிருபாதிக சுகளூப 
மாயும்‌ ஸ்திரமாயு மிராமையாலே 


சுவர்க்காதிகளும்‌ இடையூரும்‌, 


மென்று சொல்லப்படும்‌. 


http://acharya.org 


மம்சம்‌] 


புவர்லோகா தி சொரூபமு த லியன 


125 


அன்னக்கி மாப்ளை 


இப்படி மனோவிருத்தியான ஞான 
மானது விஷயங்களைப்‌ பற்றுமாயின்‌ 
சம்சார பந்தத்திற்குக்‌ காரணமாகின்‌ 
றத. அப்படிப்‌ பற்றுமலிருந்தால்‌ 
பிரமப்‌ பிராப்த்திக்குக்‌ காரணமாடின்‌ 
ற. . ஆதலால்‌ மனோவியாபாரத்இ 
னாலே சம்சார மோச்ஷங்களாகய 
சகலமும்‌ உண்டாகின்றன. மோக்ஷ 
சாதனமாகிய பயனை 
விரும்பாமற்‌ செய்கிற கருமமாயெ 


வித்தையும்‌, 


அவித்தையும்‌ ஞானத்தினாற்‌ சாதிக்கப்‌ 


: படுகின்றனவாம்‌. : 


7 
2 
5 
) 
2 
2 
8 
்‌ 
7 
2 
சீ 
7 
9 
்‌ 
்‌ 
? 
? 


! னேன்‌. இன்னும்‌ 
! விரும்புஇதிர்‌ 


ஓ  மயித்திரேயரே | 
பூமண்டலம்‌ பாதாளங்கள்‌ நரகங்கள்‌ 
பர்வத நதி சமுத்திராதிகள்‌ ஆகிய 


சகலத்தையும்‌ சுருக்கமாய்‌ச்‌ சொன்‌ 


கேட்டபடி 


யாது கேட்க 
மயித்திரேயர்‌ 


வினாவுகன்‌ றனர்‌. 


ஆறமத்தியாயம்‌ மற்றிற்று, 
7,5 


ஏழாம்‌ அத்தியாயம்‌ 
புவர்லோகாதி மேலோகங்களும்‌ 
சூரியாதிகளுடைய நிலைகளும்‌ 


ஓ பிரமரிஷி சிரேஷ்டரே | பூலோக ; யோஜனை தூரத்திலே சூரியமண்டல 
மிருக்கன்றது. அந்தச்‌ சூரியமண்ட 
கேட்டு மகிழ்ந்தனன்‌. புவர்லோகாதி , 


சொருபங்களை யருளிச்‌ செய்யக்‌ 
மேலோகங்களின்‌ சொளுபங்களையும்‌, 
சூரியாதி இரகங்க ளிருக்கும்‌ விதம்‌ 
பிரமாணம்‌ முதலானவைகளையும்‌ ௮௬ 
ளிச்செய்யவேண்டும்‌ என்ன, ஸ்ரீபரா 
சரர்‌ ௮ருளிச்செய்கன்‌ றனர்‌. 

கேளும்‌ மயித்திரேயரே | சூரிய 
சுந்திர்களுடைய கஇிரணங்களினாலே 
எவ்வளவு பிரகாசிக்கப்படுமோ அவ்‌ 
வளவாய்‌ சமுத்திரம்‌ ஈதி பருவதம்‌ 
முதலியவைகளோடு கூடின பாக 
மானது பூலோகமென்று சொல்லப்‌ 
படும்‌. இந்தப்‌ பூமியானது அண்ட 
கடாஹத்தை நாற்புறத்திலுக்‌ தொட்டி 
ருக்கற வட்டப்பரப்பி னளவு எது 
வோ அதுவே வியாசப்‌ பிரமாண 
மான அளவாயுள்ள ஆகாசம்‌. 


இதுவே புவர்லோகம்‌, பூமிக்கு லக்ஷ 


லத்துக்கு லக்ஷ்யோஜனை தூரத்திலே 
சந்திரமண்டல மிருக்கின்றது. அந்தச்‌ 
சந்திர மண்டலத்துக்குச்‌ சரியான 
லக்ஷயோஜனை அரத்தின்மேலே ந்த்‌ 
திர மண்டல மிருக்கின்‌ றது. நக்ஷத்திர 
மண்டலத்துக்கு மேலே இரண்டு 
லக்யோஜனை அரரத்திலே புதமண்டல 
மிருக்கன்றது. புத மண்டலத்துக்கு 
அவ்வளவு தூரத்தில்‌ ௬க்கரமண்டல 
மிருக்கும்‌. சக்கி மண்டலத்துக்கு 
அவ்வளவு தூரத்தில்‌ அங்காரகமண்‌ 
டலமும்‌, அதற்கு அவ்வளவு தூர 
பாகத்தில்‌ பிரகஸ்பதி மண்டலமும்‌, 
அதற்குமேல்‌ அவ்வளவு பாகத்திலே 
சனிமண்டலமு மிருக்கும்‌, அதற்கு 
மேல்‌ லக்ஷயோஜனை தரத்தில்‌ சப்த்த 
ரிஷி மண்டலம்‌ விளங்குகின்றது. 
அதற்கு லக்க யோஜனை சாரத்தின்‌ 
மேலே துருவமண்டலமானது சகல : 


http://acharya.org 


196 


சோதிச்‌ சக்கிரத்துக்கும்‌ நடுவில்‌ நாட்‌ 
டிய கம்பம்போலே விளங்குகின்றது. 
இவ்வளவு தான்‌ சுவர்லோகம்‌. 
இப்படி. உயரத்தில்‌ மூன்று லோகம்‌ 
களைச்‌ சொன்னேன்‌. இம்மூன்று 
லோகமும்‌ யாக பலானுபவத்துக்கு 
ஸ்தானமா யிருக்கன்றத. யாக 
மோ இந்தப்‌ பாரத வருஷத்திலேயே 
ஸ்தாபிக்கப்பட்‌ டிருக்கின்றது. அம்‌ 
தத்‌ அருவ மண்டலத்துக்கு மேலே 
கோடி யோஜனை தாரத்திலே ஒரு 
கல்பகாலம்‌ பிழைத்தருக்கிற பிருகு 
முதலான ரிஷிகள்‌ வாசஞ்‌ செய்யப்‌ 
பெற்ற மகர்‌ லோகமானது இருக்‌ 
கின்றது, அதன்மேலே இரண்டுகோடி 
யோஜனை தூரத்திலே பிரமபுத்திரரான 
சனகாதிகள்‌ வாசஞ்செய்கின்ற ஜன 
லோக மிருக்கின்றது. அதற்குமேல்‌ 
எட்டுக்கோடி யோஜனை தூரத்தில்‌ 
தபோலோக மிருக்கின்றது. அதில்‌ 
வைராஜர்‌ என்கிற தேவதைசள்‌ பிரள 
யாக்கினியின. லுண்டான வெப்ப 
மில்லாதவர்களாய்‌ இருக்கின்றனர்‌. 
தபோ லோகத்திற்குமேல்‌ பன்னி 
ரண்டுகோடி யோசனைதூரத்தில்‌ சத்‌ 
தியலோகம்‌ பிரகாசிக்கின்றது. ௮து 
தான்‌ மறுபடி. மரணமடையாதவர்‌ 
கள்‌ வாசஞ்செய்கன்ற பிரமலோக 
மென்று நினைக்கப்பட்‌ டி.ருக்கின்ற து. 
இவைகளின்‌ விவரஞ்‌ 
சொல்லுகின்றேன்‌ கேளும்‌, காலா 
லே நஈடர்தபோகத்‌ தக்கதாய்ப்‌ பூமி 
சம்பந்தமான வஸ்து எதுவண்டோ 
அதுவெல்லாம்‌ பூலோகம்‌ என்று 
சொல்லப்படும்‌. அதின்‌ விஸ்தாரத்தை 
முன்னமே உமக்குச்‌ சொன்னேன்‌. 
பூமிக்கும்‌ சூரியனுக்கும்‌ ஈடுவில்‌ சத்‌ 
தாதி முனிவர்கள்‌ வாசஞ்செய்யுமிடம்‌ 
எவ்வளவுண்டோ அதுதான்‌ புவர்‌ 
லோகம்‌. அத லோகங்களி லிரண்‌ 
டாவது, இருவனுக்கும்‌ சூரியனுக்கும்‌ 


சுருக்கிச்‌ 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


| 


| 


இரண்டா 


நடுவாய்ப்‌ பதனனகுலக்ம்‌ யோஜனை 
யளவான விடம்‌ ச௬ுவர்க்கலோகம்‌ 
எனப்படும்‌. இம்மூன்றும்‌ 
தோறும்‌ உண்டாக்கப்படுவதினால்‌ 
இருதகம்‌ என்றும்‌, ஜனலோகம்‌ தபோ 
லோகம்‌ சத்தியலோகம்‌ ஆகிய இம்‌ 
மூன்றும்‌ கல்பந்தோறும்‌ உண்டாக்‌ 


கல்பந்‌ 


கப்படாமையால்‌ அஒருதகம்‌ என்றும்‌ 
சொல்லப்படும்‌. இந்தக்‌ கிருதகம்‌ 
அ௮இருதகம்‌ என்கிற இரண்டின்‌ நடு 
வில்‌ மஹர்லோகம்‌ இருக்கின்றது, 
அத கல்பத்தின்‌ முடிவில்‌ ஜன சூனிய 
மாகிறதே யல்லாமல்‌ சொரூபம்‌ நச 
ப்பதில்லை. ஆகையாலே இருதகாகரு 
தகம்‌ என்று சொல்லப்படும்‌. மயித்தி 
சேயரே | இர்த மேலேழு லோகங்க 
ளும்‌ பாதாளங்களாயெ இழேழு 
லோகங்களும்‌ பிரமாண்டத்தின்‌ பர 
ப்பு என்னப்படும்‌. இவை விளங்கனி 
யின்‌ விதை ஒட்டினாலே சுற்றிலுஞ்‌ 
சூழப்பட்டிருப்பதுபோலே மேலுங்‌ 
கீமும்‌ பக்கங்களிலும்‌ அண்டகடாகத்‌ 
தினலே சூழப்பட்‌ டிருக்கின்றது. 
இரந்த ௮ண்டகடாஹமானது பத்துப்‌ 
பங்கதிகமான ஜலத்தினாலேயும்‌, அந்த 
ஜல ஆவரணமான து அக்கினியினலே 
யும்‌ 
னாலேயும்‌, அந்த வாயு ஆகாசத்தினாலே 


யும்‌ பப்பத்துப்பங்‌ கதிகமாகச்‌ சூழப்‌ 


அந்த அக்கினியானத வாயுவி 


பட்டிருக்கின்றன. அவ்வாகாசமும்‌ 
பத்துப்பங்‌ கதிகமான பூதா தியினாலும்‌, 


அந்தப்பூதா தியும்‌ பத்துப்பங்கதிகமான 


, மஹத்‌ தத்துவத்தினாலும்‌ சூழப்பட்டி 


அர்த மஹத்‌ தத்துவத்‌ 


| தைப்‌ பிரகிருதி தத்துவஞ்‌ சூழ்க்‌இருக்‌ 


| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
\ 


தின்றது. அது காலத்தைப்‌ பற்றின 
முடிவையாகிலும்‌ இடத்தைப்பற்றின 
அளவையாகிலும்‌ உடைத்தா யிர்ர்‌ 
மையாலே அனந்தம்‌ என்று சொல்லப்‌ 
பட்டு முடிவில்லாததாய்‌ சகலத்திற்‌ 
குங்‌ காரணமா யிருக்கன்றது. அதில்‌ 


http://acharya.org 


129 


யத்தமான மூலப்பிரகிருதி சரீரகனும்‌, 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[இரண்டா 


அதன்‌ பயனையும்‌, அக்கிரியைகளின்‌ 


வியத்தமான லோகசரீரகனும்‌ அந்த , 


ஸ்ரீ விஷ்ணுவே. மேலும்‌ 


அந்த | 


ஸ்ரீவிஷ்ணுதேவனே தன்னைப்‌ பெறுவ | 
தற்குச்‌ சாதனமான யாகாதிகளுக்‌ | 


குக்‌ கர்த்தாவரயும்‌, உத்தேசிய தேவ 
தையாயும்‌, கிரியா சொருபியாயும்‌, 


உபகரணங்களான சருவ முதலான 
வையாயும்‌ இருக்கின்றான்‌. ௮வனிலும்‌ 
மேலானது வேறொன்று மில்லை. 
அவனே எல்லாவற்றிற்கும்‌ சொரூப 
யேோக்கியதா சத்திகளைக்‌ கற்பிப்பவன்‌ 
என்பது கருத்து, 


ஏழாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
- 


எட்டாம்‌ ௮ தீதியாயம்‌ 


சூரியமண்டலக கி முதலானவை 


அழ 
பராசரர்‌ அருளிச்செய்ன்றனர்‌ :- ! இப்படிப்பட்ட அவயவங்கள்‌ உள்ள 
ஓ ல்ல விரதமுடையவரே! பிர : தாய்‌ க்ஷயமில்லா இருக்கிற அந்தச்‌ 


மாண்ட நிலையை உமக்கு விளங்கக்‌ 
கூறினேன்‌. இனிச்‌ சூரியன்‌ முதலான 
இரகங்களின்‌ கிலையைச்‌ சொல்லுகின்‌ 
றேன்‌ கேளும்‌. சூரியனுடைய ரதமா 
னது பதினாயிரம்‌ யோசனை விசால 
முள்ளதாய்‌, ஒன்பதினாயிரம்‌ யோசனை 
வரையில்‌ சூரிய மண்டலத்தினாலே 
வியாபிக்கப்பட்டி ருக்கும்‌. அதன இரு 
புறத்தின்‌. இரிசுகளையும்‌ 
கட்டையானது [ஏற்கால்‌] இருபதி 
ஞயிரம்‌ யோசனை யளவாயுள்ளது. 
அதன்‌ ஒரு புறத்தில்‌ இரிசு ஒரு 
கோடியே ஜம்பத்தேழு லக்ஷம்‌ 
யோசனை யளவுள்ளது. அதிலேதான்‌ 
சக்கரம்‌ ஒன்றுமாட்டியிருக்கும்‌, ௮ம்‌ 
தச்‌ சக்கரமாவது சம்வச்சர ஸ்வரூப 
மாயிருப்பது. அதற்குக்‌ காலை, நடுப்‌ 
பகல்‌, பிற்பகல்‌ என்கிற நாட்பிரிவு 
மூன்றும்‌ இரிசு கோத்திருக்கும்‌ இட 


மாயிருக்கும்‌, சம்வச்சரம்‌, பரிவச்சரம்‌, 


கூட்டுக | 


( 
ர்‌ 
|! 
( 


i 


வவ 


) 


i 


இடாவச்சரம்‌, ௮நுவச்சரம்‌, இத்வச்‌ | 


சரம்‌ என்கிற வருஷ பேதங்களைந்தும்‌ 
அரங்களா யிருக்கும்‌. இருதுக்கள்‌ 
ஆனும்‌ சுற்௮ுவட்டங்களா யிருக்கும்‌; 


சக்கரத்திலேதான்‌ காலசக்கிரம்‌ முழு 
தும்‌ ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கின்றது. 
அவ்விரதத்திற்கு காயத்திரி, பிருகதி, 
உஷ்ணிக்‌, ஜகத, தருஷ்டுப்பு, அனுஷ்‌ 
டுப்பு, பங்தி என்கிற சந்தங்கள்‌ 


' ஏழுமே சூதிரைகளா யிருக்கின்றன. 


அச்சூரிய ரதத்தின்‌ மற்றொரு புறத்து ' 
இரி௬ ஈாற்பத்‌ தையாயிரத்‌ தைக்‌ நூறு 
யோசனை யளவுள்ளது. நுகத்தடியின்‌ 
௮௬ 
தச்‌ சிற்றிரிசானத தன புறத்து நுகத்‌ 
தடியின்‌ பாதியோடுகூட வாயுரூப 


அளவோ இரிசினளவே யாம்‌. 


மான கயிறுகளால்‌ கட்டப்பட்டுத்‌ 
அருவனை ஆதாரமாகக்‌ கொண்டிருக்‌ 
தின்றது. பேரிரிசிலே கோக்கப்பட்‌ 
டிருக்கிற சக்கரமானது மானசோத்‌ 
தர பர்வதத்தின்மேல்‌ இருக்கின்றது. 
அந்த மானசோத்தர பர்வதத்தின்‌ 
மேல்‌ ழெக்கில்‌ வஸ்வோகசாரா என்‌ 
னும்‌ இந்திரனுடைய பட்டணமும்‌, 
தெற்கில்‌ சம்யமனீ என்னும்‌ எமனு 
டைய பட்டணமும்‌, மேற்கில்‌ சுகா 
என்னும்‌ வருணனுடைய பட்டண 


மும்‌; வடக்கில்‌ விபாவரீ என்னும்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] 


சூரிமமண்டலகதி முதலானவை 


129 


TT வலவ வவ வவ வைவை க வவ வகைய வவகை 


சோமனுடைய பட்டணமும்‌ விளங்கு 
இன்றன. 


மயித்திரேயரே! சூரியபகவான்‌ 
தென்‌ றிசையை யடைந்த போது 
சோதிச்‌ சக்கரத்தின்‌ கடை யடைர்‌ 
தவனாட, எறிந்த ௮ம்பைப்போல்‌ விரை 
வாக வோடுகின்றான்‌. அந்தச்‌ சூரிய 
பகவானறான இராப்‌ பகல்களின்‌ ஏற்‌ 
பாட்டிற்குக்‌ காரணமாயும்‌, யோட 
களுக்குச்‌ சகல இலேசங்களும்‌ விடு 
பட்டுப்‌ போகுங்‌ காலமாகிய முடிவு 
காலத்தில்‌ * தேவயான மார்க்கமாயும்‌ 
இருக்கின்றான்‌. சூரியன்‌ ஈமக்கெப்‌ 
படி. பகலிலே அதியுஷ்ணமாயும்‌ பிரகாச 
மாயுங்‌ காணப்படுனெறானோ அப்படி. 
யே மற்றெல்லாத்‌ தீவுகளிலும்‌ இரவி 
௮ம்‌ இருக்கின்றானே யல்லது உஷ்‌ 
ணப்‌ பிரகாசங்கள்‌ குறைந்து எப்போ 
தும்‌ இருப்பதில்லை. ஆகையால்‌ உத 
யாஸ்தமய பேதங்கள்‌ இல்லை. ஆனால்‌ 
திக்குவிதிக்குகளி லெதிலும்‌ எவர்க 
ளுக்கு எங்கே காணப்படுகின்ருனே 
அவர்களுக்கு அங்கே உதயமென்றும்‌ 
அதற்கு கேர்க்கோணத்தில்‌ காணப்‌ 
படாமற்‌ போவதினாலே அஸ்தமய 
மென றும்‌உலக விவகாரமுண்டாயிருக்‌ 
கின்றது. ஆகையால்‌ எப்போதும்‌ 
உதயாஸ்தமயங்க ளுண்டாயிருக்கிற 
காரணம்‌ இவ்வளவே யல்லாமல்‌ 
சூரியனுக்குச்‌ சுபாவத்தில்‌ உதயமும்‌ 
அஸ்தமயமு மில்லவே யில்லை, இச்‌ 
சூரியன்‌ இந்தின்‌ முதலானாருடைய 
பட்டணங்களில்‌ எ திலிருந்தா லும்‌ 
அதனையும்‌, பக்கத்தக்‌ கோணங்கள்‌ 
இரண்டையும்‌, புரங்கள்‌ இரண்டை 


யும்‌ பரிசிக்னெறான்‌. 


* தேவயானம்‌ என்பது அர்ச்ரொதி மார்க்கம்‌, 


பிரகாசிப்பதனாலே 


எந்தக்‌ கோணத்தில்‌ இருந்தாலும்‌. 
அதனையும்‌, பக்கத்துக்‌ கோணங்கள்‌ 
இரண்டையும்‌ புரங்கள்‌ இரண்டை 
யும்‌ பரிசிக்கின்றான்‌. உதயமானது 
முதல்‌ சரணங்கள்‌ வளரப்பெற்றிருக்‌ து 
மத்தியானத்துக்கு மேல்‌ ரணங்கள்‌ 
சுருங்கப்பெற்றவனாப்‌ அ௮ஸ்தமயமா 
கின்றான்‌. இந்த உதயா ஸ்த மயங்களைக்‌ 
கொண்டுதான்‌ இழக்கென்றும்‌ மேற்‌ 
கென்றும்‌ இக்குகளின்‌ எற்பாடு உண்‌. 
டாக்கப்பட்டிருக்கின்றது. இதைக்‌ 
கொண்டே வலப்புறம்‌ தென்றிசை 
எனவும்‌, இடப்புறம்‌ வடதிசை என 
வும்‌ குறிக்கப்படும்‌. சூரியன்‌ எதிரில்‌ 
எவ்வளவு காய்னெறானோ அவ்வளவு 
பின்புறத்திலும்‌ பக்கங்களிலும்‌ காய்‌ 
கின்றான்‌. ஆனால்‌ மகாமேரு பருவதத்‌ 
தினமே லீருக்கிற பிரம சடையிற்‌ 
செல்லுமளவில்‌ அதின்‌ இரணங்க 
ளாலே சூரியகிரணங்கள்‌ ஒளிமழுங்‌ 
இத்‌ இரும்புகன்றமையால்‌ அச்சபை 
யைக்‌ கரய்வதில்லை இப்படி உத 
யாஸ்தமயங்களினாலேயே இழக்கு முத 
லிய திக்குகள்‌ ல எற்பட்டிருப்பதனாலே 
மேருமலையானது சகல வருஷங்களுக்‌ 
கும்‌ வடக்காகவே ஆகின்றது. ஆனது 
பற்றி மேருவின்மேல்‌ எப்போதும்‌ 
பிரம சபையின்‌ காந்தியினால்‌ பகலும்‌, 
சூரியசஞ்சார மின்மையா லிரவுமா 
யிருக்கும்‌. 


அஸ்தமயமாஇற சூரியனுடைய இர 
ணங்கள்‌ அக்கினியில்‌ பிரவேடிப்பதால்‌ 
அவ்வக்கினியான அ இரவில்‌ அதிக 
மாய்ப்‌ பிரகாசிக்கன்றது. அக்கினி 
கிரணங்கள்‌ பகலில்‌ சூரியனிடத்திலே 
சூரியன்‌ அதிக 
அதாவது முதலில்‌ அக்கினி, 


பின்பு முறையே பசல்‌, பூர்வபக்ஷம்‌, உத்தராயணம்‌, வருஷம்‌, காற்று; சூரியன்‌. சக்தி 
சன்‌) மின்னல்‌, வருணன்‌, இர்திரன்‌; பிரமன்‌ என்பவர்களுடைய எல்லைகளேயாம்‌, 
மோக்ஷமடைபவர்கள்‌ போகும்‌ வழி யிதுவே, 

| 


http://acharya.org 


180 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [இரண்டா 


பதினெட்டு முகூர்த்தகாலமான இரவி 
னாலே மற்றப்‌ பதின்மூன்றரை நக்ஷத்‌ 
இரங்களையும்‌ கடக்கின்றான்‌. மறு 
படி. யுத்தராயணத்திற்கு வரும்போது 
குலால சக்கரத்தினடுக்‌ இடக்கும்‌ 
பூச்சிபோலே மந்தமாகச்‌ சஞ்சரித்‌ 
துக்கொண்டு முந்திய இராப்பகல்‌ 
களுக்கு மாறான இராப்பகல்களைச்‌ 


மாய்ப்‌ பிரகாசிக்கன்றான்‌. இப்படி 
யாக உஷ்ணப்‌ பிரகாசமுள்ள தேஜசு 
இரண்டும்‌ மாறிமாறி ஒன்றிலொன்று 
கலந்து விளங்குகின்றன. மேருவின்‌ 
புறத்திலும்‌ வடபுறத்திலும்‌ பூமியின்‌ 
பா தியில்‌ சூரியன்‌ உதயமாகும்போ அ, 
இருளான இரரத்திரியும்‌ வெளிச்ச 
மான பகலும்‌ முறையே தண்ணீரில்‌ 
பிரவேடிப்பதனாலே, அத்தண்ணீரா 
னது இஞ்சித்துச்‌ சிவப்பாகவும்‌ 
வெளுப்பாகவும்‌ ஆகின்றது. இவ்‌ 
வண்ணம்‌ புஷ்கரத்திவின்‌ நடுவினால்‌ 
பூமியில்‌ முப்பதி லொருபங்கைச்‌ சூரி | 
யன்‌ கடப்பதனால்‌ நாலில்‌ முப்பதி அங்கேயே அதிமந்தமாய்ச்‌ சுழல்கன்‌ 
லொருபங்காயெ முகூர்த்த காலம்‌ | றதுபோலே சோதிச்சக்கர மத்தியத்தி 
' லேயே தருவனும்‌ சுழன்று கொண்டு 

| இருக்கின்றான்‌. இப்படி. சூரியன்‌ 
குயவனுடைய சக்கிரத்தலே தரி | த௲திணாயன உத்தராயணங்களிலே அட்‌ 
| 


செய்கின்றான்‌. ஆகவே உத்தராய 
ணத்தில்‌ பகலின்‌ வளர்ச்சி பதினெட்டு 
முகூர்த்தவளவாயும்‌, இரவின்‌ சூறைவு 
பன்னிரண்டு முகூர்த்த அளவரயும்‌ 
இருக்கும்‌. சக்கரத்தின்‌ நாபியான து 


உரசின, றது. 


இன்ற பூச்சியைப்போலே சோதிச்‌ | தந்த ராசிமண்டலங்களைச்‌ சூரியன்‌ 
சக்ரெத்தலே இிரிகின்ற சூரியன்‌ | கடக்குக்‌ திறத்தனாலே பகல்‌ வளர 
தென்றிசையினீங்கி உத்தராயணத்தின்‌ ' இரவு குறைதலும்‌, இரவுவளரப்‌ பகல்‌ 
முதலான மகரத்திலே வரும்போது , | குறைதலுமா யிருக்கும்‌. சூரியனோ 
முற்பட்ட பகலிரவுகளைப்‌ பார்க்கிலும்‌ | பகலிலும்‌ இரவிலும்‌ அவ்வாறு ராசி 
வித்தியாசமான பகலிரவுகளைச்‌ செய்து | களையே சமமாகக்‌ கடக்கின்றானே 
வருவன்‌. பின்பும்‌ அப்படியே முறை | யல்லது வேறில்லை ஆனாலும்‌ இராசி 
யாய்‌ கும்பம்‌ மீனம்‌ என்கிற ராசிகளி ; களின்‌ அளவின்‌ வித்தியாசத்தினால்‌ 
இரவு பகல்களின்‌ வித்தியாசம்‌ உண்‌ 
டாகின்ற.து. மேலும்‌ இந்த வித்தி 
யாசம்‌ ௮ங்கங்‌இருக்து சோக்குகின்‌ ற 
வர்களூடைய திருஷ்டியிற்‌ படுகின்ற 
உதயாஸ்தமய பேதத்தினாலுமாம்‌. 


ரண்டையுங்‌ கடந்து மேஷ ராசியிற்‌ 
பிரவேசிக்கும்போ அ, பூ மத்தியமாகிய 
விஷு வத்தின்‌ கதியைச்‌ சேர்ந்து பக 
லிரவுகளைச்‌ சரியாகச்‌ செய்வன்‌. அங்‌ 
இருந்து சஞ்சரிக்கும்போது நாடோ 
றும்‌ பகல்‌ வளர்ந்துகெொண்டேவர 
இரவு க்£ணித்துக்‌ கொண்டேவரும்‌. இரவு உஷை என்றும்‌, பகல்‌ 
இப்படி. மிதுனம்‌ வரையிற்‌ சென்று | வியுஷ்டி என்றுஞ்‌ சொல்லப்படும்‌. 
கர்க்கடகராசிக்குத்‌ திரும்ப தகதியை | இந்த உஷா வியுஷ்டிகளின்‌ நடுவான து 
னம்‌ உண்டாகும்‌. குயவன்‌ சக்கரத்‌ | சந்தி என்று சொல்லப்படும்‌. இப்படி. 
தின்‌ நுனியிலிருக்கும்‌ பூச்சி போலே | சந்தி வரும்போது, மந்தேகர்‌ என்றெ 
தகதிணயனத்திலே சூரியன்‌ சக்கர | ராக்ஷசர்‌ சூரியனைத்‌ இன்னும்படி 
மாகச்‌ சஞ்சரித்துக்‌ கொண்டு பன்னி | யத்தனஞ்‌ செய்கின்றனர்‌. அவர்‌ 
ரண்டு முகூர்த்த காலமான பகலினாலே | களுக்கு நித்தியம்‌ மரணமும்‌ உடம்பு 
பதின்மூன்றரை நக்ஷத்திரங்களையும்‌, ' நாசமாகாமலிருப்ப தமா கப்‌ பிரமதேவ 


ee எ 


க 


http://acharya.org 


மம்சம்‌ 


சூரியமண்டலகதி முதலான்்‌வை 


131 


OE வவைவைாகைவ வைல வமாக ணன க கக க க க கக க க கை னை காகனககைசைகைககை கை க கைக கைக 


னாலே சாபமிடப்பட்டிருக்கன்ற. 
அவ்வசுரர்‌ சூரியன்மேல்‌ பாயும்போது 
சூரியனுக்கும்‌ அசுரருக்கும்‌ கொடிய 
யுத்தமுண்டாகின்‌௦௮. அதினிமித்தம்‌ 
பிராமணோத்தமர்கள்‌ பிரணவ வியா 
இருதி காயத்திரி மந்திரங்களினாலே 
அபிமர்திரித்தத்‌ தண்ணீரை எறி 
கின்றார்கள்‌. அத்தண்ணீரானது வச்‌ 
சிரம்போலா அவ்வசுரரை நாசஞ்‌ 
செய்கின்றது. பின்பு பிராமணர்க 
ளாலே அக்கினி யோத்திரத்தில்‌ மந்‌ 
திரத்தோடுகூட ஆவுதி செய்யப்படு 
கின்ற முதல்‌ ஆகூதியினாலே ஆயிரங்‌ 
கரணங்களுள்ள சூரியன்‌ என்னுஞ்‌ 
சோதியானது உலகமெல்லாம்‌ பிர 
கரசிக்கும்படி. விளங்குகின்றது. அம்‌ 
தப்‌ பிரணவமானது ஸ்ரீ விஷ்ணு 
சொரூபமாய்‌, வியரகருதி தேவதை 
களுக்கிடமாய்‌, வேதங்களுக்‌ கெல்‌ 
அதிபதியா 
அதின்‌ உச்சாரண மகிமையினாலே 
அந்த ராக்ஷசருக்கு நாசம்‌ உண்டா 
கின்றது. 


லாம்‌ 


யிருக்கையாலே 


நிர்விகாரமாய்‌ உள்ளே 
தோன்றுகின்ற சோதியா யிருக்‌ 
கிற ஸ்ரீவிஷ்ணுவினுடைய உத்தம 
மான அம்சமான அ சூரியனா, அந்தப்‌ 
பிரணவத்தைப்‌ பொருந்தி யிருக்கின்ற 
படி.யினலே அதை யது தெரிவித்துக்‌ 
கொண்டு, அச்சோதியை நடத்திக்‌ 
கொண்டு இருக்கின்றது. இப்படிப்‌ 


பட்ட பிரபாவமுள்ள பிரணவத்தி' 


னாலே ஸ்ரீவிஷ்ணு தேஜோமயமான 
சூரியன்‌ விளக்கப்பட்டதாக மந்தேகர்‌ 
என்கிற பெயரையுடைய பாபங்களைக்‌ 
கொளுத்திப்‌ போடுகின்றது. ஆத 
லால்‌ சந்தியாவற்தன காரியத்தை 
எவனும்‌ விடலாகாது. விடுவதனாலே 
சூரியனைக்கொன்ற பரபத்தை ௮டை 
வான்‌. இப்படி வாலகிலியர்‌ முதலான 
மகா பிராமணர்களாலே ரஷிக்கப்‌ 
பட்டுச்‌ சூரியபகவான்‌ லோக சம்‌ 


ரக்ஷணார்த்தமாய்‌ அப்புறஞ்‌ செல்லு 
கின்றான்‌. 


சந்தியாகால நிர்ணயஞ்‌ சொல்லு 
கின்றேன்‌ கேளும்‌, பதினைந்து நிமி 
ஷங்கள்‌ ஒரு காஷ்டை, முப்பது 
காஷ்டைகள்‌ ஒருகலை, முப்பது கலை 
கள்‌ ஒரு முகூர்த்தம்‌, அவை முப்‌ 
பது சேர்ந்து இரவும்‌ பகலு 
மாகிய ஒரு நாளாம்‌. இப்படிப்பட்ட 
நரளில்‌ விருத்தியானாலும்‌ க்ஷயமானா 
அம்‌ அவைகளுக்கேற்ற அளவைக்‌ 
கொண்ட பதினைந்தாம்‌ பங்கான ஒரு 
மூகூர்த்தகாலமே சந்தியா காலமாம்‌, 
உதயகாலக்‌ தொடங்கிச்‌ சூரியன்‌ 
மூன்று முகூர்த்தஞ்‌ செல்லுமளவும்‌ 
பிராதக்காலம்‌ என்று சொல்லப்படும்‌. 
௮து பகலின்‌ ஐந்திலொரு பங்காம்‌. 
அதற்குமேல்‌ மூன்று முகூர்த்தகாலம்‌ 
சங்கவம்‌ என்று சொல்லப்படும்‌. அடம்‌ 
தீச்‌ சங்கவ காலத்தின்மேலே மூன்று 
மூகோர்த்தகாலமானது மத்தியான்னம்‌ 
எனப்படும்‌. அதின்‌ பிறகு மூன்று 
முகூர்த்த காலமானது அபரானன 
காலமாம்‌. அந்த அபரான்ன காலமான 
பின்பு உள்ள மூன்று முகூர்த்தகாலம்‌ 
சாயான்ன காலமாம்‌, இப்படிச்‌ சரி 
யான பதினைந்து முகூர்த்தமுள்ள பக 
லானது விஷுவத்‌ கரலத்தஇிலாம்‌, 
இர்த நாளானது உத்தராயண தகதி 
யைனங்களிலே வளர்ச்துங்‌ குறைந்‌ 
அம்‌ ஒருபோது பகலினாலிரவு விழுங்‌ 
கப்பட்டும்‌ மற்றொருபோது இரவி 
னாம்‌ பகல்‌ விழுங்கப்பட்டும்‌ இருக்‌ 
கும்‌. சரத்திருதுவின்‌ ஆரம்பமான 
அலர்ராசியில்‌ சூரியன்‌ வருகையிலும்‌, 
வசந்த ருதுவின்‌ ஆரம்பமான மேஷ 
ராசியில்‌ சூரியன்‌ வருகையிலும்‌ விஷு 
வம்‌ என்கிற காலம்‌ உண்டாகின்றது. 
அதுதான்‌ எற்றக்குறைச்ச லில்‌ 


லாத இராப்‌ பகல்களை உடையது, 


http://acharya.org 


152 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


இரண்டா 


சூரியன்‌ கர்க்கட விராசியி லிருக்கை 
யில்‌ தகதிணயனமும்‌, மகர விராசியி 
லிருக்கையில்‌ உத்தராயணமுமாம்‌. 
ஓ பிராமணோத்தமரே | முன்பு நான 
முப்பது முகூர்த்த அளவானது 
நாளென்று சொன்னேனே அவை 
பதினைந்து கூடின அ ஒரு பக்ஷமாம்‌, 
இரண்டு பக்ஷங்கள்‌ ஒருமாதமாம்‌. 
சூரிய கதியினாலாகும்‌ இரண்டு மாதங்‌ 
கள்‌ ஒரு இருதுவாம்‌. மூன்று இருது 
ஒரு அயனமாம்‌. இரண்டு ௮யனவங்‌ 
கள்கூடி ஒரு வருஷமெனப்படும்‌. இவ்‌ 
வருடமானது சவுரம்‌, சாந்திரம்‌, சாவ 
னம்‌, நாக்ஷத்திரம்‌ என்று நானகு 
விதமாக விகற்பிக்கப்படும்‌, இப்படி 
விகற்பிக்கப்படுகன்ற வருஷங்கள்‌ 
ஐந்துகூடி. ஆரம்பம்போல்‌ விகற்ப 
மின்றி முடிதலாலே 
பெயரை யடையும்‌, அவற்றுள்‌ முதல்‌ 
இரண்டாவது 
மூன்றாவது 
நான்காவது 
இத்வச்சரமென்றும்‌, ஐந்தாவது அனு 
வச்சர மென்றுஞ்‌ சொல்லப்படும்‌, 


யுகமென்கிற 


சம்வச்சர மென்றும்‌, 
பரிவச்சர மென்றும்‌, 
இடாவச்சரமென்றும்‌, 


வேறுகாலத்தில்‌ ௮யனவிஷ வத்‌ 
காலங்க ளுண்டாகின்ற முகாந்தரங்‌ 
களைச்‌ சொல்லுகின்றேன்‌ கேளும்‌. 
சுவேதமலைக்கு வடக்கில்‌ இருங்க 
வான்‌ என்கின்ற பருவத முண்‌ 
டென்‌௮ சொன்னேனே, ௮துமூன்று 
கொடுமுடிகளையுடைய காரணத்தால்‌ 
அப்பெயரால்‌ விளங்குகின்றது. அம்‌ 
முடிகளுள்‌ ஒன்று தென்புறத்திலும்‌, 
மற்றொன்று வடபுறத்திலும்‌, இன்‌ 
னொன்ற நடுவிலும்‌ இருக்கின்றன. 
தென்புறச்‌ சிருங்கத்திற்‌ சூரியன்‌ சஞ்‌ 
சரிப்பதனால்‌ தகிணாயனமும்‌, வட 
புறச்‌ சிருங்கத்திற்‌ சஞ்சரிப்பதனால்‌ 
உத்தராயணமும்‌, நடுச்‌ சிருங்கத்தில்‌ 
வருவதனால்‌ விஷாவமும்‌ உண்டா 


இன்றன. கிருத்திகையின்‌ முதற்பாதத்‌ 
திலே சூரிய னிருக்கையில்‌ சந்திரன்‌ 
விசாகா நக்ஷத்திரத்தின்‌ நாலாம்‌ பாதத்‌ 
தில்‌ இருப்பன்‌, சூரியன்‌ விசாகா 
நக்ஷத்திரத்தின்‌ மூன்றாம்‌ பாதத்தில்‌ 
சஞ்சரிக்கும்போது சந்திரன்‌ இருத்தி 
கையின்‌ முதலில்‌ இருப்பான்‌. இப்படிப்‌ 
பட்ட காலந்தான்‌ மகாவிஷ-ஈவ மென்‌ 
கிற புண்ணியகாலம்‌, அப்போது 
சிரத்தையுள்ள புருஷர்‌ தேவதைகள்‌ 
பிதுருக்கள்‌ இவர்களை யுத்தேசித்து 
பிராமணருக்குத்‌ தானங்‌ கொடுக்க 
வேண்டும்‌. இது தானத்திற்கு முகமா 
யிருக்கன்றத. அப்போது தானவ 
கொடுப்பவன்‌ மகா புண்ணியஞ்‌ செய்‌ 
தவனாகின்ருன்‌. 


யாககாலங்கள்‌ அறியும்படி சொல்‌ 
அகின்றேன்‌ கேளும்‌, பகல்‌, இரவு, 
அர்த்தசாமம்‌ என்கின்ற பக்ஷம்‌, கலை, 
காஷ்டை, கூணம்‌, பவுர்ணமாசை, 
௮மாவாசை, சந்திரன்‌ காணப்படும்‌ 
படியான சினீவாலி என்பதும்‌, சந்தி 
ரன்‌ கரணப்படாத குரு என்பது 
மான அமாவாசையின்‌ பிரிவுகள்‌, 
பூரணசந்திரனுள்ள ராகை என்பதும்‌ 
குறைந்த சந்திரனுள்ள அனுமதி என்‌ 
பதுமான பவுர்ணமாசையின்‌ பிரிவு 
கள்‌, தபம்‌ தபசியம்‌ மது மாதவம்‌ 
சக்கரம்‌ ௬௪ என்றெ மாசி முதலான 
மாதங்களாலாயெ வுத்தராயண இரு 
துக்கள்‌ மூன்று, நபம்‌ நபசியம்‌ இஷம்‌ 
ஊர்ச்சம்‌ சகம்‌ சகசியம்‌ என்கிற 
ஆவணி முதலான மாதங்களாலாயெ 
தசுதிணயன இருதுக்கள்‌ மூன்று, இக்‌ 
காலங்கள்‌ எல்லாம்‌ முக்கியமாக நன்‌ 
ராய்‌ அறியவேண்டிய யாக காலங்க 
ளாம்‌. 


முன்பு லோகாலோகம்‌ என்னும்‌ 
ஒரு பருவதம்‌ உண்டென்று உமக்குச்‌ 
சொன்னேனே, அபில்‌ ஈாற்புறங்களி 


http://acharya.org 


மம்சம்‌] 


சூரியமண்டலகதி முதலானவை 


183 


தணண Et வக அப அபத வரர தில்ப கவா காடா 


அம்‌ கர்த்தமப்பிரசா பதியின்‌ குமாரர்க 
ளான சுதனவா சங்கபா என்பவர்க 
ளும்‌, இரணியரோமா கேதுமான்‌ என்‌ 
கிற வேறிருவருமான லோகபாலகர்‌ 
நால்வர்‌ இருக்கின்றார்கள்‌, இவர்க 
ளுக்கெல்லாம்‌ சுகதுக்கங்களும்‌ ராக 
துவேஷாதிகளுமான துன்பங்களில்‌ 
ஒன்றும்‌ இல்லை. இன்னுங்‌ கேளும்‌ 
மயித்திரேயரே | அகஸ்திய வீதிக்கு 
வடக்காயும்‌, அஜ விதிக்குத்‌ தெற்கா 


யும்‌, வைசுவானர மார்க்கத்திற்கு 
வெளியிலிருக்கற மார்க்கம்‌, பிதுர்‌ 
யானம்‌. அதாவது பிதுர்லோகஞ்‌ 


சேரும்வழி, அங்கே ௮க்இனி ஹோத்‌ 
திர முடையவர்களாய்‌ மகானுபாவர்க 
ளான சில ரிஷிகள்‌ வாசஞ்‌ செய்த 
கொண்டு, வேதத்தில்‌ கர்மகாண்டங்‌ 
களைத்‌ துதித்துக்கொண்டு, யாகமுயற்‌ 
சியைச்‌ செய்வித்துக்கொண்டு இருக்‌ 
கின்றார்கள்‌, அவ்வுலகத்தை யடைய 
விரும்புவோர்களுக்குத்தான்‌ பிதுர்‌ 
யானம்‌ என்று முன்‌ சொல்லப்பட்ட 
* தூமாதிமார்க்கம்‌ உண்டு. அவ்‌ வுல 
கத்தி லிருக்கிற பிதுர்க்கள்‌ கர்மகாண்‌ 
டம்‌ அழிந்தபோகாம லிருக்கும்படி. 
சந்ததிகளினாலும்‌ தபதினாலும்‌ ஏற்பாடு 
களினாலும்‌ வேதாத்தியயனங்களினா 
அம்‌ யுகந்தோறும்‌ ஸ்தாபித்து வருவது 
மல்லாமல்‌, முந்தினவர்‌ பிந்தினவர்க 
ளுடைய வமிசத்திலேயும்‌, பிந்தினவர்‌ 
முக்ீதினவர் களுடைய வமிசத்திலேயும்‌ 
ஜனித்துக்கொண்டே, இம்‌ மூன்று 
உலகமும்‌ அழியுங்காலமாகிய பிரமா 
வின்‌ தினம்‌ வரைக்கும்‌ இருப்பார்கள்‌. 


கேளும்‌, நாகவீ திக்கு வடக்கரயும்‌, 
சப்தரிஷி வீதிக்குத்‌ தெற்காயுமுள்ள 
மார்க்கம்‌ தேவயானம்‌ என்று சொல்‌ 
லப்படும்‌. அவ்விடத்திலே இந்திரிய 
ஜயமுள்ளவாகளாய்ச்‌ சித்திபெற்றவர்‌ 
களாய்‌ நிருமலராய்‌ பிரமசாரிகளான 
சில மகாத்துமாக்கள்‌ இருக்கின்றார்‌ 
கள்‌. அவர்கள்‌ சந்ததியை வெறுத்‌ 
திருக்கையாலே மிருத்துவை வென்ற 
வர்களானார்கள்‌. அந்த எண்பதினாயி 
ரம்‌ இருடிகளும்‌ சூரியனுடைய அந்த 
வடவண்டை வழியை ஆசிரயித்துப்‌ 
பிரமாவின்‌ தினபரியந்தம்‌ யாதொரு 
துன்பமும்‌ அழிவும்‌ இல்லாதவர்க 
ளாய்‌ இருப்பார்கள்‌. இந்த இருப்பு, 
உலோபமும்‌ அதனடியான குரோ 
தாதிகளும்‌ ஸ்திரீ சம்போகமும்‌ விருப்‌ 
பும்‌ வெறுப்புகளும்‌ இல்லாமையினா 
அம்‌, கரும சம்பந்தத்தை விட்டிருக்‌ 
கின்றதனாலும்‌, யோகத்தி னின்றும்‌ 
நழுவாமையினாலும்‌, சத்தாதி விஷயங்‌ 
களிற்‌ குற்றத்தை காண்கையினாலும்‌ 
அவ்விடத்‌ திருப்பவர்‌ பிரமதின முடி. 
வளவும்‌ நிலைநிற்பதினலும்‌ அமிருதத்‌ 
துவம்‌ என்று மோக்ஷம்‌ போலே 
உபசாரமாகச்‌ சொல்லப்படும்‌, இந்‌ 
தப்‌ பிரம தினாந்தமான காலமே பிரம 
ஹத்தி செய்த பாவத்தின்‌ பயனாக 
நரகம்‌ அனுபவிப்பதற்கும்‌, ௮௬வமே 
தஞ்‌ செய்த புண்ணியத்திற்காக மகா 
போகம்‌ அனுபவிப்பதற்கும்‌ ஏற்படுத்‌ 
திய காலமாம்‌. அந்தக்‌ காலத்தில்‌ 
பூமி முதல்‌ அருவனிருக்கும்‌ ஸ்தான 
மளவும்‌ ௮ழிந்துபோய்‌ விடும்‌. 


* பிதர்யானம்‌ என்றும்‌ தகதிணமார்ச்சம்‌ என்றும்‌ சொல்லப்பட்டது. மாதி 
மார்க்கம்‌, அதாவது முதலில்‌ தூமம்‌, பிறகு இரமமாய்‌ இராத்திரி, அமரபக்ஷம்‌, தகதி 
ணாயனம்‌, மாதங்கள்‌, பிதுர்லோசம்‌, ஆகாசம்‌, சர்‌இிரன்‌, என்னும்‌ எல்லைகளரம்‌. இவ்‌ 
வழியிற்‌ போனவர்‌ கர்மலோகானுபவ முடிந்தவுடனே திரும்பிச்‌ சர்‌இிரனை விட்டு 
ஆகாசம்‌, சாற்று, புகை, மேகம்‌, ம்ழைத்தண்ணீர்‌, விதைகள்‌, இவற்றின்‌ வழியாய்‌ 
ஸ்திரீ புருஷர்களை யடைந்து சர்மங்களுக்கேற்‌ ந தேகத்தோடு பிறப்பார்கள்‌. 


http://acharya.org 


134 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[இரண்டா 


சப்த ரிஷிகளுக்கு மேலே வடபுறத்‌ 
திலே தருவன்‌ இருக்குமிடம்‌ யா அண்‌ 
டோ அத திவ்வியமாயும்‌ மகா பிர 
காசமாயு மிருக்கன்ற மூன்றாவது 
௮ விராட்‌ புருஷ 
னுக்கு இருதய காடி. ஸ்தானமானது 
பற்றி அங்கே விஷ்ணு எழுந்தருளி 
யிருக்கன்றார்‌, ஆகையால்‌ அதற்கு 
விஷ்ணுபதம்‌ என்று பேருண்டாயிருக்‌ 
கின்றது. அது காமாதி தோஷங்‌ 
களைக்‌ கழித்துப்‌ பரமாத்துமாவினிடத்‌ 
தே மனதை ஸ்திரப்படுத்தின யோகி 
களுக்கு புண்ணிய பாப கர்மங்க 
ளெல்லாம்‌ க்ஷயித்தபோது அடையத்‌ 
தக்க ஸ்தானமா இருக்கின்றது. யோகி 
கள்‌ பாப புண்ணியங்கள்‌ ஓழிந்தத 
னாலே ௬௧ துக்கானுபவ ரூப சம்சார 
ஹேது இல்லாதவர்களாய்‌, எந்த உத்‌ 
தமமான விடத்திலே சென்று ஆனந்‌ 
தத்தோ டிருப்பார்களோ அதுதான்‌ 
ஸ்ரீ விஷ்ணுவினுடைய பரமபதம்‌, 
லோக சாக்ஷிகளான தருமன்‌, அரு 
வன்‌, முதலிய மகாத்துமாக்கள்‌ எங்கே 
யிருந்துகொண்டு அந்த ஸ்ரீவிஷ்ணுவி 
னுடைய ஐசுவரியத்துக்குச்‌ சமான 
மான ஐசுவரியமாயெ இந்திரிய ஜயத்‌ 
தனாலே சர்ப்பட்டிருக்கின்ற யோகப்‌ 
பிரபாவ முள்ளவர்களாய்‌ விளங்கு 
இன்றார்களோ அதுதான்‌ ஸ்ரீ விஷ்ணு 
வினுடைய பரமபதமாம்‌. சராசரங்க 
ளெல்லாம்‌ எங்கே நெடுக்காகவும்‌ 
குஅக்காகவும்‌ கோக்கப்பட்டவை 
யாய்‌ எங்கே யிருப்பனவாய்‌ எங்கே 
இனி யுண்டாவனவா யிருக்குமோ 
௮து ஸ்ரீவிஷ்ணுவினுடைய பரமபத 
மாம்‌. எது ஆகாசத்திலே பரவ நிற்‌ 
இன்ற சூரியனைப்போலே மகாத்து 
மாக்களுக்குச்‌ சுத்த விவேக ஞானத்தி 
னாலே பிரத்தியக்மாய்‌ விளங்குமோ 
அது ஸ்ரீவிஷ்ணுவினுடைய பரமபத 
மாம்‌. அங்கே சென்றவர்கள்‌ மறுபடி 


ஆகாசஸ்தானம்‌. 


| 
| 


சம்சார சம்பந்த மடையாமல்‌ பிரமா 
வோடுகூட மோக்ஷ மடைவார்கள்‌. 
ஆகையால்‌ அது கிரம முத்திஸ்தான 
மானதுபற்றி மோக்ஷ ஸ்தானமான 
பரமபத மென்று சொல்லப்பட்டது. 


விதம்‌ 


மகா 


அது லோகாதாரமான 
சொல்லுகின்றேன்‌ கேளும்‌. 
தேஜசுள்ள தருவனைவன்‌ அங்கே 
நடுக்கூச்சம்போலே ஸ்தாபிக்கப்பட்‌ 
டி.ருக்கன்றானன்றோ, அந்தத்‌ அருவ 
னிடத்திலே சகல இரக நகஷத்திரங்‌ 
களும்‌ ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கின்‌ 
றன. அந்தக்‌ இரக நக்ஷத்திரங்களில்‌ 
மேகங்கள்‌ நாட்டப்பட்டு இருக்கின்‌ 
றன. மேகங்களிலே மழை ஏற்படுத்தப்‌ 
பட்டு இருக்கின்ற. 
சகல ஓஷதிகளின்‌ மூலமாய்ச்‌ சிருஷ்‌ 
டிக்குக்‌ காரணமாயும்‌ தேவதைகள்‌ 
முதலானார்க்குப்‌ போஷணமாயும்‌ 
இருக்கின்றது. அதனாலே நெய்‌ முத 
லிய அவி சொரிகின்ற ஆவுதி மூலமா 
திருப்‌ தியடைந்தவர்‌ 
களாய்‌, லோக சிருட்டிக்கும்‌ ஸ்திதிக்‌ 
இர்தப்‌ 
படி. இந்த விஷ்ணுபத மென்டிற பரி 
சுத்தமான மூன்றாம்‌ ஸ்தானமான.து 
மூன்று லோகங்களுக்கும்‌ ஆதாரமா 
யும்‌ விருத்தி ஹேதுவாயும்‌ இருக்‌ 
இன்ற.து. 


மழையானது 


கத்‌ தேவர்கள்‌ 


கும்‌ காரணமாகினருர்கள்‌. 


இன்னும்‌ 
பரிசுத்தப்‌ 
அங்கிருந்து 
தான்‌ சகல பாதக நாசஞ்செய்யும்‌ 


ஓ பிராமணோத்தமரே | 
அர்த விஷ்ணுபதத்தின்‌ 
பிரபாவத்தைக்‌ கேளும்‌. 


திறமுடைய கங்கை என்னு நதியா 
னது உண்டாக, தேவஸ்திரீகளுடைய 
சரீரத்தின்‌ குங்குமப்பூச்சினால்‌ பொன்‌ 
னிறமுடையதாய்‌ விளங்குகின்றது. 
ஸ்ரீவிஷ்ணுபகவானுடைய இடது திரு 
வடி.த்‌ தாமரையின்‌ கட்டை விரலின்‌ 
ஈகத்தி லுண்டான பிரவாகத்தனின்‌ 


http://acharya.org 


பபால்‌. 


னைக்‌ த ணன 


185 


அம்‌ wT சரக அந்தக்‌ கங்கா | பாபங்களும்‌ பாழாவதுமன்றி மகா 


நதியைத்‌ துருவனானவன்‌ . இரவும்‌ பக 
அம்‌ மகா பத்தியோடு சிரத்தில்‌ வடக்‌ 
தஇன்றான்‌. பின்பு சப்தரிஷிகள்‌ பிரா 
ணாயாமஞ்‌ செய்துகொண்டு, அந்தக்‌ 
கங்கையின்‌ அலைகளினாலே ஜடைகள்‌ 
மிதக்கத்‌ தாங்கப்பட்டு, ௮கமர்ஷண 
ஸ்சானஞ்‌ செய்துகொண்டு இருக்கி 
றார்கள்‌. பிறகு அந்தக்‌ கங்காநதியின்‌ 
ஜலப்பிரவாகத்தினாலே சந்திரமண்டல 
மானது ஈனறாக ஈனைக்கப்பட்டதாய்‌ 
இரவில்‌ அதிக காந்தியடைர்து விளங்‌ 
குகின்றது. அப்புறம்‌ சந்திரமண்ட 
லத்தை விட்டுப்‌ புறப்பட்டு மேரு 
பருவதத்தின்மேல்‌ விழுந்து, இதா 
அளகநந்தா ௪க்ஷ பத்திரை என்கின்ற 
நாமதேயங்களை யடைந்து நான்கு 
திசைகளிலும்‌ இவ்வுலகத்தைப்‌ பரிசத்‌ 
தஞ்‌ செய்யும்பொருட்டு இறங்கி வரு 
கன்றது. அச்கான்கு பிரிவில்‌ தென்‌ 
புறத்தில்‌ வருகின்ற அளகநந்தை என்‌ 
னுங்‌ கங்கைப்‌ பிரிவை வென்‌ மகா 
பத்தியோடு நூறு: வருஷத்துக்கு 
மேலான கானமும்‌ தன சிரசில்‌ தரித்து 
விட, அது அந்தச்‌ சிவனுடைய ஜடா 
மகுடத்தினின்றுக்‌ தரையில்‌ விழுந்து, 
சகர குமாரருடைய நுறுங்கப்போ 
யிருந்த எலும்புகளை நனைத்து, அதின்‌ 
மூகாந்தரமாய்‌ அந்தப்‌ பாவிகளையும்‌ 
சொர்க்கஞ்‌ சேரும்படி செய்தது. 
இன்னும்‌ அதின்‌ பிரபாவஞ்‌ சொல்லு 
கின்றேன்‌. அர்த மகரநதியில்‌ ஸ்கா 
னஞ்‌ செய்த மாத்திரத்திலே சகல 


புத்தி 
சாதிகள்‌ அதின்‌ ஜலத்தினாலே தங்கள்‌ 
பிதுருக்களுக்கு ஒருதரம்‌ ல்லும்‌... 
செய்வார்களாகில்‌ அதனால்‌ அந்தப்‌ 
பிதுர்க்கள்‌ நூறு வருஷ மட்டும்‌ ஓப்‌ 
பற்ற திருப்தியடைவார்கள்‌. அந்தக்‌ 
கங்கா நதியின்‌ கரையில்‌ பிராமணரும்‌ 
க்ஷத்திரியரும்‌ யக்கியேச்வரனான ஸ்ரீ 
புருஷோத்தமனை மகா யக்கியங்களி 
னாலே ஆராதித்து, இவ்வுலகத்திலும்‌ 
மேலுலகத்திலும்‌ மிகுந்த செல்வத்‌ 
தைப்‌ பொருந்தினார்கள்‌. யோகிகணும்‌ 
அதின்‌ தீர்த்தத்தில்‌ 
பாவங்கள்‌ நசிக்கப்பெற்று ஸ்ரீ கேசவ 
னிடத்திலே சித்தலயத்தினுற்‌ மோக்ஷ£ 
னந்தமும்‌ பெற்றார்கள்‌. அந்தக்‌ கங்‌ 
கையானது தன்னில்‌ மூழ்குகின்றவ 
ருக்கும்‌ தன்னையுண்பவறுக்கும்‌ அதிப்‌ 
பவருக்கும்‌ பரிசிப்பவருக்கும்‌ விரும்‌ 
புனெறவர்க்கும்‌ 


புண்ணியமும்‌ உண்டாகும்‌. 


மஞ்சனமாடிப்‌ 


காண்பவருக்கும்‌ 
கேட்பவருக்கும்‌ சகல பாப நிவர்த்தி 
செய்யும்படியான பிரபாவமுடைய து. 


அறு காதத்திற்கு அப்புறமிருர்தாகி 
௮ம்‌ கங்கை கங்கை யென்று நாம 


சங்கீர்த்தனஞ்‌ செய்தவர்களுக்கும்‌ 
மூன்று ஜன்மங்களினாலே நேர்ந்‌திருக்‌ 
கின்ற பாவங்களை யொழிக்கும்‌. இப்‌ 
பரிசுத்தஞ்‌ 
செய்யவல்ல கங்காதி யவதரிக்கப்‌ 
பெற்று அந்த ஸ்ரீ விஷ்ணுபதமான து 
விளங்குகின்றது. 


படி. மூவுலகங்களையும்‌ 


எட்டாமத்தியாயம்‌ முற்றிற்று. 


A 


http://acharya.org 


ஒன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
ய்து வர்ணனை 


கேளும்‌ மயித்திரேயரே | ஷன றன.  அன்னத்தினாலே தான்‌ சகல 


வான ஸ்ரீ ஹரிபகவானுடைய, சம்சு 
மாரம்‌ என்கற ஜர்த போலே தோன்று 
இன்ற ஈக்த்திரக்‌ கூட்டமாகிய ரூபம்‌ 
யாதொன்றுண்டோ அதின்‌ வாலில்‌ 
அருவன்‌ இருக்கின்றான்‌. அந்தத்‌ 
துருவன்‌ அங்கிருந்து சுற்றிக்கொண்டு 
சந்திர சூரியாதி இரகங்களை யெல்‌ 
லாஞ்‌ சுற்றித்‌ திருப்ப, அவைகளும்‌ 
சக்கரம்போலே அவனைச்‌ சுற்றித்‌ 
திரும்புகின்றன, சந்திர சூரியர்களும்‌, 
மற்றுமுள்ள இரகங்களும்‌, ஈக்ஷத்திரவ்‌ 
களும்‌, காற்றின்‌ வடிவான கயிறுகளி 
னாலே கட்டப்பட்டுத்‌ அருவனிடத்தில்‌ 
வைக்கப்பட்‌ டிருக்கன்றன. ஆகா 
சத்திலே யிருக்கும்‌ ஈக்ஷத்திரக்‌ கூட்ட 
மெல்லாம்‌ சிம்சுமாரமெனகிற ஜந்து 
வைப்போலே காணப்படுகின்‌ றதென்‌ 
றேனே, அதன்‌ இருதயத்திலே சகல 
தேஜோ லோகங்களுக்கும்‌ ஆகார 
பூதனை ஸ்ரீமந்‌ நாராயணன்‌ எழுந்‌ 
தருளி இருக்கின்றான்‌. உத்தானபாத 
னுடைய புத்திரனான துருவன்‌ அந்த 
லோகநாதனை ஆராதித்து ஈக்ஷத்திரமய 
மான அந்தச்‌ சிம்சுமாரத்தின்‌ வாலி 
னிடத்திலே பிருக்கப்பெத்றான்‌. அம்‌ 
தச்‌ சிம்‌சுமாரத்திற்கு ஆதாரம்‌ ஸ்ரீயப்‌ 
பதி, அந்தச்‌ சிம்சுமாரமோ அருவ | 
னுக்கு ஆதாரம்‌. அந்தத்‌ துருவன்‌ 
சூரியனுக்கு ஆதாரம்‌. அந்தச்‌ சூரி | 
யனே தேவாசுர மனுஷ்யாதி சகலத்‌ 


துக்கும்‌ ஆதாரம்‌. அது எப்படி 
யெனில்‌, சூரியன்‌ தான ரசவத்தான 
ஜலங்களை எட்டு மாரதங்களினாலே 


இழுத்து வருஷிக்க, அர்த வருஷத்தி 
னாலே சகல ஐந்துக்களுக்கும்‌ உப 
யோகமான உணவுகள்‌ உண்டாகின 


| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 


ஜகத்து முண்டாகி வளர்கின்றன, 
மேலும்‌ சூரியன்‌ தன்‌ உக்கிரமான இர 
ணங்களினாலே லோகத்திலிருர்‌ த தண்‌ 
ணீரை ஆகர்ஷித்துச்‌ சந்திரனிடத்திலே . 
பெய்ய, அந்தச்‌ சந்திரனும்‌ வரயுநாடி 
மயங்களான வழிகளினாலே புகையும்‌ 
நெருப்பும்‌ காற்றுமான வடிவுள்ள 
மேகங்களிலே விட, அந்த மேகங்களி 
னின்றும்‌ ஜலமானது உலகத்திலே 
விழுகின்றது. அந்த மேகங்களினின்‌ 
அந்‌ தண்ணீர்‌ நழுவி விழாமையாலே 
அம்‌ 
என்அ பெயர்‌ வந்தது, ஆனலும்‌ காற்‌ 
றினால்‌ ௮ம்‌ மேகங்கள்‌ அலைக்கப்படக்‌ 
காலத்தன௮ண்டான பரிபாகத்தினால்‌ 
அந்தத்‌ தண்ணீர்‌ நிர்மலமாட விழுனெ 
றது. ஆனுகளி லிருக்கின்ற ஜலம்‌, 
சமுத்திரங்களிலுள்ள ஜலம்‌, பூமியி 
லஓுண்டாகிற ஜலம்‌, பிராணிகளி லுண்‌ 


மேகங்களுக்கு அப்பிரங்கள்‌ 


டாகிற ஜலம்‌ ஆகிய நால்வகை ஜலத்‌ 
தையும்‌ கவர்ந்துதான்‌ சூரியன்‌ வரு 
ஷிக்கின்றான்‌. அன்றியும்‌, ஆகாச கங்‌ 
கையின்‌ ஜலத்தைத்‌ தன்‌ இரணங்க 
ளாலே கொண்டு மேகங்களிற்‌ சேர்க்‌ 
காமலே வருஷிப்பது முண்டு, அந்தப்‌ 
பரிசுத்த தீர்த்தம்‌ படுவதினாலே மனி 
தன்‌ பாவந்தீர்க்து நரக மடைவ தில்லை, 
திவ்விய ஸ்நான 
மென்று சொல்லப்படும்‌. ஓ முனிவரே! 
சூரியன்‌ காணப்பட்டுக்‌ கொடு 
யிருக்கையில்‌ எந்தநீர்‌ மேகமின்றி 
ஆகாசத்தினின்றும்‌ விழுகன்றதோ 
அத தான்‌ ஆகாச கங்காஜல மென 
னப்படும்‌. அன்றியும்‌ கிருத்திகை முத 
லான ஒற்றைப்பட்ட நக்ஷத்திர 
களிலே சூரியன்‌ விளங்‌கக்கொண்டே 


அந்த ஸ்நானம்‌ 


http://acharya.org 


சூரியரதத்தின்‌ விசேஷம்‌ 137 
ய 
யிருக்க, ஆகாசத்தி னின்றும்‌ விழு | தேவதைகளைத்‌ இர்ப்தி பண்ணுகின்‌ 
இன்ற திர்த்தமானது இக்கஜங்களி | றார்கள்‌. இவ்விதமாய்‌ யாகங்களும்‌, 
னாலே வருஷிக்கப்படுகிற ஆகாச | வேதங்களும்‌, பிராமணாதி வர்ணங்க 
கங்காஜல மெனப்படும்‌. ரோணணி | ரூம்‌, தேவதைகளும்‌, பச பக்தியா இக 
முதலான இரட்டைப்பட்ட ஈ்ஷத்தி | ஞமான இந்த வுலகமெல்லாம்‌ மழையி 
ரங்களிலே சூரியன்‌ பிரகரடிக்கையில்‌ | லேயே தாங்கப்பட்டு இருக்கின்‌ 
மேகமில்லாமல்‌ வானத்தினின்றும்‌ | றன. ஏனெனின்‌, அம்மழையன்றே 
உகுகன்ற தண்ணீர்‌ சூரியன்‌ பெய்யும்‌ | அன்னத்தை விளைக்கின்றது. ௮ம்‌ 
ஆகாச கங்காஜல மென்னப்படும்‌, எந்‌ மழையை யுண்டாக்குனெறவன்‌ சூரி 
வருஷிக்கப்படுகன்றதோ அத பிரா | வன்‌ அருவன்‌. அந்தத்‌ துருவனுக்கு 
ணிகளின்‌ பிழைப்புக்காக ஒஷ$இகளைப்‌ ஆதாரம்‌ சிம்சுமார சக்கரம்‌. அச்சக்‌ 
போஷித்து அமுதமென்று சொல்லப்‌ 
படும்‌. இவ்விதமாக மழையினாலே 
ஒஷதிகள்‌ பயன்‌ கொடுக்குமளவும்‌ 
போஷிக்கப்‌ பட்டனவாகி நிற்க, 
அவைகளைக்கொண்டு சாஸ்திரக்‌ கண்‌ 
களையுடைய மனிதர்‌, விதிப்படி பல | களையும்‌ தரிக்கும்படி. தாங்கக்கொண் 
வகைப்பட்ட யுக்கியங்களைச்‌ செய்து | 


தத்‌ தண்ணீரானது மேகங்களினாலே யன்‌. அச்சூரியனுக்கு ஆதாரமான 


கரத்துககு ஆதாரம்‌ ஸ்ரீமர்‌ நாராய 
ணன்‌. இப்படி ஸ்ரீமந்‌ சாராயணன்‌ 


அந்தச்‌ சிம்சுமாரசக்கரத்தின்‌ இரு 


தயத்தி லிருக்‌தகொண்டு சகல பிராணி 


டிருக்கன்றான்‌. 
ஒன்பதாம்‌ அத்தியாயம்‌ மற்றிந்று, 
- 


பத்தாம்‌ அத்தியாயம்‌ 


சூரியரததீதின்‌ விசேஷம்‌ 


மயித்திரேயரே | கேளும்‌. சூரியன்‌ | அவ்விரதத்தில்‌ சித்திரை மாதத்தில்‌ 
சஞ்சரிக்கன்ற த௲௲ிணாயன உத்தரா | தாதா என்கின்ற சூரியனும்‌, இரு 
யண எல்லைகளின்‌ நடுவாயெ இராந்தி | தஸ்தலை என்கின்ற அச்சரசும்‌ புலஸ்‌ 
விருத்தங்கள்‌ நூற்றெண்பத்‌தமூன்‌ று. | இயர்‌ என்இன்ற ரிஷியும்‌, வாசு என்‌ 
அந்த மண்டலங்களிலேதான்‌ சூரி | இன்ற சர்ப்பமும்‌, ரதபிருத்து என்றெ 
யன்‌ உத்தராயணத்தில்‌ ஏறுவதும்‌ | இயக்கனும்‌, ஹே என்கின்ற ராக்ஷ 
தகதிணயனத்தில்‌ இறங்குவதுமான | சனும்‌, தும்புரு என்கின்ற கந்திரு 
முக்நூற்றறுபத்தாறு  கதிகளினலே வனும்‌ வசிப்பார்கள்‌. வைகாசிமாதத்‌ 
ஒரு வருஷத்தைக்‌ கழிக்கின்றான்‌. | தில்‌ அர்யமா என்கிற சூரியனும்‌, புல 
அந்தச்‌ சூரியரதமானது சூரியர்களா | கன்‌ என்னும்‌ ரிஷிபும்‌, புஞ்சிகஸ்தலை 
அம்‌ ரிஷிகளாலும்‌ கந்தருவராலும்‌ | என்கின்ற அச்சரசும்‌, ரதெளஜா என்‌ 
அச்சரசுக்களாலும்‌ இயக்கர்களாலும்‌ | இன்ற யக்ஷனும்‌, கச்சவீரன்‌ என்‌ 
சர்ப்பங்களினாலும்‌ ராக்ஷசர்களினாலும்‌ | இன்ற சர்ப்பமும்‌, நாரதன்‌ என்னுங்‌ 
எறப்பட்டிருக்கும்‌, எப்படியெனில்‌, ! கந்திருவனும்‌, பிரஹேதி என்னும்‌ 
18 


http://acharya.org 


138 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[இரண்டா 


ராக்ஷசனும்‌ வசிப்பார்கள்‌. ஆனிமாதத்‌ | ஆப என்னும்‌ ராக்ஷசனும்‌, வாசஞ்‌ 


தில்‌ மித்திரன்‌ என்இன்ற சூரியனும்‌, 
அத்திரி என்றெ ரிஷியும்‌, தக்ஷகன்‌ 
என்றெ  சர்ப்பமும்‌, பவுருஷேயன்‌ 
என்றெ ராக்ஷசனும்‌, மேனகை என்‌ 
இற அச்சரசும்‌, ஹாஹா என்கற கந்‌ 


திருவனும்‌ ரதஸ்வனன்‌ என்கிற யக்ஷ 
னும்‌, இருப்பார்கள்‌. ஆடிமாதத்தலே 
என்கின்ற சூரியனும்‌, 
வசிஷ்டர்‌ என்கிற ரிஷியும்‌, சகஜநியை 


வருணன்‌ 


என்றெ ௮ச்சரசும்‌, ஹஹ என்‌ 
இற கந்திருவனும்‌, காகம்‌ என்னும்‌ 
சர்ப்பமும்‌, ரதன்‌ என்கிற ராக்ஷதனும்‌, 
சித்திரன்‌ என்கிற யக்ஷனும்‌ வ௫க்கின்‌ 
றார்கள்‌. ஆவணிமாதத்தில்‌ இந்திரன்‌ 
என்னுஞ்‌ சூரியனும்‌, விசுவாவசு என்‌ 
னும்‌ கந்திருவனும்‌, ௬ ரோதா என்னும்‌ 
யக்ஷனும்‌, ஏலாபுத்தின்‌ என்னுஞ்‌ 
சர்ப்பமும்‌, அங்கிரசு என்கின்ற ரிஷி 
யும்‌, பிரமலோசை என்னும்‌ ௮ச்சரசும்‌, 
சர்ப்பி . என்னும்‌ ராகூசனும்‌ இருப்‌ 
பார்கள்‌." புரட்டாசியில்‌ விவசுவான 


| 


என்னுஞ்‌ சூரியனும்‌, பிருகு என்னும்‌ 
- வ௫க்இன்றார்கள்‌. பங்குனியில்‌ விஷ்ணு 


மகரிஷியும்‌, அனுமிலோசா என்றெ 
அச்சரசும்‌, சங்கபாலன்‌ என்கிற சாப்‌ 
பமும்‌, வியாக்கிரன்‌ என்கிற ராக்ஷச 


| என்கின்ற சூரியனும்‌, 


னும்‌ உக்கிரசேனன்‌ என்றெ கந்திரு | 


வனும்‌, ஆபூரணன்‌ என்னும்‌ யக்ஷனும்‌ 
இருப்பார்கள்‌. ஐப்பசியில்‌ பூஷா என்‌ 
கின்ற சூரியனும்‌, வ௬ருசி என்னுங்‌ 
கந்திருவனும்‌, வாதன்‌ என்னும்‌ ராக்ஷ 
சனும்‌, தனஞ்சயன்‌ என்னுஞ்‌ சர்ப்ப 
மும்‌ கவுதமர்‌ என்னும்‌ ரிஷியும்‌, இரு 
தாசி என்னும்‌ ௮ச்சரசும்‌, சுஷேணன்‌ 
என்னும்‌ யக்ஷனும்‌ இருப்பார்கள்‌. 
கார்த்திகையில்‌ பர்ச்சனியன்‌ என்‌ 
னுஞ்‌ சூரியனும்‌, விசுவாவசு என்‌ 
இன்ற கந்திருவனும்‌, பரத்துவாஜர்‌ 
என்னும்‌ ரிஷியும்‌, ஐராவதம்‌ என்னும்‌ 
சர்ப்பமும்‌, விசுவாசி என்னும்‌ ௮ச்சர 
எம்‌, சேனஜித்து என்னும்‌ யக்ஷனும்‌, 


I 


செய்வார்கள்‌. மார்கழியில்‌ அம்சன்‌ 
என்கின்ற சூரியனும்‌, காசியபர்‌ என்‌ 
இற ரிஷியும்‌, தார்கூயன்‌ என்றெ 
யக்ஷனும்‌, மகாபத்துமன்‌ என்னும்‌ 
சர்ப்பமும்‌, வித்திய த்‌.து என்னும்‌ ராக்ஷ 
சனும்‌, சித்திரசேனன்‌ என்னுங்‌ கந்‌ 
திருவனும்‌, ஊர்வசி என்னும்‌ ௮ச்சர 
௬ம்‌ இருப்பார்கள்‌. தைமாதத்தில்‌ 
பகன்‌ என்னுஞ்‌ சூரியனும்‌, கிரது 
என்டின்ற ரிஷியும்‌, ஊர்ணாயு என்‌ 
இன்ற கந்திருவனும்‌, ஸ்பூர்ஜன்‌ என்‌ 
இற ராக்ஷசனும்‌, கார்க்கோடகன்‌ 
என்னுஞ்‌ சர்ப்பமும்‌, அரிஷ்ட நேமி 
என்னெற யக்ஷனும்‌, பூர்வசித்தி என்‌ 
னும்‌ அச்சரசும்‌ இருப்பார்கள்‌. மாசி 
மாதத்தில்‌ துவஷ்டா என்கின்ற சூரி 
யனும்‌ ஜமதக்கினி என்றெ ரிஷியும்‌ 
திலோத்தமை என்னும்‌. அச்சரசும்‌, 
கம்பளன்‌ என்னும்‌ சர்ப்பமும்‌, 
பிரம்மாபேதன்‌ என்னும்‌ ராக்ஷசனும்‌, 
இருதசித்து என்னும்‌ யக்ஷனும்‌, திருத 
ராஷ்டிரன்‌ என்னுங்‌ கந்திருவனும்‌ 


விசுவாமித்‌ 
திரன்‌ என்கிற ரிஷியும்‌, ரம்பை என்‌ 
கிற அச்சரசும்‌, சூரியவர்ச்சசு என்‌ 


"இன்ற கந்திருவனும்‌, சத்தியசித்து என்‌ 


இன்ற யக்ஷனும்‌, ௮சுவதரன்‌ என்கிற 
சர்ப்பமும்‌, யக்கயொபேதன்‌ என்கிற 
ராக்ஷ்சனும்‌ வாசஞ்‌ செய்வார்கள்‌. 
கேட்டீரோ மயித்திரேயரே ! இப்படி 
ஒவ்வொரு மாதத்திற்கு எவ்வேழு 
பேராக இவர்களெல்லாம்‌ ஸ்ரீவிஷ்ணு 
சக்தியினால்‌ வியாபிக்கப்பட்டு லோகப்‌ 
பிரகாச நிமித்தமாய்ச்‌ சூரிய ரதத்தில்‌ 
இருக்னெறார்கள்‌. 


செய்கைகளைக்‌ 


இவர்களுடைய 
அந்த 
மண்டலத்தில்‌ பிரகாசிக்கின்ற சூரிய 
னுக்கு தேஜசு விருத்தியாகும்படி. ரிஷி 
கள்‌ அதிக்னெறார்கள்‌, கந்தருவர்‌ 


கேட்பீராக, 


http://acharya.org 


மம்சம்‌] சூரியனுடைய கிரியாவிசேஷம்‌ 139 
கானஞ்‌ செய்னெறார்கள்‌. அச்சரர்‌ | தும்‌ சூரியனைச்‌ சூழ்ந்து உபாசித்துக்‌ 
பெண்கள்‌ ஆடுனெருர்கள்‌ ; இராக் | கொண்டு இருக்கின்றார்கள்‌. இப்படி. 
தர்‌ சூரியனுக்குப்‌ பின்செல்‌ லனெறார்‌ 
கள்‌; சர்ப்பங்கள்‌ சுமக்கின்றன ; 
இயக்கர்‌ கடிவாள முதலானவற்றைத்‌ 
தாங்கிப்‌ பிடித்துக்கொண்‌ டிருக்கின்‌ 
முர்கள்‌ ; இவர்களல்லாமல்‌ வாலகிலி 
யர்‌ என்கின்ற மகரிஷிகள்‌ எப்போ | யிருக்கின்றன. 


சூரியமண்டலத்திலே வாசஞ்‌ செய்‌ 
கின்ற ஏழுகணங்களும்‌ அந்தந்தச்‌ 
சமயங்களிலே பனி வெப்பம்‌ தண்ணீர்‌ 


இவைகளைப்‌ பெய்வதற்குக்‌ காரணமா 


i விஷன்‌ வக வா கவளவளவனவ வ்‌ 


பத்தாமத்தியாயம்‌ மற்றிற்று. 
ட 
பதினோராம்‌ ௮த்தியாமம்‌ 
ட்கைள தரியாவிசேஷம்‌ 


இப்படி ஸ்ரீ பராசரபகவான்‌ ௮௬ | ஐ ன அண்ணன்னு இருக்கு யச்ரு 
ளிச்‌ செய்ததைக்கேட்டு, மயித்திரேய சி சாமம்‌ என்கின்ற மூன்று வேதவடி 
முனிவர்‌ வினாவுகன்றார்‌ : சூரியமண்ட | வாகிய விசேஷமான ஸ்ரீ விஷ்ணு 
லத்தில்‌ பனி வெப்பம்‌ மழை இவற்‌ | சத்தியே சூரியரூபமாஇப்‌ பிரகாசித்‌ 
றிற்குக்‌ காரணமாக ஏழுகணங்கள்‌ 
இருக்கன்றன வென்றும்‌ அந்தக்‌ 
கந்தருவர்‌, யக்ஷூர்‌, ராக்ஷசர்‌, முனி ண்டு இருக்கின்‌ றதனாலே அந்த மண்ட 
வர்‌, வாலகிலியர்‌, அச்சரசுகள்‌, நாகர்‌ | லத்தில்‌ வாசஞ்‌ செய்கின்ற அதித்தன்‌ 
இவர்களுடைய தொழில்‌ இன்னின்ன |! முதலான கணங்கள்‌ எழினும்‌ அந்த 
தென்றும்‌ தேவரீர்‌ அருளிச்செய்தீர்‌, | ஆதித்தனே பிரதானம்‌, அரந்தந்தமாதத்‌ 
ஆனால்‌, சூரியனுடைய தொழில்‌ இன்‌ | தில்‌ வருகின்ற சூரியனிடத்திலே தரி 
னது என அருளிச்செய்தீரில்லை. | வேதமயமான ஹீ விஷ்ணு சத்தியா 
அந்தக்‌ கணங்களே பனி வெப்பம்‌ | னது பிரவேசித்து விளங்குகின்றது. 
தண்ணீர்‌ இவற்றை வர்ஷிக்குமானால்‌ | விடியற்காலத்திலே இருக்குகளும்‌ 
சூரியனுக்குக்‌ காரியம்‌ என்ன ? சூரிய | மத்தியான்னகாலத்திலே யசுசுகளும்$ 


துக்கொண்டு காய்வதுமல்லாமல்‌, உல. 
கத்தின்‌ பாவத்தையும்‌ போக்கிக்கொ 


னாலே மழையுண்டா கின்ற தென்று | சாயங்காலத்திலே சாமங்களும்‌ சூரிய ' 
தேவரிர்‌ முன்னம்‌ அருளிச்செய்‌ தீர்‌. சரிரகனாய்ச்‌ சூரியனுக்குள்ளே விளவ்‌ 
அன்றியும்‌ ஜனங்கள்‌ சூரியன்‌ உதய | குகன்ற ஸ்ரீ விஷ்ணுவைக்‌ துதிக்கன்‌ 
மாகி உச்சியில்‌ வந்து அஸ்தமிக்கின்றா | றன. இந்த இருக்கு முதலிய மூன்று 
னென்று சொல்லுகின்றார்கள்‌. இப்‌ | வேதங்களும்‌ ஸ்ரீவிஷ்ணுவுக்குச்சரீரமா 
படிப்பட்ட செய்கைகள்‌ இந்த | யிருக்கின்றன. இந்த ஸ்ரீவிஷ்ணு சக்தி 
ஏழு கணங்களுக்கும்‌ பொதுவாகவே | யானது சூரியனுக்குள்ளே மாத்திர 
யிருக்குமானால்‌ சூரியனுக்குச்‌ சிறப்‌ | மன்று, பிரமா திகளுக்குள்ளும்‌ பிரவே 
பாய்ச்‌ சொல்வதென்ன இந்த விவரம்‌ | சித்து அந்தந்தக்‌ காரியங்களை ஈடத்து 
அருளிச்செய்ய வேண்டும்‌ வ்‌ இன்றது. சிருஷ்டியா இயில்‌ இருக்கு 
ஸ்ரீபராசரர்‌ அருளிச்செய்கன்றார்‌. வேதமயமான பிர்மாவாகவும்‌, இஇ 


http://acharya.org 


140 


ஸ்ரீவிஷ்ணுபுராண்ம்‌ 


யிலே யசார்வேதமயமான விஷ்ணுவாக 
வும்‌, முடிவில்‌ சாமவேத மயமான ருத்‌ 
இரனாகவும்‌ ஸ்ரீம்‌ சாராயணனுடைய 
சத்தியானது பிரகாசிக்கின்றது. ஆத 
லால்‌ ருத்திரசம்பந்தமான சாமத்‌ 
தொனியானது * அசுத்த மென்றெண்‌ 
ணப்படுகின்றது. இவ்வாறு வேதத்‌ 
திரய ரூபமான ஸ்ரீ விஷ்ணுவினுடைய 
சுத்த சாத்துவிக சத்தியானது தன்‌ 
சரீரமா யிருக்கின்ற ஏழு கணங்களுக்‌ 
குள்ளே சூரியனிடத்திலே விசேஷித்‌ 
அப்‌ பிரவேசித்திருக்கின்‌ றதனாலே 


சூரியன்‌ விசேஷமாய்ப்‌ பிரகாரித்துக்‌ | 


கொண்டு லோகத்திலுண்டான அர்த 
்‌ காரங்களை யெல்லாம்‌ காசஞ்செய்கின்‌ 
முன்‌. இப்படிக்கு வேதமயமான ஸ்ரீ 
விஷ்ணுசத்திபின்‌ அனுப்‌ பிரவேசாதி 
சயத்தினாலே சூரியன்‌ பிரதானமான 
தைப்பற்றியே அச்சூரியனை ரிஷிகள்‌ 
அதித்துக்கொண்டும்‌, கந்தருவர்பாடிக்‌ 
கொண்டும்‌, அரம்பையர்‌ ஆட்டத்தி 
ற்‌ களிப்பித்தக்கொண்டும்‌, இராக்‌ 
கதர்‌ பின்றொடா்க்தகொண்டும்‌, நாகர்‌ 
வகித்துக்கொண்டும்‌, இயக்கர்‌ கயிற்‌ 
றைப்‌ பிடிப்பதனால்‌ சேவித்துக்கொண் 
டும்‌ வாலகிலியர்‌ உபாசித்துக்கொண் 
டும்‌ வருகின்றார்கள்‌. அந்த மண்ட 
லத்திலே சக்தி ரூபத்தைத்‌ தரித்திருக்‌ 
இன்ற ஸ்ரீ விஷ்ணுவானவன்‌ சப்த 
கணங்களைப்‌ போலே தோன்றுவது 
மில்லை, ௮ழிவ.துமில்லை. அந்தச்‌ சப்த 
கணமும்‌ ஸ்ரீ விஷ்ணுவைக்‌ காட்டி 
அம்‌ வேறுதான்‌. அனுப்பிரவேச 
விதம்‌ எப்படி. யென்றால்‌, ஒரு ஸ்தம்‌ 
பத்தி வீருக்கின்ற கண்ணாடிக்குச்‌ சமீ 
பத்தில்‌ எவனெவன்‌ வருகின்றானோ 


| 


t 


I 


தன்னுடைய 
நிழலை அக்கண்ணாடியிற்‌ காணும்படி 
அதன்‌ காந்தியை யடைவதுபோலே 


அவனவ னெல்லாம்‌ 


அம்மண்டலத்திலே ஸ்திரமாயிருக்கிற 
ஸ்ரீ விஷ்ணுசக்தியை அங்கே மாதச்‌ 
தோலும்‌ வருகின்ற சூரியன்‌ அடை 
இன்ருன்‌. அப்படிப்பட்ட சூரியன்‌ 
பிதாக்கள்‌ தேவதைகள்‌ மனுஷியர்‌ 
முதலானாரை தருப்திசெய்தகொண்டு 
இராப்‌ பகலுக்குக்‌ காரணமாய்ச்‌ 
சுற்றிக்‌ கொண்டு இருக்கின்றான்‌. 
பிதாக்கள்‌ .முதலானாருக்குத்‌ திருப்தி 
செய்யும்‌ விதம்‌ எப்படியென்றால்‌! 
சூரியகிரண பிரபாவத்தினாலே நிறைக்‌ 
கப்பட்டு அமிர்தமயமா யிருக்கின்ற 
சந்திரனைக்‌ கிருஷ்ண பக்ஷத்திலே 
அக்கினி முதலான தேவதைகள்‌ ஓவ்‌ 
வொரு கலையாகப்‌ பானஞ்‌ செய்கின்‌ 
ருர்கள்‌. இப்படிச்‌ சதுர்த்தசிவரையில்‌ 
தேவதைகள்‌. பானஞ்செய்து மிகுந்‌ 
திருக்கன்ற இரண்டு கலைகளுள்‌ 
ஒன்றை அமாவாசையில்‌ பிதாக்கள்‌ 
பானஞ்‌ செய்கின்றார்கள்‌. இதுதான்‌ 
அவர்கள்‌ திருப்தியடையும்‌ விதமென்‌ 
றறியும்‌. பூமியிலிருக்து தன்‌ இரணங்‌ 
களினாலே இழுக்கப்படும்‌ ரசத்தை 
மறுபடியும்‌ மழையாகப்‌ பொழிர்து 
பயிர்களை விர்த்திசெய்து மனுஷ்யாதி 
களைச்‌ சூரியன்‌ இருப்‌இசெய்கன்றான்‌ 
எனபதை முன்பே சொன்னேன்‌. 
இவ்விதமாய்ச்‌ சூரியபகவான்‌ தேவர்‌ 
களுக்குப்‌ பக்ஷதிருப்தியும்‌, பிதுர்க்க 
ளுக்கு மாச திருப்தியும்‌, மனுஷ்யா தி 
களுக்குத்‌ தின திருப்தியுஞ்‌ செய்து 
கொண்டு விளங்குகின்றான்‌. 


பதினோறுமத்தியாயம்‌ மற்றிற்று. 
ef 


ல்க 


* மற்ற வேதல்களைச்‌ சாமவேதம்‌ த.துகையில்‌ ஓதக்‌ 


கூடாமையாலே அது அச்‌, த்‌ 


சமான சேசகாலாதிகளைப்போல்‌ ௮னச்தியாய மானதனாலென்பது கருத்து. 


http://acharya.org 


பன்னிரண்டாம்‌ அத்திமாயம்‌ 


சநீதிராதிமண்டல வர்ணனை 


தா இவய இட வம்‌. 


கேளும்‌ மயித்திரேயரே | சந்திர 
அடைய ரதமானது மூன்று சக்கரன்‌ 
களையுடையதாய்‌ முல்லைப்பூ வர்ணங்க 
ளான பத்துக்‌ குதிரைகள்‌ இடப்பக்க 
வலப்பக்கங்களில்‌ கட்டப்பெற்றதாய்‌ 
இருக்கின்றது. அருவனை ஆதாரமா 
கக்கொண்டு வேகமுள்ளதாயும்‌ இருக்‌ 
இன்று. அத்தேரினலே சந்திரன்‌ 
நாகவீதி முதலான விதிகளை யடைக்‌ 
திருக்கின்ற நக்த்திரங்களிலே சஞ்ச 
ரித்து வருகின்றான்‌. சூரியரெணல்‌ 


| 


| 


களுக்கு எப்படியோ அப்படியே அம்‌ | 


தச்‌ சந்திரனுக்கும்‌ உதயாதி காலங்‌ 
களிலே குறைவு வளர்ச்‌ முறை 
யுண்டு. சூரியரதத்தன்‌ ௮௬வங்களைப்‌ 
போலே ஜலத்திற்பிறக்த அந்தச்‌ சந்திர 
ரதத்தின்‌ அசுவங்களும்‌ கல்பத்தின்‌ 
ஆதியிலே ஒரே தரம்‌ ரதத்‌இற்‌ கட்டப்‌ 
பட்டவைகளாய்‌ அதன்‌ முடிவு வரைக்‌ 
கும்‌ வடித்துக்‌ கொண்டிருக்கின்றன. 
தேவதைகளாலே பானஞ்‌ செய்யப்‌ 
பட்டு ஒரு கலையோடு மிகுக்‌ இருக்‌ 
கின்ற அந்தச்‌ சந்திரனைக்‌ சூரியன்‌ 
ஒரு கரணத்தினாலே முன்பு தேவர்கள்‌ 
பானம்‌ பண்ணின முறைப்படி. ஒவ்‌ 
வொரு நாளுக்கு ஒவ்வொரு கலையாக 
வளர்த்து நிறைக்கின்றான்‌. இப்படி 
அரை மாதத்தினாலே சந்திரனிடத்திலே 
நிறைக்கப்படுகன்ற அமிர்தத்தை முப்‌ 
பத்து மூவாயிரத்து முந்நூற்று முப்‌ 
பதீதுமூன்று அமிர்த பானர்களாயெ 
தேவதைகள்‌ அச்‌ சந்திரனைப்‌ பானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. இவ்‌ வண்ணந்‌ 
தேவர்களாலே பானஞ்செய்யப்பட்டு 
இரண்டு கலைகள்‌ மிகுந்தவனாப்ச்‌ சந்‌ 
தரன்‌ சூரிய இரணங்களில்‌ மறைவதி 
லே சூரிய மண்டலத்திற்‌ பிரவே 


சித்தவன்‌ போலாகி அமை என்கின்ற 
கிணத்தில்‌ வாசஞ்‌ செய்கின்றான்‌. 
அதனாலே அந்த நாள்‌ அமாவாசை 
என்னப்படும்‌, அந்த நாளில்‌ இராப்‌ 
பகல்களில்‌ சந்திரன்‌ முந்தித்‌ தண்ணீ 
ரிலும்‌ பிச்திக்‌ கொடி முதலானவைகளி 
அம்‌ இருந்த, பின்பு முறையே சூரி 
யனை யடைனெறான்‌. ஆனதனாலே 
அந்த நாளில்‌ எவனாலும்‌ கொடி. முத 
லியவைகளைச்‌ சேதித்தா லும்‌ இலையை 
உதிர்த்தாலும்‌ பிரமஹத்தி செய்த 
பாவத்தை யடைவான்‌. கலாரூபமான 
பதினைந்தாம்‌ பங்கனாலே சந்திரன்‌ 
சிறித மிகுக்தருக்கன்ற அமாவாசை 

ன்‌ அ௮பரரண்ணத்திலே, குறைந்‌ 
தவனான அந்தச்‌ சந்திரனைப்‌ பிதாக்கள்‌ 
அமிர்த பானத்திற்காக உபாசித்து 
அமிர்தமயமான அந்தப்‌ பதனைந்தாங்‌ 
கலையைப்‌ பானஞ்‌ செய்கின்றார்கள்‌. 
சவுமியா என்றும்‌ பர்ஹிஷதர்‌ என்‌ 
அம்‌ அக்கினிஷ்வாத்தர்‌ என்றும்‌ 
மூன்று பிரிவாயிருக்கன்ற பிதுர்க்கள்‌ 
அமாவாசையிலே சந்திர இரணத்தி 
னின்றும்‌ ஒழுகுகின்ற அமிர்தத்தை 
யுண்டு மேன்மையான மாச திரப்தி 
யடைகினறார்கள்‌. இவ்விதமாய்ச்‌ ௪ம்‌ 
திரன்‌ அமிர்தமயங்களாயும்‌ குளிர்ச்சி 
யுள்ளவையாயு மிருக்கின்ற ஜல பர்‌ 
மாணுக்களாலே சுக்கல்‌ பக்ஷத்தில்‌ 
தேவதைகளையும்‌, இருஷ்ண பக்ஷத்தில்‌ 
பிதுர்க்களையும்‌, புல்‌ பூண்டு கொடி. 
செடி முதலானவைகளை யுண்டாக்கு 
வதினாலேயும்‌, நிலவு சந்தோஷிப்பித்‌ 
தலினாலேயும்‌, மனுஷ்ய மிருக பகதி 
மூதலான்வைகளையும்‌ இர்ப்திசெய்து 
வருகின்றான்‌, 


http://acharya.org 


142 


ஸ்ீவிஷ்ணுபுராணம்‌ 


இரண்டா 


இந்தச்‌ சந்திர புத்திரனான புதனு 
டைய ரதமானது வாயு அக்கினி 
இவைகளினாலே பிறந்ததாய்‌, பூமியிற்‌ 
பிறந்த பொன்னிறமான எட்டுக்‌ குதி 
ரைகளோடுகூடி, வளூதம்‌ என்றெ 
முன்தாங்கும்‌ அவயவமும்‌, அனுகர்‌ 
ஷம்‌ என்கின்ற அடித்தாங்கும்‌ அவ 
யவமும்‌, உபாசங்கம்‌ என்கின்ற உட்‌ 
காருமிடமும்‌, பதாகை முதலான 
மற்றை அவயவமும்‌, 
விளங்குகின்றது. 
ரதமும்‌ இப்படி. அவயவாலங்‌ காரங்க 
ளைப்‌ பெற்றதாய்‌ எட்டுக்‌ குதிரைகள்‌ 
கட்டினதாய்‌, மிகப்பெரிதாய்‌, பொன்‌ 
மயமாய்‌ அங்காரகனு 
டைய ரதமும்‌ பெரிதாய்‌ அக்கினியிற்‌ 


பிறந்தவைகளாய்‌ பதுமராகம்போலே 


உடையதாக 
சுக்கரனுடைய 


விளங்கும்‌. 


| 


\ 
[| 


ர்‌ 
| 


வெந்திருக்கன்ற எட்டுக்‌ குதிரைகள்‌ | 


கட்டப்‌ பெற்று விளங்குகின்றது. 
எட்டு வெள்ளைக்‌ குதிரைகள்‌ கட்டப்‌ 
பெற்றதாய்‌, பொன்மயமாக விளங்கு 
இன்ற பெரியரதத்திலே பிரகஸ்பதி 
யானவர்‌ இருந்துகொண்டு ஓவ்‌ 
வொரு ராசியில்‌ ஒவ்வொரு வருஷம்‌ 
இருக்கின்றார்‌. சனியானவன்‌ ஆகா 
சத்திற்‌ பிறந்த சித்திர வர்ணமான 
ரதத்தில்‌ ஏறிக்கொண்டு மெல்ல மெல்‌ 
லச்‌ சஞ்சரிக்கின்றான்‌. இராகுவின்‌ 
தேரானது கிஞ்சித்த வெண்ணிற 
முடையதாய்‌, வண்டின்‌ நிறமுள்ள 
எட்டுக்‌ குதிரைகள்‌ கட்டப்பெற்ற 
தாய்‌ இருக்கின்றது. இந்த ராகுவான 
வன இப்படிப்பட்ட ரதத்தோடு சூரி 
யனுக்குமேலே அந்தகார மயமான 
மூன்றாம்‌ ஸ்தானத்திற்‌ சஞ்சரித்துக்‌ 
கொண்டு, பர்வகாலங்களிலே அங்‌ 
இருர்து திரும்பி, பூமி முதலானவை 
களின்‌ சரயையிலே பிரவேசித்து, 
சூரிய சந்திரர்களை மறைத்துக்‌ இரக 
ணங்களை உண்டாக்கின்றான்‌, அப்ப 


டியே கேது ரதத்தில்‌ கட்டியிருக்‌ 


கணிகை வள்ளை கைவளை கவை ஹவா வ்கவய்‌ 
க வே 


/ 
1 
‘ 
ர்‌ 


கின்ற குதிரைகள்‌ எட்டும்‌ சத்தை 
கொளுத்தின புகைவர்ணங்களாயும்‌, 
அரக்கின்‌ ரசத்து வர்ணமுடையவைக 
ளாயும்‌ இருக்கும்‌. இக்கேஅவும்‌ ராகு 


வைப்போலவே கிரகண காரணமாம்‌. 


இவ்விதமாய்ச்‌ சூரியன்‌ முதலான 
நவக்கிரகங்களுடைய ரதங்கள்‌ இருக்‌ 
கும்‌ விதத்தை உமக்குத்‌ தெரியச்‌ 
சொன்னேன்‌. இந்தக்‌ இரக நட்சத்தி 
ரங்கரடைய மண்டலங்கள்‌ எல்லாம்‌ 
வாயு ரூபமான கயிறுகளினாலே துருவ 
னிடத்திலே கட்டப்பட்டு, தங்கள்‌ 
தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சாரத்‌ 
இன்படி. சுற்றிக்கொண்டு இருக்கின்‌ 
றன. ஆகாசத்தி லண்டான மண்ட 
லங்க எத்தனையும்‌ அத்தனை காற்றுக்‌ 
கயிறுகளினாலே கட்டப்பட்டு, செக்‌ 
இழுக்கு மெருதுகள்‌ தாங்கள்‌ சுற்றிக்‌ 
கொண்டே அச்செக்கையும்‌ சுற்று 
விப்பதுபோல்‌, சுற்றிக்‌ 
கொண்டு தங்களுக்கு ஆதாரமான 
அருவனையும்‌ ௬.ற்றுவிக்கின்றன. அன்‌ 
றியும்‌ இந்தக்‌ சரகமுதலானவை யெல்‌ 
லாம்‌ காற்றின்‌ வடிவான சக்கரத்தி 
னாலே தினந்தோறும்‌ எவப்பட்டு, ' 
கொள்ளிக்‌ கட்டையானது சக்கரம்‌ 
போல்‌ சுழல்வது 
போலே சுழன்அகொண்டு இருக்கின்‌ 
றன. ஆதலால்‌ அந்தக்‌ காற்றுக்குப்‌ 
பிரவகம்‌ என்கிற பேர்‌ உண்டாயிருக்‌ 
கின்றது. இதிருக்கட்டும்‌, முன்பு 
நான்‌ சிம்சுமாராகிருதியான அருவா 
தார ரூபமென்௮ சொன்னேனே அது 
இருக்கும்‌ விதத்தை ஈன்றாய்க்‌ கேளும்‌, 
அந்த ஸ்வரூபத்தைக்‌ காண்கின்றவன்‌ 
அனறு பகல்‌ செய்த பாவத்தினின்‌ 
றும்‌ விடுபடுவ தமன்‌ றி, அந்தச்‌ ௪ 
மார சக்கரத்தில்‌ எத்தனை நக்த்திரங்‌ 
கள்‌ சேர்க்தருக்கன்றனவோ அத்‌ 
தனை வருஷங்களினளவும்‌ சுகமாகச்‌ 


தாங்கள்‌ 


காணப்பட்டு 


http://acharya.org 


ம்ம்சம்‌] 


சந்திராதிமண்டல வர்ணனை 


143 


ணக ணை அ ப ப வ ட்ட பக தனா 9 5 ச சர்‌ அரா எட. அந்‌ை கப்பன்‌ 


சவித்திருப்பான்‌, நக்ஷத்திர ரூபிக 
ளான இல தேவதைகள்‌ அதன்‌ அவ 
யவமாய்‌ இருப்பார்கள்‌... அதாவது 
அந்தச்‌ இம்சுமாரத்திற்கு, உத்தான 
பாதன்‌ மேல்வாயிலும்‌, யக்கியன்‌ கழ்‌ 
வாயிலும்‌, தருமன்‌ சிரத்திலும்‌, நாரா 
்‌ யணன்‌ இருதயத்திலும்‌, அசுவினி 
தேவதைகள்‌ கால்களிலும்‌, வருண 
னும்‌ அயர்மாவும்‌ பின்‌ தொடைகளி 
அம்‌, சம்வச்சாம்‌ குறியிலும்‌, மித்தி 
ரன்‌ அபானத்திலும்‌, அக்கினியும்‌ 
மகேந்திரனும்‌ காசிபனும்‌ துருவனும்‌ 
முறையே வாலிலும்‌' இருக்னெறார்‌ 


கள்‌. இச்த அக்கினி முதலான நான்கு , 


நக்ஷத்திரங்களும்‌ மற்ற அவயவங்களி 
அள்ள நக்ஷத்திரங்களைப்‌ போலே 
அஸ்தமிக்காமல்‌ எப்போதும்‌ காணப்‌ 


பட்டுக்கொண்டே இருக்கும்‌. 


ஓ மயித்திரேயரே| நீர்‌ கேட்டபடி 
பூமியின்‌ இருப்பும்‌, அதில்‌ பர்வதங்‌ 
கள்‌ சமுத்திரங்கள்‌ இவுகள்‌ வர்ஷங்‌ 
கள்‌ முதலானவைகளின்‌ இருப்பும்‌, 
ஆகாசத்தி லிருக்குங்‌ இரக க்க்ஷத்தி 
சாதிகளின்‌ இருப்பும்‌, கூடியவரையிற்‌ 
சொன்னேன்‌. மேலும்‌ அதன்‌ சுருக்‌ 
கம்‌ சொல்லுகின்றேன்‌ கேளும்‌. 
ஸ்ரீ விஷ்ணுவின்‌ 
யாதுண்டோ அதினின்றும்‌ தாமரைப்‌ 
பூப்போல பூமியானது பருவத சமுத்‌ 
திராதிகளோடு கூட உண்டாயிற்று. 
ஆனதால்‌ இந்தப்‌ பூமியும்‌ அவருடைய 
சரரமேயாம்‌. இதுமாத்திரமே யன்று, 
சூரியாதி சோ திகளும்‌, பூமி முதலான 
லோகங்களும்‌, வனங்களும்‌, மலைக 
ளும்‌, திசைகளும்‌, நதிகளும்‌,” சமுத்தி 
ரங்களும்‌,என்‌ அம்‌ இருக்கின்‌ தென்று 
சொல்லத்தக்க த்தும்‌, மாறுவதி 
னாலே இல்லையென்று சொல்லத்தக்க 
அசித்தும்‌, யாவும்‌ அந்த ஸ்ரீவிஷ்ணு 
வின்‌ சரீரங்களா இருக்கின்றன. 


சரீரமான ஜலம்‌ 


i வளவள, 


த கத்‌ க்‌ த கா்‌ த கவள வளவள சிவன்‌ வவ வக்க கை க வைக வள வண்கை வள வவ வளி வனை வக ஹஷனை வளை வவளைவனைவனை 8 


ஞானமே வடிவான சகல ஜீவன்களை 
யுஞ்‌ சரிரமாகக்‌ கொண்டிருக்கின்ற 
அந்த ஸ்ரீ பகவானுக்கும்‌ ஞானமே 
சத்த ஸ்வரூபமல்லத தேவமனுஷ்யா இ 
ஸ்வரூபமன் ற. ஆகையால்‌ பர்வத 
சமுத்திர பூமியாதி ரூப பேதங்களெல்‌ 
லாம்‌ சீவன்களுடைய கர்மவசத்தனா 
௮ண்டரான ஞானபேதத்தைப்‌ பற்‌ 
றியவையே. எப்போது இப்படிப்‌ 
பட்ட அஞ்ஞான ஹேதுவான கர்மம்‌ 
க்ஷயப்படுமோ அப்போது ஞானமய 
மான தன்சொரூபம்‌ சுத்தமானதாகத்‌ 
தோன்ற, சகலமும்‌ கர்மமூலமான 
நினைப்பின்‌ பேதத்தனாலே வெவ்வேறு 
வண்ணமாகத்‌ தோன்றியதாகுமேயல்‌ 
லாமல்‌ சுபரவமாய்‌ அவ்வவ்‌ வஸ்துக்‌ 
களில்‌ அந்தந்தப்‌ பேதங்கள்‌ இருக்க 
மாட்டா. ஞானமயமான வஸ்துவே 
ஸ்திரமாகையாலே அஸ்தி [இருக்கின்‌ 
றஅ] என்று உள பொருளாய்ச்சொல்‌ 
லப்படும்‌, ஞானமில்லாத ஜடமெல்‌ 
லாம்‌ மாறிப்போவன. வாகையால்‌, 
நரஸ்தி [இல்லை] என்று இல்‌ பொரு 
ளாய்ச்‌ சொல்லப்படும்‌. . ஏனெனில்‌ 
ஆத்துமஸ்வரூபத்தைக்காட்டி லும்‌ ஆதி 
யும்‌ மத்தியமும்‌ முடிவும்‌ இல்லாத 
அம்‌, எப்போதும்‌ மாறாமல்‌ ஒரே ரூபத்‌ 
தை யுடையதுமான வஸ்து எங்கே 
யிருக்கின்றது ? எத அடிக்கடி வேறு 
பாட்டை அடைகிறதோ அதில்‌ 
எங்கே இருக்கின்றது 3 
இவைகளைத்‌ திருஷ்டாந்தப்‌ படுத்திக்‌ 
காட்டுகிறேன்‌. முதலில்‌ பிருதிவியா 
னது மண்ணுருண்டையாட, பின்பு 
குடமாக, ௮து உடையக்‌ கபாலமாட, 


உண்மை 


துண்டு துண்டாகச்‌ 
அப்புறம்‌ அகளாட, 
அதன்பின்பு அணுவாக மாறுகின்றது. 
இவையெல்லாம்‌ ஆத்தும ஸ்வரூப 
யதார்த்தக்‌ தெரியாமல்‌ தேவ மனுஷ்‌ 
யாதி ரூபமாக நிச்சயித்துக்‌ கொண்ட 


அக்கபாலம்‌ 


சூர்ணமாக, 


http://acharya.org 


144 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ இரண்டா 


அசத்தியம்‌ என்றும்‌ உண்மையை 
நான்‌ உமக்குத்‌ தெரிவித்தேன்‌. சொல்‌ 
லாலே மாத்திரம்‌ இருக்கின்றதென்று 
சொல்லத்தக்க நானாவித ஸ்வரூப 
முள்ள வஸ்துக்களெல்லாம்‌ கர்மா இன 


வர்களுக்குத்‌ தங்களால்‌ அனுபவிக்கப்‌ 
படுகின்ற வெவ்வேறு பொருளாகத்‌ 
தோன்றுகின்றன வன்றே? இவற்‌ 
. அள்‌ எதை வஸ்து வென்று சொல்ல 
லாம்‌? ஞானாகாரமான ஆத்தும வஸ்து 
தவிர வேறு எதுவும்‌ இருக்கின்றது 
என்று சொல்லத்தக்க பொருள்‌ 
இல்லை. அர்த ஞானாகாரமோ அவரவ 
ருடைய கர்ம பேதத்தனாலே மாறு 
பட்ட சித்தமுடைய ஜனங்களுக்கு 
தேவாதி சரீரப்‌ பிரவேசத்தினலே 
அந்தந்த ரூபமாகத்‌ தோன்றுகின்‌ ற.து, 
ஆத்தும ஸ்வரூபமானது சுபாவத்தில்‌ 
கர்மமில்லாததும்‌, அதனால்‌ வரும்‌ பிர 
கிருதி சம்பந்தமான மலமில்லாத 
அம்‌, அதுபற்றியுண்டாகத்தக்க சோக 
மோஹலோபாதி தோஷ சம்பந்த 
மில்லாததும்‌, தேய்தல்‌ வளர்தல்‌ 
முதலியன வில்லாமையால்‌ ஒரே | லும்‌ கர்மவசியனாயிருக்கின்ற புருஷன்‌ 
ரூபமான மாய்‌ இருக்கின்றது. இப்‌ ! மாறி மாறிப்‌ போய்‌ வந்துகொண்டே 
படி.ப்பட்ட ஞானரூபமான ஆத்தும | இருப்பான்‌. ஆதலால்‌ இக்கர்ம 


மாய்‌ லோகமரியாதையில்‌ இருக்கின்‌ 
றன வென்பதுக்‌ தெரிவித்தேன்‌. அந்‌ 
தகீ கர்ம ஸ்வரூபம்‌ யக்கியம்‌ என்‌ 
அம்‌, பசு என்றும்‌, இருத்துவிக்கு 
கள்‌ என்றும்‌, அக்கினி என்றும்‌, 
சோமம்‌ என்றும்‌, சுரை என்றும்‌, 
சொர்க்காபேக்ை என்றும்‌, இப்ப 
டிப்‌ பலவிதமாகக்‌ கர்ம மார்க்கத்திற்‌ 
காணப்பட்டவைகளாகும்‌. இவைக 
ளுக்குப்‌ பலன்‌ பூர்லோக முதலான 
. லோகங்களேயாம்‌. இப்படியாக உம 
க்கு நரன்‌ விவரித்த லோக விசேஷங்‌ 


| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
கள்‌ எத்தனையுண்டேர அத்தனையி 
| 

| 


ஸ்வரூபம்‌ ஸ்ரீ வாசுதேவனுடைய சரீர ! மார்க்க பலன்களிலே ருசிவையா மல்‌ 
மாகையாலே தன்மயமாய்‌ இருக்‌ 
கின்றது. அந்த ஸ்ரீ வாசுதேவாத்து | 
மகம்‌ ஆகாத வஸ்து ஒன்றுமில்லை, | 
மயித்திரேயசே | இவ்விதமாய்‌ ட்‌ 
ஸ்வரூபமொன்றே ௩நித்தியமா ரம்‌ ; 
கையாலே சத்தியபதரர்த்தம்‌ என்றும்‌, 
மற்றது மாறி மாறி யழிகையாலே 


எல்லாம்‌ ௮ஞ்ஞானத்தினால்‌ தோன்று 
வனவென்றும்‌, ஞானமொன்றே கித்‌ 
திய சுத்த நிர்மல ரூபமான தென்றும்‌ 
அறிந்து ஸ்ரீவாசுதேவ பகவானை 
' அடையத்தக்க முயற்சியைச்‌ செய்ய 


வேண்டும்‌. 


பன்னீரண்டாமத்தியாயம்‌ மற்றிற்று. 
தட 


[தறிப்பு: இப்புராணத்‌ தில்‌ இவ்வாறு பூசோளமும்‌ ககோளமும்‌ சொல்லப்பட்டன, 
இவ்விதமாகவே ஸ்ரீபாகவத முதலான மற்றுமுள்ள புராணங்களிலும்‌ சொல்லப்பட்‌ 
டிருக்கன்றன. ஸ்காச்த முதலான புராணங்களில்‌ அளவுகளைப்‌ பற்றி வித்தி 
யாசம்‌ சொல்லப்பட்டிருந்தாலும்‌, மற்ற விஷயங்களில்‌, பேதமில்லை. ஆனால்‌ சோதிஷ 
சரஸ்‌ திரங்களிற்‌ சொல்லப்பட்டவிதமோ வேறு; அதாவது எங்வனமெனில்‌, பூமி 
யானது விளங்கணியைப்போலே முற்றும்‌ உருட்யொன வடிவுடையதாய்‌, இரண்டு 
பங்கு சமுதீதிரஞ்‌ சூழ்க்ததாய்‌, இடையில்‌ தெற்ிலிருர்‌ த வடக்குவரையிலும்‌ ஒரு 
காசாசம்‌ உருவப்போ யிருப்பதபோலே மேருபர்வதம்‌ கிற்கப்பெற்ததாய்‌, யாதோர்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] சந்திராதிமண்டல வர்ணனை 145 


sian ary ணை ணை tb 
ஆதாமமுமில்லாமல்‌ அர்தரத்‌ திவிருக்கன்‌ றது. இதன்‌ சுற்றளவு ௪௧௬௭-காதமாகும்‌, 
சிலர்‌ ௨௫௦௦-என்கன்‌ றனர்‌. இது யோஜனையளவின்‌ பேதத்தால்‌ பேதப்பட்டிருக்க 
லாம்‌. முற்தளவு ௭௮ட௫௩௦௫௮௫-யோஜனையாய்‌ இருக்கின்றது. பூமியின்‌ மத்தியம்‌ 
இலக்கை. அதுமுதல்‌ தொண்ணூறு பாகங்களில்‌ ஒவ்வொரு பட்டணமாக மூன்று 
பட்டணங்கள்‌ சூரியவுதய அஸ்தமய மத்தியான்ன அர்த்தராத்திரங்களைக்‌ குறிக்கும்‌ 
இடங்களாய்‌ இருக்கன்‌ றன. ஆகப்‌ பூமி முர்‌ நூற்றறுபது பாகமாகப்‌ பிரிக்கப்படும்‌, 
எங்கிருந்து கணகடெ்டாலும்‌ இப்படிச்‌ சமானமான முர்நூற்றறுபது பாகங்களே 
இருக்கும்‌. இப்‌ பூமியின்‌ வடமுனை சுமேருவென்றும்‌ தென்முனை குமேருவென்‌ அஞ்‌ 
சொல்லப்படும்‌. இப்‌ பூமியின்‌ மத்தியஸ்சானமாயெ இலங்கைக்கு ௨௪ - பாகங்க 
ஞள்ள இடத்தில்‌ உத்தராயண ரேகை யுண்டு, அப்படியே தெற்கில்‌ ௨௪-பாகங்க 
ளஞுள்ள இடத்தில்‌ தக்ஷிணாயன ரேசை யுண்டு, இச்‌ சமுத்திரத்திலே தானே க்ஷ£ர 
சமுத்திர முதலான பிரிவுகள்‌ சொல்லப்படுன்‌ றன. இர்தப்பூமிக்கு மேல்‌ சந்திர மண்‌ 
டலம்‌, அதற்கு மேல்‌ புத மண்டலம்‌, அதன்‌ மேல்‌ சுக்கிரமண்டலம்‌, அதன்‌ மேல்‌ சூரி 
யமண்டலம்‌, அதன்மேல்‌ அங்காரக மண்டலம்‌, அதன்மேல்‌ பிரகஸ்பதி மண்டலம்‌, 
அதற்குமேல்‌ சனி மண்டலம்‌, இவைகளுக்குமேல்‌ ஈகஷத்திர மண்டலம்‌ இருக்கின்‌ றத. 
இவையெல்லாம்‌ பூமியைச்சுற்றித்‌ இரிர்துகொண்டு இருக்கும்‌. ஒவ்வொரு கிரகமும்‌ 
தன்‌ தன்‌ மார்க்கத்தில்‌ காள்‌ ஒன்றுக்கு ௧௧௮௫௮ ௯-யோசனை தூரமே ஓடும்‌. ஆனால்‌ 
அந்தந்த மார்க்க வட்டங்களின்‌ அளவினாலே இரசங்களுடைய ஒரு சக்ரெபோககாலம்‌ 
சிறிதும்‌ பெரிதுமாய்‌ வித்தியாசப்பட்டு இருக்கும்‌. ஆகாச மண்டலமெல்லாம்‌ பன்‌ 
னி.ரண்டு ராசகெளாசவும்‌, ஒவ்வொரு ராசி முப்பதுபாகங்களாகவும்‌, ஒவ்வொரு பாகம்‌ 
அறுபது கலைகளாகவும்‌, பிரிக்கப்பட்டிருக்கும்‌. ஆகையால்‌ ஒவ்வொரு செகமார்க்க 
சக்ரெமும்‌ ஏற்றபடி றியவையும்‌ பெரியவையுமான ராபொக கலைகளென்றெ பிரிவு 
களை யுடையனலாய்‌ இருக்கும்‌, இனிச்‌ சர்திரச்‌ சாயை நேராய்‌ சூரியனை மறைக்கும்‌ 
போது சூரியக்‌கரகணமும்‌, பூச்சாயை சர்திரனை மறைக்கும்போது சர்திரச்‌ நரகண 
மும்‌ உண்டான்‌ றன. சர்திரன்‌ முதலான சகல இரச ஈக்ஷத்திரங்களுக்கும்‌ சூரிய 
செகண சம்பட்தத்‌ தினாலேயே பிரகாசம்‌ உண்டான்‌ றபடியால்‌ சர்‌ திரன்‌ சூரியனைவிட்‌ 
டுத்‌ திரும்பத்‌ திரும்பச்சர்‌ திரகார்‌ தி பூமியிலிருக்கின்‌ றவர்களுக்குப்‌ படிப்படியாய்‌ விள 
ங்குகன்‌ றதனால்‌ அர்தக்‌ காலம்‌ வளர்பிறை [சுக்ல பக்ஷம்‌] என்றும்‌ மறுபடியுஞ்‌ சூரிய 
னைகோகச்‌ செல்லச்‌ செல்லச்‌ சம்‌.இ.ர கார்‌தி ஜனங்களுக்குப்‌ படிப்படியாய்‌ மறைந்து 
வருவதனால்‌ அக்காலம்‌ தேய்பிறை [ருஷ்ணபகஷம்‌] என்றும்‌ சொல்லப்படும்‌. இங்கே 
காம்‌ சுருக்கமே எழுதினோம்‌. விரிவை அச்சாஸ்‌திர ெர்தங்களில்‌ ௮றிச்துகொள்க. 
இந்தச்சோ திட சாஸ்‌ திரக்சொள்கையே அனுபவத்திற்கும்‌ இசைர்‌ திருக்ன்ற ௮. 
சோதிட நூலும்‌ வேதாங்சமாய்‌ இருப்பதனாலே புராணத்தைப்போல்‌ வைதிகசாஸ்திர 
மாய்‌ இருக்கின்‌ றது. இப்படி சரஸ்திரத்திற்கும்‌ அனுபவத்திற்கும்‌ விரோதமாய்‌ பூகோ 
ளககோளக்‌ இரமங்களைப்‌ புராணத்திற்‌ சொல்லியிருப்பதைப்பற்றிப்‌ பெரியோர்‌ விசா 
ரித்து எழுதி யிருப்பவைகளைச்‌ சொல்லுகின்றேன்‌. சோதிடத்தில்‌ பூகோள ககோளவ்‌ 
களை விவரிப்பது, வருஷ மாச பக்ஷ திதி நஈஷத்திராதி சாலபேதங்களைக்‌ கணித்து ஏற்‌ 
படுத்துவதற்காக புராணத்திலேயோ எம்பெருமானுடைய வைபவச்தை யறிந்து விசுவ 
ரூபமான ஸ்தூல ரூபத்தை உபாசனை செய்வதற்காக இவ்வர்த்தம்‌ பாகவதத்தில்‌ 
பூகோள பிரசனெத்தில்‌ விசதமாகும்‌. இப்பு. ராண வியாக்யொதாக்களும்‌ புராணகார 
ருக்கு வைராக்கெயெத்தையும்‌ தத்துவ ஞானத்தையும்‌ உண்டாக்குவதே உத்தேசியமான 
அபிப்பிராயமன்றிச்‌ கணிதாதிகளில்‌ அப்படிப்பட்ட அபிப்பிராயம்‌ இல்லை என்று 
எழு தியிருக்கன்‌ றார்கள்‌. ஆதலின்‌ புராணங்களில்‌ காலாச்தரத்‌ திலிருந்து பூகோளா 
இகளைக்‌ கொண்டு உபாசனார்த்தமாக அதிதேரித்துச்‌ சொன்னார்கள்‌ என்று அறிய 
19 


http://acharya.org 


146 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [இரண்டா 


வேண்டும்‌. சூரிய. ரதம்‌ சம்சமார சக்‌சரமுதலான வர்ணனைகளை உபாசனைக்கரகவே 
புராணங்களில்‌ சொன்னதாக நேரே வியாக்கியாதாச்சுளும்‌ எழுதியிருக்கன்றார்கள்‌. 
சருட்டிகள்‌ கல்பக்தோறும்‌ பேதப்பட்டிருக்கன்‌ றன வென்றும்‌ சாஸ்திரங்களால்‌ அறி 
'யப்படுகின்‌ றன. இப்படிப்பட்ட ஏ.துச்களால்‌ எம்பெருமானுடைய மமையை விசே 
ஷமரய்‌ விளக்கத்தக்க ஆச்சரியகரமான கோள விசேஷங்களை அூலோபாசனைக்காக 
வும்‌ ஐசுவரியச்‌ செருக்குடையார்க்கு வைராக்கயொதிகள்‌ உண்டாவதற்காகவும்‌ மகரி 
ஷிகள்‌ அருளிச்செய்தரர்களென்றும்‌, சோதிடநூலார்‌ ரகசாரங்களைக்கொண்டு 
கரலங்களைச்‌ சரியாய்‌ அறிவிக்க வேண்டுவதற்காகப்‌ பூகோள ககோள ஸ்திதிகளை உள்‌ 
ளபடி அறிவித்திருக்ன்றார்கள்‌ என்றும்‌, தெரிக்துகொள்ளவேண்டும்‌. ஆனால்‌ சேர 
திட தூலோரரிற்‌ சிலர்‌ பூமிசுற்றிக்கொண்டு இராப்பகல்களை யுண்டாக்குன்‌ றன வென்‌ 
இன்றார்கள்‌. மற்றவர்களோ சோதிச்சக்கரஞ்‌ சுற்றுதலின'லே இராப்பகல்கள்‌ உண்‌ 
டின்‌ றன என்கிறார்கள்‌. பூமி சுற்றுறதென்பதில்‌ சில நியாயங்கள்‌ இருர்தபோதி 
லும்‌, அவை அவ்வளவு உறுதி யாசாதவைகளாய்‌ முடிவுக்கு நிற்காதவைகளாம்‌. எப்‌ 
படியானாலும்‌ சோதிட நூலோர்‌ சொல்லியபடியே பூகோள சகோளங்களின்‌ நிலை என்‌ 
பது அனுபவத்திற்கும்‌ கணிதத்‌ இற்கும்‌ இசைச்‌ திருக்கிறபடியால்‌ தற்கால ஸ்திதி அது 
வேயென ஈம்பவேண்டும்‌. இவ்வாறு யாம்‌ சுருக்கக்கூறிய சாஸ்திர தாற்பரியங்களைப்‌ 
பெரியோரிடச்திற்‌ கேட்டு விரிவாய்‌ அறிர்து கொள்க. 


இனிப்‌ பவுத்தர்‌ பூகோள ஸ்திதியையும்‌ கசோள ஸ்திதியையும்‌ வெவ்வேறு வித 
மாய்‌ ஒரு புருஷாசாரமாகச்‌ சொல்வதமன்றி, இரண்டு சூரியர்களும்‌ இரண்டு * சர்தி 
சச்சளும்‌ இருக்கின்றன மென்றும்‌, பூமி ழே வீழ்ர்தகொண்டே இருக்கன்‌ றதென்‌ 
அம்‌ சொல்லுவர்‌. இப்பக்ஷங்களெல்லாம்‌ பூர்வீகராலே விசேஷமாய்ச்‌ கண்டிக்கப்‌ 
பட்டும்‌ போயின. ] 


பதின்மூன்றாம்‌ அத்திமாயம்‌ 
ஜடபரதோபாக்கியானம்‌ 
க 
மயித்திரேயர்‌ வினாவுனெறார்‌, “ஓ ; னிடத்திலே இருதயத்தை நிலைகிறுத்தித்‌ 


பராசரபகவானே! அடியேன்‌ கேட்ட ; தியானஞ்‌ செய்துகொண்டு சாளக்‌ 
படி. பூமி சமுத்திரம்‌ நதிகள்‌ கரக்‌ | கிராம கே்ஷேத்திரத்திலே 
கள்‌ முதலானவைகளின்‌ ஸ்வரூப | செய்துகொண்டிருந்த அந்த 


வாசஞ்‌ 
பரத 


விதங்களையும்‌, திரிலோகங்களும்‌ ஸ்ரீ 


விஷ்ணுவையே ஆதாரமாகக்கொண்டு 


நிலைபெற்று இருப்பதையும்‌, ஞானஸ்வ 
ரூபமே பிரதானம்‌ என்கிற பரமார்த்‌ 
தத்தையும்‌ தேவரீர்‌ ஈன்றாய்‌ அருளிச்‌ 


செய்தீர்‌. பரத மகாராஜனுடைய 
சரித்திரத்தைப்‌ பின்பு அருளிச்‌ செய்‌ 
கிறதாய்த்‌ இருவுளம்‌ பற்றியபடி 


அதை இப்போது சாதித்தருளவேண்‌ 
டும்‌, யோகத்தோடுகூடி. ஸ்ரீ வாசுதேவ 


। மகாராஜனுக்கு க்ஷேத்திரப்‌ பிரபாவத்‌ 
தினாலேயும்‌ ஸ்ரீ ஹரித்தியான பிரபா 
வத்தனாலேயும்‌ மோக்ஷமூண்டாகாமல்‌ 
மறுபடியும்‌ பிராமண ஜனனமுண்டா 
யிற்று என்பது எப்படி? அவர்‌ மறுபடி. 
யும்‌ பிரரமண ஜன்மம்‌ பெற்றபோது 
என்னென்ன செய்தார்‌? இந்த விஷ 
யங்களைத்‌ திருத்தமாக அருளிச்செய்ய 
வேண்டும்‌” என்று பிரார்த்திக்க மக 


ரிஷி அருளிச்செய்ன்றார்‌ :_ 


rr வச வையக்வவயனைவளைய வையக அ வ ள்கடன்க்யாவ்வ 


http://acharya.org 


மம்சம்‌] 


_ ஜடபரதோபாக்க்யொனம்‌ 


147 


ccc 


கேளும்‌ முனிவரே! அந்தப்‌ பரதர்‌ 
எம்பெருமான்‌ திருவடிகளையே தியா 
னஞ்‌ செய்துகொண்டு, சாளக்கிரா 
மத்திலேயே நெடுநாள்‌ வாசஞ்‌ செய்‌ 
திருந்து, மகா குணவானாய்‌ அஹிம்‌ 
சை முதலான காரியங்களிலே மிக 
வுத்தமனாப்‌ மனதை யடக்குவதிலும்‌ 
வெகு சாமர்த்தியம்‌ அடைந்திருந்தார்‌. 
மேலும்‌ சொப்பன மத்தியமுள்பட 
சகலா வஸ்தைகளிலும்‌ யக்இயேச, 
அச்சுத, கோவிந்த, மாதவ, அநந்த, 
கேசவ, கிருஷ்ண, விஷ்ணோ, ஹிருஷீ 
கேச, வாசுதேவ உனக்குத்‌ தண்‌ 
டம்‌ சமர்ப்பிக்கிறேன்‌ என்று உச்ச 
ரித்துக்கொண்டு இருந்தாரே யல்லது 
வேறரெொன னும்‌ உச்சரிக்கவில்லை. அவை 
களின்‌ பொருளையே யல்லாமல்‌ வேறு 
பொருள்களைச்‌ சிந்தித்ததும்‌ இல்லை. 
வைதிகக்‌ இரியைகளை நடத்தும்‌ 
பொருட்டாகச்‌ சமித்து, புஷ்பம்‌, 
தருப்பை முதலானவற்றைக்கொண்டு 
வருகின்ற செய்கையே யல்லாமல்‌ 
வேறு செய்கைகளைச்‌ செய்ததும்‌ 
இல்லை. இப்படி. அவர்‌ பற்றில்லாமல்‌ 
யோச தபசு செய்துகொண்டு வருங்‌ 
கால்‌, ஒரு நாள்‌ மகரநதியினிடத்துக்‌ 
குப்‌ போய்‌, நீராடிப்‌ பின்‌ செய்ய 
வேண்டுஞ்‌ சடங்குகளைச்‌ செய்து நிற்‌ 
கையில்‌, அங்கே கருவுயிர்க்குர்‌ தருண 
முடையதான மான்‌ ஒன்று ஒன்றி 
யாய்த்‌ தண்ணீர்‌ குடிக்கவந்து நீர்‌ 
குடித்தருக்க, அங்கே ஒரு சிங்கத்தின்‌ 
அதி பயங்கரமான கர்ச்சனை கேட்‌ 
டது. கேட்டமாத்திரத்திலே ௮ம்மான்‌ 
மகா பயமுற்றுத்‌ திகைத்துப்‌ பரபரப்‌ 
புடனே மிக வுயரமான அந்தியின்‌ 
கரையின்‌ மேலேற, அதின்‌ கருப்ப 
மானது ழே ஈதி ஜலத்தில்‌ விழுந்து 
அலைகளிலே மிதக்கக்‌ கண்டு, அவர்‌ 
அந்த மான்குட்டியை யெடுத்துக்கொ 
ண்டார்‌; இப்படியிருக்க அர்த மாலும்‌ 


| 
| 
| 
| 


க்‌ த்‌ 


EE வளவன்‌ வவ வவ வைகவை வளவள வை வாவளை வ வளைவவளைவசவள்‌க 
ee 


கருப்பம்‌ விழுந்த அதிர்ச்சியினாலும்‌ 


| மிகவுயரத்தி லேறின வருத்தத்தினாலும்‌ 


கீழே விழுந்து இறந்தது, இவ்‌ 
வாறு அந்த மான்‌ இறந்ததும்‌, அந்தச்‌ 
சிறுகுட்டி அந்தரமா யிருப்பதுங்‌ 
கண்டு, அந்த யோகி மிகவும்‌ இரக்க 
முற்ற, அக்குட்டியை எடுத்துக்‌ 
கொண்டு தமதரச்சிரமஞ்‌ சேர்ந்தார்‌. 
பின்பு அவர்‌ அம்மான்‌ குட்டியை 
வெகு அன்புடனே வளர்த்து வர, 
அதுவும்‌ நாளுக்குநாள்‌ வளர்ந்ததாகி 
அவ்‌ வாச்சிரமத்தன்‌ சமீபத்திலே 
இளம்புற்களை மேய்ந்து திரிக்த கொண்‌ 
டும்‌, ஒவ்வொருவேனை அரத்திற்போய்‌ 
மேய்ந்தகொண்டிருந்‌ த புலியைக்‌ 
கண்டு பயந்து ஆச்சிரமத்திற்கு ஓடி 
வந்தகொண்டும்‌, காலையிற்‌ புறப்பட்டு 
அங்கங்கே ஓடி மேய்ந்து சாயங்காலத்‌ 
தில்‌ அவர்‌ வாசஞ்‌ செய்யுங்‌ குடிசை 
யினருகே வந்துகொண்டும்‌ இருந்தது. 
அந்த மிருகமானது 
தூரத்திலேயும்‌ சமீபத்திலேயும்‌ இருக்.து 
விளையாடுகையில்‌, அம்‌ முனிவ 
ருடைய மனம்‌ அதினிடத்திலேயே 
பற்றிரின்றதே யன்றி வேறொரு விஷ 
யத்திலுஞ்‌ செல்லவில்லை. இராச்சியம்‌ 
மக்கள்‌ முதலான சகல பந்தங்களை 
யும்‌ விட்டு யோக நிஷ்டையிலிருந்த 
அம்‌ முனிவர்‌, அம்‌ மான்‌ குட்டியி 
னிடத்திலே தனது என்னும்‌ அபிமா 
னம்‌ பற்றினவராய்‌, ௮து சிறிதபொ 
முது காணப்படாமலிருந்தால்‌ (£ஐயேர்‌ 
நம்முடைய 


இவ்விதமாய்‌ 


மான்‌ குட்டியைச்‌ 
தின்றதோ, புலியறைந்த 
தோ, சிங்கந்தான்‌ கொன்றதோ, இன்‌ 
னும்‌ வரவில்லையே என்ன செய்வேன்‌! 
அந்த மான்‌ குட்டி இங்கே குதித்து 
விளையாடும்போ அ அதன்‌ சிறுகுளம்பு 
களினால்‌ பெயர்க்கப்பட்டு மேடு 
பள்ளமாய்‌ இருக்கின்ற இந்த விடம்‌ 
எனக்கு: எவ்வளவு சந்தோஷத்தை 


செந்நாய்‌ 


http://acharya.org 


148 


யுண்டு பண்ணுகின்றது. அப்படிப்‌ 
பட்ட என்னுடைய மான்குட்டி எங்‌ 
கே போயிற்றே தெரியவில்லையே. 
மேலும்‌ அது என்னருகிலே வந்து தன்‌ 
கொம்பினாலே என்னுடம்பைச சொறி 
ந்து சுகமுண்டாக்குமே, அப்படிப்‌ 
பட்ட அரந்தக்குட்டி கேஷேமமாய்‌ வந்து 
சேர்ந்து எனக்குச்‌ சந்தோஷத்தை 
யுண்டாக்குமோ, வந்து சேராமல்‌ 
துக்கத்தை யுண்டாக்குமோ, என 
செய்வேன்‌! ஐயோ! அர்தக்குட்டி 
இப்போதுதான்‌ முளைத்த தன்‌ சிறிய 
பற்களாலே கடிக்க, நுனிகளை யிழந்து 
நிற்கின்ற இந்தத்‌ தருப்பைகளும்‌ 
ஈரணல்களும்‌ சாமவேதிகளான பிரம 
சாரிகளைப்போலே மொட்டைகளாய்‌ 
விளங்குகின்‌ றனவே. இவ்வாறு மறு 
படியும்‌ அதுவந்து மேயக்‌ காண்பே 
னே? என்னவாகுமோ ? என்று விச 
னப்படுவதும்‌, சமீபத்தில்‌ வரும்‌ 
பொழுது மிகுந்த மகிழ்ச்சி யடைவது 
மாய்‌ இருந்தார்‌.” 


. இப்படி அதன்மேல்‌ அன்பு பாரா 
ட்டி வந்தமையாலே ராச்சியபோ 
காதிகள்‌ எல்லாவற்றையும்‌ துறந்த 
அவருக்கும்‌ சமாதி நிஷ்டை குலைந்து 
போயிற்று, அந்த மான்குட்டி ஓடி 
விளையாடும்போது அதின்‌ வடிவான 
பாவனையும்‌ தூரத்தில்‌ போயிருக்கும்‌ 
போது மனமும்‌ தூரமாக வோடிச்‌ 
இந்தித்தக்கொண்டு இருப்பதுமாய்‌ 
யோக பங்கமுற்ற அந்தப்‌ பரதமகாரா 
ஜனுக்கு மரணகாலக்‌ ட்டிற்று, அப்‌ 
போது பிதாவை மிகவும்‌ அன்புள்ள 
மகன்‌ கோக்குவதுபோலே அர்த 
மிருகமானது கண்களில்‌ நீர்‌ ததும்ப 
நோக்கிக்‌ கொண்டிருந்தது. இவரும்‌ 
அப்படியே பிரியமான புத்திரனைப்‌ 
பார்ப்பதுபோலவே கண்ணுங்‌ கண்‌ 
ணீருமாய்ப்‌ பார்த்துக்கொண்டே பிரா 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


rr 


[இரண்டர்‌ 


ணனை விட்டார்‌. ஆனதனாலே அவர்‌ 


மறுஜனனத்திலே ஜம்பூ மார்க்கம்‌ 
என்கிற கங்கைக்கரைக்‌ காட்டிலே 
மானாகவே பிறந்தார்‌. ஆனாலும்‌ யோ 
கப்‌ பிரபாவத்தினலே பூர்வ ஜன்ம 
ஞானமுடையவராய்‌ இருந்தார்‌. அத 
னாலே வெறுப்புண்டாகித்‌ தாயை 
விட்டுப்‌ பிரிக்‌. த, முன்னிருந்த சாளக்‌ 
சேஷேத்திரத்திற்கே வந்து, 
உலந்துபோன புற்களையும்‌ சருகுகளை 


இராம, 


யுக்‌ தன்‌.றுகொண்டு, மானாய்ப்‌ பிறப்‌ 
பதற்கு எதுவாயிருக்த கருமத்தைக்‌ 
கழித்து வந்து, அங்கேதோானே மரண 
மடைந்து, நல்லொழுக்கமும்‌ யோக 
நிஷ்டையும்‌ மிகுந்த உத்தமமான ஒரு 
பிராமண குலத்திலே பூர்வ ஜனம 


த அவணைவவளைவளி வளவள வள வள்‌வளை 


ஸ்மரணத்தோடு பிறந்தார்‌. 
தியானம்‌ உண்டாயிருந்தபடி.யினாலே 


பூர்வக்‌ 


முன்னிருந்தபடியே சகல சாஸ்திரக்‌ 
களின்‌ உண்மை யறிந்தவராய்‌ச்‌ சகல 
வித ஞானத்திலும்‌ 
இருந்து; ஆத்தும சொருபத்தைப்‌ பிர 
இருதிக்கு வேறாகவும்‌, தேவாதி சகல 
சரீரவ்களிலுமுள்ள ஆத்தும ஸ்வ 
ரூபங்களெல்லாம்‌ தன்னைக்காட்டிலும்‌ 
பேதமில்லாமல்‌ விலக்ணமான ஞானா 


தேந்தவராய்‌ 


I அவனவனவை பகை “ணவ எஷ எவன கவ வகை “வளைவை ஆசார “தகவலை “ஹவ்‌ அவ்‌ 


கார 
இருந்தார்‌. வேத முதலான சகல சாஸ்‌ 
திரங்களுங்‌ கற்று, அவற்றால்‌ பெற 
வேண்டிய ஞானத்தைப்‌ பெற்றிருக்‌ 
| கையாலே குரு ஓதுவித்த வேதா திகளை 
| அவர்‌ ஓஇனாரில்லை. ஆத்தம ஞானம்‌ 
' கைவசப்பட்டு அனுபவ நிஷ்டையில்‌ 
இருந்தபடி.யினாலே யாதொரு கருமத்‌ 
தையுஞ்‌ செய்தாரில்லை. மேலும்‌ 
அழுக்கு நிறைந்த வுடம்பும்‌ அழுக்‌ 
கான கரந்தைத்‌ துணியும்‌ ஊத்தை 
மிகுந்த பல்லுமாய்‌, கண்டோர்‌ யாவ 
ரும்‌ ௮ருவருத்துத்‌ தூஷித்‌.து ௮வமதிக்‌ 
கும்படி. நடந்தார்‌, 4 உலகத்தார்‌ 
செய்யும்‌ வெகுமதிப்பான.து யோகசம்‌ 


முள்ளவைகளா கவும்‌ பாவித்‌ 


| 


http://acharya.org 


மம்சம்‌] ஜ்ட்பரதோபாக்க்யொனம்‌ 149 
hg டட அவக ண வவ ககக ககக ன கக கள கவள காக்கக்‌ 
பத்துக்கு மிகுந்த கேட்டைத்தரும்‌. | விளங்‌ இருந்தார்‌. இவரை இவர்‌ 
அவமதிப்போ கர்வாகவ்காரங்களைப்‌ பந்துக்கள்‌ மாத்திரமே யன்று அன்னி 
போக்குவதினாலே யோகசித்நியைத்‌ | யர்‌ யாரானாலும்‌ வேறு கூலியில்லா 
தரும்‌. ஆதலால்‌ யோடியானவன்யாவ | மல்‌ இஞ்சித்து ஆகாரமே கூலியாக 
ரும்‌ தன்னிடத்திற்சேராமல்‌ தன்னை | எந்த வேலை செய்யச்‌ சொன்னாலும்‌ 
யவமானம்‌ பண்ணும்படி ஜடனைப்‌ தடையின்றிச்‌ செய்தே வந்தார்‌. 
போலக்‌ காட்டிப்‌ பெரியோர்களு 
டைய ஒழுக்கத்திற்குப்‌ பழுதுவராமற்‌ 
காத்து நடக்கவேண்டும்‌ '' என்றெ 
இரணியகாப்ப வாக்கியங்களை நினை 
த்து அந்தப்‌ பிராமணோத்தமர்‌ வித்து 
வானாயிருர்‌ தும்‌ மூடனைப்போல இலக்‌ 
| 


முன்‌ சொல்லியபடி அழுக்குத்‌ 

தீர்ப்பது முதலான செய்கைகள்‌ ஒன்‌ 
அமில்லாதே, சகா யக்கியோபவித 
முதலான பிராமணக்குறிகளும்‌, நீரா 
டல்‌ சந்தியாவந்தனஞ்‌ செய்தல்‌ முத 
லிய பிராமணச்‌ செய்கைகளு மாத்தி 
ரம்‌ உடையவராய்ப்‌ பித்தனைப்போலே 
இரிர்துகொண்டிருந்த அர்த யோகி 
யைச்‌ சவ்வீரராஜனுடைய சரரதி 
| யானவன்‌ காளிக்கு நரபலியாகக்‌ 
கொடுக்கும்படி. நிச்சயித்து, இரவில்‌ 
' பிடித்துக்கொண்டுபோய்‌ பலியிடுவ 
தற்கு உரிய அலங்காரஞ்‌ செய்து, ' 
காளி கோயிலுக்கு எதிரில்‌ கொலை 
யிடும்‌ இடத்திற்‌ கொண்டுபோய்‌ 
நிறுத்த அந்தக்‌ காளியானவள்‌ இவர்‌ 
மகா யோ£ீசுரர்‌ என்பதை . யறிந்து 
இவரைப்‌ பலிபிடவந்த அந்தக்‌ கொடி 
யவனையே கத்தியினாலே வெட்டி 
அவன்‌ கழுத்தினின்றும்‌ ஒழுனை உதி 
ரத்தைத்‌ தன்‌ பரிவாரத்தோடுகூடக்‌ 
சூடித்துச்‌ சச்தோ ஷமடைந்தாள்‌. 


கணங்களுக்குப்‌ பொருந்தாத தும்‌ 
- குணங்களிலில்லாததஅமான பேச்சுக 
ளைப்‌ பேசிக்கொண்டும்‌ பயித்தியம்‌ 
பிடித்தவனைப்போல திரிர்‌துகொண்டும்‌ 
இருந்தார்‌. இப்படி இருந்ததனாலே 
தான்‌ அவருக்கு ஜடபரதர்‌ என்று 
பெயருண்டாயிற்று அவர்‌ புழுத்துக்‌ | 
கெட்டுப்போன உழுந்து யவதானிய | 
முதலியவைகளாற்‌ எவன அபான்‌ 
ளாகிலும்‌, திரையாடிலும்‌, காட்டுக்‌ 
இழங்கு முதலியவையாிலும்‌, ்‌ 
யாகிலும்‌ எது எப்போது எவ்வளவு 
கிடைக்குமே அவ்வளவையே மேன்‌ 
மையாகவும்‌ வெகுவாகவும்‌ பாவித்துப்‌ 
பிராணதாரணை செய்துகொண்டு சந்‌ 
அஷ்டி அடைந்திருந்தார்‌, இவ்வித 
மான இவருக்குத்‌ தகப்பனா லோகாரம்‌ 
தரஞ்‌ சேர்ந்தபின்பு இவருடைய பின்பு ஒருகாலத்தில்‌ சவ்வீர ராஜ. 
அண்ணன்‌ தம்பிமார்களும்‌, அவர்க | னுடைய சேவகன்‌ ஒருவன்‌, சாம்பல்‌. 
ளுடைய மக்களும்‌) மற்றுமுள்ள பச்‌ | மூடின செருப்பைப்‌ போலே பிர. 
துக்களும்‌, அற்ப ஆகாரமே கொடுத்து | பாவம்‌ வெளிப்படாமல்‌ ஜடாகிருதி 
இவரைக்கொண்டு கழனிவேலை செய்‌ | யாய்த்‌ திரிக்துகொண்டிரும்த பரதரை 
வித்து வந்தார்கள்‌. ஆகிலும்‌ அவர்‌ | அரசன்‌ சிவிகையைச்‌ சுமப்பதற்குத்‌. 
வேலைகளைத்‌ திருத்தமாகச்‌ செய்யாமல்‌ தகுந்த சிவியானாக நினைத்து [விட்டி.] 
மூடனைப்போல்‌ செய்துவந்தார்‌. அவ | ௮மிஞ்சி பிடித்தப்‌ போட்டான்‌. 
ரிப்படி. - அற்பாகார முண்டு வேலை | இக்ஷாமதிரதி தீரத்தில்‌ எழுந்தருளி 
செய்து வந்தர்லும்‌ உடம்பெல்லாம்‌ | யிருக்குக்‌ கபிலமகா முனிவரிடத்‌ 
நன்றாய்ப்‌ பருத்துக்‌ கண்க ளிரண்டும்‌ | அக்கு; துக்கமயமான இந்தச்‌ சமுசா 
வித்தியாச மில்லாமற்‌ சமானமாய்‌ | ரத்தில்‌ எது சிரேயசு என்று விசா, 


http://acharya.org 


150 


ஸ்ரீவிஷ்ணுபுரரண்ம்‌ 


இரண்டர்‌ 


ரித்து அறியும்‌ பொருட்டுப்‌ பிரயாணப்‌ 
பட்டிருந்த அவ்வரசனுடைய பல்லக்‌ 
குப்‌ போயிகளாக அமிஞ்சி பிடித்துப்‌ 
போட்டிருக்னெற ஆட்களுக்குள்ளே 
இவரும்‌ ஒருவரரய்ச்‌ சகல ஞான 
பூரணராய்‌ இருந்தாலும்‌, பூர்வ ஜன்‌ 
மத்தை நினைத்து பாபங்கள்‌ க்ஷயிக்கும்‌ 
பொருட்டுப்‌ பல்லக்கைச்‌ சுமந்து 
போனார்‌. 
தடி. யளவுதூரம்‌ ஜந்துவொன்றும்‌ 
இல்லா திருக்கும்படி தரையைப்‌ பார்த்‌ 
துக்கொண்டு மெதுவாய்‌ நடக்க, 
மற்றவர்‌ துரிதமாய்‌ நடக்க, பல்லக்‌ 
இன்‌ நடை விஷமமாய்‌ இருந்தபடி 
யால்‌ அவ்வரசன்‌ ££ சரியாய்‌ நடவுவ்‌ 
கள்‌ '” என்று சிவியாரை நோக்கை 
சொல்லியும்‌ சிவிகையின்‌ கதி விஷமப்‌ 
பட்டே போனபடியினாலே கோவத்‌ 
-தனால்‌ சிரித்துக்கொண்டு, “ஓ சிவி 
யாரே என பேச்சையுங்‌ கடந்து 
ஏனிப்படி. நடக்கின்றீர்கள்‌”' என்று 
அச்‌ சிவியார்‌ 
“மகாராஜாவே! எங்களிற்‌ குற்ற 
மில்லை, இவனொருவன்‌ இப்படி நடக்‌ 
இன்றான்‌.”” என்றார்கள்‌. அஅகேட்டு 
அந்தராஜன்‌ அந்தப்‌ பிராமணோத்த 
மரை நோக்கு, “அடா! என்‌ பல்லக்‌ 
கைச்‌ சிறிது தாரமே நீ சுமந்தாய்‌, 
இதனாலேயே விடாய்த்துப்‌ போனை 
யோ 2 மேலும்‌ நீ வருத்தஞ்‌ சகிக்க 
மாட்டாதவனோ ? பிரத்தியக்ஷமாய்ப்‌ 
பருத்தவனாகவே காணப்படுனெறாய்‌”' 
என்று சொல்ல, அந்தப்‌ பிராமணர்‌ 
அரசனைரோக்கி பருத்தவ 
னும்‌ அல்லேன்‌, உன பல்லக்கைச்‌ 
சுமக்கவும்‌ இல்லை, ரான்‌ வருந்தவும்‌ 
இல்லை, அதின்‌ காரணமான ஆயாச 
மும்‌ எனக்கு இல்லை” எனறார்‌. அர 
சன்‌ அதுகேட்டு அவர்‌ கருத்தறியா 
மல்‌ ““பிரத்தியக்ஷத்தில்‌ நீ பருத்துக்‌ 
காண்கன்றாய்‌, இப்போதும்‌ உன்‌ 


பலதரம்‌ சொல்ல, 


“நான 


போகையில்‌ இவர்‌ நுகத்‌ 


தோளில்‌ என்பல்லக்‌ கிருக்கின்ற.து, 
சுமை சுமப்பதினால்‌ சகல பிராணிக 
ளுக்கும்‌ ஆயாசம்‌ உண்டென்பம்‌ 
நிச்சயமாய்‌ இருக்க, நீ என்ன பொய்‌ 
சொல்லுகனைறாய்‌”” என்று அவரைப்‌ 
பார்த்துச்‌ சொன்னான்‌. அதற்கு அம்‌ 
தப்‌ பிராமணர்‌ “(ஓ அரசனே! நீ என்‌ 
னவோ பிரத்தியகூஷமாய்க்‌ கண்டேன்‌ 
என்று சொன்னையே, அந்த வஸ்‌ 
அவை முன்னே எனக்குத்‌ தெரியச்‌ 
சொல்‌, அத பலம்‌உள்ளதென்றும்‌ பல 
மில்லாதென்றும்‌ விசேஷணங்களைப்‌ 
பின்னே சொல்லலாம்‌, மேலும்‌ உன்‌ 
னாலே சிவிகை சுமக்கப்பட்டதென்‌ 
அம்‌, இப்போதும்‌ உன்மேல்‌ அது 
இருக்கின்‌ நதென்றும்‌ சொன்னையே, 
இத சுத்தப்‌ பொய்‌, அதைக்குறித்து 
நரன்‌ சொல்வதைக்‌ கேள்‌) நிலத்திலே 
இரண்டு 
அவற்றின்மேல்‌ கணைக்கால்க ளிருக்‌ 
இன்றன) 


பாதங்க ளிருக்கின்றன ; 


அவைகளிலே தொடைக்‌ 
ளிரண்டு நிற்கனெறன ; அவற்றை 
ஆதாரமாகப்‌ பற்றிநிற்கின்றது வயிறு. 
மார்பு கைகள்‌ தோள்கள்‌ இவை 
யெல்லாம்‌ வயிற்றின்மேல்‌ இருக்கின்‌ 
றன. அந்தத்‌ தோள்களைப்பற்றி யிருக்‌ 
கின்றது சிவிகை. இப்படி யிருக்க 
எனக்குப்‌ பாரம்‌ எதனாலே உண்டா 
யிற்று? அந்தச்‌ சிவிகையிலே நீ என்று 
உன்னாலே நினைக்கப்பட்ட தேகம்‌ 
இருக்கின்றது. அந்தத்‌ தேகத்திலே 
நீ இருக்கனெருய்‌. அப்படியே இந்தத்‌ 
தேகத்தில்‌ நான்‌ இருக்கின்றேன்‌. 
இப்படியிருக்க இதுவெல்லாம்‌ உன்‌ 
னாலே வேறுவிதமாயன்றோே சொல்‌ 
லப்படுகின்றன. அரசனே நாலும்‌ 
நீயும்‌ மற்றவர்களும்‌ தேகங்களாய்‌ 
மாறி நிற்கிற பிருதிவி முதலான பஞ்ச 
பூதங்களாலே சுமக்கப்படுகிறோம்‌. 
இந்தப்‌ பூதவர்க்கமும்‌ குணங்களின்‌ 
பிரவாகத்திலே வீழ்ர்து அதன்‌ வசதி 


http://acharya.org 


மம்சம்‌] 


தினாலே நடத்தல்‌ முதலிய வியாபாரங்‌ 
களைப்‌ பெற்றிருக்கின்றன. அந்தச்‌ 
சத்துவ முதலான குணங்களும்‌ ௧௫௬ 
மங்களுக்கு வசப்பட்டிருக்னெறன. 
அந்தக்‌ கருமங்கள்‌ அவித்தையினாலே 
சம்பாதிக்கப்பட்‌ டிருக்னெறன. அவ்‌ 
வவித்தை சகலப்‌ பிராணிகளிலும்‌ 
இருக்கன்றத. ஆத்துமாவே சுத்த 
மாய்‌, மாசமில்லாததாய்‌, பரி முத 
லான ஷடுர்மிகளும்‌ அற்றதாய்‌, 
சத்துவாதி குணரகெமாய்‌ குணமய 
மான பிரகிருதியைக்காட்டி லும்‌ வேரு 
னதாய்‌ இருக்கின்றது. அது சகல 
ஜர்‌ துக்களிலும்‌ தேகம்போலே அநே 
காம்சமாய்‌ இராமல்‌ ஒரே அம்சமா 
யிருக்கன்றது. அதற்கு வளர்தலுக்‌ 
தேய்தலும்‌ இல்லை. இப்படி ஆத்துமா 
வுக்கு விருத்தி க்யங்கள்‌ இல்லாம 
லிருக்க, நீ பருத்திருக்கின்றா யென்று 
எந்த யுத்தியினாொலே சொன்னாய்‌? 
அன்றியும்‌ பூமி, பாதம்‌, கணைக்கால்‌, 
தொடை, இடை முதலான அவயவங்‌ 
களின்‌ அடுக்கின்‌ மேலான தோளில்‌ 
இருக்கின்ற பல்லக்கினால்‌ எனக்குப்‌ 
பாரம்‌ உண்டென்றால்‌ அந்தப்‌ பாரம்‌ 
உனக்கும்‌ சமமாய்‌ இருக்கவேண்டும்‌. 
மேலும்‌ சகலமான பேருக்கும்‌ இந்தப்‌ 
பல்லக்கின்‌ பாரம்‌ மாத்திரமன்று, 
காடு, மலை, வீடு முதலானவற்றைப்‌ 
பற்றிய பாரமும்‌ உண்டாகின்றதெ 
னச்‌ சொல்லவேண்டும்‌, இப்படி. யல்‌ 
லாமல்‌ ஆத்தமாவான அ பிராிரதங்‌ 
களான அ௮வயவங்களைக்‌ காட்டிலும்‌ 
வேறென்பது சித்தமானெறபோது, 
நான்‌ பாரத்தைச்‌ சுமக்கின்றே னென்‌ 
பது ஏது? இந்தச்‌ சிவிகை எந்த 
வஸ்‌ துவினாலானதோ அந்த வஸ்துவினா 
லான அதான இந்த வுடம்பும்‌. இதிலே 
தான்‌ உனக்கும்‌ எனக்கும்‌ மற்றவர்‌ 
களுக்கும்‌ [ மமத்துவம்‌ ] எனது என்‌ 
கற அபிமானம்‌ ஆரோபிக்கப்பட்டு 


ஜடபரதோபாக்மொனம்‌ 
ய 


| 


151 


இருக்கின்றது.” என்று இவ்வளவு 
பேச்சைப்‌ பேசி அந்த யோட௫ியான 
வர்‌ வாய்‌ மூடிக்கொண்டு பல்லக்கைச்‌ 
சுமகதுகொண்டே போனார்‌. இது 
கேட்டவுடனே அவ்வரசன்‌ இடுக்டட்‌ 
டுச்‌ சிவிகையினின்றுர்‌ திடீரென்று 
குதித்து அவர்‌ இருவடிகளைப்‌ பிடித்‌ 
அக்கொண்டு, “ஓ பிராமணோத்தமரே! 
இப்‌ பல்லக்கை விட்டு, அடியேன்‌ 
அறியாமையினாலே செய்த குற்றத்தை 
மறந்து; அடியேனிடத்தில்‌ அனுக்கிர 
கஞ்‌ செய்தருளவேண்டும்‌; தேவரீர்‌ 
ஜடனைப்போலே ரூபந்தரித்துக்கொண் 
டிருக்கின்றீர்‌; தேவரீர்‌ யாரோ? 
தெரியவில்லை, மேலும்‌ என்ன கார 
ணத்தனலே என்ன பயனைக்‌ கருதி 
இங்கே எழுந்தருளியது 2 இவற்றை 
யெல்லாம்‌ அறிய விரும்பி வணக்கி நிற்‌ 
கின்ற அடியேனுக்கு அருளிச்செய்ய 
வேண்டும்‌” என்று பிரார்த்திக்க ஜட 
பரதர்‌ அருளிச்செய்கனைறார்‌. 


“அரசனே ! கேள்‌, நீ ஆர்‌! என்று 
வினாவினையே, அதற்கு கான்‌ இன்னா 
னென்று விடைகொடுக்கக்‌ கூடாத 
தாய்‌ இருக்கின்றது. எப்‌ பயனை 
கோக்கி எதனால்‌ இங்கே வந்தாய்‌ என்‌ 
பதற்கும்‌ விசேஷித்து விடைகொடுக்க 
வேண்டுவதில்லை. எங்கும்‌ வருவதற்‌ 
குப்‌ பயன்‌ அனுபவமே. இந்தச்‌ ௬௧ 
அக்கானுபவங்கள்‌ புண்ணிய பாவங்க 
ளினலே உண்டானவைகளாய்‌, இடத்‌ 
தையுங்‌ காலத்தையும்‌ பற்றி யிருப்பத 
னாலே பிராணிகள்‌ தங்கர்மானுபவத்‌ 
திற்கு உரிய தேசகாலங்களிலே தேகா 
திகளைப்‌ பெற்றுவருகனைறார்கள்‌. ஓ 
அரசனே! இப்படிச்‌ சகல ஐந்துக்‌ 
களுக்கும்‌ சகல இடங்களி ஓம்‌ உட 
லோடு வருதல்‌ கர்மானுபவத்திற்‌ 
கென்று சாதாரணமா யிருக்கறபடியி 
னாலே, என்னை வருதற்குக்‌ காரணம்‌ 


http://acharya.org 


152 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[இரண்டா 


என்னென்று நீ ஏன்‌ வேறு தன 
னாய்‌?” என்றருளிச்‌ செய்தார்‌. ' 
கேட்டரசன்‌ வினாவுகின்றான்‌ :— 


“யோககதிரரே! 
ளுக்கும்‌ தருமாதருமங்கள்‌ காரணம்‌ 
என்பதும்‌, ௬௧ துக்கானுபவத்திற்கா 
கத்‌ தேகம்விட்டுத்‌ தேகம்‌ பிரவேசிப்‌ 
சரிதான்‌. ஆனல்‌ 
நான்‌ இனனானென்அ ஆக்துமாவைக்‌ 
குறித்துச்‌ சொல்லக்‌ கூடாதென்று 
தேவரீர்‌ அருளிச்‌ செய்தீரே. அதை 
அறிய விரும்புகின்றேன்‌. ஓ பிராம 
ணோத்தமரே! ஆத்துமாவானது இல்‌ 
லாத வஸ்துவாகையாலே அப்படி 
சொல்லக்கூடா தென்றால்‌, ஆத்துமா 
இருக்கிற வஸ்தவேயல்லாமல்‌ இல்‌ 
லாததன்றே, இரந்த நான்‌ என்கின்ற 
சொல்‌ ஆத்துமாவின்மேல்‌ பிரயோ 
இப்பது குற்றமன்றே, இப்படியிருக்க 
நான்‌ இன்னானென்று சொல்லக்கூடா 
தென்று யருளிச்செய்‌ தர்‌ 
அதை அடியேனுக்கு விளக்யெருள 
வேண்டும்‌” என, யோட அருளிச்‌ 
செய்கின்றார்‌. 


சகல காரியங்க 


பது என்பதும்‌, 


எப்படி 


“அரசனே! கேள்‌, ஆத்துமாவைக்‌ 
குறித்து கானென்னுஞ்‌ சொல்லைப்‌ 
பிரயோகிப்பது குற்றமன்‌அ, அது 
சரிதான்‌. ஆனால்‌ கான்‌ இன்னானென்‌ 
பதினாலே ஆத்துமாவல்லாத தேகாதி 
களிலே ஆத்அம புத்திபும்‌, இப்படிப்‌ 
பட்ட பிராந்தியைத்‌ தெரிவிக்கும்‌ 
சொல்லாவதும்‌ ஆய குற்றங்கள்‌ 
உண்டாம்‌. அரசனே! நாக்கும்‌ உதடும்‌ 
பல்லும்‌ தாளுக்களும்‌ நரன்‌ என்று 
சொல்லுகின்றன வென்று நினைக்கின்‌ 
றையே, அவைபலவும்‌ கருவிகளேயன்‌ 
றிக்‌ கர்த்தாவான ஆத்துமா வன்று, 
இந்தக்‌ கருவிகளைக்‌ கொண்டு வாக்‌ 
கென்னும்‌ இக்திரியமே நான்‌ என்‌ 
்‌ இன்றதென்பாயோ, அர்தப்பாஷத்இில்‌ 


| 
| 
| 
லு 
| 
| 
| 
| 


நீ பருத்திருக்றொய்‌ என்னெற கேள்வி 
எப்படி சரிப்படும்‌? அன்றியும்‌ என்‌ 
னுடைய வாக்கு என்று வேறாய்ப்‌ 
பேசுவதுங்கூடா த. இவ்வாறே மற்ற 
இந்திரியங்களும்‌ ஆத்துமா என்பது 
கூடாத. தேகமே ஆத்தமாவென்றால்‌ 
அந்தத்‌ தேகம்‌, தலை கால்‌ கை முத 
லான அநேக வஸ்துரூபமாகையாலே, 
எந்த ௮வயவத்திலே அந்தச்‌ சொல்‌ 
லைப்‌ பிரயோடிக்கலாம்‌ ? மேலும்‌ ஜாக்‌ 
கரத்திலே எனது உடம்பு என்று 
வேருகத்‌ தோன்றுவதுமன்றிச்‌ சொப்‌ 
பனத்தில்‌ அதற்கு வேறுவிதமாகத்‌ 
தோன்அவதினாலும்‌, ௬ஷ-ஈத்‌இயில்‌ 
தோன்றாமையாலும்‌ இந்தத்‌ தேகத்‌ 
தைக்‌ காட்டிலும்‌ ஆத்துமா வேறான 

வஸ்து என்றறி, இப்படி.யானாலும்‌ 
கான்‌ இனனானென்று சொல்லக்கூடா 
மை எப்படி என்பையோ? கேள்‌, 
ஞானமே வடிவாகக்கொண்ட நான 
என்னும்‌ ஆத்துமஸ்வரூபத்தைக்‌ காட்‌ 
டி.லும்‌ வேருனவடிவுள்ள ஆத்துமஸ்வ 
ரூபமொண்று இருக்குமாயின்‌ அதைக்‌ 
காட்டிலும்‌ வேறாக என்னை இன்னா 
னென்௮ சொல்லலாம்‌. அப்படி. இல்‌ 
லையே. சகல தேகங்களிலேயும்‌ இருக்‌ 
இன்ற ஆத்துமாக்கள்‌ ஞான ஸ்வரூப 
மாய்‌ சுத்தியாதி விசேஷணங்களைப்‌ 
பொருக்தினவையே யன்றி வேறு 
விதங்களல்ல. ஆனபடியினாலே தேக 
தர்மங்களான ஜாதியா இகளை விட்டுப்‌ 
பேதப்படுத்திச்‌ சொல்லக்‌ கூடாம 
லிருக்க நீ யார்‌ 2 என்றெ கேள்வியும்‌, 
கான்‌ இன்னானென்கின்ற உத்தரமும்‌ 
பொருந்தாதவைகளாம்‌. ஆத்துமா நித்‌ 
தியப்பொருள்‌. உடம்பு முதலானவை 
ஆன தினாலே 
்‌ இச்சிவிகை 
சுமக்கின்ற நாங்களும்‌ உன்‌ சேவக 
ரும்‌ எல்லாம்‌ [சத்‌] இருக்கின்ற பொரு 
என்னு. எப்படி யென்றால்‌, முன்பு 


அரித்தியப்‌ பொருள்‌. 
ராஜாவென்னெற நீயும்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] 


ஜட்பரதோபாக்கியானம்‌ 


153 


மரமாயிருந்தது வெட்டப்பட்டுக்‌ கட்‌ 
டையாயிற்று. பின்பு நீ எறியிருக்‌ 
இன்ற பல்லக்காயிற்று. இந்த ஸ்திதி 
யிலே அதற்கு விருக்ஷ மென்கின்ற 
பெயரும்‌ கட்டையென்கன்ற பெய 
ரும்‌ எங்கே இருக்கின்றது? மகாராஜா 
விருக்ஷத்தின்மேல்‌ ஏறி யிருக்கன்றார்‌ 
என்று இந்த உன்‌ மனிதர்கள்‌ சொல்‌ 
வார்களா 3? கட்டையின்மே லிருக்‌ 
இன்றாரென்றாகிலும்‌ சொல்வார்களா 2 
திவிகையின்மே லிருக்கின்றார்‌ என்‌ 
றல்லவோ சொல்வார்கள்‌, ஆராய்ந்து 
பார்த்தால்‌ இந்தச்‌ சிவிகை என்பது 
ஒருவகைச்‌ சோடிப்பைப்‌ பெற்றிருக்‌ 
இன்ற கட்டைகளின்‌ கூட்டமேயல்‌ 
ல.து வேறன்று. இந்தச்‌ சேர்டிப்பைப்‌ 
பிரித்துவிட்டுப்‌ பல்லக்கு எங்கேயிருக்‌ 
கின்றது தேடிப்பார்‌, இப்படியே 
சலாகை முதலானவைகளைப்‌ பிரித்து 
விட்டுக்‌ குடை எங்கே யென்று பார்‌. 
இரந்த நியாயத்தையே உன்னிடத்தி 
௮ம்‌ என்னிடத்திலும்‌ வைத்துப்‌ பார்த்‌ 
தால்‌, நீ இன்னான்‌, நான்‌ இன்னான்‌ 
என்பது தெரியும்‌. லோக விவகாரம்‌ 
எப்படி. யிருக்கன்றதென்ரால்‌: கர்மவ 
சத்தினை லுண்டாயிருக்கின்ற தேகங்‌ 
களிலே புருஷனென்றும்‌; ஸ்திரீயென்‌ 
அம்‌, 
குதிரையென மும்‌, 
பகஷியென்றும்‌, மரம்‌ என்றும்‌ பெயர்‌ 


மாடென்றும்‌, ஆடென்றும்‌, 
யானையென்றும்‌, 


கள்‌ வழங்கப்படுகின்றன. நீ சான்‌ 
என்கின்ற சொற்களின்‌ முக்கியப்‌ 
பொருளான ஆத்தும சொரூபமானது 


ஆணு மன்று, பெண்ணு மன்ற, தே 
வனு மன்று, மனிதனு மன்று, மிருகமு 
மன்று, மரமு மன்று, இத்தேவத்‌ 
அவாதி தருமங்களெல்லாம்‌ கருமத்த 
னால்‌ வந்த சரீரத்தின்‌ ரூபபேதங்களே 
யாம்‌. இப்படியே உலகத்தில்‌ அரசன்‌ 
என்கின்ற வஸ்துவும்‌, ராஜபடர்‌ முத 
லானவைகளாகிய பொருள்களும்‌, 
உழ்பத்தியா லாகின்றதுபற்றி உள 
பொருள்‌ என்று சொல்லப்படாவாம்‌, 
எது எந்தக்காலத்திலும்‌ திரிபு முதலா 
னவைகளால்‌ உண்டாகின்ற வேறு 
பெயர்களை ௮டையமாட்டாதோ அது 
தான்‌ வஸ்து, அரசனே அத எது 
யோசித்தப்பார்‌. இதோ பார்‌ நீ உல 
கத்தாருக்கு அரசன்‌, தகப்பனுக்கு 

மகன்‌, சத்துருவுக்குச்‌ சத்துரு, மனை 
யாளுக்குப்‌ புருஷன்‌, மகனுக்குப்பிதா. 
இப்படியிருக்க உன்னை யாரென்று 
சொல்வேன்‌ 2 மேலும்‌ நீ என்ன 
சிரசா3 கழுத்தா? வயிரு அல்லது 
கால்‌ முதலியவற்றுள்‌ எதுவானாலுமா? 
சொல்‌, இவ்வுடம்புக்கு நீ யார்‌? 
உனக்கு இவ்வுடம்பு என்ன? ஓ ராஜா 
வே! இவ்விதமாய்ச்‌ சகல அவயவங்‌ 
களுக்கும்‌ வேறாய்‌ நிற்கின்ற நீ நன்றாய்‌ 
அலோசித்து நான்‌ யார்‌ 2” என்று 
சிக்தித்தக்கொள்‌. உண்மை இப்படி 
யிருக்க என்னை நான்‌ இன்னான்‌ என்று 
வேறுபடுத்திச்‌ 
கூடும்‌ 2” என்று, ஜடபரதர்‌ அருளிச்‌ 


சொல்வது எப்படி 


செய்தார்‌. 


பதின்ழன்றமத்தியாயம்‌ முற்றிற்று. 


டது 


20 


http://acharya.org 


பதினான்காம்‌ அத்தியாயம்‌ 
பரமார்த்தநிஷ்கா ஷம்‌ 


ணட உண்ன 


இப்படிக்குப்‌ 
கூடின பரத யோரந்திரருடைய | 
சொற்களைக்கேட்டு அந்த ரஹுூகண | 
மகாராஜன்‌ மிகவணக்கத்தோடு வினவு | 
இன்றான்‌. “ சுவாமி! சகல ஜந்துக்களி | 
லேயும்‌ பிரதிருதியினும்‌ வேறாய்‌ ஞான | 
ஸ்வரூபமாய்‌, மகத்தாய்‌, ஒரேவித 
மான ஆத்தும ஸ்வரூபமுண்டென்‌ 
அம்‌, இவிகையை நான்‌ சுமக்கின்றே 
னில்லை, என்னிட.த்தில்சிவிகையுமில்லை, 
இச்சரீரஞ்‌ சுமக்கின்றத, அது நம்மி 
னும்‌ வேறானது, திரிகுணங்களின்‌ | 
ஏவுதலினாலே பஞ்சபூதங்கள்‌ அசை 
இன்றன, ௮க்குணப்பிரவிர்த்தியும்‌ ௧௬ 
மத்தினால்‌ ஏவப்பட்டது, ஆதலால்‌ 
அவைகளினால்‌ எனக்கென்ன வென்‌ 
௮ம்‌, தேவரீர்‌ இப்படிப்பட்ட பரமார்‌ 
த்தங்களை திருவாய்‌ மலர்ந்தருளினீர்‌, 
என்‌ செவியிற்‌ பட்டவுடனே என 
இருதயம்‌ பரமார்த்தத்தை நன்றாய்‌ | 
அறிய ஆவலுடையதாய்‌ தழதழத்து | 
நிற்கின்றது. ஓ மகானுபாவரே | முன்‌ . 
னமே நான்‌ இந்தச்‌ சம்சாரத்திலே 
எது சிரேயசு என்று கேட்டறியும்‌ | 
பொருட்டு ஸ்ரீ கபிலமகாமுனிவரிடம்‌ 
போகப்‌ புறப்பட்டேன்‌. இதனிடை | 
யில்‌ அந்தப்‌ பரமார்த்த விஷயமாய்த்‌ | 
தேவரீர்‌ அருளிச்செய்த வாரத்தை | 
யைக்‌ கேட்டு மனம்‌ தேவரீரிடத்தி 
லேயே ஓடுகின்றது. அந்தக்‌ கபிலமக 
ரிஷியானவர்‌ உலகத்தினுடைய அஞ்‌ 
ஞானத்தைப்‌ போக்கும்‌ பொருட்டுப்‌ 
பூமியில்‌ இறங்கின ஸ்ரீமகாவிஷ்ணுவி 
னுடைய அம்சமன்றோ? அந்த ஸ்ரீகபில 
பகவானே அடியேனுக்கு இதம்‌ போ | 


க — 


திக்கவேண்டு மென்கின்ற பரம ஒரு | 
பையினாலே வழியில்‌ பிரத்தியக்ஷமாய்‌ | 


பரமார்த்தத்தோடு | எழுந்தருளின ரென்று நினைக்கின்‌ 


றேன. இல்லாவிட்டால்‌ அடியே 
னுக்கு இப்படி இதம்‌ உபதேசிப்பார்‌ 
யார்‌? ஆதலால்‌ இதங்கேட்க அவா 
வோடு வணகங்கிநின்ற அடியேனுக்கு 
எது சிரேயசோ அதைக்‌ கிருபை 
கூர்ந்து நன்றாய்த்தெரிவிக்கவேண்டும்‌, 
தேவரீர்‌ சகலவித ஞானங்களாகிய 
அலைகள்‌ வீசிக்கொண்‌ டிருக்கின்ற 


| கடலா யிருக்கின்றீர்‌” என்று பிரார்த்‌ 


தித்த ராஜாவை நோக்கி, அந்த மகா 
யோக 
கினார்‌. 


யருளிச்செய்யத்‌ தொடங்‌ 


“ஓ ராஜாவே! நீ இப்போது என்‌ 
னேச்‌ சிரேயசை வினாவுகன்றையா ? 
பரமார்த்தத்தை வினாவுகன்றையா 3 
சிரேயசு என்பதும்‌ பரமார்த்தம்‌ என்‌ 
பதும்‌ஒன்றன்று, சிரேயசுகளெல்லாம்‌ 
பரமார்த்தங்கள்‌ அல்ல. எந்த மனி 
தன்‌ இஷ்டதேவதைகளை யாரா இத்துப்‌ 


பணம்‌ முதலான சம்பத்துக்களை 


' யிச்சிக்கன்றானோ அவனுக்கு அந்தச்‌ 


செல்வப்பேறே சிரேயசு எனப்படும்‌. 


| அப்படியே சந்தானத்தை இச்சிக்கின்‌ 


றவனுக்கு அதைப்‌ பெறுதல்‌ சிரேயசு. 


| இராச்சியம்‌ இச்பெபவனுக்கு அதை 


யக்கியா தி 


கர்மங்களைச்செய்து சுவரக்கா திகளைப்‌ 


யடைதல்‌ சிரேயசாம்‌. 


பெற நினைப்பவனுக்கு அந்தச்‌ சுவர்க்‌ 
காதிகளே சிரேயசாகும்‌. யாதொரு 
பலனையுங்‌ கருதாமல்‌ யாகாதி ௧௬ 
மஞ்‌ செய்பவனுக்கு அக்கருமமே 
சிரேயசாகும்‌. யோக நிஷ்டையிலிரு 
ந்து ஆத்துமத்தியானஞ்‌ செய்வோர்‌ 
க்கு ௮துவே சிரேயசாம்‌, அவ்வாத்து 
மாவுக்குப்‌ பரமாத்துமாவோடு ஒன்றா 


http://acharya.org 


பர்மார்த்த நிஷ்கர்ஷம்‌ 


155 


oc 


கக்‌ கூடுதல்‌ மேலான சிரேயசாகும்‌. 
இப்படி ஒன்றுக்கொன்று மேலான 
ஏழு சிரேயசுகள்‌ பிரதானங்களாம்‌. 
இவற்றின்‌ உட்பிரிவான ிரேயசு 
களும்‌ அரேகமுண்டு. இவையெல்லாம்‌ 
பரமார்த்தங்களல்ல, எப்படியெனில்‌ 
பணமே பரமார்த்தமானால்‌ அதைத்‌ 
தருமத்திற்காகவும்‌ காமத்திற்காகவும்‌ 
செலவு செய்வார்களல்லவா? அப்‌ 
படிச்‌ செலவு செய்வதினாலே இது பர 
மார்த்த மாகமாட்டாது. இதனாலே 
சாதிக்கப்படுகன்ற தர்மகாமங்களும்‌ 
அழியுமவை 


மென்று சொல்லப்படாவாம்‌. 


யாதலால்‌ பரமார்த்த 
புத்தி 
ரன்‌ பரமார்த்தமென்றால்‌ ௮வன்‌ தன்‌ 
பிதாவுக்கும்‌ அவனும்‌ அவன்‌ பிதாவுக்‌ 
கும்‌ பரமார்த்தம்‌ என்றாகின்றதனாலே 
உலகத்திற்குப்‌ பரமார்த்தம்‌ எப்படி 
யாவான்‌ ? காரியங்களெல்லாம்‌ கார 
ணங்களுக்குப்‌ பரமார்த்தமே யல்லா 
மல்‌ யாவற்கு மாகமாட்டா. இராச்‌ 
சிய முதலானவை பரமார்த்தமென்ருல்‌ 
அவை ஸ்திரமாகாமையாலே பரமார்த்‌ 
தமாகா. இருக்கு, யசுர்‌, சாமம்‌ என்‌ 
கிற வேதங்களின்‌ விதிப்படி செய்‌ 
கின்ற யாககருமம்‌ பரமார்த்தமென்று 
நீ நினைத்திருப்பையா ல்‌ ௮ அவுமன்று, 
மண்ணென்கிற காரணப்‌ பொருளி 
னாலே உண்டாக்கப்படுகன்ற குடம்‌ 
முதலான காரியங்களெல்லாம்‌ காரண 
மான மண்ணின்‌ றன்மையையே 
அடைந்திருப்பதைப்‌ போலே, நாசப்‌ 
படத்தக்க சமித்து கெய்‌ தருப்பை 
முதலானவைகளினாலே செய்யப்படும்‌ 
யாகாதி 
தாதலால்‌ பரமார்த்தமென்று சொல்‌ 
லப்படாது. 


கருமமும்‌ நாசப்படத்தக்க 


பரமார்த்தம்‌ என்பது 


சாசப்படாதசாசலாளிகாே அக்க | 


கரிக்கப்பட்‌ டிருக்கன்றது. யாதொரு 
பலனையும்‌ விரும்பாமற்‌ செய்த யாகா 
திகளோ வென்றால்‌ அவை மோக்ஷத்‌ 
திற்குச்‌ சாதனமாகையாலே பலனைக்‌ 
கொடுத்தவுடனே நசிப்பதனால்‌ பர 
மார்த்தமல்ல, ஆத்துமத்‌ தியானமும்‌ 
[விசதம்‌, விசததரம்‌] பிறவற்றினின்‌ 
அந்‌ தெளிவு ஈற்றெளிவு என்றிப்படிப்‌ 
பட்ட அவஸ்தா பேதங்களை யடைத 
லாலேயும்‌, போனதை நினைத்தல்‌, 
பிரத்தியகஷத்‌ தோற்றம்‌ முதலாக 
கணந்தோறும்‌ மாுதலினாலேயும்‌ 
பரமார்த்தமன்று. பரமாத்துமாவோடு 
ஆத்தமாவுக்கு ஐக்கியமாகின்ற யோ 
கமே பரமார்த்தம்‌ என்று சிலர்‌ நினைக்‌ 
கன்றார்களன்றோ ? அப்படிப்பட்ட 
யோகம்‌ பொய்யாகையினாலே 
மார்த்தமன்று. 


பர 
ஏன்‌ பொய்யெனில்‌ 
ஒரு பொருள்‌ மற்றொரு பொருளாய்‌ 
ஆகமாட்டாதாகையால்‌ ஜீவாத்துமா 
வானது பரமாத்துமாவாக மாறமாட்‌ 
டாது * ஆதலால்‌ ஓ ராஜாவே! நான்‌ 
முன்‌ சொன்னவைகளெல்லாம்‌ ரே 
யசுகள்‌ என்பதற்குச்‌ சந்தேகமில்லை, 
பரமார்த்தம்‌ எதுவென சுருக்கமாகச்‌ 
சொல்லுகின்றேன்‌ கேள்‌. தேகத்‌ 
தைப்போல்‌ பல பொருளாயிராமல்‌, 
ஒரு பொருளாயும்‌, ஞானத்தனலே 
எங்கும்‌ வியாபிக்கவல்லதாயும்‌, தேகத்‌ 
தைப்பற்றிய வைஷ்மியம்‌ .இல்லாதே 
சமமாயும்‌, நிர்மலமாயும்‌, சத்துவாதி 
கூண சம்பந்தம்‌ இல்லாததாயும்‌, பிர 
இருதிக்கு வேறுபட்டதாயும்‌, உற்பத்தி 
விஈாசவிருத்திக்ஷயா திகள்‌ இல்லாததா 
யும்‌, நுண்மையினாலே அக்கினி வாயு 
ஜலாதிகளான அழிக்கும்‌ பொருள்‌ 
களுக்கு உட்படாததாயும்‌, பற்றிக்‌ 
கொள்ளுதன்‌ முதலான தோஷங்கள்‌ 


* அப்படி சொல்வதற்குக்‌ காரணம்‌ என்னவென்றால்‌ யோகபலத்தினாலே பர்‌ 


மாத்‌ துமாவைப்‌ பிரத்தியகஷமாய்‌ அனுபவிக்கும்போது வேறொன்றுர்‌ தோன்றாமல்‌ 
ஆனர்தமயமான பிரமஸ்வரூபமே தோன்‌ றுவதாம்‌, 


http://acharya.org 


156 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[ரெண்டா 


இல்லாததாய்த்‌ தேகாதிகளுக்கு அதி | 


கள்‌ யதார்த்தத்தை யறியாதவாகள்‌, 


பதியாயும்‌ இருக்கின்ற ஆத்துமஸ்வ | வேய்ங்குழலில்‌ பிரவேசித்த காற்று 
ரூபம்‌ யாதுண்டோ அது மேலான | ஒன்றாயிருந்தும்‌ அதின்‌ அவாரபேதங்‌ 


ஞானவடிவாய்‌, அவித்தியா ர்க, 


ளான ஜாதி நாமாதிகளோடு பூதம்‌ 


களினாலே அக்‌ காற்றுக்கு ஷட்ஜாஇ 


ஸ்வரபேத நாமதேய முண்டானது 


வர்த்தமானம்‌ பவிஷியத்‌ என்கின்ற | போலே, அவ்வா த்தும ஸ்வரூபம்‌ பேத 


மூன்று காலங்களிலேயும்‌ கூடாதது. 
தன்னுடையதும்‌ பிறருடைய தமான 
தேகங்களிலே இருக்கின்ற அந்த ஆத்‌ | 
அமஸ்வளுபத்தைப்பற்றி எல்லாம்‌ ஒரே 
விதம்‌ என்கின்ற ஞானம்‌ எ.துவுண்‌ 

டோ அந்த ஞானஸ்வுபந்தான்‌ பர 

ஆதலால்‌ தேகபேதத்‌ | 
தினலே பேதமாக நினைக்கின்றவர்‌ | 


மார்த்தமாம்‌. 


மில்லாததா யிருக்தும்‌ அதற்குப்‌ புறம்‌ 
பான கர்மபேதத்தனாலே வந்த சரீர 
பேதத்தைப்பற்றி தேவன்‌ மனிதன்‌ 
என்கின்‌. உ விவகாரம்‌ உண்டானெ 
றது. அந்தக்‌ கர்மமாகிய மறைவு 
அழிந்தால்‌ அந்தத்‌ தேவாதி பேதம்‌ 
இல்லவேயில்லை என்றறியக்‌ கடவாய்‌ * 


பதினன்காமத்தியாயம்‌ மற்றிற்று. 
அனு 


பதினைந்தாம்‌ அத்தியாயம்‌ 


ருபு திதாகோபாக்கியானம்‌ 


ப ஒத்அவ்ட ம்‌ 


ஓ மயித்திரேயரே! இப்படியாக | 
அந்தப்‌ பிராமணோத்தமர்‌ அருளிச்‌ | 
செய்யக்‌ கேட்டும்‌ ரஹுகண மகா 
ராஜனுக்கு அவ்விஷயம்‌ மன தில்‌ இடப்‌ | 
படாமையினாலே ஒன்றும்‌ பேசாமல்‌ 
சிந்தித்துக்‌ கொண்டிருக்க, 
பரதர்‌ ஞானபேத மில்லாமையைப்‌ | 
பற்றிய கதையொன்று சொல்லத்‌ | 
தொடங்கினார்‌ :— 

| 
| 


அச்சட 


ஓ ராஜேர்தரனே! நிதாகருக்கு 
ஞானத்தை யுண்டாக்கும்‌ பொருட்டு | 
ருபுவென்பவர்‌ அருளிச்‌ செய்ததைச்‌ | 
சொல்லுகின்றேன்‌ கேள்‌. பூர்வத்தில்‌ 
'பரமேஷ்டிக்கு ருபு என்கின்ற குமா 
ரர்‌ ஒருவர்‌ ச௬பாவத்திலே தத்துவ 
ஞானமடைந்தவரா யிருந்தார்‌, அவ 
ருக்குப்‌ புலஸ்திய குமாரரான நிதாகர்‌ 
என்கின்ற சிஷ்ய ரொருவரிருந்தார்‌, 


 ஓதுவித்தார்‌. 


அவருக்கு அந்த ருபு அதிக சந்தோ 
ஜத்தினால்‌ சகலகலா ஞானங்களையும்‌ 
சகல ஞான சாஸ்திரங்‌ 
களை ஓதியும்‌ அவருக்கு ஆத்தும ஸ்வ 


' ரூபத்தில்‌ பேத மில்லாமையைப்‌ பற்‌ 
றிய வாசனை இல்லையென்பதை அந்த 


ருபு அறிந்திருந்தார்‌. ஆயிரம்‌ வருஷ 
காலஞ்‌ சென்றபின்பு அர்த ருபு மகா 
முனி தேவிகா நதியின்‌ கரையிலே 
புலஸ்தியராலே ஏற்படுத்தப்பட்டு மிக 
வும்‌ ரமியமாயும்‌ வளப்பமுள்ளதாயு 
மிருந்த ஈகரம்‌ என்னும்‌ பட்டணத்‌ 
தன பக்கத்தில்‌ ஒரு உத்தியானத்திலே 
வாசஞ்செய்து கொண்டிருந்த தன்‌ 
சிஷ்யராகிய நிதாகரைப்‌ பார்க்கும்‌ 
பொருட்டு. ௮வ்விடத்திற்குப்‌ போ 
னார்‌. அந்த நிதாகர்‌ வைசவதே 
வத்தை முடித்து வாசலில்‌ வந்து அதிதி 
களைப்‌ பார்க்கும்‌ தருணத்தில்‌ ௬பு சே 


http://acharya.org 


மம்சம்‌] 


ருபுகிசாகோபாக்யொனம்‌ 


787 


ரிட்டபடியால்‌, அவரை அர்க்யாதி 
உபசாரத்தடனே உள்ளே இட்டுக்‌ 
கொண்டுபோய்‌ ஆசனத்தில்‌ உட்கார 
வைத்த, “சுவாமி! அமுஅசெய்தரு 
ள்க”' என்று பிரார்த்திக்க, அந்த முனி 
வர்‌ நிதாகரைப்‌ பார்த்து, “(ஓ பிராம 
ணோத்தமசே | உம்முடைய இருகத்தில்‌ 
நான்‌ புசிக்கத்தக்க வஸ்து என்ன 
இருக்கின்றது? ஈனமான போசனத்‌ 
தில்‌ எனக்குப்‌ பிரியமில்லை'' என, நிதா 
கர்‌ “சுவாமி! என்‌ மாளிகையில்‌ அரிசி 
மாவினுலும்‌ யவதானியங்களினாலும்‌ 
செய்யப்பட்டிருக்கன்ற அன்னங்களி 
அம்‌ காய்‌ கழங்கு கனிகளிலும்‌ அப்‌ 
பங்களிலும்‌ எதெது தேவரீருக்குத்‌ 
திருவுள்ளமா யிருக்கன்றதோ அவற்‌ 
ஹையெல்லாம்‌ யதேச்சையாய்‌ அமுத 
செய்தருளலாம்‌”' என, அந்தக்குரு 
ஓ பிராமண! இவையெல்லாம்‌ அற்ப 
போசனங்கள்‌. இவற்றுள்‌ எனக்குப்‌ 
பிரியமில்லை, மோர்க்குழம்பு பாயசம்‌ 
தேன்குழல்‌ முதலான மதுர அன்‌ 
னங்களை யெனக்குக்‌ கொடும்‌'' என 
அந்நிதாகர்‌, “அப்படியே யாகட்டும்‌'' 
என்ற சொல்லித்‌ தன்‌ பாரியையைப்‌ 
பார்த்து, “(அடி விளக்கமுள்ள பெண்‌ 
ணே! கம்முடைய இருகத்தில்‌ மிகவும்‌ 
சிரேஷ்டமாகிய எந்த வஸ்து இருக்‌ 
இன்றதோ அதைக்‌ கொண்டு இவ 
ருக்கு விசேஷ மதுரமான ௮ன்னஞ்‌ 
செய்து பரிமாறு'' என்று நியமித்‌ 
தார்‌, அவளும்‌ தன்‌ பர்த்தாவின்‌ நிய 
மனப்படி. அக்காரவடிசில்‌ முதலான 
வைகளைச்‌ செய்து பறிமாறினாள்‌. இவ்‌ 
விதமாகப்‌ பிரசா தித்த அடி.சிலை யமுது 
செய்திருக்கன்ற அர்த அதிதியை 
நோக்கி நிதாகர்‌ மிகுந்த வணக்கத்‌ 
துடனே “சுவாமி! தேவரிருக்கு 
மிகுந்த திர்ப்தியும்‌ சர்துஷ்டியும்‌ உண்‌ 
டாயினவா ? தேவரீர்‌ திருவுள்ளம்‌ 
சொஸ்தமா யிருக்கின்றதா ? தேவரீர்‌ 


_ வனப்‌) 


எழுந்தருளி யிருக்குமிடம்‌ எது ? எங்‌ 
இருக்தெழுந்தருளுகின்றது ? எங்கே 
எழுந்தருள உத்தேசித்து இங்கெழுந்‌ 
தருளிய த 2 இவற்றையெல்லாம்‌ ௮௬ 
ளிச்செய்யவேண்டும்‌”” என்று பிரார்த்‌ 
திக்க, ருபு சொல்லத்தொடங்கினா:-- 


ஓ பிராமணோத்தமரே ! எவனுக்குப்‌ 
பசியோ அவனுக்கு அன்னத்தைப்‌ 
புசிப்பதனால்‌ இர்ப்தியுண்டா கின்‌ ற.து. 
எனக்குப்‌ பசியில்லை, அப்படியிருக்க, 
எனக்குத்‌ தர்ப்தியுண்டா வென்று 
ஏன்‌ கேட்டின்தீர்‌ 2 பிருதிவி சம்பந்த 
மான தாதுவானது கர்ப்பத்தி லிருக்‌ 
கும்‌ அக்கினியிாலே அழிக்கப்படு 
மளவில்‌ பசியும்‌ அந்த அக்கினி வேகத்‌ 
தினால்‌ நீர்வற்றிப்‌ 
போவதனாலே தாகமு முண்டாகின்‌ 
றன. இந்தப்‌ பி தாகங்கள்‌ (இச்சா 
ரூபங்கள்‌ ஆகையாலே மனோதர்மங்க 
ளானாலும்‌) தாது க்ஷயத்தனால்‌ உண்‌ 
டாகின்றன வாதலால்‌, தேக தருமங்‌ 


உள்ளிருக்கும்‌ 


களே யாகின்றன. எனக்கு இவை 
யில்லையே ? ஆதலால்‌ பசியின அண்‌ 
டாகும்‌ திர்ப்தி இப்போது மாத்திர 
மன்று எப்போதும்‌ எனக்கு இல்லை, 
மனசு சொஸ்தமாயிருப்பதும்‌ சந்‌ 
அஷ்டியும்‌ சித்தத்தின்‌ தன்மைகளாத 
லால்‌ இவ்விரண்டையும்‌ பற்றிச்‌ சித்‌ 
தத்தை யன்றோ கேட்கவேண்டும்‌ 3 
என்னை யேன்‌ கேட்னெறீர்‌? நான்‌ 
மாத்திரமன்று என்னைப்போலுள்ள 
ஆத்துமாக்களுக்கெல்லாம்‌ இந்த பசி 
முதலானவை இல்லையென்தறியும்‌, 
வாசஸ்தானம்‌ எ.து? எங்கிருந்து வரு 
இன்றாய்‌ ? எங்கே போகின்றாய்‌ ? என 
இம்மூன்றையும்பற்றி நீர்‌ கேட்டவை 
களுக்கு உத்தரஞ்‌ சொல்லுகின்றேன்‌ 
கேளும்‌. புருஷன்‌ தேவமனுஷ்யா இ 
சகல சரீரங்களிலேயும்‌ இருக்கத்தக்க 
சகல அசேதனங்களிலேயும்‌ 


http://acharya.org 


159 


ஸ்ரீவிஷ்ணுபுரர்ணம்‌ 


இரண்டர்‌ 


வியாபிக்கத்தக்கவனாய்‌, ஆகாசத்தைப்‌ 
போலே ஒன்றோடும்‌ ஒட்டாதவனாய்‌ 
இருக்கின்றான்‌. இப்படிப்பட்ட ஆத்து 
மாவைப்பார்த்து எங்கிருக்கின்றுய்‌ 2 
எங்கிருந்து வருகன்றாய்‌ ? எங்கே 
போகின்றாய்‌? என்னுங்‌ கேள்விகளுக் 
குப்‌ பொருளில்லை ஆனதுபற்றி அப்‌ 
படி.ப்பட்ட கான்‌ போகிறவனுமல்‌ 
லேன்‌, வருகிறவனுமல்லேன, ஓரிட 
தீதி லிருப்பவனுமல்லேன்‌. நீயும்‌ மற்ற 
வர்களும்‌ அப்படியே. ஆனால்‌ வருவ 
தும்‌ போவதுமாகத்‌ தோன்றுவது 
ஆசிரயமான தேகவசத்தனா லென்‌ 
றறிக. ஆதலால்‌ போக்குவரவுகளுச்‌ 
குக்‌ கர்த்தாவாகத்‌ தோன்றுகின்ற 
இர்தத்தேகம்‌ நா னன்று, அப்படிப்‌ 
பட்ட நீரும்‌ நீரன்று, மற்றவர்களும்‌ 
மற்றவர்க என்று, ஆனால்‌ நல்ல அன்‌ 
னங்கொடும்‌ அற்ப அன்னம்‌ வேண்‌ 
டாமென்று நான்‌ சொன்னது சுபாவ 
சித்தமோ உபரதியைப்‌ பற்றியதோ 
என்று உமது கருத்தை யறியும்படி 
பரீிகைஷை செய்ததேயல்லது நான்‌ 
மெய்யாய்க்‌ கேட்டேனில்லை. அவ்‌ 
விஷயத்தைப்பற்றியுஞ்‌ சொல்லுகின்‌ 
றேன்‌ கேளும்‌. உண்கின்றவனுக்கு 
இது ருசியுள்ளதஅ, இது ருசியில்லது 
என்று சொல்லும்படி. ஒரு பொருளும்‌ 
நியதிப்பட்‌ டி.ருக்கவில்லை. யாதொரு 
வியா தியுமில்லாமல்‌ நல்ல பசியுள்ளவ 
னுக்குப்‌ புழுத்தவுளுந்து முதலானவை 
களாற்‌ செய்த தாழ்வான வுணவுக 
ளும்‌, ருசிகரமாகவேயாகினறன. அப்‌ 
படி. யல்லாதவனுக்கு தேன்குழல்‌ அக்‌ 
காரவடி.சில்‌ முதலானவைகளும்‌ ருசி 
கரம்‌ ஆகாமற்‌ போகின்றன. ஆதலால்‌ 
உண்பவனுடைய உடம்பின்‌ றன்மை 
யின்படி உணவுகளிலும்‌ ருசியும்‌ அருசி 
மதுர 
மென்பதும்‌ ௮மதுரமென்பதும்‌, ஒள 
பாதிகமேயல்லது சுவாபாவிக மன்று, 


யும்‌ உண்டாயிருப்பதனாலே, 


மண்ணாற்‌ செய்தவிடு மண்ணினாலே 
யே பூசப்பட்டு உறுதியாவதுபோலே 
பிருதிவி மயமான இந்தத்‌ தேகமும்‌ 
பிருதிவி சம்பந்தமான பொருள்களி 
னாலே உறுதியாகவேண்டி. யிருப்பத 
னால்‌ யாவரும்‌ உணவைக்‌ கொள்ள 
வேண்டி. யிருக்கின்றது. யவம் கோது 
மை பயறு முதலான தானியங்களும்‌, 
கெய்‌ எண்ணெய்‌ பால்‌ தயிர்‌ முத 
லான ரசவஸ்துக்களும்‌, வெல்லம்‌ கனி 
கள்‌ முதலான பொருள்களும்‌, பிரு 
திவி சம்பந்தமான அணுக்களேயாம்‌, 
ஆகையால்‌ நாம்‌ முன்‌ சொல்லிவந்த 
விஷயங்களையெல்லாம்‌ நன்றா யறிந்து 
இத இனிப்பு, இத இனிப்பன்று என்‌ 
அம்‌, இவன்‌ தேவன்‌ இவன்‌ மனுஷ்‌ 
யன்‌ என்றும்‌, பேதவிசாரணையுள்ள 
மனதை, இப்படிப்பட்ட பேதங்க 
ளெல்லாம்‌ கர்மத்தினால்‌ வந்த விகார 
ங்களென்றும்‌, ஆத்தும சொரூபத்தில்‌ 
வைஷமியம்‌ யாதுமில்லை வென்றும்‌, 
சமத்துவஞானம்‌ உள்ளதாகச்‌ செய்ய 
வேண்டும்‌. இப்படிப்பட்ட சமத்துவ 
புத்திதான்‌ மோக்ஷகாரண மாகும்‌” 
என, அந்த நிதாகர்‌ குருவைத்‌ தண்‌ 
டம்‌ சமர்ப்பித்து, “ஓ பிராமணோத்‌ 
தமரே | பரமார்த்தத்தைப்‌ பற்றின 
தேவரீர்‌ வசனங்களைக்‌ கேட்டு என 
க்கு அஞ்ஞானம்‌ நீங்கிற்று, அடி 
யேனுக்கு இதம்‌ போதிப்பதற்காக 
இங்கெழுந்தருளின தேவரீர்‌ யாரோ 
தெரியவில்லை, சா.தித்தருள வேண்டும்‌'' 
என்று விண்ணப்பஞ்செய்ய, அர்த 
ருபு சஷனை நோக்கி 6 உமக்கு ஆசாரி 
யனான ருபு என்பவன்‌ நான்‌. உமக்கு 
ஞானங்கற்பிக்கும்‌ பொருட்டு இங்கே 
வந்தேன்‌. நினைத்தபடி. உமக்குப்‌ பர 
மார்த்தத்தைத்‌ தெரியப்படுத்தினேன்‌. 
இனி கான்‌ என்னிடம்‌ போன்‌ 
றேன்‌, உமக்குச்‌ சுருக்கம்‌ ஒன்று 
சொல்லுகின்றேன்‌ கேளும்‌, தேவ 


http://acharya.org 


ம்ம்சம்‌] மிதாகபரதர்கள்‌ முதீதியடைந்தது 159 
த 
மனுஷ்யாதி பேதமாய்க்‌ காணப்படு வாறு ஆசாரியர்‌ போ தித்ததைக்‌ கேட்‌ 
கின்ற 'சேதன ஸ்வரூபமெல்லாம்‌ ஒன்‌ டுச்‌ ஷேரான நிதாகர்‌, “இனி அடி. 


ஹேயல்லாமல்‌ பேதப்பட்டதன்று. ரர ப்பட்ட 
க 
தேவாதி பேதங்களோ கர்ம வசத்தி யன அப்படியே நினைத்திருக்‌ 


னால்‌ வந்த பூதவிகாரங்கள்‌, இப்படி. றேன்‌” என்று தண்டம்‌ சமர்ப்பித்து 
சேதனாசேதனாத்துமகமான சகல பிர மகாபக்தியோடு உபசாரஞ்‌ செய்யப்‌ 
பஞ்சமும்‌ ஸ்ரீ வாசுதேவன்‌ என்னும்‌ | பெற்று அந்த ருபுவானவர்‌ தம்மிஷ்‌ 
திருகாமமுடைய பரமாத்துமாவுக்குத்‌ | டப்படி. போகவேண்டு மிடத்திற்‌ 
திருமேனியாய்‌ இருக்கின்றன." இவ்‌ | குப்‌ போனார்‌. 


பதினைந்தாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
இட 


பதினாறாம்‌ அத்தியாயம்‌ 
திதாகபரதர்கள்‌ முத்தியடைந்தது 


ட ரப்‌ இய ஆப்‌ பம்‌. 


ஜடபரதர்‌ சவ்வீர ராஜனை நோக்‌ 
இப்‌ பின்னையு மருளிச்‌ செய்கின்றார்‌. 
அரசனே | கேள்‌: மறுபடியும்‌ ஆயிரம்‌ 
வருஷகாலஞ்‌ சென்றபின்பு அந்த ௬ுபு 
வானவர்‌ நிதாகருக்கு ஞானேபைதே 
௪ஞ்‌ செய்ய நினைத்து அந்ககரத்திற்கே 
போனார்‌. அப்போது ௮0கேக பரிவா 
ரங்களோடு அரசன்‌ பட்டணத்திற்‌ 
குள்‌ சென்றுகொண்டிருக்க, இந்த 
நிதாகர்‌ காட்டினின்றும்‌ சமித்து 
தருப்பைகளைச்‌ சம்பாதித்‌ துக்கொண்டு 
சந்தடியா யிருந்தபடி.யால்‌ திட்டுப்படு 


போகக்கூடாமல்‌ இங்கே நிற்கின்‌ 
றேன்‌ என்றார்‌. ௮ துகேட்டு ௬பு (ஜய! 
அரசன்‌ யார்‌? மற்றச்‌ சனங்கள்‌ யார்‌? 
எனக்குத்‌ தெரியவில்லை, நீர்‌ தெரிக்தவ 
| ராயிருக்கின்றீர்‌, ஆதலால்‌ தெரியச்‌ 
| சொல்லவேண்டும்‌”? என்றார்‌. அதற்கு 
அர்த நிதாகர்‌ (அதோ பாரும்‌ பெரிய 
| பர்வதத்தின்‌ சிருங்கம்போலே மிகப்‌ 
பெரிதா யிருக்கின்ற யானையின்‌ 
மேல்‌ ஏறிக்கொண்டு பிரகாசிக்கின்‌ 
றானே அவன்தான்‌ ராஜா, அவனைச்‌ 
௬ற்றி நிற்பவர்‌ பரிவாரங்கள்‌” என, 
வோமென்று பட்டணத்தநிற்குள்ளே | ருபு “ஜய! நீர்‌ ராஜா வென்றும்‌ 
போகாமல்‌ தூரத்தில்‌ கின்றுகொண் | யானையென்றும்‌ வெவ்வேறானலக்ஷண 
டிருந்தார்‌. இவ்வகையாய்ப்‌ பசியி முடையனவாய்‌ இரண்டு பொருள்‌ 


னாலே மெலிக்து நிற்கனெற அந்த நிதா | களை ஒரே காலத்திற்‌ சொல்லிக்‌ காட்டி 
கரைக்‌ கண்டு, அர்த ௬ுபு தண்டமிட்டு, | னீர்‌, எனக்கோ அவைகளுக்குப்‌ 
ஓ பிராமணரே! நீர்‌ ஏன்‌ இங்கே | பேதம்‌ ஒன்றும்‌ தெரியவில்லை, என்ன 
ஒன்றியாய்‌ நிற்கன்றீர்‌?'' என்று | விசேஷமோ அதை யெனக்குத்‌ தெரி 
வினாவினார்‌. அதற்கு அந்த நிதாகர்‌ | யச்‌ சொல்லவேண்டும்‌, யார்‌ அரசன்‌? 
சுவாமி] இங்கே ராஜா பட்டணத்தி 
னுள்ளே போகின்றான்‌, ஆனதனாலே, 
நானாவித ஜனங்களுஞ்‌ சேர்ந்து 
ரெருங்கியிருக்கன்றபடியால்‌ உள்ளே 


எது யானை? இதை யறிய விரும்புசன்‌ 
ஹேன்‌?” என, நிதாகர்‌ “என்ன 
பிராமண | கீழிருப்பது யானை, மேலி 
லிருப்பவன்‌ அரசன்‌. இவ்விருவருக்‌ 


http://acharya.org 


160 


்‌ ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


இரண்டா 


கும்‌ சுமப்பதும்‌ ௬மக்கப்படுவத மான 
இருக்கின்றது. இது 
சாதாரணமான காரியம்‌, யாருக்குத்‌ 
தான தெரியாது ”' என்று சொன்னார்‌. 
அதுகேட்டு ருபு “ பிராமணரே | நீர்‌ 
ழ்‌ இன்ன, மேல்‌ இன்னது என்று 
எனக்கு நன்றாய்த்‌ தெரிவிக்கவேண்‌ 
டும்‌” என்று சொன்னவுடனே, நிதா 
கர்‌ அந்த முபுவின்மேல்‌ சீக்கிரமாய்‌ 
ஏறிக்கொண்டு, கோக்க, 
(நரன்‌ சொல்வதை நன்றாய்க்கேளும்‌ : 
கானிருக்குமிடந்தான்‌ மேல்‌, மேலே 
என்னைப்போலேறி யிருப்பவனை ராஜா 
வென்தறியும்‌, நீர்‌ இருக்குமிடந்தான்‌ 
இிழ்‌, உம்மைப்போல்‌ கீழே சுமந்து 
கொண்டிருப்பதை யானையென்றறி 
யும்‌, இக்காரியம்‌ உமக்கு நன்றாய்த்‌ 
தெரியும்‌ பொருட்டுத்‌ திருஷ்டாந்தங்‌ 
காண்பித்தேன்‌ '' என்றார்‌. பின்பு ௬ுபு 
வானவர்‌ “சரிதான்‌ நீ என்பதும்‌, நான்‌ 
என்பதும்‌ எனக்குத்‌ தெரிக்தாலன்றோ 
மற்றைக்‌ காரியங்களையும்‌ அறிந்து 
கொள்ளுவேன்‌. அந்தப்‌ பேதமே 
எனக்குத்‌ தெரியவில்லை, ஆதலால்‌ நீ 
நான்‌ என்பவர்கள்‌ யாரோ எனக்குத்‌ 
தெரியச்சொல்லும்‌ ” 
டி.ச்‌ சொன்னதைக்‌ கேட்டவுடனே 
நிதாகர்‌ வெகு பரபரப்பாய்‌ அவர்‌ திரு 
வடிகளில்‌ வீழ்்து தண்டம்‌ சமர்ப்‌ 
பித்து சுவாமீ! தேவரீர்‌ அடியேனுக்கு 
ஆசாரியரான ருபுவென்று நினைக்கின்‌ 
றேன்‌. மற்றவர்களுடைய இதயம்‌ 
இப்படி ஆத்தும அபேதஞானத்தி 
னாலே சுத்தப்பட்டிருக்கமாட்டா அ. 


சம்பந்தம்‌ 


அவரை 


என்றார்‌. இப்ப 


ஆதலால்‌ தேவரீர்‌ ஆசாரியர்‌ என்ப | 


தற்குச்சந்தேகமில்லை” என்‌ அசொல்ல, 
ருபுவும்‌ “£ ஆம்‌ நான்‌ ருபுதான, நீர்‌ 
செய்திருந்த பணிவிடைக்கு உவந்து 
உமக்கு ஞானத்தை ஸ்திரப்படுத்தும்‌ 
பொருட்டு வந்தேன்‌. பரமார்த்த சார 


மான அபேதஞானத்தையும்‌ உமக்குச்‌ ' 


சுருக்கமாய்‌ அறிவித்தேன்‌ ” என்று 
சொல்லித்‌ தம்மிடம்‌ போய்ச்‌ சேர்ந்‌ 
தார்‌, அந்த நிதாகரும்‌ சகல ஆத்தும 
சொளருபங்களும்‌ ஒரேவிதமென்கின்ற 
அபேதஞானக்‌ திருந்தினவராய்‌ அப்‌ 
படியே பாவனையு முறுஇிப்பட்டு 
இவற்றை யெல்லாம்‌ பிரம ஸ்வ 
ரூபமாகத்‌ இயானித்து மேலான 


மோக்ஷத்தை யடைந்தார்‌. 


“4 ஓ ரகூகண மகாராஜனே | நீயும்‌ 
அப்படியே தான்‌, சத்துருமித்திரன்‌ 
என்னு மிடங்களிலே வித்தியாச மில்‌ 
லாதவனாகி கர்மவசத்தினாலே எங்கு 
மிருக்கன்ற ஆத்‌ துமசொருபம்‌ ஒருவித 
மானதே யென்று நினைத்திரு சுத்த 
மான ஆகாசம்‌ ஒன்றே உபாதிவசத்‌ 
தனலே கறுப்பு வெளுப்பு முத 
லாகப்‌ பலவகையாய்த்‌ தோன்றுவது 
போலவே ஒரேவிதமான ஆத்தும ஸ்வ 
ரூபமும்‌ அஞ்ஞானிகளுக்கு வெவ்வே 
முகத்தோன்றுகின்றது. முடிவு சுருக்க 
மாய்ச்‌ சொல்லுகின்றேன்‌ கேள்‌: 
எந்த எந்தப்‌ பொருளுண்டேோ அவை 
யெல்லாம்‌ ஸ்ரீ அச்சுதனுடையசொருூப 
மேயாம்‌. அவனுக்கு வேறாய்‌ மேற்‌ 
பட்டதொன்றும்‌ இல்லை. 
அவன சொரூபமே. நீயு மப்படியே, 
சகலமும்‌ அப்படியே. ஆகலால்‌ எல்‌ 
லாம்‌ வேறுவேறெனகின்ற பேத 
புத்தி யானெற அஞ்ஞானத்தை 
விட்டுவிடு” என்றிப்படி அர்த யோகர்‌ 
திரராலே நன்றாய்ப்‌ போதிக்கப்பட்டு 
அந்த ராஜா சுத்தஞானமடைந்து முன்‌ 
னிரு்த பேதஞானத்தை விட்டுவிட்‌ 


நானும்‌ 


டான்‌. அந்தப்‌ பரதயோகியும்‌ பூர்வ 
ஜன்ம ஸ்மரணத்திவலே ஞானயோக 
அந்தச்‌ சனனத்தி 
லேயே மோக்ஷமடைந்தார்‌. இப்ப 


மடைந்தவராய்‌ 


டிக்கு மகானுபாவரான பரதயோகயி 


http://acharya.org 


மம்சம்‌] நிதாகபரதர்கள்‌ முத்தியடைந்தது 161 


னுடைய இந்த மேன்மையான சரித்தி | ருனோ, அவர்களெல்லாம்‌ சுத்தஞான 
ரத்தை எவன்‌ சொல்லுகின்றானோ, | முடையவர்களாகி மோக்ஷம்‌ பெறு 
எவன்‌ பக்தியோடு அதைக்‌ கேட்டின்‌ | தற்கு யோக்கியராவார்கள்‌. 


[தறிப்பு --இங்கே ஜடபரதர்‌ முதலானார்‌, பச்திநிஷ்டருக்கு ஆத்தும ஸ்வரூபா 
னுபவம்‌ ஆவசியக மானதனாலே அது தெளிந்து அனுபவப்படும்படி ஈா£ாவித வுபா 
யக்களினலே போதித்தார்களேயல்லது; அவ்வளவே உபாய பமமபுருஷார்த்தங்க 
ளென்றன்று. ஏனெனில்‌ கடைசியில்‌ வாசுதேவத்தியானத்தையும்‌ மோக்ஷத்தையுஞ்‌ 
சொல்லியிருப்பசனா லென்‌ றறியுங்கள்‌. ஆனால்‌ ஆத்தும சொருபத்தையே பரமார்த்த 
மென்று சொன்னதென்னவெனில்‌, பிரருதி சம்பர்தமற நீல்‌ ஆத்துமா தன்‌ யதார்‌ 
தீத சொருபத்தோடு நிற்பதே பரமபுருஷார்த்த மாகையால்‌ அப்படிச்‌ சொன்னார்ச 
ளென்று உணரவேண்டும்‌. ] 


பதினுறுமத்தியாயம்‌ முற்றிற்று, 


வடை 


ஸ்ரீ விஷ்ணுபுராணம்‌ இரண்டாமம்சம்‌ 


முற்றிற்று, 


http://acharya.org 


ஸ்ரீமதேராமாநுஜாயஈம 3 
நீவிஷ்னுபுரானம்‌ 


ழன்றமம்சம்‌ 
அவை இவளை 


முதலாம்‌ அத்தியாயம்‌ 
தடநீத மனுவந்தரங்களின்‌ விவரம்‌ 


வடிவம்‌ ட 


மயித்திரேயர்‌ 
வரை வினவுகிறார்‌:—-“ சுவாமீ ஸ்ரீபரா 
சரபகவானே! தேவரீர்‌, பூமி சமுத்திர 
முதலானவைகளின்‌ விதங்களும்‌, சூரி 
யன்‌ முதலான சோதிகளுடைய நிலை 
களும்‌ விதங்களும்‌ விசதமாக ௮௬ 
ளிச்செய்தீர்‌ ; தேவதைகள்‌ முதலான 
வர்களுடைய ிருட்டியும்‌, ரிஷிக 
ளுடைய சிருட்டியும்‌, நானகு வர்‌ 
ணத்தின்‌ உற்பத்தியும்‌, திரியக்குக 
ளின்‌ உற்பத்தியும்‌, விசேஷமாய்த்‌ 
அருவனுடைய சரித்திரமும்‌, பிரக 
லாதருடைய சரித்திரமும்‌ அடியே 
னுக்கு அருளிச்செய்தீர்‌ ; இனி அடி 
யேன்‌ சகல மனுவந்தரங்களையும்‌, மனு 
வந்தராதிபதிகளையும்‌, இந்திரன்‌ தேவ 
தைகள்‌ முதலானவர்களையும்‌, தேவரீர்‌ 
. அருளிச்‌ செய்யக்‌ கேட்கவேண்டும்‌ 
என்று பிரார்த்திக்க, மகரிஷி அருளிச்‌ 
செய்யலாயினா:-— 


கேளும்‌, மயித்திரேயரே | 


நடக்கு மவைகளுமான 


நடந்த 
வைகளும்‌ 
மனுவந்தரங்களை உமக்குத்‌ தெரியச்‌ 
சொல்லுகிறேன்‌: ஆதியில்‌ சுவாயம்‌ 
புவமனு தொடங்கி சுவாரோசிஷர்‌, 
உத்தமரா, தாமசா, ரைவதர்‌, சாக்ஷா 
ஷர்‌, என்கற மனுக்கள்‌ அறுவரும்‌ 
முறையே சென்றனர்‌. இப்பொழுது 
சூரியகுமாரரான வைவச்சுத மனுவி 
இடைய அந்தரம்‌ நடக்‌ ன்றது. இக்‌ 


ஸ்ரீபராசரமுனி | 


கல்ப்பத்தின்‌ ஆதியில்‌ நடந்த சுவாயம்‌ 
புவ மனுவந்தரத்தையும்‌ அதிலிருந்த 
தேவர்‌ முனிவர்‌ முதலானாரையும்‌ 
சொன்னேனனமறோ. இனி சுவா 
சரோசஷ மனுவந்தரத்தைப்‌ பற்றிச்‌ 
சொல்லுகின்றேன்‌ கேளும்‌. அந்தச்‌ 
சுவாரோகிஷ மனுவந்தரத்திலே பாரா 
வாரார்‌ துஷிதர்‌ என்கிற தேவதைக 
ளும்‌, விபச்சித்‌ என்கிற இந்திரனும்‌, 
ஊர்ஜஸ்தம்பன்‌, பிராணன்‌, தத்தன்‌, 
அக்கினி, ரிஷபன்‌, கிஸ்வரன்‌, சார்வரீ 
வான்‌ என்றெ சப்தரிஷிகளும்‌ இரும்‌ 
தார்கள்‌. அந்த மனுவுக்கு சயித்தி 
ரன்‌ கிம்புருஷன்‌ முதலான சில குமார 
ரும்‌ இருந்தார்கள்‌. இப்படி இரண்டா 
மனுவந்தரம்‌ நடந்தது, மூன்றாவது 
உத்தம மனுவந்தரம்‌, அதில்‌ ச௬ுசாந்தி 
என்பவன்‌ தேவராசனாக இருந்தான்‌. 
சுதாமாக்கள்‌, ௪த்தியர்‌, இவர்‌, பிர 
தர்த்தனர்‌, வசவர்த்திகள்‌ என்கிற 
ஜந்து கணதேவதைகள்‌ கணமொன்‌ 
அக்குப்‌ பன்னிருவராகச்‌ சேர்ந்திருக்‌ 
வசிஷ்டருடைய குமார 
ரேழுபேர்‌ அதில்‌ சப்த ரிஷிகளானார்‌ 
அஜன்‌ பரசு திவியன்‌ முதலான 
வர்கள்‌ அந்த மனுவின்‌ குமாரர்கள்‌. 
நான்காவது தாமசமனுவின்‌ அந்தரத்‌ 
திலே சுபாரர்‌, ஹரிகள்‌, சத்தியா, சுத 
கள்‌ எனகிற கண தேவதைகள்‌ கண... 
மொன்றுக்கு இருபத்தேழு பேராக 
இருந்தார்கள்‌, சிபிசக்கரவர்த்தி நூறு 


தார்கள்‌. 


கள்‌. 


http://acharya.org 


ந்டந்த[ம்னுவந்தரங்களின்‌ விவரம்‌ 
cc 


அசுவமேதங்களைச்‌ செய்ததனாலே வச்‌ 
சிராயுத முதலான சன்னங்களோடு 
கூடி. இர்திரனானான்‌. ஜோதிர்த்தாமா, 
பிருது, காவியன்‌, சைத்திரன்‌, அக்‌ 
இனி, தனகன்‌, பீவான்‌ என்ற நாம 
தேயமுள்ள சப்தரிஷிகளிருர்தார்கள்‌. 
நரன்‌, கயா, கேதுரூபன்‌, சானு, ௪ங்‌ 
கன்‌ முதலானவர்கள்‌ அந்தத்‌ தாமச 
மனுவின்‌ புத்திரர்‌, இவர்கள்‌ மகர 
பல பராக்கிரமா தி குணமுள்ளவர்கள்‌. 
ஐந்தாவது ரைவத மனுவந்தரம்‌, இம்‌ 
மனுவந்தரத்தில்‌ விபு என்பவன்‌ இந்தி 
ரன்‌. 'அமிதாபர்‌, பூதனயர்‌, வைஞூண்‌ 
டர்‌, ௬ுசமேதர்‌ என்பவர்கள்‌ தேவ 
கணங்களாய்க்‌ கணமொன்றுக்குப்‌ 
பதினான்கு பதினன்குபே ரிருந்தார்‌ 
கள்‌. இரணியரோமா, வேதசிரீ, ஊர்த்‌ 
அவபாகு, அபரன்‌, வேதபாகு, சுதா 
மா, பர்ச்சனியன என்பவர்கள்‌. சப்த 
ரிஷிகள்‌ பலபந்து, ௬சம்பாவியன்‌, சத்‌ 
தியகன்‌ முதலானவர்கள்‌ இந்த மனு 
வின்‌ புத்திரா. இந்தச்‌ ஈவாரோசிஷா, 
உத்தமரா, தாமசர்‌, ரைவதர்‌ என்றெ 
மனுக்கள்‌ நால்வரும்பிரியவிரதருடைய 
வமிசத்திற்‌ பிறர்தவர்கள்‌. அந்தப்‌ பிரி 
யவிரதர்‌ என்னும்‌ ராஜரிஷியானவர்‌ 
தவத்இனாலே ஸ்ீஸிஷ்ணவை ஆராதத்‌ 
அத்‌ தன்குலத்தில்மனுவந்தரா திபதிகள்‌ 
உதிக்கும்படியான 
பெற்றார்‌. ஆறாவது மனுவந்தரத்தின்‌ 
அதிபதி சாக்ஷாஷா்‌ எனகிற மனு, 
மனோஜவன்‌ என்பவன்‌ தேவேர்தினா 
னான்‌. ஆப்யேர்‌, பிரளூதர்‌, பவியர்‌, 
பிருதுகர்‌, லேகர்‌ இவ்வைந்துவிதமான 
கணதேவதைகள்‌ 


பாக்கியத்தைப்‌ 


கணமொன்றுக்கு 
எட்டுப்பேராக விருந்தார்கள்‌. இவர்‌ 
கள்‌ மகானுபாவர்‌, சுமேதன்‌, விர 
ஜன்‌, அவிஷ்மான்‌, உத்தமன்‌, மது, 
அதிராமா, சகிஷ்ணு என்பவர்கள்‌ 
சப்தரிஷிகள்‌. . ஊரு, பூரு, ௪தத்தியும்‌ 
னன்‌ முதலான அர்த மனுவின்‌ புத்தி 


168 


ரர்‌ ராஜாக்களானார்கள்‌. இனி இப்‌ 
போனு நடக்கின்ற ஏழாவது மனுவர்‌ 
தரத்திற்குச்‌ சூரியகுமாரனான சிரார்‌ 
தீததேவன்‌ மனுவாட யிருக்கிறான்‌. 
இதில்‌ ஆதித்தியர்‌, வசுக்கள்‌, ருத்திரர்‌ 
முதலானவர்கள்‌ தேவதைகளாயிருக்‌ 
கிறார்கள்‌. புரந்தரன்‌ என்பவன்‌ தேவ 
ராஜனா யிருக்கின்றான்‌. வசிஷ்டர்‌, 
காசிபர்‌, அத்திரி, ஜமதக்கினி, கவுத 
மர்‌, விசுவாமித்திரர்‌, பரத்துவாஜர்‌ 
இவ்வெழுவரும்‌ சப்தரிஷிகள்‌, இக்ஷ்‌ 
வாகு, நிருகன்‌, திருஷ்டன்‌, சர்யாதி, 
நரிஷ்யந்தன்‌, நாபாகன்‌, அரிஷ்டன்‌, 
களூஷன, விருஷத்திரன்‌ இவ்வொன்‌ 
பதின்மரும்‌ அம்மனு புத்திரர்‌. லோக 
ரக்ஷணத்திற்காக இருக்கிற ஒப்பற்ற 
ஸ்ரீவிஷ்ணுவினுடைய சாத்துவிக சத்தி 
யானது சகல மனுவந்தரங்களிலேயும்‌ 
தேவதாவதாரத்தனலே மனு முத 
லானாரையும்‌ வியாபித்திருக்கின்றத, 
ஸ்ரீமகாவிஷ்ணு சுவாயம்புவ மனுவர்‌ 
தரத்திலே ஆகூதி என்பவளிடத்திலே 
யக்கியன்‌ என்கிற திருகாமத்தோடு 
மனசினா லவதரித்தார்‌. அவரே சுவா 
ரோசிஷ மனுவந்தரம்‌ வந்தபோது 
அஷிதை என்பவளிடத்திலே துஷி 
தர்‌ என்றெ தேவதைகளோடுகூட. 
அஜிதன்‌ என்கிற திருகாம முள்ளவ 
ராய்‌ அவதரித்தார்‌. பின்பு உத்தம 
மனுவந்தரத்தலே சத்தியை என்பவ 
ளிடத்திலே சத்தியன்‌ என்றெ இரு 
நாம முள்ளவராய்ச்‌ சத்தியர்‌ என்னுர்‌ 
தேவதைகளோடுகூட அவதரித்தார்‌. 
மறுபடியு மவர்‌ தாமச மனுவந்தரத்‌ 
திலே ஹரியை என்றவள்‌ கருப்பத்‌ 
திலே ஹரிகள்‌ என்றெ தேவர்களோடு 
கூட ஹரியென்கிற திருசாம முடைய 
வராய்‌ அவதரித்தார்‌, சாக்ஷாஷ மனு 
வந்தரத்திலே விகுண்டையின்‌ கருப்‌: 
பத்தில்‌ வைகுண்டர்‌ என்கிற தேவ 
தைகளோடு வைகுண்டன்‌ என்தவ 


http://acharya.org 


164 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [மூன்றா 


தரித்தார்‌, இந்த வைவசுவத மனுவம்‌ | இன்றார்‌. அர்த ஸ்வாமியானவர்‌ 
தரம்‌ வந்தபோது காசிபருக்கு அதிதி | தமது சத்தியிாலே மனு முதலான: 
யினிடத்தலே வாமனரூபியாய்‌ ௮வ | சகல பிரபஞ்சத்தையும்‌ அனுப்பிரவே 
தரித்து, மூன்றடிகளாலே சகல லோ | சித்‌ இருக்றெபடியிாலே விஷ்ணு 
கங்களையும்‌ ஆக்கிரமித்து, அம்மூன்று | என்றெ திருசாமத்தை யடைந்திருக்‌ 
லோகங்களையும்‌ சத்துருவென்னும்‌ கின்றார்‌. ஆதலாலே சகல தேவதை 
பெயரேயில்லாம லிருக்கும்படிசெய்‌ த ரண: ்‌ ்‌ ல்‌ 

ன ஷ்ஷ்‌ த்‌ ளும்‌ சகல மனுக்களும்‌ சகல சப்த 
புரந்தரனுக்குப்‌ பிரசாதித்‌ தருளினார்‌. ரிஷி ர என்த ர 
இப்படி அந்த ஸ்ரீ விஷ்ணுபகவான்‌ AD த்து தங்கு 
ஏழு மனுவந்தரங்களிலேயும்‌ ஏழு தரு இக்திரர்களும்‌ யாவரும்‌ ஸ்ரீ விஷ்ணுவி 
வவதாரஞ்‌ செய்தருளி மனுமுதலான | னுடைய ஜசுவரியமானவர்கள்‌ என்று 
சகல பிரசைகளையும்‌ வளர்த்துவரு ' அறியும்‌, 


ழதலாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
க தணு 


இரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
இனிவரும்‌ மனுவந்தரங்களின்‌ விவரம்‌ 
கை 


ம்யித்திரேயர்‌, “(சவாமி! இதுவரை | சமிக்கையென்றே நினைத்து ௮வளிடத்‌ 
யிலு முண்டான மனுவந்தரங்களை | இற்‌ சேர்ர்து சனியையும்‌ மற்றொரு 
யருளிச்செய்தீர்‌, இனிவரும்‌ மனுவந்‌ | மனுவையும்‌ தபதி யென்பவளையும்‌ 
தரங்களையும்‌ அடியேனுக்கு அருளிச்‌ ' பெற்றான்‌. இப்படியிருக்க, ஒருநாள்‌ 
செய்யவேண்டும்‌ எனறு பிரார்த்திக்க, | யமன்‌ இந்தச்‌ சாயாதேவியைத்‌ தன்‌ 
மகரிஷி யருளிச்செய்னெறார்‌ :— தாயென்றே நினைத்து உதைக்கப்போ 
கையில்‌ அந்தச்‌ சாயை கோபமூண்‌ 


டவளாய்‌ச்‌ சபிக்கக்கண்டு, இவள்‌ 
கருணையில்லாதவ . ளாகையாலே தன்‌ 
தா யன்றென்னறு ௮னுமானித்தான்‌. 
பின்பு அச்சாயை உண்மையைச்‌ 
சொல்லக்கேட்டுச்‌ சூரியன்‌ யோக 
திருட்டியினாலே யாலோசித்துச்‌ சமிக்‌ 
பிறந்தார்கள்‌. அவள்‌ தன பர்த்தாவினு | கை என்பவள்‌ பெண்குதிரைவடி.வாய்‌ 
டைய தேஜசைச்‌ சகிக்கமாட்டாதவ | வனத்தில்‌ தவஞ்செய்தகொண்டிருப்‌ 
ளாய்த்‌ தன்னிழலென்௮ சொல்லும்‌ | பதை யறிர்தான்‌. பின்பு சூரியன்‌ 
படி. தன்னைப்போ லொருத்தியை யுண்‌ | தானும்‌ குதிரை வடி.வெடுத்துக்‌ 
பாக்கித்‌ தன்‌ பர்த்தாவுக்குச்‌ சிசு | கொண்டு அவளிருக்குமிடஞ்‌ சென்று 
ரூஷை செய்யும்படி வைத்துத்‌ தான்‌ | அவளிடத்தில்‌ அசுவினி தேவதைக 
தவஞ்செய்யக்‌ காட்டுக்குப்‌ போனாள்‌. | ளிருவரையும்‌ வீரியத்தின்‌ கடைசிப்‌ 
சூரியன்‌ அவளைத்‌ தன்‌ பத்தினியாகய | பாகத்தனாலே ரேவர்தன்‌ என்னு 


சூரியனுக்குச்‌ சமிக்கை என்று பத்‌ 
தினியொருத்தி யிருந்தாள்‌. அவள்‌ 
விசுவகர்மாவினுடைய புத்திரி. அவ 
ளுக்கு முன்சொல்லப்பட்ட சிரார்த்த 
தேவன்‌ என்கிற மனுவும்‌ யமதரும 
ராஜனும்‌ யமுஈாநதியும்‌ ஆக மூவர்‌ 


i எவ்வ, 


http://acharya.org 


மம்சம்‌] 


மொருவனையு முண்டாக்கி, மறுபடி 
யும்‌ அந்தச்‌ சமிக்கையைத்‌ தன்னிடங்‌ 


கொண்டு சேர்த்தான்‌. 


பின்பு விசுவகர்மாவானவன்‌ சூரிய 


மண்டலத்தைச்‌ சாணைச்‌ சக்கரத்தில்‌ 
வைத்துத்‌ தேய்த்து எட்டிலொரு 
பங்கு தேஜசைக்‌ கூறைத்துவிட்டான்‌, 
இப்படி விசுவகர்மாவினாலே தேய்த்‌ 
தத்‌ தள்ளப்பட்ட தேஜோபாக 
மானது வெகுப்‌ பிரகாசத்தோடு பூமி 
யில்‌ விழுந்தது. பூமியில்‌ விழுந்த 
அந்தத்‌ தேஜோபாகத்தைக்‌ கொண்டு 
விசுவகர்மாவானவன்‌ ஸ்ரீ விஷ்ணுவுக்‌ 
குச்‌ சக்கரத்தையும்‌ சிவனுக்குச்‌ சூலத்‌ 
தையும்‌, சுப்பிரமணியனுக்கு வேலா 
யுதத்தையும்‌, சூபேரனுக்குச்‌ சிபிகை 
யென்னும்‌ ஆயுதத்தையும்‌, மற்றைத்‌ 
தேவர்களுக்குஞ்‌ சில வுபகரணங்களை 
யும்‌ விசேஷப்‌ படுத்தினான்‌. 


“மேலே சாயை யென்பவளிட 
மூதித்த இரண்டாங்குமாரர்‌ மனு 
வென்றொருவருண்டன்றோ, அவர்‌ 


முன்‌ பிறந்த மனுவுக்குச்‌ சமானமாயி 
ருந்ததனாலே சாவர்ணி என்கிற பெயர்‌ 
பெற்றனர்‌, இனி வரும்‌ எட்டாவது 
மனுவந்தரம்‌ அந்தச்‌ சாவர்ணியினுடை 
யது, அந்த மனுவந்தரத்தில்‌ சுதபர்‌ என்‌ 
அம்‌ அமிதாபர்‌ என்றும்‌ முக்கயர்‌ 
என்ற௮ுஞ்‌ சொல்லப்பட்ட தேவராக 
.ளுண்டரவார்கள்‌. அந்தத்‌ தேவர்கள்‌ 
கணம்‌ ஒன்னுக்கு இருப திருபதின்ம 
சாக இருப்பார்கள்‌. தீப்திமான்‌, கால 
வர்‌, இராமர்‌, கிருபர்‌, அசுவத்தாமா, 
என்‌ குமாரரான வியாசர்‌, ருசியசிருங்‌ 
கர்‌ ஆய இவர்கள்‌ அந்த மனுவந்தரத்‌ 
தின்‌ சப்தரிஷிகள்‌. ஸ்ரீவிஷ்ணுவின்‌ 
அனுக்கரகத்தனாலே பரிசுத்தனாய்ப்‌ 
பாதாள மத்தியத்தில்‌ வாசஞ்செய்து 
கொண்‌ டிருக்கன்ற விரோசனகுமார 
ஞான பலிசக்கரவாத்தஇி அர்த மனுவந்த 


இனிவரும்‌ மனுவந்‌ தரங்களின்‌ விவரம்‌ 


165 


ரதீதில்‌ தேவேந்திரனாவான்‌. விரஜன்‌, 
சா்வரீவான்‌, நிர்மோகன்‌ முதலான 
அந்த மனுவின்‌ குமாரர்கள்‌ ராஜாக்க 
ளாவார்கள்‌. இனி ஒன்பதா மனு தக்ஷ 
சாவர்ணி என்பவராவார்‌. அவரந்தரத்‌ 
தில்‌ வாரர்‌, மரீகெருப்பர்‌, சுதர்மாக்‌ 
கள்‌ என்கிற தேவர்கள்‌ கணமொன்‌ 
அக்குப்‌ பன்னிருவராகஇருப்பார்கள்‌. 
அத்தேவசைகளுக்கு அற்புதன்‌ என்‌ 
பவன்‌ அதிபதியாவான்‌. சவனன்‌, 
தியுதிமான்‌, அவியன்‌, வ௬, மேதா இதி, 
ஜோதிஷ்மான்‌, சத்தியன்‌ என்னப்‌ 
பட்டவர்கள்‌ ௮ப்போது ௪ப்தரிஷிக 
ளாவார்கள்‌. திருதகேது, தீப்தகே.து, 
பஞ்சஹஸ்தன்‌, நிராமயன்‌, பிருதுச்‌ 
சிரவன்‌ முதலானவர்கள்‌ அந்தத்‌ 
த௲சாவர்ணி மனுவின்‌ புத்திரர்‌. 
இனி பிரமசாவர்ணி என்பவர்‌ பத்தா 
மனுவாவார்‌. அவ்வந்தரத்தில்‌ சுதர்‌ 
மாக்கள்‌, வீருதர்‌ என்கற தேவர்கள்‌ 
அாறுநூறாய்ச்சேர்ந்த கூட்டமா யிருப்‌ 
பார்கள்‌. அவர்களுக்கு மகாபலவா 
னை சாந்தி யென்பவண்‌ இர்திரனா 
வான்‌. அந்த அந்தரத்தில்‌ ஹவிஷ்மான்‌, 
சுஒருதன்‌, சத்தியன்‌, தபோமூர்த்தி, 
நாபாகன்‌, ௮ப்பிரதிமெளஜன்‌, சத்திய 
கேது என்பவர்கள்‌ சப்தரிஷிகளா 
சுகேஷேத்திரன்‌, உத்தமள 
ஜன்‌, பூரிஷேணன்‌ முதலாகப்‌ பதின்‌ 
மர்‌ அம்மனுவின்‌ குமாரராவார்கள்‌ 
அவர்கள்‌ இப்பூமியை ரக்ஷித்து வரு 
வார்கள்‌. பதினோராமனு தர்மசா 
வர்ணி என்பவர்‌. அவருடைய அந்தரத்‌ 
திலே 
ரென்றும்‌, கிர்வாணரென்றும்‌, ரு 
ளென்றுஞ்‌ சொல்லப்பட்ட தேவ 
கணங்கள்தாம்‌ முக்கியமானவர்கள்‌. 
அவர்கள்‌ கணமொன்றுக்கு முப்பது 
முப்பது பேரிருப்பார்கள்‌. . விருஷா 
என்பவன்‌ அவர்களுக்கு இந்திரன்‌, 


வார்கள்‌. 


விகங்கமரென்றும்‌, காமகம 


. அப்போது நிச்சான்‌, ௮க்கினிதேஜன்‌, 


http://acharya.org 


166 


வபுஷ்மான்‌, கஇருணி, ஆருணி, அவிஷ்‌ 
மான்‌, அனகன்‌ என்பவர்கள்‌ சப்த 
ரிஷிகளாவார்கள்‌. சர்வத்திரகன்‌, ஸ்வ 
தர்மா, தேவானிகன்‌ முதலான அர்த 
மனுவின்‌ மக்கள்‌ ராஜாக்களாவார்‌ 
கள்‌. ருத்திர புத்திரராகிய ருத்திர 
சாவர்ணி என்பவர்‌ பன்னிரண்டா 
மனு. அவருடைய அந்தரத்தில்‌ ௬௮ 
தாமா என்பவன்‌ இந்திரனாவான்‌. அரி 
தர்‌, ரோகிதர்‌, சுமனசர்‌, சுகர்மர்‌ 
௬ுராபர்‌ என்கிறதேவர்‌ கூட்டமொன்‌ 
அுக்குப்‌ பப்பத்துப்பேராக இருப்பார்‌ 
கள்‌. தபசுவீ, சுதபன்‌, தபோமூர்த்தி, 
தபோரதி, தபோதிருதி, தபோதியுத, 
தபோதனன்‌ என்னு மிவ்வெழுவரும்‌ 
சப்தரிஷிகள்‌. தேவவான்‌, உப 
தேவன்‌ தேவசிரேஷ்டன்‌ முதலான 
அந்த மனுபுத்திரர்‌ அரசராவார்கள்‌. 
பதின்மூன்றாமனு ரவுச்சயனென்னும்‌ 
பெயரை யுடையவர்‌. சுத்திராமர்‌, 
சுதர்மர்‌, ௬ுகர்மர்‌ என்கற தேவதை 
கள்‌ கணத்துக்கு முப்பத்துமூவராக 
இருப்பார்கள்‌. மகா வீரியவானான 
திவஸ்பதி யென்பவன்‌ அவர்களுக்கு 
இக்திரனாயிருப்பான்‌. நிர்மோஹனும்‌, 
தத்துவதர்சியும்‌, நிஷ்பிரகம்பியனும்‌, 
நிருச்சுகனும்‌, திருதிமானும்‌, அவி 
யயனும்‌, சுதபனும்‌ சப்தரிஷிகளா 
வார்கள்‌. அம்மனுவின புத்திரரான 
சித்திரசேனன்‌, விசித்தின்‌ முத 
லானவர்கள்‌ அப்பொழுது ராசாக்க 
ளாவார்கள்‌. பதினாலா மனுவந்தரத்‌ 
திற்கு அதிபதி, பவுமனென்பவனா 
வான்‌. அக்கரலத்தில்‌ சுசியென்பவன்‌ 
இச்திரனா யிருப்பான்‌. சாக” ஈஷா, 
பவித்திரா, கனிஷ்டர்‌, பிராசிதர்‌, 
வாசாவிருத்தர்‌ என்றெ தேவகணங்‌ 
கள்‌ ஐர்‌.தண்டு. அக்கினிபாகு, ௬௪), 
சுக்கரன்‌, மாகதன்‌, ஆக்கினீத்திரன்‌, 
யுத்தன்‌, ததாஜிதன்‌ என்பவர்களே 
சப்ரிததிகளாவர்‌, அம்மனுவுக்கு உரு; 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[மூன்றா 


கம்பீரபுத்தி முதலான குமாரர்களு 
ண்டு. அவர்கள்தாம்‌ பூமியைக்காத்து 
கிருதயுக முதலான 
நான்கு யுகங்களின்‌ முடிவில்‌ வேதங்‌ 
களுக்கு அழிவு உண்டாகுமன்றோ. 
அப்போ அந்தச்சப்தரிஷிகள்‌ சொர்‌ 
க்கத்தினின்றும்‌ பூமிக்கு வந்து அவ்‌ 
வேதங்களை மறுபடியும்‌ வழங்கும்‌ 
படி. செய்வார்கள்‌. கருதயுகந்தோ றும்‌ 


வருவார்கள்‌. 


அந்தந்த மனுக்கள்‌ சுமீரூதி என்றெ 
தருமசாஸ்திரத்தைச்‌ செய்து வருவார்‌ 
கள்‌. தேவதைகளோ மனுவந்தரமுடியு 
மளவும்‌ யாகங்களில்‌ ஹவிர்ப்பாகங்‌ 
களைப்‌ புசித்து வருவார்கள்‌. மனு 
புத்தரர்களினலும்‌ அவர்‌ குலத்திற்‌ 
பிறக்கு மரசராலும்‌ மனுவந்தரத்தின்‌ 
கடைசிவரையிலும்‌ பூமியானது ரக்ஷிக்‌ ' 
இப்படி. மனுவந்த 
ரந்தோறும்‌ அவராலே லோகோப 
காரம்‌ நடந்து வருமென்றறியும்‌., 


கப்பட்டு வரும்‌. 


மனுவும்‌ சப்தரிஷிகளும்‌ தேவதைக 
ரூம்‌ இர்திரனும்‌ மனு புத்திரர்களும்‌ 
எம்பெருமானுடைய சங்கல்பகாரியத்‌ 
தை நிறைவேற்றும்படியான ௮ திகாரி 
புருஷர்களென்று நினையும்‌. இவ்வித 
மாய்ப்‌ பதினான்கு மனுவந்தரங்கள்‌ 
கழியும்போது ஆயிரம்‌ யுகங்களின்‌ 
அளவுள்ளதான ஒரு கல்பகாலம்‌ சம்‌ 
பூர்ணமாகின்றது. இது ஒரு பகற்‌ 
காலம்‌, இவ்வளவுள்ள இறாக்கால 
மும்‌ கழிந்தபின்பு பிரமசொருபத்தை 
அதிஷ்டித்து எழுந்தருளி யிருப்பவ 
னும்‌, முதல்‌ சிருஷ்டிகா த்தாவும்‌, சகல 
ஐசுவரியமுள்ளவனும்‌, சகல சொரூபி 
யுமான ஸ்ரீஜனர்த்தனபகவானானவன்‌ 
திரிலோகங்களையும்‌ உட்கொண்டு, 
யோகநித்திரையை ஆசிரயித்து உலக 
மெல்லாமழிந்த மகார்ணவ ஜலத்திலே 
ஆதிசேஷனாகிய படுக்கையிலே இருக்‌ 
கண்‌ வளர்ர்தருளுவன்‌, பின்பு பக 


http://acharya.org 


மம்சம்‌] 


வான்‌ யோகநித்திரையினின்‌ மும்‌ விழி 
த்தவனாகி. . ரஜோகுணத்தை யாரி 
யித்து முன்போலவே லோக இருஷ்‌ 
டியை நடத்துவன்‌. மனுவந்தரர்‌ 
தோறுமுள்ள மனு தேவ இந்திர சப்த 
ரிஷி மனுபுத்திரர்க ளெல்லாம்‌ ஸ்திதி 
யைச்‌ செய்யத்தக்க ஸ்ரீ விஷ்ணுவின்‌ 
சாத்துவிக அம்சமாவார்கள்‌. உலகன்‌ 
களை நிலைபெறுத்துக்‌ தொழிலுள்ள 
ஸ்ரீவிஷ்‌ ணு சகலபிராணிகளுக்கும்‌ இத 
முண்டாகும்படியாகக்‌ இருதயுசத்தி 
லே கபிலாதி சொரளுபங்களைத்‌ தரித்தவ 
னாய்‌ உத்தமமான ஞானத்தைப்‌ பிர 
சாதித்தருளுகின்றான்‌. இரேதா யுகத்‌ 
தில்‌ அந்தந்தச்‌ சக்கரவர்த்தி சொரூப 
முடையவனாகி துஷ்டநிக்கரக சிஷ்ட 
பரிபாலனங்களைச்‌ செய்து வருகின்‌ 
முன்‌. துவரபரத்திலே வேதவியாச 
ஸ்வரூபனாகி ஒனறாயிருக்கும்‌ வேதத்‌ 
தை இருக்குமுதலான நான்குபிரதான 
பிரிவுகளாகவும்‌ சாகாபேதங்களா 


லே அநேகம்‌ பிரிவுகளாகவும்‌ பிரித்து 


வேதவியாசர்களின்‌ விவரம்‌ 


167 


லோகத்தை யனுக்கிரடிக்கன்றான்‌. 
கலியிலேயோ கல்யெவதாரஞ்‌ செய்‌ 
தருளி வேதசாஸ்திரங்களையும்‌ தருமங்‌ 
களையுவ்‌ கடந்து நடக்கிற துஷ்டர்‌ 
களை வழிபிலே நிறுத்‌ துன்றான்‌. 
இவ்வாஅ எம்பெருமான்‌ அந்தந்த 
ரூபத்தனாலே உலகங்களைச்‌ இருட்‌ 
டித்துங்‌ காத்துஞ்‌ சங்கரித்தும்‌ வரு 
கின்றான்‌. ஆதலால்‌ சர்வபூத சொரூ 
பியான இவ்வெம்பெருமானைக்‌ காட்‌ 
டி.லும்‌ ஒரு வஸ்துவு மில்லை யென்‌ 
கிற வுண்மையை இந்தப்‌ பிரகரணத்‌ 
திலும்‌ முன்பு நேர்ந்த பிரகரணங்‌ 
களிலும்‌ உமக்கு நன்றாய்த்‌ தெரியச்‌ 
சொன்னேன்‌. நீர்‌ கேட்டபடி மனு 
வந்தரங்களையும்‌ அவற்றின்‌ அதிகாரி 
களையும்‌ தெரிவித்தேன்‌. ஓ மயித்தி 
ரேயரே! இனித்‌ தெரிர்தகொள்ள 
வேண்டுவதைக்‌ கேட்பீராகவென்று 
பராசரமுனீந்திரர்‌ 


தருளினார்‌. 


திருவாய்மலர்க்‌ 


இரண்டாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
தட 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
வேதவியாசர்களின்‌ விவரம்‌ 


ப்‌ 


“($தவரிர்‌ அருளிச்செயலாலே சகல 
மும்‌ ்ரீவிஷ்ணுவினிடத்தி லுண்டாகி 
அவனிடத்திலேயே நிலைபெற்று லயி 
த்து அவருக்குச்‌ சொருபமாயிருக்கின்‌ 
றதென்பதை யறிந்து கொண்டேன்‌. 
அர்த மகாத்தமாவான எம்பெருமான்‌ 
யுகக்தோறும்‌ வியாசரூபியாக வேதங்‌ 
களைப்‌ பிரித்தருளுகிறா னென்றருளிச்‌ 
செய்தீர்‌. எந்தெந்த யுகத்தில்‌ யார்‌ 
யார்‌ வியாசரானாரோ அவர்களையும்‌, 
வேதத்தின்‌ சாகாவிசேஷங்களையும்‌ 


அடியேனுக்குச்‌ சொல்லியருளவேண்‌ 
டும்‌” எனறு மயித்திரேயர்‌ விண்ணப்‌ 


பஞ்செய்ய ஸ்ரீபராசரர்‌ அருளிச்‌ 
செய்யலாயினா்‌:-— . 
கேளும்‌ மயித்திரேயரே! வேத 


மென்ற மகா விருக்ஷத்திற்குக்‌ இளை 
கள்‌ அநேகங்களுண்டு, அளவற்ற 
அவற்றை விரித்துச்‌ சொல்வது கடி 


.னம்‌ ஆகையாலே சுருக்கமே சொல்லு 


இறேன்‌ கேளும்‌ ; எம்பெருமான்‌ 


http://acharya.org 


168 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[மூன்றா 


துவாபரயுகக்தோறும்‌ வியாசாவதா 
ரஞ்‌ செய்தருளி ஜனங்களுக்கு உச்‌ 
சாகம்‌, சாமர்த்தியம்‌, ஓதித்தரிக்குஞ்‌ 
சக்தி இவையெல்லாம்‌ அற்பமா யிரு 
ப்பதைக்கண்டு அவர்களுக்கு இதத்‌ 
திற்காக ஒன்றாயிருக்கன்ற வேதத்தை 
அசேகம்‌ பிரிவாக்கி யருளுின்றான்‌. | 
அவ்‌ வெம்பெருமான்‌ எந்தச்‌ சரீரத்‌ | 
தை அதிஷ்டித்து வேத பேதங்களைச்‌ | 
செய்தருளுகிறானோ அவையெல்லாம்‌ 
வேதவியாசர்‌ என்கிற திருநாமமுள்ள 
அவ்‌ வெம்பெருமானுடைய திருமேனி 
களென்று நினையும்‌. இந்த மனுவந்த 
ரத்தில்‌ யார்யார்‌ வேதவியாசரானார்‌ 
களோ அவர்களைச்‌ சொல்லுகிறேன்‌. 


இர்த வைவச்சுத மனுவந்தரத்திலே 
தவாபரந்தோறும்‌ மகரிஷிகளாலே 
இருபத்தெட்டுதரம்‌ வேதம்‌ பிரிக்கப்‌ 
பட்டது. ஆதலால்‌ இதுவரையிலும்‌ 
இருபத்தெட்டு வியாசார்கள்‌ சென்‌ 
றிருக்கிறார்கள்‌. முதல்‌ அவாபரத்‌ 
தில்‌ பிரமா தானே வேதவியாசராயி 
னார்‌. இரண்டாவதில்‌ வைவச்சு தமனு 
வியாசரானார்‌. மூன்றாவதில்‌ ௬க்கி 
ரன்‌, நான்காவதில்‌ பிரகஸ்பதி, ஜர்தா 
வதில்‌ சூரியன்‌, ஆறாவதில்‌ இயமன்‌, 
ஏழாவதில்‌ தேவேந்திரன்‌, எட்டாவ 
தில்‌ வசிட்டர்‌; ஒன்பதாவதில்‌ சாரசு 
வதர்‌, பத்தாவதில்‌ திரிதாமா, பதி 
னோராவதில்‌ திரிவிருஷா, பன்னிரண்‌ 
டாவதில்‌ பரத்துவாச மகாமுனிவர்‌, 
பதின்மூன்றாவதில்‌ அந்தரிக்ஷர்‌, பதி 
னான்காவதில்‌ தருமி, பதினைந்தாவதில்‌ 
இரையாறாணி, பதினாருவதில்‌ தனஞ்‌ 
பதினேழாவதில்‌ கிருதஞ்ச 
யன்‌, பதினெட்டாவதில்‌ சஞ்சயன்‌ 
என்பவனும்‌ வேதவியாசரானார்கள்‌. 
பின்புள்ள துவாபரங்களில்‌ முறையே 
பரத்துவாஜர்‌, கவுதமர்‌, ஹரியாத்‌ 
அமாவென்று வேறு புராணங்களிழ்‌ 


செயன்‌, 


| 
| 
| 


சொல்லப்பட்ட உத்தம ரென்பவர்‌, 
வாஜிசிரவன்‌ என்று மறுபேருள்ள : 
வேனன்‌, திருணபிந்து என்று நாமார்‌ 
தரம்‌ பெற்ற சோமசுஷ்மாயணன, 
வால்மீகியென்னும்‌ திருநாமத்தால்‌ பிர 
சித்தரான பார்க்கவரிக்ஷர்‌, இவர்கள்‌ 
வேதவியாசராயினர்கள்‌. இப்படி இரு 
பத்துகான்கு துவாபரங்கள்‌ கழிந்த 
பின்பு இருபத்தைந்தாவது துவாபரத்‌ 
இலே என்‌ பிதாவான சத்திமகரிஷியும்‌ 
இருபத்தாறாவதில்‌ நானும்‌, இருபத்‌ 
தேழாவதில்‌ ஜாதுகர்ணனென்பவரும்‌ 
வேதவியாசர்களாயினேம்‌. பின்பு இரு 
பத்தெட்டாவதான இந்தத்‌ தவாபரத்‌ 
திலே என்‌ குமாரனான இருஷ்ணத்‌ 
துவைபாயனன்‌ வேதவிபாகஞ்‌ செய்‌ 
இப்படி. இருபத்தெட்டு மக. 
ரிஷிகள்‌ துவாபரயுக முடிகானகாகள்‌ 
களில்‌ வேதத்தை நானகாய்ப்‌ பிரித்து 
லோகோபகாரஞ்‌ செய்துவந்தார்கள்‌. 
இனிவருக்‌ துவாபரயுகத்தின்‌ கடைசி 
யில்‌ துரோணகுமாரனான அசுவத்‌ 
தாமா வியாசராவார்‌. 


தான்‌. 


ஏகாக்ஷர ஸ்வரூபமாய்‌ நாசவிகாரங்‌ 
களை யடையாமலிருந்த பிரணவ 
மானது உச்சரிக்கப்படுமளவில்‌ தான்‌ 
விரிவதினாலும்‌ வேதத்தை விரிப்பதின 
லும்‌ பிரமம்‌ என்று சொல்லப்படும்‌. 
அதெப்படியென்றால்‌ அந்தப்‌ பிரண 
வத்தனிடத்தே நித்தியமாயிருக்கிற 
முதல்‌ மூன்று வியாகிருதிகளும்‌ 
இருக்கு முதலான நான்கு வேதங்க 
ளும்‌ சொல்லப்படுகின்றன. ஆதலால்‌ 
அப்படிப்பட்ட மகிமையுள்ள பிரணவ 
சத்தப்‌ பிரமத்தின்‌ 
பொருட்டுத்‌ தண்டம்‌ சமர்ப்பிக்கன்‌ 
உலகத்தின்‌ பிரளயத்திற்கும்‌ 
உற்பத்திக்கும்‌ எ.து காரணமா யிருக்‌ 
சன்றதோ, எ.து மகத்தத்‌துவத்‌திற்கும்‌ 
மேன்மையானதாய்‌ மறைக்கப்படும்‌ 


சொரூபமான 


றேன. 


http://acharya.org 


மம்சம்‌] 


வேதவியாசர்களின்‌ விவரம்‌ 


த தைத யமா பககக க கக கன்‌ 


பொருளா யிருக்கறதேோர அப்படிப்‌ 
பட்ட பிரணவப்‌ பிரம்மத்திற்குத்‌ 
தண்டம்‌ சமர்ப்பிக்கின்றேன்‌. அகாத 
மாயும்‌ ௮பாரமாயும்‌ க்ஷயமில்லாததா 
யும்‌ உலகத்தை மோகிப்பிக்கின்ற 
தமோகுணத்திற்கு இடமாயும்‌ சத்துவ 
குண காரியமான பிரகாசத்தினாலும்‌ 
ரஜோகுண காரியமான பிரவாத்தனத்‌ 
தாலும்‌ தரும முதலான ௪கல புரு 
ஷார்த்த சாதகமாயம்‌ சாங்கிய சாஸ்‌ 
திஞான முடையவர்களுக்குப்‌ பிர 
கருதி புருஷ விவேகத்தி னுபாயமாத 
லாலே நிலைபெறுமிடமாயும்‌ சமதமாதி 
குணங்களைச்‌ சாதிக்கவல்ல யோடி 
களுக்கு அவற்றைச்‌ சாதிக்கு முபாய 
மாயும்‌ விளங்குகிற அந்தச்‌ சத்தப்‌ பிர 
மத்துக்குத்‌ தண்டம்‌ சமர்ப்பிக்கிறேன்‌. 
௭௮ அவியத்தமாயும்‌ அமிருதமாயும்‌ 
சாசுவதமாயு மிருக்கிற பிரவர்த்திப்‌ 


169 


றேன்‌. பரமாத்தமாவான ஸ்ரீவாசு 
தேவனுக்கு ஸ்வரூபமா யிருக்கின்ற 
அந்தப்‌ பிரணவரூபமான பரப்பிரமத்‌ 
அக்கு நித்தியம்‌ பலமுறைத்‌ தண்டம்‌ 
சமர்ப்பிக்கன்றேன்‌. ௮வயவமான 
அக்ூஷரவகையாலே மூன்றாய்ப்‌ பிரிந்‌ 
திருந்தாலும்‌ ௮வய விஸ்வ ரூபத்தில்‌ 
பிரிவற்றதா யிருக்கின்ற அர்தப்‌ பிர 
ணவமானது அந்த ஸ்ரீ வாசுதேவனே 
அந்த ஸ்ரீ வாசுதேவன்‌ சகல 
பூதங்களிலும்‌ ஒருவனா யெழுந்தருளி 
யிருந்தாலும்‌ பேதபுத்தி விஷயங்க 
ளான பிரம ருத்திர இந்திராதி மூர்த்தி 
களை யதிஷ்டித்‌ திருக்கையாலே வெவ்‌ 
வேறாக எண்ணப்படுகின்றான்‌. அவ 
னே இருக்குவேத சொருபியும்‌ யசுர்‌ 
வேத சொருபியும்‌ சரமவேத சொருபி 


யாம்‌. 


யுமாய்‌ இம்‌ மூன்று வேதசாரமான 
பிரணவ ஸ்வரூபியாயும்‌ புருஷார்த்த 


பிரமமுண்டோ * அதற்குத்‌ தண்டம்‌ | ஸ்வரூபியாயு மிருக்கன்றான்‌. அவனே 
சமர்ப்பிக்கன்ழேன்‌. சர்வப்‌ பிரபஞ்ச | சகல ஆத்துமாக்களுக்கும்‌ அந்தராத்‌ 


காரணமான பிரதானமாயும்‌, பரமரத்‌ | 


ட தும ஸ்வரூபாதிகளைக்‌ காட்டுகையி 
னாலே பரமாத்துமாவுக்குக்‌ காரண 
மாயும்‌, உபநிஷத்துக்களில்‌ அக்ஷரமுத 
லாய்ப்‌ பிரதான மீறாகவுள்ள சொற்‌ 
களாலே வெகுவிதமாய்ச்‌ சொல்லப்‌ 
படுவதாயும்‌, பிரிவற்றதாயும்‌, சத்த 
மாயுமிருக்கிற அந்தப்‌ பிரணவப்‌ பிர 
மத்துக்குத்‌ தண்டம்‌ சமர்ப்பிக்கின்‌ 


அமாவா யிருக்கின்றான்‌. அவனே பிரி 
வற்ற வேதரூபமாயிருக்து 
மான வேதங்களாகப்‌ பேதிக்கப்படு 
அர்த அனர்தனான ஸ்ரீபக 
வானே வேதசாகைகளைப்‌ பிரிக்கிற 


பலவித 
இன்ரான்‌. 
வியாசாதி ஸ்வரூபியாகின்றான்‌. சகல 


வேதசாகைகளின்‌ ஞானமும்‌ அந்த 
ஸ்ரீ அனந்தனே என்றறியும்‌, 


ழன்றமத்தியாயம்‌ மற்றிற்று, 


தல அம 


22 


* புருஷார்த்தப்‌ பிரவிர்த்தி ஹேதுவான பீரணவம்‌, 


http://acharya.org 


நான்காம்‌ அத்தியாயம்‌ 


வேதசாகாபேதங்கள்‌ 


வை இணவாகைகை 


ஓ மயித்தரேயரே| ஆதியிலே பிர ! பாயரென்னும்‌ பெயருடைய இந்த 


மாவினலே அத்தியயனம்‌ பண்ணப்‌ 
பட்ட வேதமான து நான்கு பாதங்க 
ரூள்ளதாய்‌ அநேக வாயிரங்‌ இளைகளை 
யடையதாயு மிருக்தது. அதினின அம்‌ 
அக்கினி ஹோத்திரம்‌, 


மாஸம்‌, சாதுர்மாயெம்‌, 


தரிசபூர்ண 
பசுபந்தம்‌, 
சோமம்‌ என்றெ ஐந்தும்‌, தேவ யக்கி 
யம்‌, பிதுர்யக்கியம்‌, பூதயக்கியம்‌, 
மனுஷ்யயக்கியம்‌, பிரமயக்கியம்‌ என்‌ 
இற பஞ்சமகா யக்கியங்களும்‌, ஆகப்‌ 
பத்து விதமான சகல யக்கியங்களும்‌, 
திரவியம்‌, 
ஞானம்‌, கர்மம்‌, காரகம்‌, சிரத்தை, 
அவஸ்தை, ஆகிருதி, நிஷ்டை என்றெ 


அங்கங்களுடை யனவாய்‌ 


தேசம்‌, பலம்‌, காலம்‌, 


உண்டா 
யின. இவ்‌ யாகங்களெல்லாம்‌ சர்வா 
பீஷ்டங்களையும்‌ கொடுக்குக்‌ இறமுள்‌ 


ளனவா யிருக்கும்‌. 


பின்பு இருபத்தெட்டாவது யுகத்‌ 
திலே என்‌ புத்திரரான வியாசர்‌ மகா 


\ 


\ 


த த 


சமர்த்த ராகையாலே கான்கு பாதங்‌ | 


களோடு கூடியிருந்த அந்த வொரு | 


வேதத்தை நான்காகப்‌ பிரித்தார்‌. 
இவர்‌ இப்போ து எப்படி.ப்பிரித்தாரோ 
அப்படியே முனயுகங்களிலும்‌ நானும்‌ 
மற்றுமுள்ள மகரிஷிகளும்‌ பிரித்‌ 
தோம்‌, இதோ நிதர்சனமாக இந்த 
வியாசர்‌ பிரித்ததுபோலவே ஸ்ரீமந்‌ 
நாராயணாம்சம்‌ பெற்று மற்ற வியா 
சர்களும்‌ அப்போதப்போது வேதத்‌ 
தைப்‌ பிரித்தருளினாக ளென்றறியும்‌, 
ஓ மயித்திரேயரே! இந்தப்‌ பூலோகத்‌ 
தில்‌ ஸ்ரீ வாசுதேவன்‌ தவிர மற்றொரு 
வன்‌ மகா பாரதஞ்‌ செய்ய வல்லவ 
னாகான்‌ ஆகையால்‌ இருஷ்ணத்துவை 


1 
| 


| 


| 


’ 


| 


| 
| 
| 


வியாசரை ஸ்ரீமந்‌ நரராயணாம்ச மென்‌ 
றறியும்‌. இந்தத்‌ துவாபரத்தில்‌ என்‌ 
குமாரனான வியாசர்‌ வேதங்களைப்‌ 
பிரித்துப்‌ பிரவர்த்திப்பித்த விதஞ்‌ 
சொல்கின்றேன்‌, கேட்பீராக :— 


வியாஸ மகாமுனிவர்‌ வேதங்களைப்‌ 
சதுர்முகராலே நிய 
மிக்கப்பட்டுத்‌ தாம்பிரித்த வேதசாகை 
களை அத்தியயன பரம்பரையினாலே 
பிரவர்த்திப்பிக்க வல்லவர்களான கிஷ்‌ 
யர்களை ஆராய்ந்து தேடி இருக்கு 
வேதத்திற்குப்‌ பைலமகா முனியையும்‌, 
வேதத்துக்கு வைசம்பாயன 


பிரிக்கும்படி. 


யசுர்‌ 
மகா முனிவரையும்‌, சாம வேதத்‌ 
அக்கு ஜயிமினி முனீர்திரரையும்‌, 
அதர்வண வேதத்துக்குச்சுமக்து முனி 
வரையும்‌, இதிகாச புராணங்களுக்கு 
மகா புத்திசாலியான ரோமஹா்ஷண 


ரென்கற சூதரையும்‌ பரிக்கிரஇத்‌ 
தருளினார்‌. அத்துவர்யு, உத்காதா, . 
ஹோதா, பிரமா என்னப்பட்ட 


[சா.துர்ஹோத்திரம்‌] ஈரல்வகையான 


, ரித்துவிக்குகளின்‌ காரியமுள்ள தாகை 


யாலே யாகஹேதுவா யிருந்த வேத 
மொன்றையே நான்காகப்‌ பிரித்து 
அவைகளினாலே ய$&யெங்களை நடத்தி 
யருளினார்‌. வேதங்களினாலே 
அத்துவர்யு காரியத்தையும்‌, இருக்கு 
வேதங்களினாலே ஹோதாவின்‌ காரி 
பத்தையும்‌, 
உத்காதாவின்‌ காரியத்தையும்‌, இந்த 
மூன்று வேதங்களினாலேயும்‌ ராஜாக்‌ 
களுக்கு வேண்டிய சாந்திக பவுஷ்டி 
காதிகளையுடைய அதர்வண வேதத்தி 
னாலேயும்‌, பிரமாலின்‌ காரியத்தை 


யசார்‌ 


சாம வேதங்களினாலே 


http://acharya.org 


வேதசாகாபேதங்கள்‌ 


171 


cc 


யும்‌ ஏற்படுத்தினார்‌, 
பிரித்த விதமெப்படி யெனில்‌, அகண்ட 
மான வேதத்திலிருந்து இருக்குகளை 
யெல்லாம்‌ பிரித்தெடுத்து ஒன்றாக்கி 
இருக்குவேத மென்றும்‌, ய௬சுகளைப்‌ 
பிரித்தெடுத்துக்‌ : கூட்டி யசுர்‌ வேத 
மென்றும்‌, சாமங்களைப்‌ பிரித்தெடுத்‌ 
அச்‌ சேர்த்துச்‌ சரமவேதமென்றும்‌ 
மூன்றுவேதங்களைச்‌ செய்து, முக்கிய 
மாய்‌ ராஜாக்களுக்கு வேண்டிய காரி 
யங்களையும்‌ புரோகித இருத்தியத்தை 
யும்‌ நிறைவேற்றும்‌ பொருட்டு அதர்வ 
பரகங்களை யெல்லாஞ்‌ சேர்த்தெடுத்து 


அதர்வண வேதத்தையுஞ்‌ செய்‌ 
தருளினார்‌. இவ்வகையாக முன்பு 
ஒன்றாயிருக்த வேத விருக்ஷமானது 


நானகாகப்பிரிர்து, பின்பு பெருங்கா 
டாயிற்௮ு. பைலமகாரிஷி, அந்த ருக்கு 
வேதத்தை இரண்டு சம்ஹிதைகளரக்க 
இந்தீரப்பிரமிதி யென்பவருக்கு ஒன்‌ 
றையும்‌ பாஷ்களர்‌ என்பவருக்கு மற்‌ 
றொன்றையும்‌ :பிரசாதித்தார்‌. அந்த 
மகாமதியான பாஷ்கள முனிவர்‌ 
தாம்பெற்ற சம்ஹிதையை 
காக்கிப்‌ போத்தியர்‌ முதலான நால்‌ 
வருக்குப்‌ பிரசாதித்தார்‌. அந்தப்‌ 
போத்தியரும்‌ அக்கனி மாடகரும்‌ 


யாக்கிய வல்க்கியரும்‌ பராசரரென்று 


நான்‌ 


என்பெயர்கொண்ட மற்றொருவரும்‌ 
அந்த ருக்குவேத சாகையின்‌ பிரிவான 
சாகைகளைக்‌ கிரடெ்து நடத்தி வந்‌ 
தார்கள்‌. அந்த இந்திரப்‌ பிரமிதி 


வேதங்களைப்‌ | யென்ற முனிவர்‌ தாம்‌ ஓதின ருக்கு 


வேத சம்ஹிதையைக்‌ தங்‌ குமாரரான 
மாண்டூகேய ரென்பவருக்குப்‌ பிரசா 
இத்தார்‌. அந்தச்‌ சம்ஹிதையான து 
புத்திரரும்‌ சிஷ்யரும்‌ ஆகிய முறை 
யினலே சிஷ்யபிரசிஷ்ய பரம்பரை 
யிலே வர்துகொண்டிருக்த.து. இப்படி 
யிருக்கையில்‌ வேதமித்திர னென்கிற 
சாகல்யர்‌ தாம்‌ ஓதின இந்திரபிரமிதி 
சாகையை ஜந்தாகச்செய்து முத்‌ 
கலன்‌, கோமுகன்‌, வாச்சியன்‌, சாலி 
யன்‌, சை௫ரன்‌ என்னும்‌ தம்முடைய 
மாணாக்க ரைவருக்குக்‌ கொடுத்தார்‌. 
அந்தச்‌ சாகலியருடைய சப்பிரமசாரி 
யான சாகபூர்ண ரென்பவர்‌ இந்திர 
பிரமிதி மூன்றாய்ச்‌ 
செய்து நிருத்தமென்கற வேதாங்க 
மொன்றுஞ்‌ செய்து ஆக நான்கையும்‌ 
தஞ்சீஷரான இரவுஞ்சன்‌, வைதாளி 
கன்‌, பலாகன்‌, நிருத்தன்‌ என்னும்‌ 
நால்வருக்கும்‌ முறையே கொடுத்தார்‌. 
முன்‌ சொல்லப்பட்ட சாகலியருடைய 
சப்பிரமசாரியான பாஷ்கலி யென்ப 
வர்‌ அந்த இந்திரபிரமிதிசாகையை 
மூன்று சாகைகளாக்கி காலாயனி, 
கார்க்கியா, ஜபர்‌ என்கிற சிஷியர்‌ 
மூவருக்குக்‌ கொடுத்தார்‌ இப்படியாக 
ருக்குவேதத்தில்‌ சாகைகள்‌ பிரதி 
சாகைகள்‌ அனுசாகைகள்‌ அநேக 
முண்டாயின, மையித்திரேயரே! கான்‌ 
ருக்குவேத சாகா காத்தாக்களான 
பஹ்ருசரை உமக்குத்‌ தெரிவித்தேன்‌. 


சங்கிதையை 


நான்காமத்தியாயம்‌ மற்றிற்று, 


வதிய 


http://acharya.org 


ஜந்தாம்‌ அத்தியாமம்‌ 
யசாவே பப்லு 


பராசரர்‌ அருளிச்செய்னெறார்‌ :— 
மயித்திரேயரே! யசுர்வேத விருக்ஷத்‌ 
அக்குப்‌ பிரதானமான இருபத்தேழு 
சாகைகளை வைசம்பாயன மகா 
முனிவர்‌ செய்து தஞ்சிஷ்ய ரகேகருக்‌ 
குக்‌ கொடுத்தார்‌. அவர்களும்‌ இர 
மப்படி. ஒதிவந்தார்கள்‌. அந்த வைசம்‌ 
பாயன மகாமுனிக்கும்‌ பிரமராத 
ருடைய குமாரரான யாக்கியவல்க்‌ 
கியர்‌ என்கிறவர்‌ சிஷ்யராயிருந்தார்‌. 
அவர்‌ முக்கியமான தருமங்களையெல்‌ 


லாம்‌ அறிந்தவராய்‌ எப்போதும்‌ குரு | 


வுக்குப்‌ பணிவிடை செய்தகொண்டு 
வந்தார்‌, முன்பொருகால்‌ மகாமேரு 
விலே ரிஷிகளெல்லாரும்‌ கூடித்‌ தம்‌ 


| 
| 
| 
| 
| 


முடைய சபைக்கு எந்த ரிஷி இன்று 
| வேறில்லை; அப்படியிருக்கக்‌ கோபித்‌ 
, துக்கொள்கற உம்மாலேயும்‌ எனக்கு 


வராமற்போவரோ அவருக்கு ஏழு 
தினங்களுக்குள்ளாக பிரமஹத்தி 
தோஷம்‌ வரக்கடவதெனறு ஒரு 
சாபமுண்டாக்கி யிருந்தார்கள்‌. அந்த 
ஏற்பாட்டைக்‌ 


முடனபிறந்தாள்‌ புத்திரனான பாலக 
னொருவனைக்‌ காலினாலே தீண்ட; உட 
னே அர்தப்பாலகன்‌ மரணமடைர்‌ 
தான்‌. அதனாலே அவருக்குப்‌ பிரம 
ஹத்தி தோஷம்‌ சம்பவித்தது. அப்‌ 
போது வைசம்பாயனர்‌ தஞ்ச£ீஷர்களை 
நோக்கி ஓ சஷர்களே]| எனக்காக நீங்‌ 
கள்‌ பிரமஹத்தி நீங்கும்படியான விர 
தத்தைச்‌ செய்யுங்கள்‌, வேறொன்றும்‌ 
நினையாதேயுங்கள்‌”'என்‌ அ நியமித்தார்‌. 
அப்போது யாக்கியவல்க்கியர்‌ குரு 
வை நோக்க “ ஆசாரியரே | அற்பதே 
ஜசு உள்ளவர்களான இவர்களை ஏன்‌ 
வருத்தவேண்டும்‌, அடியேன்‌ ஒருவ 
னே அர்த விரதத்தைச்‌ செய்கிறேன்‌” 


த ல்‌ 


கடந்திருந்த இந்த | 


வைசம்பாயன மகாமுனி ஒருகாள்‌ தம்‌ ' 


i  — 


2 
| 


! எனக்கிருந்தாவதென்ன 2 


என்று சொல்ல, குருவானவர்‌ கோப 
மடைந்து யாகிய வல்க்கியரைப்‌ 
பார்த்து, “(நீ பிராமணரை அவமானம்‌ 
பண்ணினாய்‌; இப்படிப்பட்ட நீ எனக்‌ 
குச்‌ சிஷ்யனா யிருக்கத்தகாத; ஆகை 
யால்‌ என்னிடத்தில்‌ ஓதினவேதங்களை 
விட்டுவிடு; 
களை நீ தேஜசு இல்லாதவர்கள்‌ என்று 
சொன்னாய்‌, இப்படிப்பட்ட சிஷ்யன்‌ 
அன்றியும்‌ 
என்‌ ஆக்கினையையும்‌ பங்கப்படுத்தி 
னாய்‌, ஆதலால்‌ வேதங்களை விட்டுவிடு” 


உத்தமமான பிராமணர்‌ . 


! என்று உறுத்துச்‌ சொல்லக்கேட்டு, 


அவ்‌ யாக்கியவல்க்கியரும்‌ “ஓ ஆசாரி 


ட யரே! தேவரீரிடத்தில்‌ பக்திபினலே 


இப்படிச்‌ சொன்னேனே யல்லது 


ஆகவேண்டுவதில்லை, உம்மிடத்தில்‌ 
ஓதின வேதமும்‌ எனக்குவேண்டாம்‌” 
என்று சொல்லி, உதிரத்தினால்‌ பூசப்‌ 
பட்டு ரூபமுள்ளவைகளாய்க்‌ காணப்‌ 


பட்ட யசுர்வேதங்களைக்‌ : கக்கிப்‌ 
போட்டு, (இதோ உமது வேதத்தை 
உமக்குக்‌ கொடுத்தே” என்று 


சொல்லிவிட்டுத்‌ தம்முடைய மனதின்‌ 
படி. போய்விட்டார்‌, பின்பு யாக்கிய 
வல்க்கியர்‌ கக்கிப்போட்ட வேதங்களை 
மற்றுமுள்ள பிராமணர்‌, நேராக இக்‌ 
கக்கலை யுண்பது தகுதி யன்றென்று 
நினைத்துத்‌ இத்திரியென்கிற பக்ிகளாகி 
ஆதலால்‌ அவர்களுக்‌ 
குத்தைத்திரீயர்‌ என்று பெயர்வந்தது, 
அந்த யசுரர்களுக்குத்தான்‌ தைத்திரீய 
சாகை என்று பெயர்‌. அர்த வைசம்‌ 
பாயன்‌ சிஷ்யர்களெல்லாம்‌ குருவி 
னாலே கட்டளையிடப்பட்டபடி பிரம்‌ 


யுண்டார்கள்‌. 


http://acharya.org 


ய்சாவேதசாகைகள்‌ 


173 


அகா ககா ககக கா க க க க க க கக க கக க கை கை கை! அசசககைககைகைகைகைகைசைகைகைசைசைசைகைசைையசைகைகைைைைைை கையை 


ஹத்தி தீரும்படியான விரதத்தை யாச 
ரித்து அத்தவர்யுகாரியஞ்‌ செய்தவம்‌ 
தார்கள்‌. அதனால்‌ அவர்களுக்குச்‌ 
சரணாத்துவாயுக்கள்‌ என்கற பெயர்‌ 
வழங்கிற்று, 


அந்த யாக்கியவல்க்கயெரோ சூரிய 
பகவானிடத்தில்‌ யசுசுகளைக்‌ இரடுக்க 
வேண்டி பிராணாயாம பராயணராய்ச்‌ 
சூரியபகவானை ஈமஸ்கரித்துத்‌ துதிக்க 
லாயினார்‌. மோக்ஷத்திற்கு வழியாயும்‌, 
அளவற்ற தேஜ உள்ளவராயும்‌, 
ருக்கு ய௬௬ சாமங்களின்‌ ரூபமாயும்‌, 
இந்த வேதமயமான பிரகாசமுள்ளவ 
ராயும்‌ இருக்கிற சூரியபகவானுக்கு 
நமஸ்கரிக்கிறேன்‌. வெயிலுக்கும்‌ 
மழைக்கும்‌ ஏதுவாகையாலே அக்கினி 
சோமரூபியாயும்‌, ஆதலால்‌ உலகத்‌ 
அக்குக்‌ காரணமாயும்‌, வெளிச்சத்‌ 
தைச்‌ செய்பவராயும்‌, அமிருதஹேது 
வான காந்தியைப்‌ பரிக்கிறவராயு 
மிருக்கிறவருக்குத்‌ தண்டமிடுகிறேன்‌. 
கலை காஷ்டை நிமிஷம்‌ முதலான 
காலங்களையறிவிக்குஞ்‌ சொரூபமுடை 
யவராயும்‌, தியானிக்கத்‌ தக்கவராயும்‌, 
பிரணவளுபியாயும்‌, பிரபஞ்சரூபியாயு 
மிருக்கிறவருக்கு வந்தனஞ்‌ செய்க 
றேன்‌. தன்‌ இரணங்களினாலே சந்தி 
ரனைப்‌ போஷித்துத்‌ தேவதைகளையும்‌, 
ஸ்வதாமிர்தத்தினாலே பிதுர்க்களையும்‌ 
ரசுதித்துவருகிற தஇருப்தரூபமானவ 
ருக்கு ஈமஸ்காரஞ்‌ செய்கின்றேன்‌. 
-பனி வெப்பம்‌ மழை இவைகளை யுண்‌ 
டாக்கினறவராயும்‌, ஹரிக்கிற்வராயும்‌, 
மூன்று காலங்களின்‌ ஸ்வரூபியாயு 
மிருக்கற சூரியபகவானுக்குத்‌ தண்‌ 
டம்‌ சமர்ப்பிக்கன்றேன்‌. இவ்வுலகத்‌ 
தின்‌ இருளைப்பேர்க்க ஜகத்துக்கெல்‌ 
லாம்‌ அதிபதியாயும்‌, சத்‌. துவகுண சரீர 
முள்ளவராயுமிருக்கற ஆதித்த பகவா 
அக்கு நமஸ்காரங்கள்‌ செய்கிறேன்‌. 


எந்தத்‌ தேவன்‌ உதயமாகாமற்போ 
னால்‌ ஜனங்கள்‌ சத்கருமங்கள்‌ செய்ய 
யோக்கியராக மாட்டார்களோ தண்‌ 
ணீரும்‌ சுத்தஹேதுவாக மாட்டாதோ 
அப்படிப்பட்ட சூரியதேவனை த்தொழு 
கின்றேன்‌. எந்தத்‌ தேவனுடைய இர 
ணங்களினாலே பரிசிக்கப்பட்டு மனி 
தன்‌ சத்காரியங்களுக்கு யோக்கியனா 
கனெறானோ அப்படிப்பட்ட சுத்திகா 
ரணமான தேவனைத்‌ தொழுகின்றேன்‌. 
பிரேரகனாயும்‌, உற்பத்தி செய்பவனாயும்‌ 
அர்தகரரத்தைப்‌ போக்குகிறவனாயு 
மிருக்கற தேவனுக்கு வந்தனம்‌, தே 
வர்களுக்கெல்லாம்‌ ஆதியாயிருக்கிற 
ஆதித்த பகவானுக்கு அனேகந்தரம்‌ 
வந்தனஞ்‌ செய்கின்றேன்‌. எந்தத்‌ 
தேவனுடைய ரதமானது இதமும்‌ ரம 
ணீயமுமான தேஜோமயமா யிருக்கின்‌ 
றதோ, குதிரைகள்‌ ஞானரூபங்களா 
யும்‌ அமிர்தங்களாயு மிருந்து அர்த 
ரதத்தை வடக்கின்றனவோ, உலகக்‌ 
களுக்கெல்லாம்‌ பிரகாசமான கண்ணா 
யிருக்கிற அந்தப்‌ பகவானைப்‌ பணிந்து 
தொழுகின்றேன்‌.” என்றிப்படி ஸ்தோ 
தீதிரஞ்‌ செய்யவே அந்தச்‌ சூரியபக 
வான்‌ சூதிரை வடி.வாக அவருக்குப்‌ 
பிரத்தியக்ஷமாகி வந்து, “ஓஒ முனி 
வரே! உமக்கு வேண்டும்‌ வரத்தைக்‌ 
கேளும்‌” என்று கட்டளையிட்டார்‌. 
யாக்கியவல்க்கிய முனிவரும்‌ அந்தச்‌ ' 
சூரியனைத்‌ தொழுத, (சுவாமி என்‌ 
குருவான வைச்ம்பாயன மகாமுனிக்‌ 
குத்தெரியாத யஜுுர்வேதங்களை எனக்‌ 
குப்‌ பிரசா இத்தருளவேண்டும்‌”” என்று 
பிரார்ததித்தார்‌, அவ்‌ வாதித்திய 
தேவன்‌, அம்முனிவர்‌ பிரார்‌.த்‌தித்தபடி. 
வியாசோபதேச மில்லாமையாலே, 
வைசம்பாயனர்க்குத்‌ தெரியாதவை 
களான அயாதயாமக்கள்‌ என்கிற 
யஜுசுகளைப்‌ பிரசாஇத்தான்‌, அந்தச்‌ 
சாகைகளை அத்தியயனஞ்‌ செய்தவர்‌ 


http://acharya.org 


174 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[மூன்றா 


களுக்கு வாஜிகள்‌ ௮ல்லது வாஜசனே 
யர்‌ என்ற பெயா்‌ வழக்கும்‌. சூரியன்‌ 
[வாஜி] குதிரை வடிவத்தோடு அந்த 
யசுர்வேதங்களை யுபதேசித்தானாதலா 
லென்றறியும்‌. அந்த வாஜசனேய சங்‌ 


இதையை யாக்கியவல்க்கிய மகாமுனி 
காண்வசாகை முதலான பதினைந்து 
இவ்வாறு 
தான்‌ யசுர்வேதத்தின்‌ பிரிவுகள்‌ யேற்‌ 
பட்டன வென்‌ நறியும்‌. 


சாகைகளாகப்‌ பிரித்தார்‌. 


ஐந்தாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
ட்‌ பட அனு 


அரும்‌ அத்தியாயம்‌ 
சாமவேத அதர்வணவேத புராணங்களின்‌ 
வரலாறு 


ணக வாட அடைகள்‌ 


ஸ்ரீ பராசரர்‌ ௮ருளிச்செய்கிருர்‌:-- 
மயித்திரேயரே! சாமவேத விருக்ஷத்‌ 
தின்‌ சாகாபேதங்களைக்‌ 
வியாசசிஷ்யரான ஜைமினியானவர்‌ 


G களும்‌. 


தம்முடைய குமாரரான சுமந்துவென 
பவருக்கு ஒரு சங்கிதையை யுபதே 


சிக்க, அவரும்‌ தம்முடைய புத்திர. 


னை சுத்துவா வென்பவருக்கு உபதே 
சித்தார்‌. பின்பு அந்தச்‌ சத்துவாவின்‌ 
குமாரனான சுகர்மா வென்பவர்‌ தம்‌ 
பிதாவினிடத்தலே தாமோதின அடம்‌ 
தச்‌ சைமினி சங்கிதையை ஆயிரம்‌ 
பிரிவாகப்‌ பிரித்துத்‌ தம்‌ சிஷ்யர்க 
ளான ஹிரண்யநாப ரென்பவருக்கும்‌ 
பவுஷ்பிஞ்சி யென்பவருக்கும்‌ கொடுத்‌ 


தார்‌. கவுசல்ய ரென்றும்‌ பெயர்‌ 


! களைப்‌ பலவாக விரித்தார்கள்‌. 


பெற்ற அந்த இரணியநாபருக்கு வட | 


திசையார்‌ ஐர்நூறுபேர்‌ சாமசாகை 
யோதுகிற ஜஷேரானார்கள்‌. அவர்கள்‌ 
ஐர்‌.நூ௮ு சாகைகளை யோ திக்கொண்டு 
ஒரு காலத்தில்‌ கீழ்த்திசையி லிருக்தத 
னால்‌ கீழ்த்திசைச்‌ சாமகர்‌ என்னுஞ்‌ 
சொல்லப்பட்டார்கள்‌. அந்தப்‌ பவுஷ்‌ 
பிஞ்சி யென்பவருக்கும்‌ லோகாகதி, 
கவுமுதி, கக்ஷ்வான்‌, லாங்கலி முத 
லான அரேகர்‌ சிஷ்யரா யிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ தாங்க ளோதின சங்கிதை 


மூன்‌ 
சொன்ன இரணியநாபருடைய சீஷர்‌ 
களில்‌ ஒருவரான கிருதகரமா வென்ப 
வா்‌ இருபத்துநான்கு சங்கிதைகளைத்‌ 
தம்‌ மாணாக்கருக்கு ஓ.துவித்தார்‌. அவர்‌ 
களும்‌ இந்தச்‌ சாமவேதத்தை மிகவும்‌ 
விரித்தார்கள்‌. இப்படியாகச்‌ சாம 
சாகைகளின்‌ பிரிவுகள்‌ உண்டாயின. 


இனி அதர்வண வேதத்தின்‌ விரி 
சொல்லுகின்றேன்‌. வேத 
வியாச மகாமுனிவரிடத்திலே அதர்‌ 


வைச்‌ 


வணவேத மோதின சுமந்து வென்னு 
முனிவர்‌ அவ்வதர்வண வேதத்தைத்‌ 
தம்முடைய சீஷரான கபந்த ரென்ப 
வருக்குக்‌ கொடுத்தார்‌. அந்தக்‌ கபந்த 
முனியும்‌ ௮வ்வேதத்தை இரண்டு பிரி 
வாக்கி தேவதரிசர்‌, பத்தியர்‌ என்கிற 
சீஷருக்குக்‌ கொடுத்தார்‌. அந்தத்‌ தேவ 
தரிசருக்கு மேதன்‌, பிரமபலி, சவுல்கா 
யனி, பிப்பலாதன்‌ என்று நால்வர்‌ 
மாணாக்கரிருந்தார்கள்‌. அவர்கள்‌ தேவ 
தரிசர்‌ செய்த நான்கு சங்கிதைகளையு 
முறையே யோதனார்கள்‌. பத்தியருக்‌ 
சூம்‌ ஜாபாலி, குமுதாதி, சவுனகர்‌ 
என்௮ மூவர்‌ மாணாக்க ரிருந்தார்கள்‌, 


அவர்கள்‌ தங்குரு பிரித்த மூன்று 


http://acharya.org 


மம்சம்‌] சாமவேத அதர்வணவேத புராணங்களின்‌ வரலாறு 


சங்கிதைகளையும்‌ அரேக சங்கிதைக 
ளாகச்‌ செய்தார்கள்‌. அந்தச்‌ சவுனக | 
ரென்பவர்‌ தம்முடைய சங்கிதையை | 
இரண்டாக, பப்புரு வென்பவருக்கு 
ஒன்றும்‌, சைந்தவரென்பவருக்கு மற்‌ 
ரென்அமாகக்‌ கொடுத்தார்‌. அந்தச்‌ 
சைந்தவருடைய சிஷ்யரான முஞ்சி 
கேச ரென்பவர்‌ தரம்‌ பெற்ற சங்‌ 
கிசதையை இரண்டாகப்‌ பிரித்தார்‌. 
௮ந்தச்‌ சங்கிதைகளிலே முக்கியமான 
பரகங்கள்‌ ஐந்து. அவையாவன நக்ஷ 
தீதிர கல்ப்பம்‌, வேத கல்ப்பம்‌, சங்‌ 
இதா கல்ப்பம்‌, 
சாந்தி 
நக்ஷத்திர கல்ப்பமாவது ஈக்ஷத்திராதி 
களுடைய சொரூபகுணாதிகளை விவ 
ரிப்பது. வேத கல்ப்பமாவது பிரமத்‌ 
அவ முதலான புரோகித காரியங்‌ 
களைக்‌ தெரிவிப்பது. 


ஆங்ரெச கல்ப்பம்‌, 


கல்ப்பம்‌ என்பவைகளாம்‌. 


சங்கிதா கல்ப்ப 


யுணாத்துவது. ஆவ்கிரச கல்ப்பமா 
வது ஸ்தம்பன மோஹன மாரணாதி 
களான அபிசாரங்களைக்‌ காட்டுவது. 
சாந்தி கல்ப்பமாவது யானை குதிரை 
மூதலானவைகளைப்பற்றிய பதினெட்‌ 
டுச்‌ சாந்திகளை விதிப்பது, அதர்வண 
வேதத்திலே இவைதாம்‌ 
மானவைகள்‌, 


சிரேஷ்ட 
இவ்வாறு நான்கு 
வேதங்களின்‌ விகற்பங்களை யெல்லாம்‌ 
அறிவித்தேன்‌. 


இனிப்‌ புராண வரலாறு கேளும்‌: 
புராணமென்பது சாஸ்‌இரங்களுக்கெல்‌ 
லாம்‌ முதன்மையான து. ௮.௮ இருத 
யுகத்தில்‌ பிரமாவினால்‌ நூறுகோடி. 
இரந்த விஸ்தாரமாய்ச்‌ செய்யப்பட்‌ 
டுப்‌ பிராம்மம்‌ என்கிற பெயருடைய 
தாய்‌ ஒன்றேயா யிருந்தது, பின்பு 
திரேதாயுகத்திலே அதை ரிஷிகள்‌ நூற்‌ 
அப்‌ பதினெட்டுச்‌ சங்கதைகளோடு 
கூடின பதினெட்டுப்‌ பிரிவுள்ளதாய்க்‌ 


| 
| 
மாவது. மந்திரங்களின்‌ பைல்‌ 
| 
| 


175 


கோடி. இரந்த விஸ்தாரமாய்ச்‌ செய்‌ 
தார்கள்‌. பிற்பாடு வேதவியாசர்‌ 
அவாபரயுகத்தின்‌ கடைசியிலே அம்‌ 


! தப்‌ புராணங்களின்‌ சாரங்களை யெடு 


தீது நானகு லக்ஷ இரந்த விஸ்தார 
முள்ளதாய்ப்‌ பாரதாதி ஆக்க்யானங்‌ 
களூம்‌ ருபுகிதாக சரித்திராதி உபாக்கி 
யானங்களும்‌, பிருதிவி சதை பிதுரு 
இதை முதலான காதைகளும்‌, வராக 
கல்ப்பாதி கல்ப்ப நிர்ணயங்களும்‌ 
சிருஷ்டி மனுவந்தரா திகளும்‌, வமிச 
வமிசானு சரித்திரங்களும்‌ விளங்கும்‌ 
படி. பதினெட்டுப்‌ புராணசங்கிதை 
களைச்‌ செய்து, தம்முடைய சிஷ்ய 
ரான ரேரமஹர்ஷண ரென்கிறவ 
ருக்கு உபதேசித்தருளினார்‌. அந்த 
ரோமஹர்ஷணருக்கு ௬மதி, அக்கினி 
வர்ச்சன, மித்திராயு, சாம்சபாயனன்‌, 
அகிருதவிரணன்‌, சாவர்ணி என்று 
ஆன சிஷ்யரிருந்தார்கள்‌. அவர்களில்‌ 
அதிருதவிரணரும்‌, சாவர்ணியும்‌, சாம்‌ 
சபாயனரும்‌, வியாசகிருதமான புரா 
ணசங்கிதையைப்‌ பற்றித்‌ தாங்களும்‌ 
சில செய்தார்கள்‌. 
இவற்றிற்கு மூலமாய்‌ ரோமஹர்ஷண 
ராலே ஒரு சங்கதை செய்யப்பட்‌ 
டிருந்தது. இந்கான்கன்‌ சாரத்தைக்‌ 
கொண்டுதான்‌ இந்தப்‌ புராணத்தை 
நான்‌ செய்தேன்‌. 


சங்கிதைகள்‌ 


எல்லாப்‌ புராணங்களுக்கும்‌ முதன்‌ 
மையாயிருந்தது பிரரம்ம புராணம்‌, 
அதுமுதலாகப்‌ பதினெட்டுப்‌ புரா 
ணங்க ஞண்டென்று புராணமறிந்த 
வர்‌ சொல்கின்றார்கள்‌. அவை 
யாவன பிராம்மம்‌, பாத்துமம்‌, வைஷ்‌ 
ணவம்‌, சைவம்‌, பாகவதம்‌, நரர தியம்‌, 
மார்க்கண்டேயம்‌, ஆக்கனேயம்‌, 
பவுஷ்யத்து, பிரமகைவர்த்தம்‌, லிங்‌ 
கம்‌, வாராகம்‌, ஸ்காந்தம்‌, வாமனம்‌, 
கவுர்மம்‌, மாச்சியம்‌, காருடம்‌, பிர 


http://acharya.org 


176 


மாண்டம்‌ என்கிற இவையேயாம்‌. 
அவற்றின்‌ முறையும்‌ இதுவே. இப்‌ 
- பூராணங்களெல்லாம்‌ சிருஷ்டி, சங்கா 
ரம்‌, வமிசங்கள்‌, மனுவந்தரங்கள்‌, 
வமிசங்களின்‌ சரித்திரம்‌ என்கிற 
இவற்றைத்‌ தெரிவிக்கின்றன. 


ஓ மயித்திரேயரே ! 


வது பாத்தும புராணத்திற்குப்‌ பிற்‌ 
படச்‌ சொல்லிய விஷ்ணுபுராணமாம்‌, 
இது புரணவரிசையில்‌ மூன்றாவதாம்‌. 
எல்லாப்‌ புராணங்களிலுஞ்‌ சொல்லப்‌ 
படுகிற சிருட்டி முதலானவைகளிலே 
ஸ்ரீவிஷ்ணுவே கர்த்துருத்துவாதி தரு 
மங்களைக்‌ கொண்டு சொல்லப்படு 
கிறார்‌. 

ஆத்மகோடிகள்‌ அறியவேண்டிய 
சகல தருமங்களையும்‌ பிரதிபா இக்கின்ற 
சாஸ்திரங்களாவன முன்‌ சொல்லப்‌ 
பட்ட இருக்கு முதலான வேதங்கள்‌ 
நான்கும்‌, அவற்றின்‌ அங்கங்களா கய 
சிகைஷை, வியாகரணம்‌, சந்தம்‌, நிருத்‌ 
தம்‌, சோதிடம்‌, கல்ப்பம்‌ என்றெ 
ஆறும்‌, மீமாஞ்சையும்‌, நியாய நூலும்‌, 
இதிகாச புராணங்களும்‌, தரும சாஸ்‌ 
திங்களும்‌ ஆகிய இப்பதினன்கு 
மாம்‌. இவைகளுக்கு வித்தியா ஸ்தா 
னங்க ளென்றும்‌ பெயர்‌. அன்றி 


சி பன்னி ணட னவ ' டென்பார்கள்‌. 
சர்‌ க கா ] டி * +. ந . . 
இப்போது டூ | களைப்‌ பிரவாத்திப்பித்தவர்கள்‌, பிரம 


। ரிஷிகளென்றும்‌ தேவரிஷிகளென்றும்‌ 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


யும்‌ ஆயுர்வேதம்‌ என்கற வைத்திய 
சாஸ்திரமும்‌, தனுர்வேத மென்ற 
ஆயுதசாஸ்திரமும்‌, காந்தருவ மென்‌ 
திற சங்கே சாஸ்திரமும்‌, அர்த்தசாஸ்‌ 
திர மெனறை இராஜநீதி சாஸ்திரமும்‌ 
உபவித்தைகளென்று சொல்லப்படும்‌. 
ஆகப்‌ பதினெட்டு வித்தைகளூண்‌ 


இந்தச்‌ சாஸ்திரங்‌ 


ராஜரிஷிகளென்‌ றும்‌ மூன்று வகுப்‌ 
புள்ள ரிஷிகளேயாம்‌, 


ஓ மயித்திரேயரே| நீர்‌ வினாவிய 
படி. மூலசாகைகளையும்‌, சாகைகளின்‌ 
பிரிவுகளையும்‌, அவற்றின்‌ காத்தாக்களை 
யும்‌, ௮வை பிரிவதன்‌ காரணத்தையும்‌ 
உமக்குத்‌ தெரியச்‌ சொன்னேன்‌. 
சகல மனுவந்தரத்திலேயும்‌ இப்படி 
சாகைகளின்‌ பிரிவு சமானந்தான்‌, 
ஆதியில்‌ பிரமாவினாலே அறியப்பட்ட 
வேதமானது நித்தியமேயாம்‌, ஆத 
லின்‌ இச்சாகைகளெல்லாம்‌ அவற்றின்‌ 
விகற்பங்களென்றறியும்‌, * இப்படி 
வேதசம்பந்தமான சகலமுஞ்‌ சொன்‌ 


னேனே, இனி நான்‌ உமக்குச்‌ சொல்‌ 


லக்கடவது என்னை? கேட்பீராக 
வென்று பராசரர்‌ திருவாய்மலர்ந்‌ 
தருளினார்‌. 


ஆறமத்தியாயம்‌ மற்றிற்று, 


- ஞு... 


த 

* புராணமென்பது ஆதியில்‌ ஒன்றாயிருர்‌து பின்பு பலராலே பலபிரிவாகச்‌ செய்‌ 
யப்பட்டபடியால்‌ ஒவ்வொரு புராணத்துக்கும்‌ நர்சான்கு சல்கதைகளும்‌ ஸ்ரீவிஷ்ணு 
புராணத்துக்கு மாத்திரம்‌ ஆறுசல்தைகளு முண்டென்று தெரிர்து கொள்ளும்கள்‌, 


http://acharya.org 


ஏழாம்‌ அத்தியாயம்‌ 
வைஷ்ணவப்‌ பிரபாவம்‌ 


யம௫டங்கர சம்வாதம்‌ 


மயித்திரேயர்‌ குருவை நோக்க, | கேளும்‌ முனிவரே | இந்தக்‌ கேள்வி 
: ஆசாரியரே! அடியேன்‌ வினாவிய | யைத்தான்‌ முன்பு நகுலன்‌ பீஷ்மரைக்‌ 
தெல்லாம்‌ அருளிச்செய்யக்‌ கேட்‌ | கேட்டபோது, அவர்‌ அந்த ஈகுல 
டறிச்தேன்‌. இன்னுமொரு விஷய னுக்குச்‌ சொன்னதாவது “ சூழச்‌ 
மிருக்னெறது. அதை அடியேனுக்கு | தாய்‌! களிங்க தேசத்திலிருந்து எனக்‌ 
அருளிச்செய்யவேண்டும்‌. அதாவது குச்‌ சிகேகிதரான பிராமணர்‌ ஒருவர்‌ 
சப்த்தத்‌ துவிபங்களும்‌ பாதாளங்‌ வந்திருந்தார்‌. அவரை நான்‌ கேட்ட 
களும்‌ மேலேழுலோகங்களு மடக்‌ | வைகளில்‌ எதெது எப்படி. யெப்படி. 
யிருக்கின்ற இந்தப்‌ பிரமாண்டத்துக்‌ யாகுமென்று சொல்லுவரோ அத 
குள்ளே, ஸ்தாலங்களும்‌ சூக்ூஷாமங்‌ | தெல்லாம்‌ அப்படி யப்படியேயாகும்‌. 
களும்‌ சூக்ஷாமத்திற்‌ சூக்ஷாமங்க | அவர்‌ பூர்வஜன்ம ஞானங்களும்‌ 
ளும்‌ ஸ்தூலங்களில்‌ ஸ்‌ தூலங்களுமான யோகதிருஷ்டியு முடையவ ராகை 
அரேக பிராணிகள்‌ வாசஞ்‌ செய்கன்‌ | யாலே நான்கேட்‌ டவைகளுக்கு அவர்‌ 
, றன. இத்தனை பெரிய பிரமாண்டத்‌ | சொன்னது ஒருபோதும்‌ பொய்த்த 

அக்குள்ளே அங்குலத்தி லெட்டி | இல்லை. அந்த நம்பிக்கையினாலே ஒரு 
லொருபங்‌ இடமானாலும்‌ பிராணிகளில்‌ ! கால்‌ £ கேட்ட பிரசினத்தையே அவ 
லாததில்லையே. இந்தப்‌ பிராணிகளெல்‌ | ரை கான்‌ கேட்டேன்‌. அர்த யோட, 
லாம்‌ கர்ம பந்தத்திவலே இங்கே | கான்கேட்ட பிரனெத்தைக்‌ குறித்து 
பிறந்து ஆயுளின்‌ முடிவிலே இயம மிகவும்‌ ரகசியமான யமூங்கர சம்‌ 
னுக்கு வசப்பட்டவர்களாய்‌, அவனா | வாதமொன்று சொன்னார்‌. அதாவது, 
லே நியமிக்கப்பட்ட அந்தந்த யாதனை |, ஒரு காலத்தில்‌ பாசத்தைக்‌ கையி 
களை அனுபவித்து, அவ்‌ யாதனாகரலம்‌ | லெடுத்துக்‌ கொண்டு பிராணிகளைக்‌ 
தீர்்தபின்பு தேவாதி யோனிகளிலே | கொண்டு 
பிறக்றொர்களே, இவ்விதமாய்‌ ஜனன | தன சேவகளை யமதருமரா ஜனன 
மரண கிரமத்தில்‌ சுற்றிக்கொண்டே | வன்‌ அந்தரங்கத்தி லழைத்து, ஓ 
யிருக்கறார்க ளென்பதன்றோ சாஸ்‌ | படனே! தீ உன்தொழிலை ஈடத்தி 
திரங்களின்‌ நிச்சயம்‌, இப்படிப்பட்ட | வருகையில்‌ ஸ்ரீ மதுசூதனனை யாரி 
சம்சாரத்திலே சரீரிகள்‌ எந்தக்காரி | யித்தவரைத்‌ தொடாதே, விட்டு விடு, 
யத்தனாலே யமனுக்கு வசப்படாமல்‌ | நான்‌ மற்றவர்களுக்குப்‌ பிரபுவே யல்‌ 
தப்புவார்கள்‌? அந்தக்‌ காரியம்‌ இன்ன | லது வைஷ்ணவர்களுக்குப்‌ பிரபுவல்‌ 
தென்பதுதான்‌ அறிய விரும்புகிறேன்‌. | லேன்‌. சகல தேவதைகளாலும்‌ ஆரா 
அந்தப்‌ பரிசுத்தமான காரியத்தை | இக்கப்பட்ட எம்பெருமானாலே நான்‌ 
அடியேனுக்கு அருளிச்செய்யவேண்‌ | யமனென்று பெயரிடப்பட்டுச்‌ சகல 
டும்‌” என்று பிரார்த்திக்க, மகரிஷி | பிராணிகளுடைய பாப புண்ணியங்‌ 
யருளிச்‌ செய்யலானார்‌. களை யாரா ய்ந்து நடத்தும்படி. நியமிக்‌ 


ee 
ee 
ec 


வரும்படி புறப்பட்ட 


http://acharya.org 


178 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[மூன்றா 


கப்பட்டேன்‌. ஆனதனாலே அந்த ஸ்ரீ 
ஹரிக்கு வசப்பட்டிருக்கிறேனே யல்‌ 
லது ௬தந்தரனா யிருக்கிறே னில்லை. 
எனக்கிட்ட அதிகாரத்தில்‌ நான 
பிசனேனேயானால்‌ என்னையும்‌ அந்த 
ஸ்ரீ விஷ்ணு தண்டிப்பார்‌. கடகம்‌ 
மகுடம்‌ குண்டலம்‌ முதலான அநேக 
ஆபரணங்களிலேயும்‌ காரணமான 
சுவர்ண மொன்றே வியாபித்திருப்‌ 
பதுபோலே, சுரர்‌ நரர்‌ பசு முதலான 
சகல கரரிய வருக்கங்களிலும்‌ அந்த 
ஸ்ரீஹரி யொருவனே வியாபித்திருக்‌ 
இன்றான்‌. ஆதலால்‌ அவனே சர்வேசு 
வரன்‌. மற்றைத்‌ தேவரெல்லாம்‌ அவ 
னுடைய வியாப்த்தியைக்‌ கொண்டு 
அவனிட்ட கட்டளைகளைச்‌ செலுத்தி 
வருகிறார்கள்‌ காற்றினால்‌ சளெப்பப்‌ 
பட்ட பூமியின்‌ துகள்கள்‌ அக்காற் 
றடங்கெபோது மறுபடியும்‌ பூமியி 
லேயே லயித்தப்போவதபோலே பக 
வத்சங்கல்ப்பத்தினு லுண்டான குண 
வைஷமியத்தினுலேதோன்றிய ௬ரநரா 
திகளெல்லாம்‌ அந்த குணவைஷமியம்‌ 
அடங்னெபோது அவ்‌ வெம்பெரு 
மானிட த்திலேயே லயிப்பார்கள்‌. 
படனே கேள்‌ சகலதேவதைகள லும்‌ 


2 
அர்ச்சிக்கப்பட்ட திருவடித்தாமரைக 
ரூள்ள அர்த ஸ்ரீ ஹரியை எந்த மனி 
தன்‌ நிருபாதிகமாய்ச்‌ சேவித்துக்‌ 
கொண்டிருக்கின்ரானோ, சகல பாப 
பந்தங்களும்‌ நீவ்கிபிருக்கிற அந்த மனி 
தனை நீ கண்டபோது, ஆச்சியாகுதி 
செய்யப்பெற்றுச்‌ சொலித்துக்கொண் 
டிராநின்ற அக்கினியைக்‌ கண்டாற்‌ 
போலே தூரத்தில்‌ விட்டோடிப்போ 
கக்கடவாய்‌ ”” என்று கட்டனையிடக்‌ 
கேட்டு அந்தக்‌ இங்கரனானவன்‌ தங்க 
ளரசனைப்‌ பார்த்து, “சுவாமி! அர்த 
ஸ்ரீ விஷ்ணுவினுடைய பக்தன்‌ இன்னா 
னென்று அடியேன்‌ அறிந்து நடப்ப 
தற்காக அந்த மகர புருனுடைய 


லக்ஷணங்களைகத்‌ தெரிவிக்கவேண்டும்‌'' 
என்று கேட்க யமன்‌ சொல்லத்தொ 
டங்கினான்‌. “கேளாய்‌ படனே! எவன்‌ 
தன்னுடைய வர்ணாச்சிரம தருமங்‌ 
களைப்‌ பகவானுடைய ஆக்கியா கைப்‌ 
கரியமென்று கொண்டு அதினின்‌ 
ஹக்‌ தவறி நடவாதவனாயும்‌, தன்னு 
டைய மித்திரனிடத்திலும்‌ சத்துருவி 
னிடத்திலும்‌ பக்ஷபாதமின்றிச்‌ - சம 
புத்தியுள்ள வனாயும்‌, ஒரு பொருளையுமப 
கரியாதவனாயும்‌, ஒருயிரையுவ்‌ கொல்‌ 
லாதவனாயு மிருக்கிறானே, மிகவும்‌ பரி 
சுத்தமான இருதயமுள்ள அந்தப்‌ புரு 
ஷனை ஸ்ரீ விஷ்ணு பக்தனென்‌ றிந்து 
கொள்‌. பரிசுத்தஞானமுடைய எவன்‌ 
சித்தமானது கலி சம்பந்தமான ராகத்‌ 
அவேஷா தி மலங்களாலே அழுக்கடை 
யாமல்‌ எப்போதும்‌ ஸ்ரீமந்நாராயணன்‌ 
உள்ளே வாசஞ்‌ செய்யப்பெற்று 
விளங்குமோ அந்த மனுஷ்யனை ஸ்ரீ 
ஜரை த்தனனுடைய பரமபத்தனென்‌ 
றறிர்துகொள்‌. அன்பருடைய இரு 
தய கமலத்தில்‌ படிக மலைபோலே ஸ்ரீ 
பகவான்‌ நிர்மலனாய்‌ எழுந்தருளியிருக்‌ 
கையில்‌ மாச்சரிய முதலான தோஷப்‌ 
கள்‌ குளிர்ச்சியான சந்திரனுடைய 
கிரணங்கள்‌ சூழ்க்திருக்கு மிடத்திலே 
அக்கினியின்‌ கரந்திமகிமை போலத்‌ 
தலையெடுக்க மாட்டா தாகையால்‌, 
எவன்‌ இருதயத்தில்‌ ஸ்ரீ வாசுதேவன்‌ 
எழுக்தருளியிருப்பனோ அந்தப்புருஷன்‌ 
நிர்மல புத்தியுடையனாகவும்‌, மாச்சரிய 
முதலிய தோஷ மில்லாதவனாகவும்‌, 
மிகவுஞ்‌ சாந்தனாகவும்‌, 
ஒழுக்க முள்ளவனாகவும்‌ சகல பிராணி 
களுக்கும்‌ மித்திரனாகவும்‌ இனிப்பாயு 
மிதமாயும்‌ பேசுகிறவனாகவும்‌ கருவம்‌ 
வஞ்சனை யில்லாதவனாகவும்‌ விளங்கு 
வான்‌. அந்த அனாதியான பகவான்‌ 
எவனுடைய இருதயத்திலே எழுச்‌ 
தருளி யிருக்கிருனோ அவன்‌, இளமை 


சுத்தமான 


http://acharya.org 


மம்சம்‌]. வைஷ்ணவப்பிரபாவம்‌ யமங்கர சம்வாதம்‌ 179 
யான தேமாமரமானது தானிருக்குஞ்‌ வாசஞ்‌ செய்யமாட்டான்‌. எவன்‌ 
செழிப்பினலேயே தனக்குள்ளே | நற்புத்தியில்லாதவனாய்‌ பிறருடைய 


யிருக்கிற பூசாரத்தைக்‌ காட்டுவது 
போலே, உலகத்திலுள்ள எவர்களுக்‌ 
கும்‌ சாந்தனாய்ப்‌ பிரசன்ன முகமுடை 
யவனாய்க்‌ காணப்படுவான்‌. அந்த 
அவியயனாய்‌ ௮அநாதியான ஸ்ரீ ஹரிபக 
வான்‌ சங்கசக்ரொதி ஆபதசமேதனாப்‌ 
ஒருவனுடைய இருதயத்தில்‌ வீற்றிருப்‌ 
பனானால்‌ அந்தப்‌ புருஷனுடைய பாவ 
மெல்லாம்‌ சூரியனிருக்கு மிடத்திலே 
அந்தகாரம்‌ தலைகாட்ட மாட்டாதது 
போல்‌ 
பகவானாலே கண்டிக்கப்பட்டுபோம்‌. 
இயம நியமாதிகளாலே பாபத்தைக்‌ 
கழித்தவர்களாயும்‌, எப்போதும்‌ ஸ்ரீ 
அச்சுதனிடத்திலே பற்றிரிற்கின்ற 
சித்தமுள்ளவர்களாயும்‌, மாச்சரியம்‌ 
மதம்‌ முதலான குற்றங்கழிந்தவர்க 
ளாயுமுள்ள புருஷர்களைக்‌ கண்டால்‌, 
ஓ படனே! நீ மிகவும்‌ தூரத்தில்‌ வில 
இப்போய்விடு. எந்தப்‌ புருஷன்‌, யாரு 
மில்லாத ஏகாந்த ஸ்தானத்திலே பிறர்‌ 
பொருளான ௬வர்ணராசி சொலித்‌ 


பாபவினசனனான அந்தப்‌ 


துக்‌ கொண்டிருக்கக்‌ கண்டாலும்‌ 
அதைத்‌ இருணம்போல்‌ நினைத்துத்‌ 
தீண்டாமற்‌ போவனே, மேலும்‌ எம்‌ 
பெருமா னொருவனையே யன்றி மற்‌ 
தெதையும்‌ புத்தியிற்‌ பற்றாம விருப்ப 
னே, அவனை ஸ்ரீ விஷ்ணு பக்தனென்று 
தெரிந்துகொள்‌.” 


இனி ஸ்ரீவிஷ்ணு பக்தியில்லாத பாவி 
யினுடைய இலக்கணமுஞ்‌ சொல்லு 
கின்றேன்‌ : எவன்‌ பிறர்‌ பொருளை 
எவ்விதத்திலாவது அபஹரிக்‌கறவனா 
யும்‌, உயிர்களைக்‌ கொல்‌ லுறெவனாயும்‌, 
கடினமாகப்‌ பேசுறெவனாயும்‌, தீவினை 
யால்‌ வீணான மதம்பொருந்திச்‌ சித்தங்‌ 
கலங்கனவனாயும்‌ இருக்கின்றானே 
அவனிருதயத்தில்‌ அர்த ஸீ அந்தன்‌ 


செல்வத்தலே பொறாமைப்படுகின்ற 
வனாய்‌, சத்புருஷரைத்‌ தூஷிக்கின்‌ றவ 
னாய்‌, எம்பெருமானை யாராதியாமலும்‌ 
பாகவத விஷயத்தில்‌ திரவியத்தை 
வினியோகப்‌ படுத்தாமலு மிருக்கிறா 
னோ அந்த அதமனுடைய மனதில்‌ ஸ்ரீ 
ஜனார்த்தனன்‌ எழுந்தருளமாட்டான. 
எவன்‌ தன்‌ மித்திரனிடத்திலும்‌, பந்‌ 
அக்களிடத்திலும்‌, பெண்டாட்டி. 
யிடத்திலும்‌, புத்திரன்‌ புத்திரி தாய்‌ 
தந்‌ைத முதலானவர்க ளிடத்திலும்‌ 
வஞ்சனை யுள்ளவனாய்‌, பணமே பெரி 
தாகப்‌ பேராசை கொண்டிருக்கின்‌ 
முனோ அந்த அதமன்‌ ஸ்ரீ விஷ்ணுபக்த 
னல்லனென்௮ தெரிக்துகொள்‌. ௪ வன்‌ 
அயோக்கியமான நினைப்பும்‌, அயோக்‌ 
கியமான காரியங்களிலேயே ஆசத்தி 
யும்‌, அயோக்கிய சகவாசத்தினாலே 
ஒப்பற்ற மதமும்‌, எப்போதும்‌ பாப 
கருமங்களைச்‌ செய்வதுமாகிக்‌ காலங்‌ 
கழிக்கன்றானோ அந்த மனுஷிய மிரு 
கத்தை ஸ்ரீ விஷ்ணுபக்த னல்லனென்‌ 
றறிக்துகொள்‌.” 


பரமபுருஷனாயும்‌ பரமேச்சுரனாபு 
மிருக்கிற ஸ்ரீ வாசுதேவ னொருவனே 
தாமும்‌ சகல பிரபஞ்சமுமான இரு 
மேனி யுடையவனா யிருக்கின்ற 
னென்று எவர்களுக்கு ஸ்ரீ அநந்த 
னிடத்திலே சர்வ வியாபகத்துவ புத்தி 
ஸ்திரமா யிருக்கிறதோ; அப்படிப்‌ 
பட்ட மகா புருஜரைக்‌ கண்டால்‌ 
தூரத்தில்‌ விலகிப்போகக்‌ கடவாய்‌, 
ஓ கமலஈயன, வாசுதேவ, விஷ்ணுவே, 
தரணிதர, அச்சுத, சங்கசக்கிரபாணி, 
நீ அடியேங்களுக்குச்‌ சரணமாக 
வேண்டுமென்று எவர்கள்‌ சொல்லிக்‌ 
கொண்டே யிருப்பார்களோ அப்ப 
டிப்பட்ட மகா பரிசுத்த புருஷரை, ஓ 


http://acharya.org 


180 


படனே! நீ கண்ணெடுத்துப்‌ பாராமல்‌ 
தூரமா யோடிப்போ. விகார நாசாதி 
களில்லாமல்‌ சத்தியஞானானந்த மய 
னாய்ப்‌ பிரகாசிக்கின்ற அந்த எம்பெரு 
மான்‌ எவனுடைய இருதய கமலத்தில்‌ 
வாசஞ்‌ செய்து கொண்டிருப்பனே, 
அந்த மகாபுருஷனுடைய கடாக்ஷம்‌ 
பிரஸரிக்கு மிடங்களி லெல்லாம்‌ நீ 
செல்லத்தக்கவனல்லை; நானும்‌ செல்‌ 
லத்தக்கவனல்லேன்‌; பதறிச்‌ சென்‌ 
ரல்‌ அவ்‌ வெம்பெருமா னுடைய திரு 
வாழிபின்‌ தேஜோ விசேஷத்தினாலே 
பதராக்கப்படுவோம்‌, அந்த மகாபுரு 
ஷன்‌ ஸ்ரீலைகுண்ட திவ்வியலோகத்‌ 
அக்கு எழுந்தருள த்தக்கவன்‌. ஆனத 
னாலே சூரியா இலோகங்களைப்போலே 
நம்முடைய லோகம்‌ அந்தப்‌ பரம 
பாகவதன்‌ பரமபதத்துக்கு எழுந்‌ 
தருளும்‌ வழியாகாமையாலே அவன 
கடாக்ஷத்துக்கும்‌ பாத்திரமன்‌.ு'' 
என்று சூரியகுமாரனான அந்த யம 
தர்மராஜன்‌ தன்‌ சேவகனுக்குக்‌ கட்‌ 
டளையிட்டு ஸ்ரீ வைஷ்ணவப்‌ பிரபாவத்‌ 
தைத்‌ தெரிவித்தான்‌. அந்த யமபடன்‌ 
இந்த ரகசியத்தை எனக்குப்‌ போதித்‌ 
தான்‌, கேளும்‌ பீஷ்மரே உம்மிடத்‌ 


ஸ்ரீவிஷ்ணுபுராண்ம்‌ 


[மூன்றா 


தில்‌ சிகேக வாச்சல்லியத்தினாலே 
அதை நான்‌ உமக்குப்‌ போதித்தேன்‌ 
என்று அந்தக்‌ களிங்கதேசத்துப்‌ 
பிராமணோத்தமர்‌ எனக்குச்‌ சொன்னா 
ரப்பா, கேட்டையோ குழர்தாய்‌ | 
இந்தப்‌ பரமரகசியத்தை நானுனக்குத்‌ 
தெரியச்‌ சொன்னேன்‌. இரத்தச்‌ சம்‌ 
சாரப்‌ பெருங்கடலி லாழ்ந்து கிடக்‌ 
இற பிராணிகளுக்கு ஸ்ரீம்‌ சாராயண 
னைக்‌ காட்டி.லுங்‌ கடைத்தேற முபா 
யம்‌ வேறில்லை. எவன்‌ எம்பெருமா 
னிடத்திலே ஆத்தும சமர்ப்பணம்‌ 
பண்ணி யிருக்கின்றானோ அவன இறத்‌ 
திலே யமகிகங்கரராலும்‌ காலதண்ட 
மாகிலும்‌ காலபாசமாகிலும்‌ யாதனா 
ஸ்தானங்களாகிலும்‌ ஒன்றுஞ்‌ செய்ய 
வல்லவை யல்ல. இதை நீ நன்றா 
யறி்துகொள்‌”” என்று ஸ்ரீ பீஷ்மர்‌ 
ககுலனுக்குப்‌ போதித்தார்‌. கேட்‌ 
டீரோ மயித்திரேயரே! நீர்‌ செய்த 
பிரசினத்திற்கு உத்தரமாக ௮ந்த யம 
ததத்தைச்‌ சொன்னேன்‌. இன்னு 


மேது நான்‌ சொல்ல வேண்டும்‌, 
அதைக்‌ கேட்டறிர்து கொள்ளக்‌ 
கடவாயாக, 


ஏழாமத்தியாயம்‌ ற்றிற்று, 
A 
எட்டாம்‌ அத்தியாயம்‌ 


பிரொமணா,திவர்ண தருமம்‌ 


்‌ *ஜூவாமி! இந்தச்‌ சம்சாரத்தை 
வெல்ல வேண்டுநறெவர்‌ ஸ்ரீ விஷ்ணு 
பகவானை ஆராதிக்க வேண்டுமென்‌ 
ப்து சித்தமாயிற்றன்றோ. ௮ந்தலோக 
நாதனை ஆராதிக்க வேண்டிய வழி 
எதுவோ அதையும்‌, அப்படி யாரா 
திக்கப்பட்ட ஸ்ரீ கோலிந்தனிடத்தில்‌ 
ஆராதிக்கு மனிதர்‌ எந்தப்‌ பயனை 


யடைவார்களேோ அதையும்‌ அறிய 
விரும்புனெழே னாதலால்‌, இவ்விரண்‌ 
டையும்‌ அடியேனுக்கு விளக்கி யருள 
வேண்டும்‌ ” என்று மயித்திரேயர்‌ 
பிரார்த்திக்க ஸ்ரீ பராசரப்‌ பிரமரிஷி 
யருளிச்செய்கின்றா:— 

ஓ முனிவரே | நீர்‌ என்னை வினாவிய 


'விஷயத்தைத்தான்‌ பூர்வத்தில்‌ சகர 


http://acharya.org 


ம்ம்சம்‌] பிராமணாதிவர்ண தருமம்‌ 181 


ர கணவண்ணி்ளி 


மகாராஜன்‌ அவுர்வ மகாரிஷியை | ஆராஇிக்கப்படுவான்‌. இந்தவழியே 
வினவினான்‌. அதற்கு அம்மகரமுனி | யல்லது வேறுவழி அவ்வெம்பெருமா 
வா கொடுத்த விடையை உமக்குச்‌ | னுடைய இருவுள்ளத்துக்கு உகப்‌ 
சொல்லுனைறேன்‌ கேளும்‌ :--௪சகர | பன்று இந்திராதி தேவதாந்தர சம்‌ 
மகாராஜன்‌ பிருதுமகாரிஷியின்‌ குமார பந்த முடை.யவைகளாய்த்‌ தோன்று 
ரான அவுர்வமகாமுனிவரைத்‌ தண்‌ | கற சகல யாகங்களினாலேயும்‌ எவனும்‌ 
டம்‌ சமர்ப்பித்து, ஸ்ரீ விஷ்ணுவின்‌ | அவ்வெம்பெருமானையே பஜிக்கிறான்‌. 
ஆராதன சம்பந்தமான காரியத்தை | அப்படியே எந்த மந்திரங்களை ஜபித்‌ 
யும்‌, அந்தப்பகவாரனுடைய ஆராதனத்‌ | தாலும்‌ அவனையே ஜபிக்கிறான்‌. இப்‌ 
தில்‌ வரும்‌ பயனையும்‌ வினாவ, அம்முனி | படியே அன்னியரை இம்சை செய்‌ 
வர்‌ அருளிச்செய்கிறார்‌ கேள்‌; “சகர | தாலும்‌ அவனையே இமி௫த்தவனாகி 
மகாராஜனே | ஸ்ரீம்‌ சாராயணனை | றான்‌. ஏனெனில்‌, அர்த எம்பெரு 
யாராதிக்றெவன்‌ இந்தப்‌ பூலோக | மாண்‌ அந்தந்தத்‌ தேவதைகள்‌ முத 
சம்பந்தமரன ஐசுவரிய முதலானவை | லான சகலத்திலேயும்‌ வியாபித்து அர்‌ 
களையும்‌, சொர்க்கலோக சம்பந்தமான | த்த ரூபமாய்‌ விளங்குறெதினலே 
இக்திராதி போகங்களையும்‌, சொர்க்‌ | யென்றறி. ஆதலால்‌ எவனும்‌ தனக்‌ 
கத்தி லிருப்பவரும்‌ விரும்பத்தக்க | குள்ள வாணாச்சிரமங்களுக்குரிய நல்‌ 
சதூமுகாதி பதங்களையும்‌, எல்லா | லொழுக்கமுடையவனா யிருக்தே அர்‌ 
வற்றிற்கும்‌ மேலான மோக்ஷனம்‌ | தச்‌ சுவாமியை ஆரா இக்கவேண்டும்‌. 
தத்தையும்‌ பெறுவான்‌. சுருக்கமாகச்‌ | பிராமணனானாலும்‌ க்ஷத்திரியனானாலும்‌ 
சொல்லுறேன்‌, ஆராஇக்கிறவன்‌ | வைசிய னாலும்‌ சூத்திர னனாலும்‌ 
எதை யெதை எவ்வள வெவ்வளவு தனக்குரிய தருமத்தோடு எம்பெரு 
விரும்புமொனோ ௮௮ அற்பமானாலும்‌ | மானை யரரா இக்கவேண்டுமே யல்லது 
பெரிதானாலும்‌ அதை யதை அவ்வள வேறுவிதமா யாராஇத்தல்‌ கூடாது, 
வவ்வளவும்‌ பெறுவான்‌, சந்தேக | எவன்‌ பிறர்மேல்‌ அபவாதஞ்‌ சொல்‌ 
மில்லை. * அந்தச்‌ சுவாமியை ஆரா | லுதலும்கோட்‌ சொல்லுதலும்‌ பொய்‌ 
திக்கும்‌ வகை யெப்படியெனில்‌, வர்‌ | பேசுதலும்‌ பிறர்‌ ஈடுங்கும்படி யாகப்‌ 
ணாச்சிரமங்களுக்கேற்ற ஒழுக்கமுள்‌ | பேசுதலுமா யெ குற்றங்களில்லாத 
ளவனாலேயே அந்தப்‌ பரமபுருஷன்‌ | வனோ அவனாலேதான்‌ எம்பெருமான்‌ 


a கவனய ககக ட" 


* இவ்‌ வத்தியாயத்‌ திலும்‌ மேலத்‌ தியாயங்களிலுஞ்‌ சொல்லப்பட்ட வர்ணாச்சிரம 
தீருமங்களும்‌ சிரார்த்த மலங்களும்‌ கருமிசளுக்கும்‌ ஞானிகளுக்கும்‌ பொதுவா யிருக்‌ 
இன்றன. இவற்றுள்‌ கரமியங்கள்‌ தவிர மற்றைச்‌ கருமங்களைப்‌ பரமைகார்‌ திகள்‌ 
பலாபிசர்தியும்‌ கர்த்துருத்வாதி அபிமானமு மில்லாதே யனுஷ்டிக்கவேண்டும்‌. பரமை 
கார்திகளிலும்‌ பச்தி நிஷ்டருக்கு இச்கருமக்கள்‌ உபாயகோடியிலும்‌ பிரபன்னருக்கு 
கைங்கரியகோடியிலுஞ்‌ சேரும்‌, வைதிக சப்த்தல்களெல்லாம்‌ முக்வயெமாய்‌ எம்பெரு 
மானுடைய திருராமல்களாகையாலே முமுக்ஷக்சளுக்கு அச்கருமங்கள்‌ நேரே எம்‌ 
பெருமானுடைய திருவாராதனங்களேயாம்‌. கர்மிகசளுக்கோ தேவதார்தரங்களின்‌ 
ஆராதனங்களாம்‌, அத்தேவதாந்தரமல்கள்‌ மூலமாய்‌ ஆரா திச்கப்பட்டுப்‌ பலப்பிரதானஞ்‌ 
செய்தருளுகிறவன்‌ ௮வ்வெம்பெருமானே யல்லாமல்‌ வேறன்று, இவ்வர்த்தம்‌ இவ்‌ 
வ்தீதியர்யங்களிலு ௩ன்றிச்‌ தொதிகளிலும்‌ லைப்ல ட ற்க்க்த்‌ 
ரூடைய ஸ்ரீ குச்தீதிகளிலுல்‌ கண்டுகொள்க 


http://acharya.org 


182 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[மூன்றா 


ஆராதிக்கப்படுவன்‌., எவன்‌ பிறர்‌ மனை 
யாளிடத்திலும்‌ பிறர்‌ பொருளிடத்தி 
அம்‌ பிறரை யிம்‌சித்தலிலும்‌ மனம்‌ 
பற்றாமலிருப்பனோ அப்படிப்பட்டவ 
னாலேயே பரமபுருஷன்‌ உகப்பிக்கப்‌ 
படுவன. எவன பிராணிகளை அடியா 
மலும்‌ இம்சைப்‌ படுத்தாமலும்‌ கேடு 
நினையாமலு மிருப்பனோ அவனாலே 
தான்‌ புருஷோத்தமன்‌ உகப்பிக்கப்படு 
வன்‌.. தேவர்‌ விப்பிரர்‌ ஆசாரியர்‌ இவர்‌ 
களுடைய சிசுரூஷையில்‌ எவன்‌ நிரத 
னாயிருப்பனோ அவனாலேதான்‌ ஸ்ரீயப்‌ 
பதி உவப்பெய்துவன்‌. எவன்‌ தன்னு 
டைய புத்திர களத்திரா திகளிடத்திலே 
அன்போடு நன்மை நினைப்பதுபோலே 
பிறரிடத்திலும்‌ சித்தி 
ருப்பனோ அவனே ஹீ பகவானுக்கு 


உகப்புண்டாக்க வல்லவன்‌, எவனு 


நன்மை 


டைய .மனம்‌ ராகத்துவேஷாதிகளா 
லே கெட்டுப்போகாம லிருக்குமோ 
அந்தச்‌ சுத்த மனத்தனாலேயே ஸ்ரீகோ 
விந்தன்‌ சந்தோஷிப்பிக்கப்படுவண்‌. ஓ 
ராஜாதி. ராஜனே ! வருணச்சிரமங்‌ 
களில்‌ சாஸ்திரங்களின லேற்பட்ட 
தருமங்க ளெவையுண்டோ 
களிற்‌ பிசகாமல்‌ நிற்கிறவன்‌ ஸ்ரீ விஷ்‌ 
ணுவை ஆராதிக்க யோக்கியனல்ல த 
வேறுவிதமா 
டான்‌ ”. என்று அவுர்வ மகாமுனி 


அவை 


யிருப்பவ னாகமாட்‌ 
சொல்லக்‌ கேட்டுச்‌ சகரமகாராஜன்‌, 
“முனீந்திரரே | வர்ணாச்சிரம தருமங்‌ 
களை அறிய விரும்புகிறேன்‌ ஆதலால்‌ 
அவைகளை அடியேனுக்கு அருளிச்‌ 
செய்யவேண்டும்‌ '' என்று விண்ணப்‌ 
பஞ்‌ செய்ய அர்த ரிஷி அருளிச்செய்‌ 
யத்‌ தொடங்கினார்‌. 


1 அரசனே! பிராமணர்‌ க்ஷத்திரியர்‌ 
வைசியர்‌ சூத்திரர்‌ என்கிற நான்கு 
வருணத்தாருடைய தருமங்களையும்‌ 
சொல்லுகிறேன்‌, மனமுற்றுக்கேள்‌:- 


பிராமணனானவன்‌ தானங்‌ கொடுக்‌ 
அதி 
கார முடையவனாய்‌, வேதாத்தியய 
னம்‌ விடாமற்‌ செய்துகொண்டு, தின 


கவும்‌ யாகங்கள்‌ செய்யவும்‌ 


மும்‌ ஸ்நான தர்ப்பணாதிகளையும்‌ சிரவு 
தஸ்மார்த்த அக்கனிஹோத்திரங்களை 
யுஞ்‌ செய்‌ அவரவேண்டும்‌. ஜீவனத்திற்‌ 
காகப்‌ பிறருக்கு வைதீக கருமவ்‌ 
களைச்‌ செய்வித்தலும்‌, வேதசாஸ்திரங்‌ 
களை யோதுவித்தலும்‌, நியாய வழி 
யிற்‌ சம்பாதித்த பொருளைக்கொண்டு 
பிறர்‌ கொடுக்கிற யோக்கியமான 
தானங்களை யேற்றுக்‌ கொள்ளுதலு 
மாகிய காரியங்களைச்‌ செய்யலாம்‌. 
பிராமணன்‌ சகல பிராணிகளுக்கும்‌ 
இதமே செய்யவேண்டு மல்லது ஒன்‌ 
அக்கும்‌ அஹிதஞ்‌ செய்யலாகாது. 
ஏனெனில்‌ சகல பிராணிகளுக்கும்‌ மித்‌ 
திரனாயிருப்பதே பிராமணனுக்கு மே 
லான பொருளாகும்‌. இத்தன்மைதான்‌ 
அக்தணனென்கிற பெயருக்குக்‌ கார 
ணம்‌. ரத்தினத்திலும்‌ 
பருக்காங்கல்லிலும்‌ பிராமணன்‌ சம 


பிறருடைய 


மான நினைப்புள்ளவனா யிருக்கவேண்‌ 
டும்‌. இருது காலத்திலே தன்‌ பத்தினி 
யோடு சேர்தல்‌ பிராமணனுக்கு நியா 
இனி கூஷத்திரியனும்‌ தன்னிஷ்‌ 
டப்படிப்‌ பிராமணருக்குத்‌ தானங்‌ 
கள்‌ கொடுக்கவும்‌ யாகங்கள்‌ செய்ய 
வும்‌ வேதசாஸ்திரங்களை யோதவும்‌ 
அதிகாரமுள்ளவனா யிருக்கிறான்‌. அவ 
னுக்கு ஆயுதமெடுத்துச்‌ சேவிப்பதும்‌, 
பூமியைக்‌ காப்பதும்‌ ஜீவனங்கள்‌. 
ஆனாலும்‌ பூமியை ரக்ஷிப்பதே முக்கிய 
மாம்‌. ராஜாக்களெல்லாம்‌ பூமியைப்‌ 
பண்ணியே ஒருத 
கிருத்தியராகிறார்கள்‌. ஏனென்றால்‌ 
அத்தேசத்தில்‌ நடக்கிற யாகம்‌ தவம்‌. 
முதலான புண்ணிய கருமங்களிலும்‌ 
அரசனுக்குப்‌ பங்குண்டா யிருக்றெ 
தீன லென்றறி. எர்த ராஜா துட்ட 


யம்‌. 


பரிபாலனம்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] 


பீராமணாதிவர்ண தருமம்‌ 


183 


ரைச்‌ சிட்சித்துச்‌ டெடரைப்‌ பரிபா 
லனஞ்செய்து வர்ணாச்செம தருமவ்‌ 
களை நிலைகி௮ு,ததுகிருனோ அந்த ராஜா 
தனக்கு இஷ்டமான புண்ணிய 
லோகங்களை யடைவான்‌. இனி வை 
சியலுக்குப்‌ பிரமதேவன்‌ பசுக்களைப்‌ 
பரிபாலனஞ்‌ செய்தலும்‌, வர்த்தகஞ்‌ 
செய்தலும்‌, பயிர்செய்தலுமாயெ காரி 
யங்களைச்‌ சீவனமாகக்‌ கற்பித்தான்‌. 
அவனுக்கும்‌ வேதாத்தியயனமும்‌ 
தானமும்‌ யாகமும்‌ செய்ய அதிகார 
முண்டு, ௮ன்றிபும்‌ அவன்‌ முந்தினவர்‌ 
களைப்போலே நித்திய நைமித்திக கர்‌ 
மங்களை அனுஷ்டித்துக்‌ கொண்டும்‌ 
வரவேண்டும்‌. சூத்தினோ முந்தின 
வர்க்கு ஊழியஞ்செய்து பிழைத்தும்‌ | 
அவர்களுக்குச்‌ சேஷபூதனாயிருக்து | 
அவரால்‌ போஷிக்கப்படுதலும்‌ ௮ல்‌ 
லது சரக்குகளைக்‌ கொண்டு விற்று 
_ வரும்‌ பொருளினாலாவது பீழைத்தலு 
மே நியாயமான ஜீவனமாகக்கொண் 

டிருக்கிறான்‌. அன்றியும்‌ அவனுக்கு 
தானங்கொடுக்கவும்‌ பாகயக்கயெ விதி 
யினாலே பிதுர்க்கரியை முதலான கரு 
மங்களைச்‌ செய்யவும்‌ அதஇிகர ரமுண்டு. 
வேதவேதாங்கங்க ளொழிர்தவற்றை 
யோதலாம்‌. சகல வர்ணத்தாரும்‌ 
தங்கள்‌ ஊழியக்காரர்‌ முதலானவர்‌ 
களைப்‌ போஷிப்பதற்காக வேண்டும்‌ 
பொருள்களை நியாயவழியிற்‌ சம்பா 
திக்கலாம்‌. சந்தஇிக்காகத்‌ தந்தம்‌ பெண்‌ 
டீரிடத்தில்‌ இருதுகாலங்களிற்‌ சேர 
லாம்‌. எல்லா வருணத்தாருக்கும்‌ 


| 
| 
| 
| 


பொதுவா யிருக்கவேண்டுவ்‌ குணங்க 
ளாவன, சகல பூதங்களிலும்‌ தயை, 
சத்தி 
யம்‌, இத்தி, விண்வருத்தமின்மை, மங்‌ 


பொறுமை, கர்வமில்லாமை, 
களச்‌ செய்கை, இனிமையாய்ப்‌ பேசு , 
தல்‌, சிகேகிக்குங்‌ குணம்‌, வீணாசை 
யின்மை, லோபி யாகாமை, அழுக்கா 
தின்மை, ஆயெ இவைகளேயாம்‌, பிர 
மசரிய முதலிய ஆச்சிரமங்களுக்கும்‌ 
இத்‌ தருமங்களெல்லாம்‌ பொதுவே 
யாம்‌. ஆனாலும்‌ பிராமணாதிகளுக்கு 
ஆபத்‌ தருமங்களைச்‌ சொல்லுகிறேன்‌ 
கேள்‌ : பிராமணன்‌ ராஜகருமத்தையும்‌ 
க்ஷத்திரியன்‌ வைசிய கருமத்தை 
யும்‌ வைசியன்‌ சூத்திர கருமத்தையுஞ்‌ 
செய்யலாம்‌. பிராமண க்ஷத்திரிய 
சிருவரும்‌ ஒருபோ அம்‌ சூத்திரகருமஞ்‌ 
செய்யலாகாது. பிராமண க்ஷத்திரி 
யர்‌ சத்தயுடையவரா யிருந்தால்‌ தங்‌ 
கள்‌ €ழோருடைய கருமங்களை விட 
வேண்டும்‌. ஆபத்திலேயோ சூத்திர 
கருமம்‌ தவிர மற்றைக்‌ கீழ்த்தருமங்க 
ளைச்‌ செய்யலாம்‌. இப்படியேயல்லா 
மல்‌ அவனவன்‌ நினைத்தபடி, அந்தந்தத்‌ 
தொழில்களைச்‌ செய்து சாதிசங்கரஞ்‌ 
செய்யலாகாது. ஓ அரசனே! இப்‌ 
படி வருணதருமங்களை யுனக்குத்‌ 
தெரிவித்தேன்‌. இனி ஆச்சிரமதருமங்க 
ளைச்‌ சொல்லுகிறேன்‌, நன்றாய்க்‌ கேட்‌ 
டறிரந்துகொள்‌,”” என்று அவுர்வ 
மகா முனிவர்‌ சகர மகாராஜனுக்குச்‌ 
சொன்னார்‌. 


எட்டாமத்தியாயம்‌ ழற்றிற்று. 


ன 


http://acharya.org 


ஒன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
ஆச்சிரமதருமம்‌ 


இ. னான்‌ 


அவுர்வர்‌ இன்னுஞ்‌ சொல்லுகின்‌ 
ரர்‌; சகரமகாராஜனே! கேள்‌, 
சிறுவனா யிருப்பவன்‌ உபரயனஞ்‌ 
செய்யப்பெற்று விரத நியமத்தோடு 
வேதங்களையோ திக்கொண்டு குருவின்‌ 
இருகத்தி லிருக்கவேண்டும்‌. சவுசா 
சார சம்பன்னனாய்க்‌ குருவுக்குப்‌ பணி 
விடை செய்யவேண்டும்‌. விரதானுஷ்‌ 
டான முள்ளவனாப்‌ வேதங்களை யோத 
காலை மாலை யிரண்டி 
அக்கினியையும்‌ 


வேண்டும்‌. 
அம்‌ சூரியனையும்‌ 
மனம்‌ பொருந்திப்‌ பூசித்துக்கொண்டு 
குருவந்தனமுஞ்‌ செய்துகொண்டு வர 
வேண்டும்‌. சிஷ்யன்‌ குருகிற்குமள 
வில்‌ தான்‌ நிற்கவும்‌, அவர்‌ போகும்‌ 
போது தான்‌ கூடப்போகவும்‌, அவர்‌ 
மேலே யுட்காரத்‌ தான கீழே யுட்‌ 
காரவும்‌ வேண்டும்‌. ஒருபோதும்‌ அவ 
ருக்கு விரோதமான காரியஞ்‌ செய்தல்‌ 
கூடாது. அவர்‌ ஓதென்று கட்டளை 
யிட்டவுடனே அவர்க்கு எதிரிலிருந்த 
கொண்டு வேறு நினைப்பில்லாமல்‌ 
வேதத்தை யோதி யுணரவேண்டும்‌. 
ஓதினபின்‌ குருவினால்‌ அனுக்கியை 
செய்யப்பெற்று பிகையிற்‌ கொண்டு 
வந்த அடிசில்‌ உண்ணவேண்டும்‌. 
ஆசாரியர்‌ நீராடினபின்பு அந்தத்‌ இரத 
தத்தில்‌ சிஷ்யன்‌ நீராடவேண்டும்‌. 
காலைதோறும்‌ சமித்து தருப்பை முத 
லானவைகளைக்‌ குருவுக்குக்‌ கொணர்‌ 
ந்து கொடுக்கவேண்டும்‌. இவ்வித 
மாய்க்‌ குருவினிடத்தில்‌ ஓதவேண்டிய 
வேதங்களை அர்த்த ஞானம்‌ வருமள 
வும்‌ ஓதியபின்பு அவரிடத்திற்‌ கட்டளை 
பெற்றுக்‌ குருவுக்குத்‌ தகிணை கொடுத்‌ 
அக்‌ கருகஸ்தாச்சிரமத்திற்குப்‌ போக 
வேண்டும்‌; 


இல்லற வொழுக்கஞ்‌ சொல்லுகன்‌ 
ஜேன்‌ கேள்‌. பிரமசரியத்தைக்‌ கழித்த 
பின்‌ விதிப்படி. ஒரு பெண்ணை விவா 
| கஞ்செய்துகொண்டு, தனக்குத்தகுக்‌ த 
காரியத்தினுலே திரவியஞ்‌ சம்பா 
தித்து, இல்லற வொழுக்கத்தைச்‌ சத்தி 
யுள்ளமட்டும்‌ ஈடத்திவர வேண்டும்‌. 
பிண்டமிடுதலினா 
அம்‌ எள்ளோடுகூடின தண்ணீரின 
அம்‌ பிதுர்க்களையும்‌, யரகங்களினாலே 
தேவர்களையும்‌,  அன்னங்களினாலே 
அதிதிகளையும்‌, வேதாத்ெயனத்தி 
னாலே இருஷிகளையும்‌, சந்ததியினலே 
பிரமதேவனையும்‌, மேலும்‌ பூதபலி ௧௬ 
மத்தின்‌ பூதங்களையும்‌, 
| மென்கிற அன்பினாலே சகலலேோகவ்‌ 
| திருப்திப்‌ படுத்திக்கொண்‌ 
இப்படி செய்து 


| இனிக்‌ இருகஸ்தாச்சரம மென்ற 
| 


பருவகாலங்களில்‌ 


வாச்சலிய 


| களையும்‌ 
| டி.ருக்கவேண்டும்‌. 
| வருகிற இருகஸ்தன்‌ தன்‌ சுகருமங்களி 
| லே சம்பாதிக்கப்பட்ட அநேக 
புண்ணிய லோகங்களை யடைவான்‌. 
சந்நியாசிகளும்‌ பிரமசாரிகளுமான 
பிக்ஷான்ன போசனர்‌ யாருண்டோ 
இருகஸ்தனிடத்திலே 
| யே நிலைபெற்றிருக்கின்றார்கள்‌. ஆத 
லால்‌ இவ்வில்லறமான து மேலானதா 
| யிருக்கின்ற. அன்றியும்‌ வேதங்களைக்‌ 
கிரகிப்பதற்காகவும்‌ இர்த்த க்ஷேத்திர 
யாத்திரைக்காகவும்‌ பூமியைப்‌ பார்ப்‌ 


அவரெல்லாம்‌ 


பதற்காகவும்‌ பிராமணர்‌ சுதேசம்விட்‌ 
டுத்‌ தரிந்தகொண் டிருக்கருர்கள்‌. 
சிலர்‌ ஓரிடமென்றில்லாமலும்‌ ஆகார 
மில்லாமலும்‌ அஸ்தமயமாகு மிடமே 
வீடாகக்கொண்டு நிற்றெவர்களாக 
வும்‌ இரிர்துகொண்‌ டிருக்கிறுர்கள்‌. 
இப்படிப்பட்ட சகலமான பேருக்கும்‌ 


http://acharya.org 


ஆச்சிரமதருமம்‌ 185 
இருகஸ்தரே சார்பாகவம்‌ போஷண | இவ்‌ வானப்பிரஸ்தனுக்குத்‌ தேவதாரா 
மாகவு மிருக்கிறார்கள்‌. அப்படிப்‌ | தனமும்‌ ஹோமமும்‌ தம்மிடம்‌ வருமவ 
பட்ட தேசாந்தரிகள்‌ வருமளவில்‌ ஈல்‌ | ரைப்‌ பூசிப்பதும்‌ பிகைஷயிடுவ அம்‌ முக்‌ 
வரவு கேட்டல்‌ முதலாக இனிமை | கியமான காரியங்கள்‌. ஓ அரசனே! 
யான வார்த்தைகளைக்‌ இருகஸ்தன்‌ | முனியானவன்‌ அப்பியஞ்சனஞ்‌ செய்‌ 
பேசி ஆசனம்‌ போசனம்‌ சயனம்‌ முத | அகொள்ள வேண்டின்‌ காட்டெண்‌ 
லானவைகளைக்‌ கொடுக்க வேண்டும்‌. | ணெயினாற்‌ செய்துகொள்வதே தும்‌. 
௮திதியானவன்‌ எவனிடத்திற்குவந்து | தவஞ்செய்தலும்‌ குளிர்‌ வெப்ப முத. 
தன்னாசைகெட்டுத்‌ திரும்பிப்‌ போகிறா | லானவற்றைப்‌ பொறுத்தலும்‌ முனிக்‌ 
னோ அவ்வதிதி அவ்வில்லறத்தானுக்‌ குச்‌ சிறப்பான தருமங்கள்‌. இவ்வாறு 
கூத்‌ தன பாவத்தைக்‌ கொடுத்து அவன | வானப்பிரஸ்த தருமத்தை எந்த முனி 
புண்ணியத்தைத்‌ தான்‌ கொண்டுபோ | வன்‌ சரியாய்‌ அனுஷ்டிப்பானே, 
கிறான்‌. இல்லறத்தி லீருப்பவனுக்கு | அவன்‌ தோஷங்களை யெல்லாம்‌ அக்‌ 
பிறரை யவமதித்தல்‌, அகங்காரம்‌, டம்‌ | இனி தூப்பதுபோலே தகித்து நிலை 
பம்‌, கொடுத்துவிட்டோமே யென்று | பெற்ற லோகங்களையுஞ்‌ ஜயிப்பான்‌. 
மனந்தவித்தல்‌, அடித்தல்‌, வைதல்‌, 
இவை யெல்லாம்‌ மேன்மையாக 
மாட்டா. இவ்வகையான அர்க்குணங்‌ 
களில்லாதே சற்குணமுடையவனாய்‌ 
எந்தக்‌ இருகஸ்தன்‌ தனக்குரிய தருமங்‌ 
களை நன்றாய்ச்‌ செய்து வருகின்றானே, 
அவன சகல இடையூஅுகளினின ௮ம்‌ 
விடுபட்டு உத்தமமான லோகங்களை 
அடைவான்‌. இப்படிக்‌ இருகஸ்தாச்‌ 
சிரமத்திலிருக்து செய்யவேண்டுமவை | 
களைச்‌ செய்து வயது முதாரந்தபோது 
புத்திரர்வசத்தில்‌ பத்தினியை ஒப்புவித்‌ | 
தாகிலும்‌ அவளோடு கூடவாடுலும்‌ | 
வனத்திற்குப்‌ போகலாம்‌. | 

| 


நான்காவது சந்நியாசிக்கு உரிய 
ஆச்சிரம மென்று சொல்வார்கள்‌. ' 
எவன்‌ புத்தி களத்திராதிகளிலும்‌ 
பொருள்‌ முதலானவைகளிலும்‌ மனப்‌ 
பற்றில்லாதவனோ, அவன்‌ நான்காவ 
தாச்சிரமத்திற்‌ பிரவேசிக்கவேண்டும்‌. 
இப்படி. காமக்குரோத மாச்சரியா இக 
ளில்லாமல்‌ சந்நியாசம்‌ பெற்றுத்‌ தரு 
மார்த்த காமங்களுக்‌ குரிய சகல யத்‌ 
தனங்களையும்‌ விட்டுப்‌ பிரமஞான 
நிஷ்டை செய்து வரவேண்டும்‌. அர்‌ 
தச்‌ சந்நியாசி சத்துரு மித்திரர்களிடத்‌ 
தில்‌ ஒரேவிதமானவனாய்‌ மித்திரபாவ 
மாயிருர்‌து, மிருகம்‌ பக்ஷி முதலான 
இனி வானப்பிரஸ்த ஆச்சிரம தரு சகலத்துக்கும்‌ வாக்கு மனசு காயம்‌ 
மங்களைச்‌ சொல்லுகிறேன்‌. வானப்‌ | என்றெ மூன்றினாலும்‌ அரோகஞ்‌ 
பிரஸ்தனனவன்‌ இலை கனி கிழங்கு | செய்யா இருக்கவேண்டும்‌, புத்திரா: 
களைப்‌ புசத்துக்கொண்டு, மயிர்‌ தாடி, | சம்பந்தங்களையும்‌ விடவேண்டும்‌. இரா 
சடைகளைத்‌ தரித்தவனாய்‌, எல்லாப்‌ | மத்தில்‌ ஒரு ராத்திரியும்‌, பட்டணத்‌ 
பொருள்களிலும்‌ பற்றற்று, முனியாய்‌ | இல்‌ ஜச்‌இராத்‌இரியும்‌, இப்படியாக 
அக்காட்டில்‌ தரையிற்‌ படுத்துக்கொள்‌ இடத்துக்குத்‌ தகுந்தபடி. வாசஞ்‌ 
ளவேண்டும்‌. முனியானவன்‌ தோலை | செய்துகொண்டு ஒருவருடைய துவே 
யாகிலும்‌, சாணற்புல்‌ மரவுரி முதலான | ஷமரீவது சிரேகமோவது வராமலிருக்‌ 
வைகளையாகலும்‌ உடுக்க வேண்டும்‌. கும்படி. நடக்கவேண்டும்‌. யஇியான 
- முச்சர்திகளிலும்‌ நீராடவேண்டும்‌, | வன்‌, விட்டாரெல்லாம்‌ புசித்திருக்‌ 
24 


து வடம யமா ௮ 


http://acharya.org 


186 . ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [மூன்றா 


| வந்த ஹவிசுகளை விதிப்படி ஹோமஞ்‌ 
செய்து வருவனாகில்‌ அவன்‌ அக்கினி 


ங்‌ காலம்பார்த்துச்‌ சாதிகுலாசாரங்‌ 

ரிலே சிறர்தவர்களுடைய மாளி | 

கைக்குப்‌ பிசைஷக்காகப்‌ போகலாம்‌. | சயனஞ்‌ செய்தவர்க ளடையும்படி 
யதி, காம: குரோத லோப மத ! யான லோகங்களை யடைவான்‌. இது 
மோகங்களை விட்டு, ஒன்றிலும்‌ எனது | 

என்னு மபிமான மில்லாதவனா யீருக்க | விசேஷ சந்நியாகசிக்‌. இரமங்‌ கேள்‌ : 
வேண்டும்‌. எந்த யதி சகல பூதங்களுக்‌ | எவன்‌ நன்றாய்‌ நிச்சயிக்கப்பட்ட 
கும்‌ அபயல்‌ கொடுத்துச்‌ சஞ்சரிக்க | புத்தியுள்ளவஞய்ப்‌ பரிசுத்தனாய்‌ மோ 
மானோ அவனுக்குச்‌ சகல பூதங்களி | தாள்‌ இராய! இங்கண்‌ சக்கி 
னின்றும்‌ பயமில்லை. இப்படிப்‌ பிரா | சச்னத்‌ ' விறிர்யம்‌.” - இனிக்கிறதே 
மணன்‌ சந்நியாசியா த்‌ தன்னுடைய | ்‌ அரி டு 
அக்னிஹோத்திரத்தைத்‌ தன்‌ சரீ | அவன்‌ என்க்ரும்‌ ந்து பதவ 
ரத்தி லிருக்கச்செய்து சரீரத்தி லிருக்‌ | யைப்போல மிகவுஞ்‌ சாந்தமான 
இற அக்கினியைக்‌ சூறித்துத்‌ தன்முக | சோதியாய்‌ விளங்குகிற பிரமலோ 
மாகிய குண்டலத்திலே பிசைஷயினால்‌ 


சாதாரண சந்நியாகிகளைக்‌ குறித்தது. 


கத்தை யடைவான்‌. 
ஒன்பதாமத்தியாயம்‌ மற்றிற்று, 


1: 


பத்தாம்‌ அத்தியாமம்‌ 
* ஷோடசக்‌ கிரியைகள்‌ 
எ த்ய ய 


சகரமகாராஜன்‌ வினாவுறொன்‌ : | “ஓஅரசனே! £ கேட்ட தருமங்க 
“4 ஓஒ அவுர்வ மகாமுனிவரே | வர்ணச்‌ ' தச்‌ சொல்லுகிறேன்‌, கவனித்துக்‌ 
சிரம தருமங்களை அருளிச்செய்யக்‌ |! கேள்‌: தகப்பன்‌ முந்திக்‌ கர்ப்பாதான 
கேட்டேன்‌. இனிப்‌ புருஷனுக்குச்‌ , முசலானவைகளைச்‌ செய்து பிள்ளை. 
செய்ய வேண்டிய இரியைகளைக்‌ , பிறந்தவுடனே அதற்கு ஜாத கருமா 
கேட்க விரும்புகின்றேன்‌. தேவரீர்‌ | இகளான சகல இரியைகளையும்‌ அப்பி 
சகல தருமங்களையு மறிக்தவரரகை | யுதயங்களையும்‌ செய்யவேண்டும்‌. பிரா : 
யால்‌ அடியேன்‌ விரும்பியவைகளை | மணர்கள்‌ தேவக்கிரியை யாலும்‌ . 
அருளிச்‌ செய்யவேண்டும்‌ '” என்று | ஈரந்தி பிதுர்க்ரியையாடஇலும்‌ செய்‌: 
பிரார்த்திக்க அவுர்வர்‌ சொல்லத்‌ | யும்போத, பிராமணர்களை இரட்டை : 
தொடங்கினார்‌. ! யாகவும்‌ , இிழக்குமுகமாகவும்‌ எழுந்‌ 

ன்‌ ஷோட்சச்சிரியைகளாவன:--கருப்பாதானம்‌, பும்ஸவனம்‌, மேர்தம்‌, உன்னய 
னம்‌, விஷ்ணுபலி, ஜாதகர்மம்‌, ஈாமகரணம்‌, உபநிஷ்ரெமணம்‌, அன்னபிராசனம்‌, 
சவுளம்‌,; உபஈயனம்‌, பிரஜாபத்‌ தியம்‌; ஸவுமியம்‌, ஆக்னேயம்‌, வைசுவதேவிகம்‌ என்‌ 
ற ஈான்குவேத விரதங்கள்‌, விவாகம்‌ என்பவைகளாம்‌. இவை பதினாறும்‌ ஷோடச 
ஸ்ம்ஸ்சாரமென்று சொல்லப்படும்‌, 


http://acharya.org 


மம்சம்‌] 


ஷோட்சக்‌ இரியைகள்‌ 


187 


OE வை ராமரை ககைகைைைைை க க ககக க க கக கக கைக கை க க க க கை கக ச ச க கா ச ச க க கை க க க சை 


தருளப்‌ பண்ணித்‌ திருப்தியாம்படி 
அமுது செய்விக்கவேண்டும்‌. * நாரத 
முகர்களான பிதுர்க்களைக்‌ குறித்து 
'தயிர்யவங்கள்‌ இலர்தை இவைக 
ளோடு கலந்த பிண்டங்களைச்‌ சந்தோ 
ஷத்தோடு தேவதீர்த்தத்தனாலேயாட 
அம்‌ பிராஜாபத்திய திர்த்தத்தனா லாகி 
அம்‌ பிரதகிணமாய்க்‌ கொடுக்க 
வேண்டும்‌. இப்படியே மற்றும்‌ விருத்‌ 
- திகளிலும்‌ செய்யவேண்டும்‌. பின்பு 
தகப்பன்‌ பத்தாராள்‌ முதலாகச்‌ சாஸ்‌ 
இரங்களிற்‌ சொல்லிய நாட்களிலே 
தகப்பனே அப்பிள்ளைக்குப்‌ பெயரிட 
வேண்டும்‌. அப்பெயர்‌, தன்‌ குலதேவ 
தையின்‌ பெயரையாவது தன்‌ பெரி 
யோருடைய பெயரையாவது முன்‌ 
னிட்டதாயும்‌, புருஷனுக்குப்‌ புருஷ 
வாசகமாயும்‌, ஸ்திரீக்கு ஸ்திரி வாசக 
மாயும்‌, அர்த்த ஹீனமாகாததாயும்‌, 
வெட்கமுறும்படி யாகிலும்‌ அமங்கள 
மாகவாகிலும்‌ அருவருக்கத்தக்க தாக 
வாகிலும்‌ இராததாயும்‌, வழுவல்லாத 
தாயும்‌, சமமான எழுத்தள்ளதாயும்‌, 
மிககீனா ததாயும்‌, மிகக்‌ குறுகாததா 
யும்‌, அதி கடினாக்ஷர மில்லாததாயும்‌, 
சுகமாயுச்சரிக்கத்‌ தக்கதாயும்‌, கடின 
சந்தியில்லாததாயும்‌, இ ருக்கவேண்‌ 
டும்‌. அப்பெயரானது, பிராமண 
ருக்கு (சர்ம) என்றெ சொல்லோடும்‌, 
க்ஷத்திரியருக்கு (வர்ம) என்றெ சொல்‌ 
லோடும்‌, வைசியருக்கு (குப்த) என்‌ 
கிற சொல்லோடும்‌, சூத்திரருக்கு 
(தாச) என்றெ சொல்லோடும்‌ கடை 
யில்‌ கூடியிருக்கவேண்டும்‌, விஷ்ணு 
சர்மா, இந்திரவர்மா, சந்திர குப்தன்‌, 
ஹரிதாசன்‌, இவ்வாறு கண்டுகொள்க, 
இப்படி. சாமகரண மானபின்பு 
உபநிஷ்கிரமணமுதல்‌ உபரயனமீறாக 
வுள்ள சம்ஸ்காரங்களைப்‌ பிதாவினால்‌ 


| 


TTT 
* சரர்‌இி-சுபம்‌ உத்ஸவம்‌, அதற்குப்‌ பீரதானன்ன தேவதைகள்‌ ஈார்திமுகர்‌, 


செய்யப்பெற்று, அக்குமாரன்‌ குருவி 
னிடத்திலிருர்‌து முன்சொல்லிய விதிப்‌. 
படி. வேதசாஸ்நிரங்களை ஓதி, குர 
தக்ஷிணை கொடுத்து, வேதவிரதங்களை ' 
அனுஷ்டித்த, இருகஸ்தாச்சிரமத்திற்‌ 
போக இச்சிப்பானாகில்‌ விவாகஞ்‌ 
செய்துகொள்ள வேண்டும்‌. அல்லது 
நைஷ்டிகப்‌ பிரமசாரியாய்க்‌ கால 
மோட்டவேண்டும்‌. அப்படி.யானால்‌ 
குருவுக்காகிலும்‌ குரு புத்திராதியர்க்‌ 
காகிலும்‌ பணிவிடை செய்துகொண் 
டி.ருக்கவேண்டும்‌. அல்லத தனக்கு 
இஷ்ட மெப்படியோ அப்படியே 
வானப்பிரஸ்தனா யாகிலும்‌ யதியா 
கிலும்‌ ஆகலாம்‌. 


விவாகஞ்‌ செய்துகொள்ளும்‌ விஷ்‌ 
யத்திலே தன்வயதுக்கு மூன்றிலொரு 
பங்குக்கு மேற்படாத -வயதுள்ளவ 
ளாயும்‌, அதிக விஸ்தர்ரமான கூந்த 
அம்‌ மிகக்‌ குறைவான கூர்தலு மில்‌ 
லாதவளாரயும்‌, அதிக கறுப்பாயரவது 
அதிக பசுமையா யரவதில்லாமல்‌ ஈல்ல 
நிறமுடையவளாரயும்‌, அளவுக்கு மேற்‌ 
பட்டவையாயுங்‌ குறைந்தவையாயு 
முள்ள அவயவங்க எில்லாதவளா 
யும்‌, சூத்திராதிகனாலே வளர்க்கப்‌ 
படாதவளாயும்‌ இழி குலத்திற்‌ பிற 
வாதவளாயும்‌, உடம்பில்‌ மிகவும்‌ 
மயிர்மொய்த்தவ ளாகாதவளாயும்‌, 
வியாதி யில்லாதவளாயும்‌, அஷ்டத்‌ 
தனமும்‌ அஷ்டவார்த்தையு மில்லாதவ 
ளாயும்‌, குஷ்ட முதலிய வியா யுள்ள 
தாய்தந்தைகளுக்குப்‌ பிறவாதவளா்‌ 
யும்‌, மீசை முதலான புருஷ லக்ஷணம்‌ 
களில்லாதவளாயும்‌, ஆண்பிள்ளையைப்‌ 
போன்ற தோற்றமற்றவளாயும்‌, (கார்க்‌ 
கர) என்று அழுத்திப்‌ பருத்தகுரலில்‌ 
லாதவளாயும்‌, மெலிவில்லா தவளரயும்‌, 


இவர்கள்‌ பிதுர்தேவதைசளிற்‌ சேர்ர்தவர்சள்‌, 


http://acharya.org 


188 ஸ்ரீவிஷ்ணுபுராண்ம்‌ _ 
காக்கையின்‌ கத்ததலோ டொத்த | ணஞ்‌ செய்துகொள்ள வேண்டும்‌. 
சுரமில்லா தவளரயும்‌, இமைகளில்‌ | மேலும்‌ அந்தப்‌ பெண்‌ தாய்வரிசை 
மயிர்ச்செறி வுள்ளவளாயும்‌, வட்டமா யில்‌ ஜர்து தலைமுறைக்கும்‌, தகப்பன்‌ 
யாகிலும்‌ வேறுவிதமாயாகலும்‌ அவ | வரிசையில்‌ ஏழு தலைமுறைக்கும்‌ உட்‌ 
லக்ஷணப்படாத நேத்திரங்களுடைய | படாதவளா யிருக்கவேண்டும்‌, இப்ப 
வளாயும்‌, மயிர்மொய்த்த கணைக்கால்க | டிப்பட்ட கன்னிகையை நியாயமான 
ளும்‌ உயர்ந்து காணப்படும்‌ புறங்‌ | விதியின்படி. விவாகஞ்‌ செய்துகொள்‌ 
கால்களு மில்லாதவளாயும்‌, சிரிக்கு | ளவேண்டும்‌, * இந்த விவாகமானது, 
மளவில்‌ கபோலங்கள்‌ பாழிபோற்‌ | பிராம்மம்‌ தைவம்‌ ஆரிஷம்‌ பிரஜாபத்தி 

குழிந்து போகாதவளாயும்‌, உக்கிர | யம்‌ ஆசுரம்‌ காந்தருவம்‌ ராக்ஷசம்‌ 
மான கரர்தியும்‌ மிக வெண்மையான | பைசாசம்‌ என்று எட்டு வகைப்பட்‌ 
நகங்களும்‌ மிகச்‌ சிவந்த கண்களும்‌ | டிருக்கும்‌. இவைகளுக்குள்ளே எந்த 
மிகப்பெருத்த கைகால்களு மில்லாதவ | வருணத்திற்கு எது தகுமென்று ரிஷி 
ளாயும்‌, மிகவுயரமும்‌ மிகக்குறுமையு | கள்‌ விதித்திருக்கிறார்களோ அந்த 
மில்லாமல்‌ சமமான பிரமா ட்டஞ்வ்ு | விவாகமே செய்யவேண்டும்‌. மற்ற 
வளரயும்‌, இரண்டு புருவள்களும்‌ ஒன | தைத்‌ தள்ளவேண்டும்‌. இவ்விதமாக 


‘ 


ரறோடொன்று . கூட.ப்பெறாதவளரயும்‌, 


விவாகஞ்செய்து கொண்டு ௮வளுட 


மிகவு மிடைவெளிபுள்ள பற்களில்லா ்‌ 
னேகூட யாதொரு குறைவுமில்லாமல்‌ 


தவளாயும்‌, கொடுமையும்‌ பயங்கரமு 
மான தோற்றமில்லாத முகமுடைய | இல்லறம்‌ கடத்திவருவானாயின்‌ வெகு 


வளாயுமுள்ள - பெண்ணைக்‌ கலியா | சுகபலன்களைப்‌ பெறுவான்‌. 


பத்தாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
ட்ட / 


* பிரரம்மமரவ து, வரனை வலுவில்‌ கூப்பிட்டுத்‌ தன்‌ சத்திக்குத்‌ தக்கபடி அலங்‌ 
காரஞ்செய்து சன்னிகையைக்‌ கொடுப்பது. தைவமாவது, யாகஞ்செய்தற்கு ருத்த 
விச்சா யிருர்தவனுக்குச்‌ சன்னிகையைச்‌ கொடுப்பது. ஆரிஷமாவ து; இரண்டு கோக்‌ 
களைச்‌ பெற்றுக்கொண்டு கன்னிகையைச்‌ கொடுப்பது. பிரஜாபத்‌தியமாவது, இருவ 
ரும்‌ கூடத்‌ தருமமாசரிக்க வேண்டுமெனச்‌ செய்தது. ஆசுமமாவது, பணம்‌ வாங்கிச்‌ 
கொண்டு கன்னிசையைக்‌ கொடுப்பது, காக்தறுவமாவது; இருவரும்‌ ஒருமனப்பட்ட 
போதே சேர்வது. ராகூசமாவ து, சண்டையில்‌ வலியே சன்னிகையைச்‌ கொண்டுவர்‌ து 
சலியாணஞ்‌ செய்வது, பைசாசமாவது; மோசஞ்செய்து கன்னிகையைசக்‌ சொண்டு 
போறது. இவ்வெட்டு வகையுள்‌ முதனான்கும்‌ பிராமணருக்கு அடுக்கும்‌. காச்தர்வ 
சாகஸங்களும்‌ ௮.ரசர்ச்‌ கடுக்கும்‌. வைசியருக்கு ஆசுர்மும்‌ கூடும்‌. பைசாசம்‌ எவர்க்‌ 
கும்‌ தகுதியன்று. அது மிகவும்‌ அதமமென உணாவேண்டும்‌. 


http://acharya.org 


பதினோராம்‌ அத்தியாயம்‌ 
ஆன்‌ னிகம்‌ 


க்‌ 


சகரமகாராஜன்‌ அவுர்வரைரோக்‌ட, 
“சுவாமி கிருகஸ்தன்‌ அனுஷ்டிக்க 
வேண்டிய ' ஈல்‌ லொழுக்கங்களைக்‌ 
கேட்க விரும்புகிறேன்‌) எப்படிப்‌ 
பட்ட ஈல்லொழுக்கத்தி லிருப்பவன்‌ 
இம்மை மறுமைகளில்‌ துன்பமடைய 
மாட்டானோ அப்படிப்பட்டவைகளை 
அருளிச்செய்ய வேண்டும்‌” என்ன, 
அம்முனிவர்‌ சொல்லுகிறார்‌; “கேள்‌, 
அரசனே! சல்லொழுக்க முறைமை 
களைச்‌ சொல்லுகிறேன்‌: நல்லொழுக்க 
முள்ளவனாலே இம்மை மறுமைகள்‌ 
சா திக்கப்படும்‌, (௪தி) என்றால்‌ சா.துக்‌ 
கள்‌ என்றருத்தம்‌, ஆதலால்‌ சத்துக்க 
ளாவார்‌ சாதுக்கள்‌; சாதுக்கள்‌ என்‌ 
பவர்‌ தோஷமில்லாதவர்‌, 
ரூடைய ஒழுக்கக்தான்‌ சதாசாரம்‌ 
என்னப்படும்‌. இந்தச்‌ சதாசாரத்தைச்‌ 
சொன்னவர்களும்‌ 


அவர்க 


செய்தவர்களும்‌ 
யாரென்றால்‌, சப்தரிஷிகளும்‌ மனுக்‌ 
களும்‌ பிரசாபதிகளுமே. 


புத்திசாலியானவன்‌ பிராம்மமுகூர்த்‌ 
தத்தில்‌ விழித்து எழுர்‌இிரும்து, மனச 
னாலே தருமத்தையும்‌ அதனோடு விரோ 
தப்படாத அர்த்தத்தையும்‌. இந்திக்க 
வேண்டும்‌. இவ்விரண்டிற்கும்‌ யர 
தொரு விரோதமு முண்டாக்காத 
காமத்தையும்‌ சிந்திக்கலாம்‌. இவற்றை 
யீப்படிச்‌ சிர்திப்பதனாலே இம்மை 
மறுமைகளின பிரயோசனம்‌ கெடாம 
லிருக்கும்‌. தரும விரோதிகளான 
அர்த்த காமங்களை விடவேண்டும்‌. 
தருமமானாலும்‌ பின்பு சுகத்தை யுண்‌ 
டாக்கமாட்டாத்தாயும்‌ லோகவிரோத 
மாயு மிருக்குமானால்‌ அதையும்‌ விட 
வேண்டும்‌, இப்படிச்‌ சிர்தித்தெழுர்த 


பின்‌ தன்னிடத்திற்கு நைரிதி மூலை 
யிலே அம்புபாயுமவ்வளவு தாரத்திற்கு 
அப்புறமேபோய்‌ ஜலமலா திகளை விட 
வேண்டும்‌, வீட்டினிடத்தில்‌ கால்‌ 
கழுவுதல்‌ முதலான அசுத்த காரியங்‌ 
களைச்‌ செய்யலாகாது. தன்னிழல்‌ 
மரத்துகிழல்‌ பசு சூரியன்‌ அக்கினி 
காற்று பெரியோர்‌ முதலானவர்கள்‌ 
ஆகிய இவைகளுக்கு எதிராயிருக்து 
மலமூத்திரங்களை விடலாகாது, உழுத 
நிலத்திலும்‌ பயிர்‌ நடுவிலும்‌ பசுக்க 
ளிருக்குமிடத்திலும்‌ ஜனசமூகத்திலும்‌ 
வழியிலும்‌ ஆறு முதலானவற்றின்‌ 
கரைகளிலும்‌ தண்ணீரிலும்‌ மயானத்‌ 
திலும்‌ இப்படிப்பட்ட இடங்களில்‌ 
மல மூத்திராதிகளை விடலாகாது. 
அன்றியும்‌ யக்கியோப விதத்தைக்‌ 
காதில்‌ சுற்றிக்கொண்டு வஸ்திரத்தி 
னால்‌ தலையை மூடிக்கொண்டு பகலில்‌ 
வடக்கு முகமாயும்‌ இரவில்‌ தெற்கு 
முகமாயு மிருந்து ஜலாதிகளை விட 
வேண்டும்‌, இப்படி செய்யச்‌ சங்‌ 
கடமிருக்குமாயின்‌ தகுர்தபடி. செய்ய 
லாம்‌, அந்த இடங்களில்‌ நெடும்போ 
திராமலும்‌ ஒன்றும்‌ பேசாமலும்‌ காரி 
யந்‌ தீர்ந்தவுடனே செத்தைகளினாலே 
அவ்விடத்தை மறைத்து வரவேண்‌ 
டும்‌, பின்பு புற்றுமண்‌ பெருச்சாளி 
தோண்டித்தள்ளின மண்‌ தண்ணீருக்‌ 
குள்ளிருக்றமண்‌ சவு௪ஞ்செய்து 
மிகுந்தமண்‌ அசுத்த யூமியிலிருக்கறெ 
மண்‌ மிகச்சிறிய பூச்சிகளோடுகூடிய 
மண்‌ கலப்பையினால்‌ இளப்பப்பட்ட 
மண்‌ ஆகிய இவைகளை விட்டு வேறு 
மண்‌ கொணர்ந்து, மூந்தி அசுத்தத்‌ 
இன்‌ நாற்றமும்‌ பற்று மறும்படியான 
சவுசஞ்செய்து, பிர்இச்‌ சத்திக்காக 


http://acharya.org 


190 .... ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [மூன்றா 


இலிங்கத்தி லொருதரமும்‌, அபானத்‌ | களுக்கும்‌ ரிஷிகளுக்கும்‌ பிதர்க்களுக்‌ 
இல்‌ மூன்றுதரமும்‌, இடக்கையில்‌ பத்‌ | கும்‌ அவரவர்‌ தீர்த்தத்தினாலே விதிப்‌ 
அத்தரமும்‌, மறுபடி இரண்டு கைகளி | படி தர்ப்பணஞ்‌ செய்யவேண்டும்‌. 
அம்‌ ஏழுதரமும்‌ மண்ணிட்டுச்‌ சுத்த 

மான நீரினாற்‌ கழுவிக்‌ கை கால்களைக்‌ | மேலும்‌ பிதாக்கள்‌, பிதாமகர்‌, பிர 
கழுவிக்கொண்டு, சுத்தமாயும்‌ ௮௬ | பிதாமகர்‌, மாதாமகர்‌, மாதுருபிதாம 
த்தமான கந்த சம்பந்தமில்லாததாயும்‌ | கர்‌, மாதுருப்‌ பிரபிதாமகர்‌ என்கிற 
குமிழி இளம்பாததாயுமுள்ள ஜலத்தி | இவர்களுக்குத்‌ தர்ப்பணஞ்‌ செய்ய 
னாலே மும்முறை ஆசமனஞ்‌ செய்து, வேண்டும்‌. காமியமாய்‌ மாதா, மாதா 
மகி, அவளுடையதாய்‌, குருபத்தினி, 
குரு அமமான முதலானவர்கள்‌, 
இஷ்டமான மித்திரன்‌, அரசன்‌, இவர்‌ 
களுக்கும்‌ பிரீதியுண்டாகும்படி. தர்ப்‌ 
பணஞ்செய்யலாம்‌. அப்போ த ஜபிக்க 
வேண்டிய தென்னவெனில்‌, “தேவா 
௬ர யக்ஷ நாக கந்தருவ ராக்ஷசபிசா௪ 
படி. அனுஷ்டிக்கவேண்டும்‌. பின்பு | குற்யக சித்த கூச்மாண்ட தருக்க 
மயிராற்றி அலங்கரித்தல்‌ முதலான | ளும்‌ ஜலம்‌ பூமி காற்று இவைகளைப்‌ 
பற்றிய செட்துக்களும்‌ என்னால்‌ கொ 
டுக்கப்பட்ட இத்தண்ணீரினால்‌ திருப்தி 


யடையவேண்டும்‌. நரகங்களில்‌ பல 


வாய்துடைத்தல்‌ சிரசில்‌ புரோ 
கதித்தல்‌ இருகய முதலான அங்கங்‌ 
களைத்‌ தொடுதல்‌ முதலிய செய்கைகளை 
விதிப்படி. செய்து, பின்பு அகமர்ஷண 
சூத்த முதலான மந்திரங்களை யுச்‌ 
சரித்துக்கொண்டே நீராடிச்‌ சந்தியா 
வந்தன முதலான கிரியைகளை விதிப்‌ 


த த த தத 
அவின்யு 


மங்கள வியாபாரங்களைச்‌ செய்துகொ 
ண்டு, தனக்கு விதித்திருக்கிற வகை 
யால்‌ திரவிய சம்பாதனஞ்‌ செய்ய 
வேண்டும்‌. சோமசம்ஸ்தைகள்‌, ஹவிஸ்‌ 
ஸம்ஸ்தைகள்‌, பாகஸம்ஸ்தைகள்‌ என்‌ 


யாதனைகளி லிருக்கிறவர்களுக்குச்‌ 
சோர்வு நீங்கும்பொருட்டு இத்தண்‌ 
ணீரை யான்‌ விடுகின்றேன்‌. எனக்குப்‌. 
பந்துக்களா யிருப்பவர்களுக்கும்‌ பர்‌ 
அவாகாதவர்களுக்கும்‌ ஜன்மாந்தரத்‌ 
தில்‌ பந்துக்களா யிருந்தவர்களுக்கும்‌ 
என்னிடத்தில்‌ தண்ணீரை வேண்டு 
கறவர்களுக்கும்‌ எங்கேயாவது பரி 


௮ சொல்லப்பட்ட யாகங்களைல்லாம்‌ 
திரவியங்களைக்‌ கொண்டே செய்ய 
வேண்டியவைக ளாகையாரல்‌ பிரரம 
ணன்‌ 'தனத்தைச்‌ சம்பாதிக்கவேண்‌ 
டும்‌. நியாய வகையினாலே தனத்தைச்‌ 
சம்பா திக்கு முயற்சிசெய்‌ துகொண்டு, 
மத்தியான்னமானவுடனே மறுபடி. | தாகங்களினால்‌ வருக்தியிருக்கிறவர்‌. 
நீராடவேண்டும்‌. எப்போதும்‌ நதிகள்‌, | களுக்கும்‌ நரன விடுகிற இந்த எள்ளுச்‌ 
நதங்கள்‌, தடாகங்கள்‌, தேவகாதவ்‌ | தண்ணீரும்‌ திருப்தியை யுண்டாக்கக்‌ 
கள்‌ இப்படிப்பட்டவைகளின்‌ இரத்‌ | கடவன்‌'' என்றிப்படி சொல்லித்‌ தர்ப்‌ 
தங்களிலே நீராடவேண்டும்‌. இவை | பணஞ்‌ செய்யவேண்டும்‌. அரசனே! 
கிடையாமற்போனால்‌ கிணற்றிலீரு | இது காமிய தர்ப்பணம்‌, இதனால்‌ 
ந்து தண்ணீரை யெடுத்துக்கொண்டா | சகல லோகத்துக்கும்‌ பிரீதி யுண்டாக்‌ 
இலும்‌, அதற்குச்‌ சக்தியில்லாதே போ | கும்‌. அதனால்‌ மகாபுண்ணியம்‌ இடைக்‌ 
னால்‌ ஒரு பாத்திரத்திற்‌ கொண்டுவந்தா | கும்‌. இப்படி மனப்‌ பூர்வமாய்‌ இரத்‌ 
இலும்‌ நீராடலாம்‌. இப்படி நீராடின | தையோடு காமிய தர்ப்பணஞ்செய்்‌து; 
பீன்‌ பரிசுத்தமான வஸ்திர முதலான | பின்பு மாத்தியான்னிகஞ்‌ செய்து, 
வைகளைத்‌. தரித்தக்கொண்டு தேவதை . ((வேதங்களினாலே பிரகாரித்துக்கொ 


vc 


http://acharya.org 


மம்சம்‌] | ஆன்னிகம்‌ 


he! 
வே 
| 


ண்டு லோகசிருஷ்டி கர்த்தாவாய்‌ களுக்கும்‌, எவர்களுக்குத்‌ தாய்‌ தந்‌ைத 2 
மகா சத்தியுள்ளவரரய்க்‌ கர்மசாகஷி | சுற்றத்தார்‌ யாருமில்லாமலும்‌ அன்‌ 
யாய்‌ ஸ்ரீ விஷ்ணு தேஜோமயராய்‌ | னங்கடையாமலு மிருக்கிறார்களோ 
விளங்குகிற சூரியபகவானுக்கு நமஸ்‌ அவர்களுக்கும்‌, இதோ இங்கு நான்‌. 
காரம்‌” என்று சொல்லிச்‌ சூரியரர்க்கி | அன்னத்தைக்‌ கொடுத்தேன்‌, இதனா 
யம்‌ விடவேண்டும்‌. லே அவர்கள்‌ திருப்தியடைந்து சுகமா. 
யிருக்கக்கடவர்‌. சகல பூதங்களும்‌ 
கானும்‌ இந்த அன்னமும்‌ எல்லாம்‌ ஸ்ரீ 
விஷ்ணு ஸ்வரூபமேயல்லது வேறில்‌ 


| 
அப்புறம்‌ தன்‌ இருகத்திலிருக்கெ | 
தேவதா பிம்பத்துக்குத்‌ திருமஞ்சனம்‌ | 
திருமாலை தூபதீபாதிகள்‌ தளிகைகள்‌ 
. முதலான வுபசாரங்களினுலே ஆரா | 
தனஞ்‌ செய்யவேண்டும்‌ இப்படித்‌ | 
தேவாராதனஞ்‌ செய்த பின்பு, wri 
மர்குதி முதலாக வைசுவதேவஞ்‌ 
்‌ செய்து, ரகங்கள்‌ காசியபர்‌ அனுமதி 
இவர்களுக்கு அனனபலி யிட்டு, 
அதன்‌ மிகுதியை பிருத்துவீபாச்சனி 
- யர்களுக்காக ஒளபாசன சமீபத்திலிட 
வேண்டும்‌. பின்பு கருகத்தின்‌ துவாரத்‌ 
தில்‌ தாதாவிதாதாக்களுக்கும்‌, நடுவில்‌ 
பிரமாவுக்கும்‌, கரான்கு இசைகளில்‌ | 
இந்திரன்‌ யமன்‌ வருணன்‌ சந்திரன்‌ 
| 


லாமையாலே சகல பூதங்களுக்கும்‌ 
சரீரமான இந்த அன்னத்தை அவர்‌ 
கள்‌ சவுக்கியத்திற்காக இங்கே இடு 
கிறேன்‌. எட்டுவிதமான தேவகணக்‌. 
களும்‌, ஒருவிதமான மனுஷ்யகணமும்‌, 
ஐந்து விதமான திரியக்குக்கணமுமா 
இய பதினான்கு பூதகணங்களிலுஞ்‌ 
சேர்ந்த சகல பிராணிகளுக்கும்‌ இருப்‌ 
திக்காக இந்த அன்னத்தை இங்கிட்‌ 
டேன்‌. இதனாலே அவர்களெல்லாம்‌ 
சந்ேதோஷமடையக்கடவர்‌'” என்று 
சொல்லித்‌ தரையில்‌ அன்னத்தைப்‌ 
போடவேண்டும்‌, இருகஸ்தனல்லவோ 
எல்லாருக்கும்‌ ஆதாரமா யிருக்‌ 
கன்ருன்‌. 


என்கிற நான்குதிக்குத்‌ தேவதைகளுக்‌ 
கும்‌, சகல இசைகளிலும்‌ வாயுவுக்கும்‌, 
பிரமா அந்தரிக்ஷம்‌ சூரியன்‌ இவர்‌ 
களுக்கும்‌, வடகிழக்கில்‌ தன்வந்தரிக்‌ பின்பு சாப்‌ சண்டாளன்‌ ப.ஷிகள்‌ 
கும்‌ அன்னபலி பிடவேண்டும்‌. இவைகளுக்காகவும்‌, பதிதர்களானா 
அம புத்திரில்லாம லிருக்கறெவர்‌ 
யாருண்டோ அவர்களுக்கரகவும்‌, 
நிலத்தில்‌ அன்னத்தைப்‌ போடவேண்‌ 
டும்‌. இப்படி யெல்லாஞ்‌ செய்தபிற்‌ 
பாடு கால்‌ நாழிகையாவது மேலா 
வது அதிதிகளுக்காக எதிர்பார்த்தி 
ருந்து, வந்த அதிதிகளை நல்வரவு 
வினாவுதல்‌ முதலானவைகளினாலேயும்‌,. 
வைகள்‌, சித்தர்‌, யக்ஷர்‌, நாகர்‌, தயித்‌ | காலலம்பத்‌ தண்ணீர்‌ கொடுப்பன 
தியர்‌, பிரேதங்கள்‌, பிசாசங்கள்‌, மரங்‌ | லேயும்‌, ஆசனங்கொடுத்து உட்கார 
கள்‌, எறும்புகள்‌, பூச்சிகள்‌, புழுக்கள்‌ | வைப்பதினாலேயும்‌ அன்போடு அன 
முதலான சகல ஜந்துகளுக்குள்ளும்‌) | னமிடுவதினாலேயும்‌, அவர்கள்‌ கேட்ட 
யார்‌ என்னாலே கொடுக்கப்படும்‌ அன்‌ கேள்விகளுக்குப்‌ பிரியமா யுத்தாஞ்‌ 
னத்தை இச்சிக்கறார்களோ அவர்‌ சொல்வதினாலேயும்‌, போகும்போது 


இப்படி வைசுவதேவ பூதபலி ௧௬ 
மத்தைச்‌ செய்து விசுவதேவர்‌ விசுவ 
ம்தங்கள்‌ விசுவபதி பிதுர்க்கள்‌ யக்ஷர்‌ 
இவர்களைக்‌ குறித்தும்‌ பலியிட்டுப்‌ 
பின்பு அன்னத்தை யெடுத்து இருதய 
நிலமையோடு சுத்தமான பூமியிலே 
சகல பூதங்களுக்காகப்போட்டு, “தே 
வதைகள்‌, மனிதர்‌, மிருகங்கள்‌, பற 


http://acharya.org 


109 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [மூன்றா 


பின்சென்று வழி விடுவதினாலேயும்‌, | னும்‌ இந்திரனும்‌ வசுக்களும்‌ அக்கினி 


சந்தோஷப்‌ படுத்தவேண்டும்‌. கூல | யும்‌ சூரியனும்‌ ஆகிய இவர்கள்‌ அதி 
மும்‌ பெயரும்‌ தெரியா தவனாய்‌, வேறி | தியினிடத்திற்‌ பிரவேசித்து, இருகஸ்‌ 
டத்திலிருக்து வந்தவனாய்‌, நியதமா தன்‌ கொடுக்கின்ற அன்னத்தைப்‌ 
யோரூரிலே வாசஞ்‌ செய்யாதவனா | புசிக்கறார்கள்‌. ஆதலாலே அதிதிபூசை 
யிருக்கிற அதிதியை நன்றாய்ப்‌ பூசிக்க | செய்ய முயலவேண்டும்‌. எவன்‌ அதி 
வேண்டும்‌. அன்னிய தேசத்திலிருந்து | தியைவிட்டு உண்கறானோ, அவன்‌ 
வந்தவனாய்த்‌ தனக்கு யாதோ ருறவு | அன்னத்தை யுண்கிறானில்லை. பாவத்‌ 
மில்லரதவனாய்த்‌ தரித்திரனா யிருந்து தையே யுண்கிருன்‌. பின்பு புக்ககம்‌ 

| 

| 


போஜனஞ்‌ செய்ய வந்த ௮திதியைப்‌ | போகாத கன்னிகைகளையும்‌ கருப்ப 
பூசித்துப்‌ போஜனஞ்‌ செய்வியாமல்‌ | வதியையும்‌ இழவர்களையும்‌ பாலகரை 
தான்‌ சாப்பிடுகறவன்‌ நரகமடை 
வான. இப்படியாக வந்த ௮திதியை 
குலகோத்திர சாகாதிகளை விசாரியா 
மல்‌ சதர்முகனைப்போல்‌ பாவித்துப்‌ 
பூசிக்கவேண்டும்‌ மேலும்‌ சுதேசி 
யாய்ப்‌ பஞ்சயக்கிய பராயணனாய்க்‌ 


யும்‌ முந்திப்‌ புசிக்கும்படி. செய்து பிர்‌ 
இதத்தான்‌ புசிக்கவேண்டும்‌. இவர்க 
ளெல்லாம்‌ உண்ணாமலிருக்கத்‌ தான்‌ 
முந்தி யுண்கிறவன்‌ இங்கே பாவத்‌ 
தையே யுண்டு மரணமடைதந்தபின்‌ நர 
கத்துக்குப்‌ போய்ச்‌ சிலேஷ்மத்தை 
குலகோத்திர ஆசாரங்களிலே தன | யுண்பான்‌. நீராடாமல்‌ உண்பவன்‌ 
க்கு நன்றாய்த்‌ தெரிந்தவனாயிருக்கிற 
ஒருவனையாகலும்‌ பிதுருக்களுக்காகப்‌ 
போஜனஞ்‌ செய்விக்க வேண்டும்‌: 
இதுவுமன்றி உண்டு மிகுந்ததரகாத 
அன்னத்தைத்‌ தனியே யெடுத்து வைத்‌ 


மலத்தை யுண்கிருன்‌. ஜபஞ்‌ செய்யா 
மல்‌ உண்குறவன்‌ £ ரத்தங்களை உண்‌ 
கிரன்‌. வைசுவதேவாதி சத்தியில்‌ 
லாம லுண்குறவன்‌ மூத்திரத்தை யுண்‌ 
ணுகிருன்‌. பாலர்‌ முதலானார்க்கு 
இருந்‌. து, அதை நன்றாய்‌ வேதமோதி | முன்‌ உண்டுறவன்‌ மிருகமலத்தை 
யிருக்கிற பிராமணனுக்குக்‌ கொடுக்க | யுண்கிறொன்‌. ஓமஞ்‌ செய்யாமற்‌ புசிக்‌ 
வேண்டும்‌. சந்நியாசி பிரமசாரிகளுக்‌ | இறவன்‌ இரிமிகளைப்‌ புசிக்கிறான்‌. 
கும்‌ மும்மூன்று கவளங்களுக்குக்‌ ! அதிதிகளுக்குக்‌ கொடாமற்‌ புசிக்கிற 
குறையாமல்‌ கொடுக்க வேண்டும்‌, | வன்‌ விஷத்தைப்‌ புசிக்றொன்‌. 
விபவமிருக்தால்‌ தடையில்லாமல்‌ எவ்‌ 

வளவாகிலும்‌ யாவருக்கும்‌ வேண்டிய அரசனே! கேள்‌, கிருகஸ்தன்‌ எப்‌ 
மட்டும்‌ கொடுக்கலாம்‌. இப்படியாக | படிப்‌ புசிக்கவேண்டுமோ எப்படிப்‌ 
முன்‌ சொன்னவர்க ளரூள்பட நான்கு | புசித்தல்‌ பாபசம்பந்தம்‌ வராமல்‌ இம்‌ 
வகைப்பட்ட அதிதிகளைப்‌ பூசிக்றெ | மையில்‌ ஒப்பில்லாத ஆரோக்கியமும்‌ 
வன அதிகடினமானபா தகங்களினின்‌ | பல விருத்தியும்‌ அனிஷ்டசார்தியும்‌ 
அம்‌ நீங்குவான்‌. அதிதியானவன்‌ | உண்டாகுமோ ௮ம்‌ முறையைச்‌ 
எவன்‌ கருகத்தக்கு வந்து தன்னாசை | சொல்லுகிழேன்‌. கிருகஸ்தன்‌ விதிப்‌ 
முறிர்துபோகிறானோ அந்தக்‌ இருகஸ்த | படி.ஸ்கானஞ்செய்து, தேவரிஷி பிதுர்‌ 
னுடைய புண்ணியங்களை யெல்லாம்‌ | தர்ப்பணம்‌ பண்ணி, ஜபத்தையும்‌ 
அவ்வதிதி எடுத்துக்கொண்டு, தன்‌ | ஓமத்தையும்‌ நிறைவேற்றி, சுத்தமான 
பாவங்களை அவனுக்குக்‌ கொடுத்து | வஸ்திரந்தரித்துக்‌ கொண்டு, அததிக 
விட்டுப்‌ போகிறான்‌. தாதாவும்‌ பிரம | ளுக்கும்‌ சுரோத்திரியருக்கும்‌ குருமா 


த 


http://acharya.org 


மம்சம்‌] 


ஆன்னிகம்‌ 


198 


ஆ 


ருக்கும்‌ அடுத்தவர்களுக்குங்‌ கொடுத்‌ 
அத்‌ தானும்‌ நல்ல கந்தத்தையும்‌ புஷ்‌ 
பத்தையுக்‌ தரித்துக்கொண்டு, சிறந்த 
ரத்தினாதி உத்தமவஸ்‌ துக்களைக்‌ கையில்‌ 
இட்டுக்கொண்டு நிலையுள்ளவனாய்ப்‌ 
புசிக்க வேண்டும்‌, ஒற்றை வஸ்திர 
முள்ளவனாகவும்‌, ஈரமான கை கால்க 
ரூள்ளவனாகவும்‌ புசிக்க லாகாது, 
முக சுத்தியுள்ளவனாகவும்‌ சந்தோஷ 
முடையவனாகவுமே யிருந்து புசிக்க 
வேண்டும்‌. கிழக்கு முகமாகவரகிலும்‌ 
வடக்கு முகமாகவாகிலும்‌ புசிக்க 
வேண்டும்‌. மூலைக்‌ கெதிராய்ப்‌ புப்ப 
அம்‌ மனக்‌ கவலையோடு புப்பதுங்‌ 
கூடா. மேலும்‌ சிறந்ததும்‌ இதமு 
மான ௮ன்னத்தையே சுத்த நிர்த்தத்தி 
னாலே புரோக்ஷித்துப்‌ புசிக்க வேண்‌ 
டும்‌. அங்கஹீனர்‌ வியாதி பிடித்தவர்‌ 
முதலானவர்‌ கொண்டுவந்ததும்‌, ௮௬ 
வருப்பா யிருப்பதும்‌, நன்றாய்ச்‌ சம்‌ 
பாரஞ்‌ சேர்த்துப்‌ பாகஞ்‌ செய்யப்‌ 
படாததுமான அன்னத்தைப்‌ புசிக்க 
லாகாது. முக்காலி ஈாற்காலி முத 
லானவைகளின்மேல்‌ வைத்திருக்கும்‌ 
பாத்திரங்களிலேயும்‌, அசுத்தமான 
தேசங்களிலேயும்‌, சந்தி முதலான 
காலங்களிலேயும்‌, நரநாவித ஜனங்கள்‌ 
சேர்ந்த சங்கத்திலேயும்‌ போசனஞ்‌ 
செய்யலாகாது. அக்கினிக்கும்‌ பத்‌ 
திருக்கறவர்களுக்கும்‌ யோக்கியர்‌ 
களுக்கும்‌ இட்டுக்‌ கோபதாபா திக 
ளில்லாதவனாகிச்‌ இறந்ததும்‌ ௬த்தமு 
மான பாத்திரத்திலே பழையதல்லாத 
யோக்கியமான அன்னத்தை மந்திரங்‌ 
களாலே மந்திரித்தப்‌ போஜனஞ்‌ 
செய்யவேண்டும்‌, கனிகள்‌ கிழங்கு 
கள்‌ வற்றல்கள்‌, நெல்லி வடக முத 
லான வடகங்கள்‌, இலட்டுவ முத 
லான பணியாரங்கள்‌ தவிர மற்றப்‌ 
பழைய வுணவுகளையும்‌ சாரமற்ற 
வுணவுகளையும்‌ ஒருபோதிலும்‌ உண்ண 
25 


லாகாது. மேலும்‌ விவேகமுள்ளவன்‌ 
தேன்‌ கெய்‌ மாவு இவைகளைத்‌ தவிர 
மற்ற உண்டு மிகுந்தவைகளையு முண்‌ . 
ணலாகாது, உண்கையில்‌ மதுரமான 
வைகளை முதலிலும்‌, புளிப்பு உப்பு 
களை இடையிலும்‌, கைப்பு கார முத 
லானவைகளைக்‌ கடையிலும்‌ உண்ண 
வேண்டும்‌. அன்றியும்‌ முன்னே நீர்‌ 
தீதவைகளையும்‌ பின்பு கடினமானவை 
களையும்‌, மறுபடியும்‌ நீர்த்தவைகளை 
யும்‌ புசக்கவேண்டும்‌. இப்படி. யுண்‌ 
பதினாலே பலமும்‌ ஆரோக்கியமும்‌ 
குறையமாட்டா. ' போஜரைம்பத்தில்‌ 
அன்னத்தை நிந்தை செய்யாமலும்‌ 
மவுனத்தோடும்‌ பிராணாதி ஐந்தாகுதி 
களை வெகு நியமமாய்ச்‌ செய்யவேண்‌ 
டும்‌. இவ்விதமாக நன்ருய்ச்‌ சாப்‌ 


பிட்டு ஆபோசனம்‌ பண்ணிக்‌ கைகளை 


அடி.வரையிலும்‌ நன்றாய்ச்‌ சத்தி 
செய்துகொண்டு, மறுபடி யாசமனஞ்‌ 
செய்து, சொஸ்தமும்‌ சரந்தமுமான 
மனதோடு இழக்குமுகமா யாவது 
வடக்கு முகமாயரவது ஆஸனத்தின்‌ 
மேலுட்கார்ந்து, இஷ்டமான. தேவ 
தைகளைச்‌ சந்திக்கவேண்டும்‌. 


அன்றியும்‌ “(அக்கினியான அ காற்றி 
னாலே வளர்க்கப்பட்டு ஆகாசத்தினால்‌ 
இடங்கொடுக்கப்‌ பெற்றிருக்கிற அன்‌ 
னத்தைச்‌ £ரணஞ்செய்து என்‌ தேகத்‌ 
தைத்‌ திருப்திப்படுத்த, அதனால்‌ எனக்‌ 
குச்‌ சுகமுண்டாகக்‌ கடவது, அன்ன 
மானது €ர்ணித்து என்‌ உடற்கூறான 
பிருதிவி அப்பு தேயு வாயுக்களுக்குப்‌ 
பலமுண்டாக்க, அதனாலே, எனக்குக்‌ 
குறைவற்ற சுகமுண்டாகக்‌ கடவது; 
இவ்வன்னமர்னது என்னுடைய பிரா 
ணம்‌ அபானம்‌ வியானம்‌ உதானம்‌ 
ஸமானம்‌ என்கிற பஞ்சப்‌ பிராணங்‌ 
களுக்கும்‌ புஷ்டி, யுண்டாக்க எனக்கு 
இடையூ நில்லாத சுகமுண்டாகக்‌ 


http://acharya.org 


194 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[மூன்‌ 


கடவது, உதராக்கினியும்‌ வடவாக்‌ 
இனியும்‌ நரன்‌ உண்ட அன்னத்தை 
- யெல்லாம்‌ சர்ணஞ்செய்து அவ்வன்‌ 
னத்தின்‌ திரிபிலைண்டான சுகத்தை 
யெனக்கு உண்டாக்க ஆரோக்கியம்‌ 
என்னுடம்பில்‌ உண்டாகக்‌ கடவது, 
ஸ்ரீ விஷ்ணு ஒருவரே சகல இர்திரியங்‌ 
களுக்கும்‌ தேகங்களுக்கும்‌ ஆத்து 
மாவா, ஞானசத்தி பல ஐசுவரிய 
வீரிய தேஜசென்ிற ஷட்குண பரி 
பூரணராய்ச்‌ சகலத்துக்கும்‌ முக்கியரா 
யிருக்கறாரென்கிற யாதொரு சத்திய 
முண்டோ அந்தச்‌ சத்தியத்தினாலே 
நான்‌ உண்ட ௮ன்னமானது எனக்கு 
ஆரோக்கிய முண்டாகும்படி சீர்ண 
மாகக்‌ கடவது,” என்று உச்சரித்து 
வயிற்றைத்‌ தடவிப்‌ பின்‌ எழுந்திருந்து 
ஆயாச முண்டாக்க மாட்டாத காரி 


யங்களைச்‌ சோம்பலின்றிச்‌ செய்ய 


லாம்‌. வேதமார்க்கத்துக்கு விரோத | 


மாகாத நல்ல சாஸ்திரங்களைப்‌ பார்த்‌ 
. அக்கொண்டிருக்கிறது முதலான சத்‌ 
காரியங்களாலே நாளைக்‌ கழித்து நிலை 
பெற்ற சத்தத்தோடு சர்தியாவந்த 
னஞ்‌ செய்யவேண்டும்‌. 


சாயங்கால சந்தியைச்‌ சூரியன்‌ 
பாதி மறைந்துக்‌ கொண்டிருக்கையி 
௮ம்‌, உதயகால சந்தியை ஈ்்ஷத்திரங்‌ 
கள்‌ மறையாமலிருக்கையிலும்‌, நன்‌ 


| 
| 
| 
| 
| 


முய்க்‌ கை கால்களைச்‌ சுத்தி. செய்து | 


கொண்டு விதிப்படி உபாசிக்கவேண்‌ 
டும்‌, பிள்ளைப்பெற்ற தட்டு, சாத்தீட்டு, 
உன்மாத முதலானவைகளினாலே வந்த 
மனோவிகாரம்‌, வியாதி, பெரும்பயம்‌, 
இவைகளுள்ள காலமொழிந்த மற்றக்‌ 


| 
ர 
| 


நன்றாய்ப்‌ பூசிக்கவேண்டும்‌. 


லே உதயஞ்‌ செய்யப்பெற்றும்‌ விடப்‌ 
பெற்றுக்‌ தாங்குவானாகில்‌ அவன்‌ 
பிராயச்‌சித்தத்திற்கு  உட்படுவான்‌. 
ஆதலால்‌ அரசனே ! சூரியன்‌ உதயஞ்‌ 
முன்னமே எழுந்திருந்து 
காலைச்‌ சந்தியையும்‌, ௮ஸ்தமயமாகா 
முன்னமே மாலைச்‌ சந்தியையும்‌.உபா 


செய்யா 


சிக்கவேண்டும்‌. எவர்கள்‌ இச்சந்தியா 
வந்தனங்களைச்‌ செய்யாம லிருக்கின்‌ 
முர்களோ அந்தத்‌ துராத்துமாக்கள்‌ 
தாமிசிரம்‌ என்கிற நரகம்‌ புகுவார்கள்‌. 
இப்படிச்‌ சர்தியாவந்தனஞ்‌ செய்த 
பின்பு, பாகஞ்செய்த அன்னத்தைக்‌ 
கொண்டு தன்‌ .பத்தினியோடுகூட 
பலியிட 
வேண்டும்‌. அப்போதும்‌ சண்டாளா 
இகளுக்கும்‌ அன்னம்‌ தரையிற்‌ போட 
வேண்டும்‌. வந்த அதிதிகளையும்‌ கால்‌ 
அலம்பத்‌ தண்ணீர்‌ கொடுப்பது ஆச 
னம்‌ போடுவது வணக்கத்தோடு நல்‌ 
வரவு விசாரிப்பது முதலானவைகளி 
னாலேயும்‌, ௮ன்னவ்‌ கொடுப்பது படுக்‌ 


வைசுவ தேவத்திற்காகப்‌ 


கை கொடுப்பது முதலான உபசாரங்‌ 
களினாலேயும்‌, தனக்குச்‌ சக்தியுள்ள 
மட்டும்‌ பூசிக்கவேண்டும்‌. பகற்காலத்‌ 
தில்வந்த அதிதியைப்‌ பூசியாமற்போவ 
தினலே என்ன பாதக முண்டென்று 
சொல்லப்பட்டதோ அதிலும்‌ எட்டுப்‌ 
பங்கு அதிகமான பாதகம்‌ இரவில்‌ 
அதிதி பூசை செய்யாதவனுக்கு நேரி 
டும்‌, ஆதலால்‌ இரவில்‌ வந்த அதிதியை 
அதனா 


லே சகல தேவதைகளும்‌ பூசிக்கப்பட்‌ 


| ப] ௪ 
| டவராவராகள. 


॥ 
| 


| 
| 


அதிதிக்கு அனனங்‌ 
கொடுக்கச்‌ சக்தியில்லாவிடின்‌ எதா 
அம்‌ இஞ்சித்து உணவு அல்லது தண்‌ 


காலங்களி லெல்லாவற்றிலும்‌, காலை | ணீர்‌ படுக்கை அல்லது இடமாஇலுவ்‌ 
மாலைச்‌ சந்திகளிலேயே சூரியோப | கொடுத்துப்‌ பூசிக்கவேண்டும்‌, 


ஸ்தானஞ்‌ செய்யவேண்டும்‌. எவனாகி 
அம்‌ முன்புசொன்ன நோய்‌ முதலான 


அன்பங்களில்லாத காலத்தில்‌ சூரியனா பாதசவுச௪ 


அதிதிபூசை செய்து தானுமுண்டு 
முதலானவை செய்து 


http://acharya.org 


மம்சம்‌] ஆ ன்னிகம்‌ 195 


கொண்டு வெடிப்பில்லாததும்‌, யானைத்‌ 
தந்த முதலியவைகளாலாவது நல்ல 
மரத்தினலாவது செய்யப்பட்டதும்‌, 
விசாலமானதும்‌, ஓடியாததும்‌, மேடு 
பள்ளங்களில்லாமற்‌ சமமானதும்‌, 
அழுக்கில்லாததும்‌, ஜந்து மயமாகாத 
தும்‌, மேலே வஸ்திராதிகளினாலே பரப்‌ 
பப்பெற்றதுமான படுக்கையில்‌ படுத்‌ 
துக்கொள்ள வேண்டும்‌. படுக்குமள 
வில்‌ கிழக்கலொவது தெற்கிலாவது 
தலைவைப்பது நல்லது. மற்றைத்திசை 
களில்‌ வைப்பது ரோக காரணமாகும்‌, 
ரு காலத்தில்‌ தன்‌ பத்தினியிடத்திற்‌ 
சேர்வது நல்லது. அப்படிச்‌ சேரும்‌ 
போதும்‌ புருஷ நகூத்திரத்திலே சுப 
மான காலத்திலே ஷஸஷ்டிமுதலாக 
மேன்மேல்‌ சுபமான இரட்டைப்‌ 
பட்ட ராத்திரிகளிலே சேர்வது 
சிறப்பு. அனுகூலப்‌ படாதவளையும்‌, 
வியா தயினால்‌ துன்பப்படுகறவளையும்‌, 
ருதுவுடையவளையும்‌, இஷ்டப்படாத 
வளையும்‌, கோயித்‌ இருப்பவனையும்‌, 
யோக்கியமாகா தவளையும்‌, கர்ப்பிணி 
யாயிருப்பவனையும்‌, இறமில்லா தவளை 
யும்‌, பிறனிடத்தில்‌ மனம்‌ வைத்திருப்‌ 
பவளையும்‌, காமமில்லாதவளையும்‌, ஒரு 
வனுடைய ஸ்திரியையும்‌, பசியால்‌ 
வருக துகிறவளையும்‌, மிகப்‌ புசித்திருப்‌ 
பவளையும்‌, ஜல மலாதி யுபத்திரவ 
முள்ளவளையும்‌ சேரலாகா து. தானும்‌ 
இப்படிப்பட்ட குணங்களுடையவ 
னால்‌ சேரலாகாது. மற்றெப்படி 
யிருந்து சேரவேண்டு மென்றால்‌ : 


ஆூய இந்தப்‌ பர்வ காலங்களில்‌ 
எண்ணெய்‌ யிட்டுக்‌ கெரள்ளுதல்‌, 
பெண்டிரோடு புணர்தல்‌, மாமிச 
முண்ணுதல்‌, இப்படிப்பட்ட செய்‌ 
கைகளைச்‌ செய்கிறவன்‌ மல மூத்திர 
போஜனம்‌ என்று சொல்லப்பட்ட 
நரகத்தை யடைவான ; ஆதலால்‌ 
இப்படிப்பட்ட பருவ காலங்களிலே 
விவேகிகள்‌ நியம முள்ளவர்களாய்‌ 
நல்ல சாஸ்திரங்களை யோதிக்கொண் 
டும்‌, எம்பெருமானைத்‌ தியானஞ்‌. 
செய்துகொண்டும்‌, மந்தி ஜபஞ்‌ 
செய்துகொண்டும்‌ இருக்கவேண்டும்‌. 
அன்னியஸ்திரீ சம்போகஞ்‌ செய்த 
லும்‌, மிருகாதிகளோடு புணர்தலுவ்‌ 
கூடா. தேவதைகள்‌ பிராமணர்‌ 
ஆசாரியர்‌ இவர்களுக்கு ஆசரெயமான 
இடங்களிலும்‌, காற்‌ சந்திகளிலும்‌, 
தீர்த்தங்களிலும்‌, ஆலயங்களிலும்‌, 
கொட்டில்களிலும்‌, ஜனங்கள்‌ வந்து 
சேருமிடங்களிலும்‌, மயானங்களிலும்‌ 
அவற்றைச்சோரந்த தோட்டங்களி 
அம்‌, சலங்களிலும்‌, புண்ணியகாலவ்‌ 
களிலும்‌, பகலிலும்‌, தரையிலும்‌, சந்த 
களிலும்‌, மனதினாலும்‌ ஸ்திரீபோகத்‌ 
தைச்‌ செய்யலாகாது. பிறன்‌ மனை 
யாளை மனதினால்‌ நினைப்பதுங்கூடா ௮. 
வாக்கனாற்‌ சொல்வதும்‌ மகா பாவ 
மாம்‌, ௮ப்படிப்பட்டவர்கள்‌ இங்கே 
யும்‌ ஆயுசு க்ஷீணிக்கப்பெற்௮ு, இறந்த 
பின்‌ நரகயா தனைகளையும்‌ அனுபவித்துப்‌ 
பின்பு எலும்பில்லா தவைகள யெ புழு 
முதலிய ஜந்துக்களிலே பிறப்பார்கள்‌, 
ஸ்கானாதிகளினாலே நிர்மலனாய்க்‌ கந்த | இப்படி.பரஸ்‌திரீகமனம்‌ இருமையிலுவ்‌ 
புஷ்பா இகளைத்‌ தரித்தவனாய்த்‌ தகுந்த | கேட்டைத்‌ தருவதென்று நினைத்து, 
ஆகார முண்டவனாப்‌ ஆசையுங்‌ | ஸ்வஸ்திரிகளிடத்திலேயே ருதுகால்வ்‌ 
காமமும்‌ உள்ளவனாய்‌ச்‌ சேரவேண்‌ | களிற்‌ புணரவேண்டும்‌. ருதுகாலமல்‌ 
டும்‌. சதுர்த்தசி அஷ்டமி அமா | லாதபோதும்‌ முன்னுரைத்த குற்றங்‌ 
வாசை பூர்ணமை சூரிய சங்கிராந்தி | களில்லாத விஷயத்திற்‌ புணரலாம்‌, 
பதினோராமத்தியாயம்‌ மற்றிற்று, 
ட்ட அமு 


ரகக ன கை ல்‌ த்‌ 
த ல்‌ 


http://acharya.org 


பன்னிரண்டாம்‌ அத்தியாயம்‌ 


நல்லொழுக்கம்‌ 


கேள்‌, சகரமஹாராஜனே ! தேவ | 
தைகள்‌, கோக்கள்‌, பிராமணர்‌, சித்தி | 
பெற்ற பெரியோர்கள்‌, ஆசாரியர்‌ | 
இவர்களைப்‌ பூசித்துவரவேண்டும்‌. இர | 
ண்டு காலங்களிலும்‌ சந்தியைவணங்க 
. வேண்டும்‌, அக்கினி பரிசரியையுஞ்‌ | 
செய்துவர வேண்டும்‌, எப்போதும்‌ | 
நல்ல வஸ்திரங்களையும்‌, ௬பகரமான | 
விஷ்ணுகிரார்த முதலான ஓஷதிகளை | 
யும்‌, விஷராசகமான கருடப்பச்சை | 
முதலானவைகளையும்‌ தரிக்கவேண்டும்‌, | 


நன்றா யலங்கரிக்கப்பட்ட தலைமயி | 
ரும்‌, உடம்பிலும்‌ உசிதமான அலல்‌ | 
காரமு முடையவனாய்‌ நல்ல பூமாலை 
களைத்‌ தரித்திருக்கவேண்டும்‌. கொஞ்ச | 
மாகிலும்‌ பிறர்‌ பொருளை அபகரியா 
மலும்‌, அற்பமாகவாகிலும்‌ பிரியமில்‌ 
லாத பேச்சைச்‌ சொல்லாமலுமிருக்க 
வேண்டும்‌. 
பேசுவதிலும்‌ பொய்யைப்‌ பேசலா 
்‌. காது, பிறனுடைய குற்றங்களை யெடுத்‌ 
அச்சொல்வதுவ்‌ கூடாத. அயலான்‌ 


பிரியமான பேச்சைப்‌ 


மனையாளை விரும்புவதும்‌, பகையை 
விரும்புவதும்‌ கூடாத காரியங்கள்‌, 
அஷ்ட வாகனத்தின்மே, லேறுவதும்‌, 


தீண்ணீர்‌ அலப்பியிடித்த ஆற்றங்‌ 
கரை முதலானவைகளைச்‌ சேர்வ 
அம்‌ தகாத காரியங்களாம்‌, தவே 


த த த த கத த த த தாதா த த 


ஷியா யிருக்கிறவன்‌, பதிதன்‌, பயித்‌ | 
தியம்‌ பிடித்தவன்‌, பலரோடு பகை 
கொண்டவன்‌, அதிக தன்ப்ப்‌ 
படுத்துக்‌ , தன்மை யுள்ளவன்‌, விப 
சாரியைச்‌ சேர்ந்தவன்‌, வெள்ளாட்‌ 


| பதையும்‌, 


.பண்ணவேண்டாம்‌. 


அற்பன்‌ 
பொய்யன்‌, மிகச்‌ செலவு செய்ப 
வன்‌, அபவாத முண்டாக்குகிறவன்‌, 
வஞ்சகன்‌ இப்படிப்பட்டவர்களோடு 
சிரேகஞ்‌ செய்யலாகாது. ஒன்றி 
யாய்‌ வழிப்பயணம்‌ போகலாகாது. 
ஜலப்பிரவாகத்திற்கு எதிராய்‌ நீந்தக்‌ 
கூடாது. தீப்பட்ட வீட்டிற்‌ பிர 
வே௫த்தலையும்‌ மரத்தினுனிபிலேறு 
வதையும்‌, பற்கடித்தலையும்‌, மூக்கைத்‌ 
தூக்கி யிழுப்பதையும்‌ தவிரவேண்‌ 
டும்‌. 
கொட்டாவி விடுவதையும்‌, பெருமூச்‌ 
செறிவதையும்‌, இருமுவதையும்‌ செய்ய 
வேண்டாம்‌. இரைச்சலிட்டுச்‌ சிரிப்‌ 
ஓசையுடன்‌ அபானவாயு 
நகங்களைக்‌ 


டியைக்‌ கொண்டவன்‌, 


வாயை மூடிக்கொள்ளாமல்‌ 


விடுவதையும்‌ 
தையும்‌, செத்தையைக்‌ இள்ளிக்கொண் 


கடிப்ப 


டிருப்பதையும்‌, மீசையைக்‌ கடிப்ப 
தையும்‌, உதட்டைக்‌ கசக்கிக்கொண் 
டிருப்பதையும்‌, செய்யா. தொழிய 
வேண்டும்‌. : அசுத்தமும்‌ அயோக்கிய 
முமான வெளிச்சங்களைப்‌ பார்க்கலா 
காது, அப்படியே அம்மணமாயிருக்‌ 
திற பெண்பிள்ளையையும்‌, உதயாஸ்த 
மய காலத்துச்‌ சூரியனையும்‌ பார்க்க 
லாகாது. சவத்தைக்கண்டு உங்காரம்‌ 
அச்சவத்தின்‌ 
தேகமானது * சோமனுடைய அமிச 
மாயிருக்கன்றது. நாற்சந்தி, மேடை. 
போட்டு வைத்துப்‌ பூசிக்கப்படுகிற 
விருக்ஷம்‌, மயானம்‌, உத்தியானவனம்‌, 


கெட்ட பெண்களுடைய சமீபம்‌, 


* சுச்லெமாகிய உஷ்ணம்‌ அக்கினி யம்சம்‌. சோணிதமாயெ ரசம்‌ சர்திராமிசம்‌. 


ஆதலால்‌ அக்கினி சோம *சம்பர்தமான்‌ சரீரத்தில்‌ அக்கினி யம்சமான உஷ்ணம்‌ பிரா 
ணனோககூடப்‌ போனபின்பு மிகுர்திருப்பத சர்‌இிரர்ம்சமான ரசமென்பது கருத்தி. 


http://acharya.org 


நல்லொழுக்கம்‌ 


197 


வற்றை இரவில்‌ எப்போதும்‌ விட 
வண்டும்‌. பூசிக்கத்தக்கவர்‌, தேவர்‌, 
பிராமணர்‌, சோதிகள்‌; இவற்றின்‌ 
நிழலைக்‌ கடக்கலாகாது. ஒனறியாய்ப்‌ 
பாழுங்‌ காட்டுக்குப்போதல்‌, பாழும்‌ 


வீட்டில்‌ வாசஞ்செய்தல்‌, இவையும்‌. 


நன்மையன்‌.று. மயிர்‌, எலும்பு, முள்ளு, 
அசுத்தம்‌, பலியிட்ட சாம்பல்‌, உமி, 
குளித்த நீரானனைந்த பூமி, இவற்‌ 
றைத்‌ தூரத்தில்‌ விட்டு ஒதுக்கப்போக 
வேண்டும்‌. எப்படிப்பட்டவர்களா 
னாலும்‌ அயோக்கியரா 

களைப்‌ பற்றவேண்டாம்‌. 


யிருப்பவர்‌ 

சூதான 
மார்க்கங்களை நினைக்க்‌ வேண்டாம்‌. 
சர்ப்பங்கள்‌ மதயானைகள்‌ முதலான 
செந்துக்களைத்‌ தொடர்தலும்‌, அவற்றி 
னெதிரிலே எழுந்து நெடுநேர நிற்ற 
௮ஞ்‌ செய்யவேண்டாம்‌. மிகவும்‌ 
விழித்திருத்தல்‌, மிகத்தூங்கல்‌, மிக 
அட்கார்க்‌ திருத்தல்‌, மிக நிற்றல்‌, மிகப்‌ 
படுத்திருத்தல்‌, மிகவருந்தல்‌, இவை 
யெல்லாம்‌ ஈன்மையல்ல. பற்களினலே 
அன்பஞ்செய்யுஞ்‌ செந்துக்களையும்‌, 
கொம்புகளினாலே துன்பஞ்‌ செய்யுஞ்‌ 
செந்துக்களையும்‌, பனியையும்‌, எதிர்‌ 
காற்றையும்‌, வெய்யிலையும்‌, தூரத்தில்‌ 
விடவேண்டும்‌.  அம்மணமாயிருர்து 
கொண்டும்‌, கச்சத்தை விட்டுக்கொண் 
டும்‌, குளித்தல்‌, தூங்கல்‌, ஆசமனஞ்‌ 
செய்தல்‌, தேவபூசை செய்தல்‌ முதலா 
னவைகளை . ஆசரிக்கவேண்டாம்‌. அப்‌ 
படியே ஹோமம்‌, தெய்வபூசை, ஆச 
- மனாதிகிரியைகள்‌, ஜபம்‌ இவைகளை 
ஒற்றை வஸ்திரத்தோடுஞ்‌ செய்யவே 
ண்டாம்‌, ஈனமையல்லாத :நடக்கை 
யுடையவரோடு ஒரு க்ூதணமாகிலுஞ்‌ 
சேர்க்தருக்க வேண்டாம்‌, இறைப்‌ 
பொழுதாஇலும்‌ ஈன்னடக்கையுள்ளவ 
ரோடு சேர்ந்திருப்பதே சிறப்பாம்‌. 
உத்தமரோடும்‌ அதமரோடும்‌ பகை 
கொள்ளவேண்டாம்‌, . 


விவாகமானா 


௮ம்‌ விவாதமானாலும்‌ தனக்குச்சமான 
மானவரோடு செய்தலே நல்லது. கல 
கத்துக்கு ஆரம்பஞ்‌ செய்யவேண்‌ 
டாம்‌. வீணான விரோதத்தை விட்டு 
விடவேண்டும்‌. ஒருவர்‌ பகையினாலே 
கிஞ்சித்து நஷ்டம்‌ வந்தாலும்‌ சூத்‌ 


துக்‌ கொள்ளலாமே யல்லாமல்‌, அத 


னால்‌ வரும்‌ லாபத்தைக்‌ கைக்கொள்ள 
லாகாது. ஸ்கானஞ்‌ செய்தவுடனே 
வஸ்திரத்தனால்‌ உடம்பைத்‌ துடைக்க 
வேண்டுமே யல்லாமல்‌ கையினால்‌ 
துடைத்துக்கொள்ளக்‌ கூடாது. பிறர்‌ 
மேல்‌ நீர்‌ தெறிக்கும்படி. மயிரை உதற்‌ 
லாகாது, நின்றுகொண்டு ஆசமனாதி 
கள்‌ செய்யலாகாது. பாதத்தின்‌ 
பாதத்தை மிதித்துக்கொள்ள வேண்‌ 
டாம்‌. பெரியோர்களுக்கு எதிரிலே 
பாதத்தை நீட்டலாகாது. குருவுக்கு 
எதிரில்‌ படுப்பதும்‌ உட்காருவதும்‌ 
வேண்டாம்‌. குருவினிடத்தில்‌ வின 
யத்தோ டிருக்கவேண்டும்‌, தேவால 
யத்தையும்‌, நாற்‌ சந்தியையும்‌, மங்கள 
மானவைகளையும்‌, பூசிக்கத்‌ தக்கவர்‌ 
களையும்‌, வலஞ்சுற்றிப்‌ போகவேண்‌ 
டுமே யல்லாமல்‌ இடஞ்சுற்றிப்‌ போக 
லாகாது, அல்லாதவைகளை இடஞ்சுற்‌ 
கிப்‌ போகவேண்டும்‌, சந்திரன்‌, சூரி 
யன்‌, அக்கினி, தண்ணீர்‌, காற்று, 
பெரியோர்‌, இவர்களுக்கு எதிரில்‌ 
காறியுமிழ்வதும்‌ மல மூத்திரங்களை 
விடுவதும்‌ செய்யக்கூடாது. நின்று 
கொண்டே மூத்திராதிகளை விடுதலும்‌, 
வழியிலே அப்படி, செய்தலும்‌ கெட்ட 
காரியமாம்‌, கோழை, மலம்‌, மூத்தி 
ரம்‌, உதிரம்‌, இப்படிப்பட்டவைகளை 
மிதித்தப்போக வேண்டாம்‌. போச 
னாதி காலங்களிலும்‌, ஜபஹோமார்ச்ச 
னாதி காலங்களிலும்‌, 'கோழை யுமிழ்‌ 
தல்‌ மூக்குசசிர்தல்‌ முதலான செய்கை 
களைச்‌ செய்யலாகாது. ஜனங்களின்‌ 
சமூகத்திலேயும்‌ . அப்படி செய்யலா 


http://acharya.org 


198 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[மூன்றா 


காது. பெண்டிர்களை அவமதிக்கவு 
மாகாது, அவர்களிடத்தில்‌ நம்பிக்கை 
வைக்கவுமாகாது, அவர்களிடத்தில்‌ 
பொறாமைப்‌ படுவதும்‌. அவர்களை 
யிகழ்வதும்‌ நன்றல்ல. ஈல்லொழுக்‌ 
கத்தை வேண்டுகிற விவேகியானவன்‌ 
மங்களகரமானவைகளையும்‌ புஷ்ப ரத்தி 
னதிகனையும்‌, பெரியோர்களையும்‌ சேவி 
யாமல்‌ வெளியிற்‌ போகலாகாது. 
மஹாஜனங்கள்‌ சேரு மிடங்களை 
வணங்கவேண்டும்‌. ஹோமா திகளைக்‌ 
காலத்திற்‌ செய்யவேண்டும்‌. மெலிந்து 
போன யோக்கியருக்கு உதவி செய்ய 
வேண்டும்‌. வேதசாஸ்திரங்களில்‌ வல்‌ 
லவரான சானறோரை அடுத்திருக்க 
வேண்டும்‌. எவன்‌ இப்படி. தேவதை 
களையும்‌, ரிஷிகளையும்‌, பிதுர்க்களையும்‌, 
அததிஃளையும்‌, பெரியோர்களையும்‌, 
அந்தந்த விதிப்படி. பூசித்‌. துக்கொண்டு 
வருவானே அவன உத்தமமான 
லோகங்களை யடைவான்‌. 


மேலும்‌ மன வசிய முள்ளவனாகித்‌ 
தகுந்த காலங்களில்‌ இதமாயும்‌ பிரிய 
மாயும்‌ மிதமாயும்‌ பேசுகறவன்‌ மகா 
சந்தோஷ காரணங்களாயும்‌ அக்ஷயங்‌ 
களாயு மிருக்கிற லோகங்களைப்‌ பெறு 
வான்‌. எவன்‌ விவேகமும்‌, தீயொழுக்‌ 
கத்தில்‌ நாணமும்‌ பொறுமையு முடை 
யவனாய்‌, வேதத்தில்‌ நம்பிக்கையோடு 
கூடி; கல்வியிலுங்‌ குலத்திலு மேலா 
னவரிடத்தில்‌ வணக்கமாய்‌ நடக்கின 
ருனோ, (அவன்‌ ஒப்பற்ற உத்தம 
லோகங்களைச்‌ சேருவன்‌. அகாலத்‌ 
தில்‌ மேககர்ச்சனை முதலானவை யுண்‌ 
டாகையிலும்‌, அமாவாசை முதலான 
பர்வகாலங்களிலும்‌, ஆசவுசங்களி 
அம்‌, இரகண முதலானவை யுண்‌ 
வேதாத்தியயனஞ்‌ 
செய்யா திருக்க வேண்டும்‌. எவன்‌ 
கோயித்தவர்களைச்‌ சமாதானப்படுத்து 


டானபோதும்‌, 


இறதும்‌, யாரிடத்தும்‌ மாச்சரியமில்‌ 
லாமல்‌ சகலருக்கும்‌ உறவினன்போ 
லிருப்பதும்‌, பயப்பட்டவர்களுக்குத்‌ 
தேறுதல்‌ சொல்லுகிறதுமாய்ச்‌ சாது 
வா யிருக்கின்றானோ, அப்படிப்பட்ட 
வனுக்குச்‌ சொர்க்கமும்‌ அற்ப பல 
மென்றே சொல்லவேண்டும்‌. மழை 
வெயில்‌ முதலானவைகளிலும்‌, இரவி 
லும்‌, காடுகளிலும்‌, குடை பா.தரக்ஷை 
தடி. இவைகளைத்‌ தரித்தவனாகித்‌ தேகத்‌ 
தற்குத்‌ திக்கு கேரிடாதபடி. ௪ஞ்ச 
ரிக்கவேண்டும்‌. சஞ்சரிக்கும்போது 
மேற்‌ பார்வையும்‌ பக்கத்துப்பார்வை 
அகத 
தடி. யளவுதூரம்‌ வழியை நன்றாய்ப்‌ 
பார்த்துப்‌ போகவேண்டும்‌. இப்படி 
திமைக்கு ஏதுவான சகலங்களையும்‌ 
விட்டு எவன்‌ நடக்கின்றானோ அவ 
னுக்குத்‌ தருமார்த்த காமங்களில்‌ இஞ்‌ 
சித்தாகிலும்‌ குறைவு நேரிடாது. 
நல்லொழுக்கமும்‌ விவேகமு 
முடையவனாய்‌, வித்தை வினயம்‌ 
இவைகளிலே தேர்ந்தவனா யிருக்கு, 
தனக்குத்‌ துரோகஞ்‌ செய்தவனிடத்‌ 
திலேயுந்‌ துரோகசிந்தை யில்லாதவ 
னும்‌, தன்னை வைதவனிடத்திலும்‌ 
பிரியமாய்ப்‌ பேசுநறெவனுமாட, யாவ 


யும்‌ தூரப்‌ பார்வையும்‌ விட்டு, 


எவன்‌ 


ரிடத்தும்‌ கருணேயென்றெ சற்குணத்‌ 
தினாலே மன வருக்கத்தோடிருப்பனோ 
அவனுக்கு மோக்ஷமானது கையி 
னிடத்திலேயே யிருக்கின்றது, எவர்‌ 
கள்‌ காமக்‌ குரோத லோபா திகளுக்கு 
உட்படாதவர்களாய்‌ ஈல்லொழுக்கத்‌ 
தில்‌ நின்றிருக்கிறார்களோ 
ளுடைய சத்திய பிரபாவத்தனலே 
தான்‌ பூமி நிலைபெற்‌ நிருக்கின்றது. 
ஆதலால்‌ பிறர்க்குப்‌ பிரீதகாரணமான 
சத்தியமே பேசவேண்டும்‌. சத்திய 
மானாலும்‌ பிறர்க்குத்‌ துக்ககாரண 
மாகுமாயின்‌, அந்த விஷயத்தில்‌ ஒன்‌ 
அம்‌ பேசாமல்‌ மவுனமாயிருக்கவேண்‌ 


அவர்க 


http://acharya.org 


மம்சம்‌] 


டும்‌. ஒன்று ஒருவனுக்கு மிகவும்‌ 
அப்பிரியமா யிருக்தா னும்‌, அத அவ 
னுக்கு நனமைக்குக்‌ காரணமான 
தானால்‌ அப்படிப்பட்டதை அவசியம்‌ 


சிரார்த்த பேதங்கள்‌ 199 


கேள்‌, இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ 
எ.து பிராணிகளுக்கு நன்மை யுண்‌ 
டாக்கத்‌ தக்கதே அப்படிப்பட்ட 
காரியத்தையே மனோவாக்குக்‌ காய 


சொல்லவேண்டும்‌, அரசனே! முடி 


மென்ற மூன்று கரணங்களினாலுஞ்‌ 
வைச்‌ சொல்லுகிறேன்‌ 


சுருக்கிச்‌ செய்‌ துவரவேண்டும்‌, * 
பன்னிரண்டாமத்தியாயம்‌ ழற்றிற்று, 

தத” 
பதின்மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 


சிரார்த்த பேதங்கள்‌: 


அவுர்வமகாமுனி சொல்லுறொர்‌ : 
பிள்ளை பிறந்தவுடனே பிதாவானவன்‌ 
உடுத்த வஸ்திரத்தோடு நீராடவேண்‌ 
டும்‌. உடனே ஜாதகருமமும்‌, அப்பி | 
யுதய சிரார்த்தமுஞ்‌ செய்ய வேண்‌ | 
டும்‌. அந்தச்‌ சிரார்த்தத்தில்‌ தேவர்க்‌ | 
காகவும்‌ பிதுர்களுக்காகவும்‌ இரட்டை 
யாகவே பிரரமணரை வரித்துப்‌ பராக்‌ 
இன்றி அவர்களைப்‌ னா 
டயாய்ப்‌ பூசித்து போஜனஞ்‌ செய்‌ | 
இழக்குமுகமாக | 
| 
| 
| 
| 
| 


| திரிகளுக்கு விவாகஞ்‌ செய்கையி லும்‌, 
இருகபிரவேசங்களிலும்‌, சிறுவர்க்கு 
நாமகரண சவுளங்கள்‌ செய்யும்‌ போ 
அம்‌, சீமந்தத்திலும்‌, உன்னயன த்தி. 
அம்‌, புத்திரன்‌ முதலானாருடைய 
முகதரிசனத்திலும்‌, மற்றுமுள்ள விரு 
தீதிகளிலெல்லாம்‌ நாந்தி சிரார்த்தம்‌ 
அவசியஞ்‌ செய்யவேண்டும்‌. 


கேள்‌, அரசனே! விருத்தியிற்‌ 
செய்யவேண்டிய பிதுர்‌ பூசாக்கிரமத்‌ 


விக்க வேண்டும்‌. , | தைச்‌ சொன்னேன்‌. இனி இறந்தா 
வாகிலும்‌ வடக்குமுகமாகவரதிலும்‌ பண்டத்தில்‌ செல்வனும்‌ கரும 
இருச்துகொண்டு, இகச்தையோடு | 92534 சொல்லுகிறேன்‌ ௨- 
கூடின தயிர்‌ அக்ஷதைகளினாலே | 


செய்த பிண்டங்களைத்‌ தேவ த£ீர்த்தத்தி 
லாவது பிரம்மதீர்த்தத்தனலாவது | 


இறந்து போனவர்களுடைய தேகத்‌ 
தை நல்ல தண்ணீர்‌ முதலானவைகளி 


கொடுக்கவேண்டும்‌. இந்தச்‌ சிரார்த்‌ | னாலே நீராட்டி, மாலை முதலானவை 
தத்தினாலே நாந்தமுகமா யிருக்கிற | களினாலே அலங்கரித்து, விதிப்படி 
பிதுர்‌ கணமானது மிகவும்‌ திருப்தி ! தகனஞ்செய்து, பந்துக்களெல்லாம்‌ 


யடையும்‌, ஆனதனாலே புத்திரன்‌ புத்‌ | உடுத்த வஸ்திரத்தோடேயே ஸ்நானம்‌ 

* இங்கு அனுஷ்டானங்களையும்‌ கருமங்களையும்‌ ஒருவாறு சொல்லியிருக்க நதே 
யன்றிப்‌ பூரணமாய்ச்‌ சொல்லியிருச்சவில்லை. இச்‌ கருமாதிச்‌ இரமங்களை விவரிக்‌ 
கப்‌ புகுச்தால்‌ கிரந்தம்‌ விஸ்தர.ரமாவதுமன்றி, அவ்விஷயம்‌ அகேகருக்குத்‌ தெரிந்து 
கொள்ளச்‌ கூடாமையாயு மிருக்குமாதலால்‌, அவற்றை விவரியாமல்‌ இருக்றெபடியே 
எழுதினோம்‌. முன்புள்ள யாசரதிகளையும்‌, பின்புள்ள சிரார்த்தங்களையும்‌ விளக்கா  ' 
மைக்கும்‌ இதுவே நியாயமென்றறிந்து கொள்க. 


http://acharya.org 


200 


ஸ்ரீ விஷ்ணுபுராணம்‌ 


[மூன்றா 


ல்ல 
பண்ணி, தெற்கு முகமா யிருந்து | அப்போது ஸ்சானஞ்‌ செய்வதனா 


கொண்டு இது இன்னானுக்கு ” 
என்று இருகைகளினாலேயும்‌ தண்ணீ 
ரெடுத்துத்‌ தர்ப்பணமாய்‌ விடவேண்‌ 
டும்‌. அப்படிக்குச்‌ செய்தபின்‌, மாடு 
கள்‌ பிரவேசிக்கும்‌ போதாடலும்‌ 
நக்ஷத்திரங்கள்‌ காணப்படும்‌ போதா 
இலும்‌ இருகத்தினுள்ளே பிரவேசித்து 
தரையில்‌ புல்‌ மூதலானவைகளின்மேற 
படுத்துக்‌ கொள்ளவேண்டும்‌. இப்‌ 
படியே யிருக்து திட்டைபற்றின காரி 
பங்களைச்‌ செய்யவேண்டும்‌. அதா 
வது: பகலிலே மாத்திரம்‌ ஒருதரம்‌ 
புசித்துக்கொண்டு, தினந்தோறும்‌ 
இறந்தவனுக்குத்‌ தரையிற்‌ பிண்டம்‌ 
போடவேண்டும்‌. அன்றியும்‌ அந்நாட்‌ 
களில்‌ பர்துக்களுக்கு அவர்கள்‌ கருத்‌ 
இன்படி போசனம்‌ போடவேண்டும்‌. 
பந்துக்கள்‌ புசிப்பதனால்‌ இறந்தவனுக்‌ 


குத்‌ திர்ப்தி யுண்டாகும்‌. முதல்‌, 
மூன்றாவது, ஏழாவது, ஒன்பதாவது 
நாட்களில்‌ வஸ்திரத்‌ தியாகமும்‌, 


ஊருக்குவெளியில்‌ ஸ்நானமும்பண்ணி 
எள்ளுக்‌ தண்ணீரும்‌ விடவேண்டும்‌. 
நாலாநாளில்‌ ௮ஸ்தி சஞ்சயனஞ்‌ 
செய்யவேண்டும்‌. சஞ்சயன மான 
இன்மேல்‌ ஏழுதலை முறைக்கு உட்பட்‌ 
டவர்களான சபிண்டரைத்‌ தொட்டா 
-. அம்‌ குற்றமில்லை. ஏழுதலைமுறைக்கு 
மேற்‌ பட்டவர்களான சமானோத 
கரோ வாசனைப்பூச்சி பூமாலை முத 
லான. போகங்கள்‌ தவிர மற்றெல்லாக்‌ 
இரியைகளுக்கும்‌ யோக்கியராவார்‌. 
சபிண்டரும்‌ சஞ்சயனங்‌ கழிந்தபின்பு 
படுக்கையிற்‌ படுக்கவும்‌ ஆசனத்தி 
லுட்காரவுங்கூடும்‌, ஸ்தரிபோகமாத்தி 
ரங்கூடாது. சிறுவனும்‌, மகாநதீ பரு 
வதங்க ளிடையி லிருக்கப்பெற்ற 
தேசாந்தரத்திற்‌ போனவனும்‌, ஜாதி 
குலாசாரங்களை விட்டுப்‌ பதிதனைவ 
னும்‌, சந்நியாசியும்‌ மரணமடைந்தால்‌ 


லேயே இட்டுப்போம்‌. இப்படியே 
மனப்‌ பூர்வமாய்‌ ஜலம்‌ விஷம்‌ உறிபோ 


| ட்டுக்‌ கொள்ளுதல்‌ முதலானவைகளி 


னாலே இறந்தவர்களைப்பற்றியும்‌ தட்‌ 
டுக்‌ கொண்டாட வேண்டுவதில்லை. 
இப்படியல்லாம லிறந்தவர்களைப்பற்றி 
ஞாதிகளுக்குப்‌ பத்துகாள்‌ தீட்டுண்‌ 
டாதலால்‌, அப்பத்துகாளும்‌ அவர்க 
ளுடைய அன்னத்தைப்‌ பிறர்‌ புசிக்கக்‌' 
கூடாது. அவர்களும்‌ தானங்கொடு 
த்தல்‌ தானம்வாங்கல்‌ யாகஞ்செய்தல்‌ 
வேதமோதல்‌ முதலான கருமங்களைச்‌ 
செய்யக்கூடாத. பிராமணருக்குத்‌ 
இட்டு பத்துநாள்‌) க்ஷத்திரியர்க்குத்‌ 
திட்டு பன்னிரண்டுராள்‌ ; வைசிய 
ருக்கு அரைமாதம்‌ ; சூத்திரருக்கு ஒரு 
மாதமாம்‌. இப்படித்‌ தீட்டிருந்து அது 
கழியுங்‌ கடைசிகாளில்‌ ஒற்றைப்படப்‌ 
பிராமணரை வைத்து விதிப்படி போஜ 
னாதிகள்‌ செய்வித்து, அந்தப்‌ பிரா 
மணர்‌ புசித்த பாத்திரத்தின்‌ சமீபத்‌ 
தில்‌ தருப்பைகளைப்‌ பரப்பி இரந்தவ 
னுக்குப்‌ பிண்டம்‌ போட்டு, ஆதி 
ஏகோத்திஷ்ட சிரார்த்தத்தை நிறை 
வேற்றவேண்டும்‌. இத செய்தபின்பு 
பிராமணர்‌ முதலிய நான்கு வருணத்‌ 
தாரும்‌ முறையே தண்ணீர்‌, ஆயுதம்‌, 
கசை, தடி, இவற்றைப்‌ பரிசித்துச்‌ 
௬த்தராகவேண்டும்‌. பின்பு யாவரும்‌ 
தங்கள்‌ வர்ணங்களுக்குரிய வைதிக 
கருமங்களையும்‌ ஜீவனகரரியங்களையுஞ்‌ 
செய்துவாழலாம்‌. கர்த்ததவானவன 
மாதந்தோறும்‌ இறந்த திதிகளில்‌ 
ஏகோத்திஷ்ட விதியினால்‌ மாசிகஞ்‌ 
செய்து வரவேண்டும்‌, அம்தஏகோத்‌ 
திஷ்டங்களில்‌ ஆஹ்வானம்‌, 
ரெளகரணம்‌, வைசுவதேவிக விப்பிர 
நிமந்திரணம்‌, ஆயெ இவைகளைச்‌ செய்‌ 
யக்கூடாது. மேலும்‌ அதில்‌ ஒரு பவித்‌ 
திரத்தோடு ஒரு அர்க்கியமே கொடுக்க 


அக்கி 


http://acharya.org 


மம்சம்‌] 


சிரார்த்த பேதங்கள்‌ 


201 


வேண்டும்‌. பிராமணர்‌ புசித்தபின்பு | 


பிரேதனுக்கு £ ஒரேபிண்டம்‌ போட 


வேண்டும்‌, யஜமானன்‌ 
$ 


“£ அபிரம்ய 
எனறு கேட்க, பிராமணர்கள்‌ 


1 ௮பிரதாஸ்ம 3” என்று பிரதியுத்தரஞ்‌ 
கடைசியில்‌ 


சொல்ல வேண்டும்‌. 
* இன்னானுக்கு இது அக்ஷயம்‌" 
என்று சொல்லவேண்டும்‌, இப்படிக்கு 
வருஷ முடிவு வரைக்கும்‌ ஏகோத்‌ 
திஷ்ட விதியால்‌ சிரர்த்தஞ்செய்து, 
பின்பு சபிண்டிகரணஞ்‌ செய்யவேண்‌ 
டும்‌, அதுவும்‌ வருஷ முடி.விலாஇலும்‌, 
ஆறுமாதத்திலாகிலும்‌, பன்னிரண்டா 
சாளிலாகிலும்‌ ஏகோத்திஷ்ட விதியின 
லேயே செய்யவேண்டும்‌. அதில்‌ எள்‌ 
ளும்‌ வாசனை வஸ்துவுங்‌ கலந்த ஜலத்தி 
னால்‌ நிழைக்கப்பட்டவைகளாய்‌ பிதுர்‌ 
க்களுக்காக மூன்று ௮ர்க்யெபாத்திர 
மும்‌, பிரேதனுக்காக அப்படிப்பட்ட 
ஒரு அர்க்கியபாத்திரமும்‌ வைத்து, அம்‌ 
தப்பிரேத பாத்திர ஜலத்தை பிதுர்‌ பாத்‌ 
திரமூன்றிலுவ்‌ கலக்கவேண்டும்‌. இவ்‌ 
வாறு அர்க்கய சம்யோஜனஞ்‌ செய்‌ 
வதனாலே அர்தப்பிரேதன்‌ பிதர்த்துவத்‌ 
தை யடைய, ௮வன்முதலான பிதுர்க்‌ 
களைப்‌ பார்வண முதலான இரார்த்த 
விதிகளினாலே அர்ச்சிக்கவேண்டும்‌. 


தாம்‌” 


இறந்தவனுக்குக்‌ கருமஞ்‌ செய்ய 
வேண்டிய கர்த்தாக்கள்‌ யாரென்றால்‌ : 
புத்திரன்‌, பவுத்திரன்‌, புத்திரனுடைய 
பவுத்திரன, சகோதரன்‌, அவனுடைய 
சந்ததி, சபிண்டருடைய சந்ததி, 
ஆகிய இவர்களுள்‌ முந்தினவரில்லாத 
போது பிர்தினவர்‌ முறையே கர்த்‌ 
தாக்க ளாவார்கள்‌. இவர்களெல்லாரு 
மில்லாதபோது சமானோதகருடைய 
சந்ததியும்‌, அதன்பின்‌ தாயின்‌ பக்ஷத்‌ 
அச்‌ சபிண்டருடைய சந்தஇயும்‌,௮தன்‌ 
பின்‌ அந்தப்பக்ஷத்துச்‌ சமானோதக 
சந்ததியும்‌, முறையே கிரியை செய்ய 


| 


| 
| 


| 


வேண்டும்‌. இவ்விரண்டு குலங்களும்‌ 
நசித்துப்போனால்‌ பெண்டுகள்‌ சரியை 
செய்யலாம்‌. அப்புறம்‌ பிதாவின்‌ 
பக்ஷத்திலும்‌ மாதாவின்‌ பக்ஷத்திலு 
முள்ள சபிண்ட சமானோதகர்களா 
இலும்‌, அல்லது சஹாத்தியாயி, சிஷ்‌ 
யன்‌, முதலானவர்களாகிலும்‌, ஒரு 
கூட்டத்திற்‌ சேர்ந்தவர்களாகிலும்‌ 
கருமஞ்‌ செய்யலாம்‌, அல்லது எந்த 
பந்துக்களு மில்லாத இறந்தவனுக்கு 
அவனுடைய பொருளைக்‌ கொண்டு 
அரசன்‌ கருமஞ்‌ செய்யலாம்‌. இர்‌ 
தக்‌ கிரியைகளில்‌ .பூர்வங்களென்றும்‌ 
மத்திமங்களென்றும்‌ உத்தரங்களென்‌ 
அம்‌ மூன்று விதங்களுண்டு, தகனம்‌ 
தொடங்கித்‌ தண்ணீரைத்‌ இண்டுமளவி 
லுள்ளவைகள்‌ பூர்வக்‌ இரியைகள்‌, 
மாதந்தோறுஞ்‌ செய்யத்தக்க மா௫ிகங்‌ 
கள்‌ மத்திமக்‌ கிரியைகள்‌. பிரேதன்‌ 
பிதுர்க்களிற்‌ கலக்கத்தக்கதான சபி 
ண்டீகரணத்திற்குப்‌ பின்பு செய்ய 
வேண்டிய பிதுர்க்கரியைகளெல்லாம்‌ 
உத்தரக்கிரியைகளாம்‌, தந்தை தாய்‌ 
களுடைய சபிண்ட சமாஜேதைகர்களி 
னாலேயும்‌, சகாத்தியாயி முதலான 
வர்களி னாலையும்‌, பொருளெடுத்துக்‌ 
கொள்ளுகிற ராஜாவினாலேயும்‌, பூர்‌ 
வக்கிரியைகள்‌ செய்யப்படலாம்‌. உத்‌ 
தரக்‌ கிரியைகளோ புத்தீரன்‌ முத 
லானவர்களினாலேயே செய்யப்பட 
வேண்டும்‌. அல்லது புத்திரியின்‌ புத்தி 
ரர்களாலும்‌, அவர்களுடைய புத்திர 
ராலும்‌ செய்யப்படலாம்‌. பெண்டு 
களுக்கும்‌ வருஷந்தோறும்‌ இறந்த 
திதிகளிலே ஏகோத்திஷ்ட விதியினால்‌ 
உத்தரக்கிரியைகள்‌ செய்யவேண்டும்‌, 
ஆதலால்‌, அரசனே! அந்த உத்தரக்கிரி 
யையை எப்போதெப்போ து எப்படி. 
யெப்படி செய்யவேண்டுமோ அந்தக்‌ 
இரமங்களைச்‌ சொல்லுகிறேன்‌ கேள்‌. 


பதின்ழன்றுமத்தியாயம்‌ மற்றிற்று, 
ற 


26 


http://acharya.org 


பதினாலாம்‌ 


அத்தியாயம்‌ 


தரார்‌ த்‌ த காலம்‌ 


ஒருவன்‌ சிரத்தையோடு சிரார்த்‌ 
தஞ்‌ செய்வதனாலே பிரமா, இந்தி 
ரன்‌, ருத்திரன்‌, ௮சுவினீதேவர்‌, சூரி 
யன்‌, அக்கினி, வசுக்கள்‌, வாயு, விச 
வேதேவர்‌, பிதுர்க்கள்‌, ரிஷிகள்‌, மனி 
தர்‌, மிருகங்கள்‌, பக்ஷிகள்‌, சர்ப்பங்‌ 
கள்‌ முதலான வூருறெ ஐந்துகள்‌, 
மற்றுமுண்டான பூதங்கள்‌, ஆகிய 
சகலத்தையும்‌ சந்தோஷப்படுத்துகி 
மான்‌. மாதந்தோறும்‌ அபரபக்த்தி 
லும்‌ அமாவாசையிலும்‌ அஷ்டகைகளி 
லும்‌ சிரார்த்தஞ்‌ செய்யவேண்டும்‌. 
காமியமரன காலத்தைச்‌ சொல்லுகி 
ஜேன்‌ கேள்‌. சிரார்த்தத்துக்கு யோக்‌ 
இயமான வஸ்து இடைத்தபோ தும்‌, 
யோக்கியனான பிராமணன்‌ நேர்ந்த 
போதும்‌, வியதீபாதத்திலும்‌, ௮யனத்‌ 
திலும்‌, விஷவத்திலும்‌, சந்திர சூரிய 
இரணங்களிலும்‌ சூரியன்‌ பன்னி 
ரண்டு ராசிகளிற்‌ பிரவேசிக்கிற கால 
ங்களிலும்‌, நக்ஷத்திர பீடையுங்‌ கிரக 
பீடையு முண்டாகுங்‌ காலங்களிலும்‌ 
கெட்ட கனவு கண்டபொழுதிலும்‌, 
புதிதாய்த்‌ தானியத்தைக்‌ கொண்டு 
வந்தபோதும்‌, காமிய சிரார்த்தங்கள்‌ 
செய்யலாம்‌. அமாவாசையான த 
அனுடம்‌, விசாகம்‌, சுவாதி, இந்த 
நக்ஷத்திங்களோடு கூடுமேயானால்‌, 
௮ப்போதுசெய்கிற சிரார்த்தம்‌ பிதுர்க்‌ 
களுக்கு எட்டு வருஷத்துத்‌ திர்ப்தி 
யை யுண்டாக்கும்‌. திருவாதிரை, 
புனர்ப்பூசம்‌, பூசம்‌ இந்த ஈக்ஷத்திரங்க 
ளோடுகூடிய அமாவாசையிற்‌ செய்த 
சிரார்த்தத்தனால்‌ பிதுர்க்கள்‌ பன்னி 
ரண்டு வருஷ திர்ப்த்தியைப்‌ பெறு 
வார்கள்‌. அவிட்டம்‌, சதயம்‌, பூரட்‌ 


டாதி, இவைகளோடு கூடின அமா 
வாசை தேவர்களுக்குங்‌ கிடையாத 
புண்ணியகாலம்‌, இந்த ஒன்பது ஈக்ஷத்‌ 
திரங்களிலும்‌ அமாவாசை கூடின 
| போது சிரார்த்தஞ்‌ செய்வதனாலே 
பிதுர்க்களுக்கு விசேஷமான இர்ப்தி 


யுண்டாகும்‌. 


ஓ மகாராஜனே | இன்னுங்‌ கேள்‌ : 
பிதுர்க்களிடத்திலே அதிக பக்தி யுள்‌ 
எவனை புரூரவசக்கரவர்த்தி விவை, 
சனக்குமாரர்‌ சொல்லிய பாடல்களைச்‌ 
சொல்லுகிறேன்‌ : 
தில்‌ சுக்கிலபக்ஷத்‌ திரிதியையும்‌, கார்த்‌ . 
! திகை மாதத்தில்‌ சுக்கலபக்ஷ நவமி 
| யும்‌, புரட்டாசி மாதத்தில்‌ கிருஷ்ண 
பகத்‌ இரயோதமியும்‌, மாசி மாதத்து 

அமாவாசையுமாகிய இர்சானகு இதி 
களும்‌ யுகாதிகளென்றும்‌, அளவற்ற 
புண்ணிய காலமென்றும்‌ புராணங்‌ 


“வைகாசி மாதத்‌ 


| 
| களினாலே சொல்லப்பட்‌ டிருக்கின்‌ 
| றன. இவைகளிலும்‌, சந்திர சூரிய கர 
| கணங்களிலும்‌, மூன்௮ அஷ்டகைகளி 
| அம்‌, இரண்டு அயனங்களிலும்‌ எள்‌ 
| ரூடன்‌ கூடிய தண்ணீரையாகலும்‌, 
| பிதுர்க்களை யுத்தேசித்து ஒருவன்‌ 
! பக்தியோடு விடுவனாகில்‌, அவன்‌ ஆயி 
| ரம்‌ வருஷம்‌ சிரார்த்தஞ்‌ செய்த 
| பலனை யடைவன்‌. இது ரகசியமான 
சங்கதியென்று பிதுர்க்கள்‌ சொல்லு 
| கிறார்கள்‌.” மாசி மாதத்து அமாவா 
சை எப்போதாகிலும்‌ சதயர்க்ஷத்திரத்‌ 
தோடு கூடுமாயின்‌, அத பிதுர்க்களு 
க்கு மகாதிருப்தி ஹேதுவான காலம்‌. 
அற்ப புண்ணியமுள்ள மனிதருக்கு 
அது கிடையாது. ஓ அரசனே | அடம்‌ 


http://acharya.org 


சிரார்த்த காலம்‌ 


203 


cmc ௮௧ 


தக்‌ காலத்திலேயே அவிட்டம்‌ சேர்ந்த 
தாகில்‌ அப்போது அன்னமாவது ஒரு 
கைத்‌ தண்ணீராவது பிதுர்க்களைக்‌ 
குறித்துக்‌ கொடுத்தவனுக்குப்‌ பதினா 
யிரம்‌ வருஷம்‌ பிதுர்‌ திருப்த்தி செய்த 
புண்ணியங்‌ கிடைக்கும்‌, அக்கால 
தீதிலேயே பூரட்டாதி சேருமாூல்‌, 
அதிற்‌ செய்த சிரார்த்தத்தனாலே பிதுர்‌ 
க்கள்‌ திருப்தியடைந்து ஆயிரம்‌ யுக 
மளவும்‌ சுகமாகத்‌ தூங்குவார்கள்‌. 
கங்கை, சதத்துரு, யமுனை, விபாசை, 
. சரஸ்வதி, கோமதி என்றெ ஈதிகளுக்‌ 
கும்‌, நைமிசம்‌ என்கற கேஷேத்திரத்‌ 
திற்கும்‌ ஒருவன்‌ சென்று ஸ்நானஞ்‌ 
செய்து, அன்போடு பிதுர்‌ பூசை 
செய்தானாகில்‌, அவன்‌ தன்‌ பாவங்களை 
யெல்லாம்‌ போக்கிக்கொள்ளுகருன்‌. 
அரசனே! பிதுர்க்கள்‌ “நரம்‌ எப்‌ 
கள்‌ செய்த அபரபக்ஷத்‌ திரயோதசி 
சிரார்த்தத்தினால்‌ திருப்தி யடைந்து, 
மாசி யமாவாசையிலும்‌ புத்திராதி 
யர்‌ செய்த புண்ணிய தீர்த்த ஜல 
தா்ப்பணங்களினாலும்‌ இருப்தி படை 
வோம்‌'” என்றும்‌ 
மனிதருக்குப்‌ பரிசுத்தமான சித்தமும்‌ 
பரிசுத்தமான பொருளும்‌; மேன்மை 
யான காலமும்‌, சாஸ்திரங்களிற்‌ 
சொல்லப்பட்ட விதியும்‌, சற்குண 
முள்ள பாத்திரமும்‌, இறந்த அன்பும்‌ 
கூடுமாயின்‌ சகல இஷ்டங்களும்‌ சத்‌ 
இக்கும்‌, ஓ மகாராஜனே | இந்த விஷ 
யத்தில்‌ பிதுர்க்கள்‌ தேஞ்செய்திருப்ப 
வைகளைக்‌ கேள்‌: 


நீ அப்படியே 


செய்து அதில்‌ மனவூக்க முள்ளவனா ' 


யிருக்கக்‌ கடவை. 


பிதுர்‌ ததங்கள்‌:-— எவன்‌ திரவிய 
வஞ்சனை செய்யாமல்‌ நமக்குப்‌ பிண்‌ 
டங்களைப்‌ போடத்‌ தக்கவனோ, விபவ 
மூண்டால்‌ வஞ்சனையின்றி ரத்தினம்‌ 


பாடுகிறார்கள்‌. : 


| வஸ்திரம்‌ வாகனம்‌ தனம்‌ மற்றுமுள்ள 


சகல போகங்களையும்‌ நமக்காகப்‌ பிரா 
மணருக்குத்‌ தானஞ்‌ செய்யும்படி 
யானவனே, அன்னம்‌ போடுவதற்கு 
மாத்திரமே தகுதியான விபவமுடை 
யவனாகில்‌ இப்படிப்பட்ட காலங்‌ 
களில்‌ மிகுந்த அன்போடு நல்ல பிரா 
மணருக்கு அன்னமிடத்‌ தக்கவனே, 
அதற்குஞ்‌ சக்தியில்லாமற்‌ போனால்‌ 
தனக்கு இயன்ற அளவு தானியத்தை 
யாகிலும்‌ பிராமணருக்கு ஆமமாய்க்‌ 
கொடுக்க வல்லவனே, அல்லது சிறிது 
தஷிணையாவது கொடுக்கும்படி. யான 
வனோ, அதற்குஞ்‌ சக்தியீனனானால்‌ 
அனிக்கையிாலே லை எள்ளுகளை 
யாவது ஒரு நல்ல பிராம்ணனுக்கு 
நமஸ்கரித்துப்‌ பக்தியினால்‌ வணங்‌ 


| கிக்‌ கொடுப்பனோ, இதவு மிசையாத 
போது புரட்டாசிமாதத்தில்‌ புத்திராதி | 


போது ஏழெட்டு எள்ளுகளுடனே 
நமக்கு ஒருகைத்‌ தண்ணீரையாவது 
பூமியில்‌ விடமாட்டுவானோ, இதுவு 
மில்லாத போது எங்கிருந்தாலும்‌ 
பசுக்களுக்குத்‌ தக்கவுணவைச்‌ சம்பர 
தித்து நம்முடைய உகப்புக்காகச்‌ இரத்‌ 
தையுடனே பசுக்களுக்குக்‌ கொடுப்‌ 
பானே, ஒன்றுமில்லாதே போனால்‌ 
காட்டுக்குப்போய்க்‌ கைகளை நன்றா 
யுயர வெடுத்துக்கொண்டு சூரியன்‌ 
முதலான லோகபாலகரைப்‌ பார்த்து 
உரத்த சத்தத்துடனே “ஏனக்கு பிதுர்‌ 
சிரார்த்தஞ்‌ செய்யத்தக்க -தனமாவது 
மற்றெந்தப்‌ பொருளாவது ஒன்று 
மில்லை? என்‌ பிதுர்க்கள்‌ 'இருப்தி 
யடையவேண்டும்‌, எனக்கு ஓன்று 
மில்ல்யென்று இதோ என்னிரண்டு 
கைகளையும்‌ வாயுவின்‌ மார்க்கமான 
ஆகாசத்தில்‌ தூக்கிவிட்டேன்‌ என்று 
இவ்வசனங்களைப்‌ படிப்பானோ, அப்‌ 
படிப்பட்ட புண்ணியவானும்‌ புத்தி 
மானுமான ஒருவன்‌ நம்முடைய குலத்‌ 
திற்‌ பிறக்கவே ண்டும்‌” என்று மிதுர்க்‌ 


http://acharya.org 


204 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [மூன்றா 


கள்‌ பாடி யிருக்கிறார்கள்‌, கேட்‌ | கள்‌ தனமுள்ளபோதும்‌ இல்லாத 
டாயோ புரூரவனே யென்று சனத்‌ | போதும்‌ நடக்கவேண்டிய முறை 
குமாரர்‌ அவ்வரசனுக்குச்‌ சொன்‌ யைச்‌ சொன்னவிதமாய்ச்‌ செய்ப 
னதை, சகரமகாராஜனே நானுனக்‌ | வன்‌ பூரணமாகச்‌ சிரார்த்தஞ்‌ செய்த 
குச்‌ சொன்னேன்‌. இப்படி பிதுர்க்‌ | பலனையே யடைவான்‌. 


பதினாலாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
“னு. 


பதினைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
சிரார்த்தஞ்‌ செய்யுமுறை 


2 --ந் அட 


௪கரமகரராஜனை நோக்கி அவுரவர்‌ | பிராமணரைத்‌ தேடி. வரிக்கவேண்‌ 
பின்னு மருளிச்‌ செய்றார்‌ :--௮ர | டுமே யல்லது தகாதவர்களைச்‌ சிரார்த்‌ 
சனே! சிரார்த்தத்தில்‌ வரித்தப்‌ போச | தத்தில்‌ வைக்கலாகாது. தகாதவர்‌ 
னஞ்‌ செய்விக்கவேண்டும்‌ பிராம | யாரென்றால்‌ : மித்திரத்‌ துரோகஞ்‌ 
ணர்‌ மூன்று காசிகேதானுவாகங்களை | செய்பவன்‌, புழுத்த ஈகமுள்ளவன்‌, 
யோதி அ௮தின்படி நடக்கிறவனும்‌, | சொத்தைப்‌ பல்லுடையவன்‌, நபுஞ்ச 
மூன்ற மதுருக்குகளை யோதி அதின்‌ | கன, கன்னிகையைக்‌ கெடுத்தவன்‌, 
படி. ஈடக்கிறவனும்‌, அல்லது மதுவித்‌ | அக்கினியையும்‌ வேதத்தையும்‌ அகார 
தையில்‌ நிஷ்டைபெற்றவனும்‌, திரிசு | ணமாய்‌ விட்டவன்‌, சோமவிக்கிர 
பர்ணானுவாகங்களை யோதி ௮இன்படி. | யஞ்‌ செய்தவன்‌, மெய்யாகவாகிலும்‌ 
யனுஷ்டான முள்ளவனும்‌, ஷடங்க | பொய்யாகவாகிலும்‌ பதிதனென்று 
வேதாத்தியயனஞ்‌ செய்தவனும்‌, அவ்‌ | தள்ளப்பட்டவன்‌,  திருடுகிறவன்‌, 
வேதத்தின்‌ பொருளை யறிந்தவனும்‌, | கோட்சொல்லிக்‌ கெடுக்கறவன்‌, ஊரா 
வேதவிதிப்படி: அனுஷ்டான முடைய | ருக்காகக்‌ கூலி வாங்கிக்கொண்டு 
வனும்‌, பரப்பிரமத்‌ இியானஞ்செய்‌ | யாகஞ்‌ செய்கிறவன்‌, வேதத்தைக்‌ 
பவனும்‌, ஜ்யேஷ்டசாமத்தை யோத | கூலிக்கு ஐதுவிப்பவன்‌, கூலி வாங்கிக்‌ 
வல்லவனும்‌, ஆகிய இவர்களே முக்‌ | கொண்டு வேதமோ தனவன்‌, கைம்‌ 
இயமானவர்களாம்‌. இருக்தவிக்காம்‌ | பெண்ணை கலியாணஞ்‌ செய்தவன்‌, 
உடன்பிறந்தாளுடைய குமாரனும்‌, தாய்‌ தந்‌ைதைகளை விட்டவன்‌, சூத்திர 


புத்திரிபின்மகனும்‌, மருமகனும்‌, மாம | ஸ்திரீயின்‌ குழர்தைகளை யெடுத்து 
னாரும்‌, அம்மானும்‌, தவசியும்‌,பஞ்சாக்‌ | வளர்க்கிறவன்‌, சூத்திரச்சியைக்‌ கலி 
இனி யுபாசனை செய்றெவனும்‌ அல்‌ | யாணஞ்‌ செய்துகொண்டவன்‌, தேவ 
லது பஞ்சாக்கினி வித்தையிலே நிஷ்‌ | தாந்தரங்களைப்‌ பூசித்துப்‌ பிழைப்ப 
 டைபெற்றவனும்‌,சிஷ்யனும்‌, சம்பந்தி | வன்‌, இப்படிபட்டவர்கள்‌ சிரார்த்தத்‌ 
யும்‌, மாதா பிதாக்களைப்‌ பூசிப்பவனு | தில்‌ நிமந்தருணத்திற்குத்‌ தகுர்தவர்க 
மாகிய இவர்களை, முந்தினவர்‌ ரேர்‌ | எல்லர்‌. சிரார்த்தத்திற்காக முதனாளி 
படாதபோது வரிக்கலாம்‌, இவர்க | லேயே யோக்கியரான பிராமணரை 
சூம்‌ ரேர்படாதபோது சுத்தரான | வரித்துத்‌ தேவார்த்தமாகவும்‌ பிது 


http://acharya.org 


மம்சம்‌] 


சிரார்த்தஞ்‌ செய்யுமுறை 


205 


ரர்த்தமாகவும்‌ க்ஷணஞ்செய்யும்படி 
தனித்தனியே பிரார்த்திக்க வேண்‌ 


டும்‌. பின்பு,கோபதாபத்தையும்‌, ஸ்‌.இரீ | 


சங்கமத்தையும்‌, வருடக்‌ துவதையும்‌ சிரா 
ர்த்தஞ்‌ செய்றெவனும்‌ வரிக்கப்பட்ட 
டவனும்‌ செய்யாமல்‌ நியமத்தோ 
டி.ருக்கவேண்டும்‌, சிரார்த்தஞ்‌ செய்‌ 
பவனாகிலும்‌ வரிக்கப்பட்டவனாடிலும்‌ 
ஸ்திரீ சம்போகஞ்‌ செய்தல்‌ மகா 
தோஷமாம்‌. அப்படிச்‌ செய்கிற 
வன்‌ தன்‌ பிதுர்க்களை ரேதன்‌ குழி 
யிலே தள்ளின பாபத்தை யடை 
வான்‌. ஆகையாலே தரும சீலரான 
பிராமணரைப்‌ பூர்வதினத்திலே நிமர்‌ 
தரணஞ்‌ செய்ய வேண்டுமென்று 
சொல்லப்பட்டி ருக்கிறது. இந்திரிய 
நிக்ரெகஞ்‌ செய்த, யஇகளாயிருக்கிற 
பிராமணரை முன்னே கநிமந்திரணஞ்‌ 
செய்யாமற்‌ போனாலும்‌, அன்று 
அவர்கள்‌ வீட்டுக்கு வருவாராகில்‌ 
அவர்களைச்‌ சிரார்த்தத்தில்‌ வைக்க 
லாம்‌. 


இப்படிப்‌ பிராமணார்த்தமாய்‌ வந்த 
வர்களுக்குக்‌ காலலம்பல்‌ முதலான 
வுபசாரங்கள்‌ பவித்திர 
பாணியாய்‌ ஆசமன முதலானவை 
பண்ணிச்‌ சுத்தர்களா யிருக்கின்ற 
அவர்களை ஆசனத்தில்‌ விற்றிருக்கச்‌ 
செய்த, அமுது செய்விக்கவேண்டும்‌. 
பிதுர்‌ ஸ்தானத்தில்‌ ஒற்றையாயும்‌, தே 
வஸ்தானத்தில்‌ இரட்டையாயும்‌ ௮ல்‌ 
லது இச்சையின்படி. ஒவ்வொருவரை 
யாவது வைக்கவேண்டும்‌, அப்படி. 
யே மாதாமஹ்னுடைய சிரார்த்தத்‌ 
தையும்‌ பக்தியுடனே தேவ வரணத்‌ 
தோடு கூடினதாகச்‌ செய்யவேண்‌ 
டும்‌, அல்லது பிதுர்சிரார்த்தம்‌ மாதா 
மகசிரார்த்தம்‌ இவ்விரண்டுக்கும்‌ ஒரே 
விசுவதேவ வரணஞ்‌ செய்யவுங்‌ 


செய்து, 


-கூடும்‌, பிதுர்வருக்க மாதர்மகவருக்‌ 


கங்களைச்சோந்த தேவதாஸ்தானத்துப்‌ 
பிராமணரைக்‌ இழக்கு முகமாயும்‌, 
பிதர ஸ்தானத்துப்‌ பிராமணரை 
வடக்கு முகமாயும்‌ உட்காருவித்து 
அமுது செய்விக்கவேண்டும்‌. இவ்‌ 
விருவர்க்கும்‌ இரார்த்ததைத்‌ தனித்‌ 
தனியே செய்யவேண்டுமென்று சில 
ரிஷிகள்‌ சொல்லுறொர்கள்‌. மற்றுள்ள 
மகரரிஷிகள்‌ ஓரிடத்திலே ஒரு பாகத்தி 
னாலேயே செய்யலாமென்று சொல்லி 
யிருக்கிறார்கள்‌. ஆசனத்துக்காகத்‌ 
தருப்பைகொடுத்து, அர்க்கிய விதியி 
னாற்‌ பூசித்து, அவர்களுடைய அனுக்‌ 
இியையினாலே ஆவாகனஞ்‌ செய்ய 
வேண்டும்‌. யவோதகத்தினலே தே 
வர்களுக்கு அர்க்கியங்‌ கொடுத்துக்‌ 
கந்தபுஷ்ப தூப தீபாதிகளினாற்‌ பூசிக்க 
வேண்டும்‌. பிதுர்க்கள்‌ விஷயத்தில்‌ 
செய்வதை யெல்லாம்‌ அப்பிரதக்ஷிண 


மாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 


அந்தப்‌ 
பிதுர்க்களிட த்திலும்‌ அனுக்கியை 
பெற்றுக்கொண்டு, இரட்டிப்பான 


தருப்பைகளை ஆசனத்திற்காகக்‌ கொடு 
த்து, மந்திபூர்வகமாக ஆவாகனஞ்‌ 
செய்து இலோதகத்தினலே அர்க்கிய 
முதலானவை கொடுத்து, மற்ற உப 
சாரங்களையுஞ்‌ செய்யவேண்டும்‌, அக்‌ 
காலத்தில்‌ யாராவது ஒரு பிராமணன்‌ 
அன்னத்தை விரும்பி அதிதியாக வரு 
வனாகில்‌ முன்பு வரிக்கப்பட்ட பிரா 
மணரிடத்தில்‌ அங்கீகாரம்‌ பெற்றுக்‌ 
கொண்டு, அவனையும்‌ சுகமாகப்‌ 
புசிப்பிக்கலாம்‌, சல யோகிகள்‌ நாரா 
வித வேஷமுடையவர்களாய்‌ தங்கள்‌ 
சொரூப மின்னதென்று அறியப்‌ 
படாதபடி. மனிதருக்கு உபகாரிகளா 
ய்ச்‌ ௪ஞ்சரித்தக்கொண டிருப்பார்‌ 
கள்‌. ஆதலால்‌ சிரார்த்த காலத்தில்‌ 
நேரிட்ட ௮திதியை அவசியம்‌ பூசிக்க 
வேண்டும்‌. அரசனே! அர்த ௮இஇ 
யைப்‌ பூசியாமற்‌ போனால்‌ அந்தச்‌ 


http://acharya.org 


தநத 


ஸ்ரீவிஷ்ணுபுராண்ம்‌ 


[மூன்றா 


சரார்த்தஞ்‌ செய்த பலனெல்லாம்‌ 
அழிக்து போம்‌. பின்பு ௮க்கினியிலே 
கறியமுதும்‌ காரமானவஸ்துவுஞ்‌ சே 
ராத சுத்தமான அன்னத்தை அந்தப்‌ 
பிராமணர்களுடைய அங்கோரத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டு அக்கினிக்கும்‌ சோ 
மனுக்கும்‌ இயமனுக்கும்‌ மக்திரக்க 
ளோடு மூன்றுதரம்‌ ஆகுதி செய்ய 
வேண்டும்‌. இப்படி ஓமஞ்செய்து 
மிகுந்த அன்னத்தைப்‌ பிராமண 
ருடைய பாத்திரத்திற்‌ சோ்க்கவேண்‌ 
டும்‌, பின்பு ஈன்றாய்ப்‌ பாகஞ்‌ செய்‌ 
யப்பட்டும்‌ ருசிகரமாயும்‌ இஷ்டமாயு 
மிருக்கிற அன்னங்களைச்‌ சம்பூர்ண 
மாக அந்தப்‌ பிராமணருக்குப்‌ பரிமாறி, 
“6 இதைத்‌ தேவரீர்கள்‌ தருவுள்ளப்படி 
அங்கீகரிக்க வேண்டும்‌ ”” என்று வண 
க்கமுள்ள வார்த்தைகளினாலே பிரார்த்‌ 
இக்கவேண்டும்‌. அவர்களும்‌ அங்க 
கரித்து மவுனத்தோடும்‌ முகமலர்ச்சி 
யோடும்‌ நன்றாய்‌ ௮மு.து செய்யவேண்‌ 
டும்‌. கர்த்தாவும்‌ கோபா திகளில்லாம 
லும்‌, துரிதப்படாமலும்‌ அன்போடு 
வேண்டியவைகளைப்‌ பரிமாறவேண்‌ 
டும்‌. பின்பு ரகே்ஷோக்கின மந்திரம்‌ 
படித்துப்‌ பூமியில்‌ எள்ளைப்‌ பரப்பி 
அந்தப்‌ பிராமணரைத்‌ தன்‌ பிதுர்க்க 
ளாகப்‌ பாவிக்கவேண்டும்‌. 


இப்படியாகச்‌ செய்யுஞ்‌ சிரார்த்தத்‌ 
தில்‌ அந்தந்தத்‌ தருணங்களிழ்‌ (“பிதா 
வும்‌ பிதாமகனும்‌ ' பிரபிதாமகனும்‌ இப்‌ 
போத பிராமணருடைய தேகங்களி 
லீரும்‌ தகொண்டு என்னால்‌ திருப்தி 
யைப்‌ பொருர்தக்கடவர்‌. பிதாவும்‌ 
பிரபிதாமகனும்‌ இப்‌ 
போது என்னுடைய ஓமத்தினாலே 
ஆப்பியாயனஞ்‌ செய்யப்பட்ட மூர்த்‌ 
திகளாகித்‌ இருப்தியடையக்‌ கடவர்‌. 


பிதாமகனும்‌ 


பிதாவும்‌ பிதாமகனும்‌ பிரபிதாமகனும்‌ 


சான்‌ பூமிபிலிட்ட பிண்டத்தனாலே. 


திருப்தியடையக்‌ கடவர்‌. பிதாவும்‌ 
பிதாமகனும்‌ பிரபிதாமகனும்‌ அன்‌ 
போடு ஈானசொனன இந்த வாக்கி 
யங்களினாலே திருப்தியடையக்‌ கட 
மாதாமஹனும்‌ அவன பிதரவும்‌ 
அவனுக்குப்‌ பிதாவும்‌ விசுவ தேவர்க 
ரூம்‌ இந்தச்‌ சிரார்த்தத்தினாலே மிகுர்த 
திருப்தியை யடையக்கடவர்‌. யாக 
விக்ன காரிகளான ராக்ஷசரெல்‌ 
லாம்‌ நரசமடையக்கடவர்‌. யக்கியங்க 


வர்‌, 


ளுக்கு ஈசுவரனும்‌ விகாரா திகளில்லாத 
ஸ்வரூபமுடையவனுமான ஸ்ரீஹரியே 
இங்கே சகல அவியங்களையும்‌ கவியவ்‌ 
களையும்‌ ௮முதுசெய்துகொண்டெழுக்‌ 
தருளி யிருக்கிறான்‌. அவ்‌ வெம்பெருமா 
னுடைய சான்னித்தியத்தனால்‌ சகல 
மான ராக்ஷசரும்‌ அசுரரும்‌ உடனே 
ஓடிப்‌ 
சொல்லிப்‌ பிரார்த்திக்க வேண்டும்‌. 
அந்தப்‌ பிராமணர்‌ அமுது செய்து 
திருப்தி யடைந்த பின்பு விகிரான்ன 
மிடவேண்டும்‌. 
குக்‌ கை முதலானவை சுத்திசெய்து 
கொள்ளும்பொருட்டுத்‌ ்‌ தனித்தனி 
யே: ஒவ்வொருவருக்கும்‌ தண்ணீர்‌ 
கொடுக்கவேண்டும்‌, பிறகு திருப்தி 
யடைந்திருக்கற அந்தப்‌ பிராமண 
ருடைய நியமனம்பெற்று வியஞ்‌ 
சனாதிகளோடும்‌ எள்ளோடும்‌ கூடின 
அன்ன பிண்டங்களைச்‌ சாந்த சித்த 
னாய்ப்‌ போட்டு, பிதுர்‌ தீர்த்தத்தனா 
லே இலோதகம்‌ விடவேண்டும்‌, 
மாதாமக விஷயத்திலும்‌ இந்தத்‌ தீர்த்‌ 
தத்தனலேயே பிண்ட நிர்வபணஞ்‌ 
செய்யவேண்டும்‌. தெற்கு நுனியாய்ப்‌ 
போடப்பட்ட தருப்பைகளில்‌ புஷ்ப 
தூபாதிகளாலே பூசிக்கப்பட்ட பிண்‌ 


போகக்‌ கடவர்‌” என்று 


பின்பு அவர்களுக்‌ 


டத்தைச்‌ சுவாமிகள்‌ அமுதசெய்த 
பாத்திர சமீபத்தில்‌ முதன்மையாய்ப்‌ 
பிதாவுக்கும்‌, பின்பு முறையே பிதா 
மஹ பிரபிதாமகருக்கும்‌ போடவேண்‌ : 


http://acharya.org 


ம்ம்சம்‌ 


டும்‌. பிண்டத்துக்காகப்‌ பரப்பப்பட்ட 
தருப்பைகளின்‌ அடியிலே காலா 
வர்‌ முதலானவர்களை லேபகர்ஷணங்்‌ 
களினாலே உகப்பிக்கவேண்டும்‌, அப்‌ 
படியே மாதாமஹரையும்‌, கந்தமாலி 
யாதிகளோடு கூடின பிண்டங்களினா 
லே திருப்தி யடைவிக்கவேண்டும்‌, 
அரசனே | முதலிலே பிதுர்க்களுக்கு 
அன்போடு ஸ்வதாகாரஞ்செய்து, அந்‌ 
தப்‌ பிதுர்க்கள்‌ ஸ்வதாக்கோரத்து 
டன்‌ ஆசீர்வதிக்கப்பெற்று, இயன்ற 
மட்டும்‌ தக்ஷிணை கொடுக்கவேண்டும்‌. 
இப்படி தகுநிணை கொடுத்தபின்‌, தேவ 
திருப்தியைக்‌ காட்டும்படியான வாக்‌ 
இயங்களை அவர்கள்‌ சொல்லும்படி 
செய்து, அவர்களுடைய ஆசீர்வா 
தங்களைப்‌ பிரார்த்தித்துப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு, முந்திப்‌ பிதுர்க்களுக்கும்‌ 
பிக்தித்‌ தேவர்களுக்கும்‌ விசர்ச்சனஞ்‌ 
செய்யவேண்டும்‌, மாதரமகருக்கும்‌ 
அமுதுசெய்வித்தல்‌ தகதிணை கொடுப்‌ 
பித்தல்‌ விசாச்சனஞ்‌ செய்தல்‌ முத 
லானவைகளிலே இதே 
றறிந்து கொள்‌. 


இரமமென்‌ 
விசுவதேவ தந்திர 
பக்ஷ்த்திலே தேவார்த்தமான பிரா 
மணரை முந்தியர சித்‌ தப்பின்பு பிதா 
வர்க்கத்தையும்‌ அதன பின்பு மாதா 
மஹ வர்க்கத்தையும்‌ அர்ச்சிக்கவேண்‌ 
டும்‌. விசர்ச்சனமோ முந்திப்‌ பிதுர்க்‌ 
களுக்கும்‌, பிந்தி மாதாமகர்களுக்கும்‌, 
அதற்கும்‌ பிறகு விசவதேவருக்குஞ்‌ 
செய்யவேண்டும்‌, இவ்வாறு முடிந்த 
பின்‌ இனிமையும்‌ வணக்கமு முள்ள 
வசனங்களினாலே அவர்களை மேன்‌ 


சிரார்த்தஞ்‌. செய்யுமுறை 


| 
| 


207 


மைப்படுத்தி வாசல்வரைக்கும்‌ பின்‌ 
றொடர்க்துபோய்‌ அவர்கள்‌ விடை 
கொடுக்கத்‌ இரும்பி வந்து, வைசுவ 
தேவக்‌ இரியைசெய்து, தனக்குப்‌ 
பூச்சியரும்‌ பந்துக்களும்‌ பிருத்தியரு 
மான இஷ்டர்களோடு போசனஞ்‌ 
செய்யவேண்டும்‌. இவ்வாறாகப்‌ பிதுர்‌ 
சிரார்த்த மாதாமஹ இரார்த்தங்களைப்‌ 
பண்‌ ணுவனாகில்‌, அவனுக்குப்‌ பிதுர்க்க 
ளனுக்கிெகத்தினால்‌ சர்வாபீஷ்ட இத 
தியு முண்டாகும்‌. 


சிரார்த்தத்தில்‌ தவுகத்திரன்‌, குத 
பம்‌, தலம்‌, இம்மூன்றும்‌ பவித்திரங்‌ 
கள்‌. அன்றியும்‌ வெள்ளியைச்‌ சொல்‌ 
லுதல்‌ கொடுத்தல்‌ காட்டல்‌ முத 
லானவைகளும்‌ பவித்திரங்கள்‌. சிரொர்‌ 
தீதஞ்‌ செய்தவனுக்கும்‌ புசத்தவனுக்‌ 
கும்‌ குரோதம்‌, வழிசடை, துரிதம்‌, 
இம்மூன்றும்‌ விடவேண்டியவையாம்‌. 
விசுவதேவரும்‌ பிதுர்க்களும்‌ மாதா 
மகரும்‌ சிரார்த்தஞ்‌ செய்பவருடைய 
கூலமெல்லாவற்றையும்‌ போஷிப்பார்‌ 
கள்‌. பிதுர்க்கஞசுடைய கணமா 
னது சோமனை யாதாரமாகக்‌ கொண் 
டது. அந்தச்‌ சந்திரனே யோகத்‌ 
தை யாதாரமாகக்‌ 


கொண்டிருக்‌ 
இரான்‌. 


ஆதலால்‌ சிரார்த்தத்திலே 
யோகியை நிமந்திரிப்பது மிகச்‌ சிறப்‌ 
ஆயிரம்‌ பிராமணருக்கு 
முன்னே ஒரு யோகி எழுந்தருளி 
யிருந்தால்‌ அவர்‌, அவர்களையும்‌ அந்த 
யஜமானனையும்‌ கடைத்தேறச்‌ செய்ய 
வல்லவரென்று அறிந்துகொள்‌. 


பானது, 


பதினைந்தாமத்தியாயம்‌ மற்றிற்று, 


குக 


http://acharya.org 


பதினாறாம்‌ அத்தியாயம்‌ 
சிரார்த்த திரவியங்கள்‌ 


ப கா்‌ 


சகரமகாராஜனே | கேள்‌, ஹவி | கூடாத அற்ப ஜலமும்‌, யாருங்‌ கையா 
னாலே மாத்திரமன்று, மாமிசங்களி | ளாமல்‌ விட்டிருக்கிற இணறு முத 
னாலேயும்‌ சிலர்‌ காமிய சிரார்த்தஞ்‌ லானவற்றின்‌ நீரும்‌, துர்க்கந்தமுள்ள 
செய்வதுண்டு. இதுகிற்க, சரொர்த்தத்‌ | ஜலமும்‌, நுரைத்த ஜலமும்‌, ஒற்றைக்‌ 
துக்கு மிகவும்‌ விசேஷமான வஸ்துக்‌ | குளம்புள்ள மிருகங்களின்‌ பாலும்‌, 
ஒட்டகத்தின்‌ பாலும்‌, ஆட்டுப்பா லும்‌, 
எருமைப்‌ பாலும்‌, மான்‌ பாலும்‌, 
இவையெல்லாம்‌ சிரார்த்த கருமங்‌ 
களிலே சேர்க்கலாகா. அன்றியும்‌ 
நபும்ஸகன்‌, குலத்தாராலே தள்ளப்‌ 
பட்டவன்‌, சண்டாளன்‌ [மகாபரபி] 
பாஷண்டன, அருவருக்கத்‌ தக்க 
ரோகமுடையவன்‌, வேததருமங்களை 
விட்டவன்‌ ஆகிய இவர்களாலும்‌, 
கோழி நாய்‌ குரக்கு ஊர்ப்பனறி 
ஆதியஇவைகளினாலும்‌,ர ஜஸ்வலையான 
ஸ்திரீ, சவுசாசாரஹீனன்‌, பிணமெடுத்‌ 
துப்‌ பிழைக்கிறவன்‌, என்னும்‌ இவர்க 
ளாலும்‌ பார்க்கப்பட்ட இடங்களிலே 
விசேஷமாகையால்‌, அதனால்‌ ஜன்மம்‌ ; பிதுர்ச்களும்‌ தேவர்களும்‌ அமுது 
சபலமாம்‌. இனி ஆகாதவைகளைச்‌ செய்யமாட்டார்கள்‌. ஆதலால்‌ யா 
சொல்லுகிறேன்‌. ஆக்கிரயணமென்‌ | ரும்‌ பார்க்கக்கூடாத மறைவிடத்திலே 
னுஞ்‌ சடங்குசெய்யாம லறுத்த தானி | மிகுந்த பக்தியுடனே பூமியில்‌ எள்ளி 
யமும்‌, காராமணியும்‌, ௮ணுவென்கிற | றைத்து இராக்கதரை ஓட்டிச்‌ சிரார்த்‌ 
அற்பதானியமும்‌, மசூரங்களும்‌, சுரை | தஞ்‌ செய்யவேண்டும்‌. ஈகம்‌ முதலான 
யும்‌, வெண்காயமும்‌, வெள்ளைப்பூண்‌ | வைகளோடும்‌, மயிர்‌ பூச்சி முதலான 
டும்‌, முள்ளங்கியும்‌, காந்தாரகம்‌ என்‌ | வைகளோடும்‌, கஞ்சி முதலானவைக 
இற சம்பாவும்‌, கரம்பமென்கிற தானி | ளோடுங்‌ கூடின தம்‌ பழயது மாகாத 
யமும்‌, உப்புமிகுக்த வஸ்துக்களும்‌, | அனனத்தைச்‌ சிரத்தையோடு நாம்‌ 
உவர்நிலத்திலுண்டான வஸ்துக்களும்‌ | கோத்திரங்களைச்‌ சொல்லி இட்டால்‌, 
'சிவப்பல்லாத பிசின்களும்‌, பிரத்தி | அந்த அனனம்‌ பிதுர்க்கள்‌ உண்க 
யக்ஷமான உப்பும்‌, வாயினாற்‌ சொல்ல | அமிருதாதி யுணவரகப்‌ பரிணமிக்கும்‌, 
நன்றாயிராதவைகளும்‌, கண்ணுக்கினி 
மை யாகாதவைகளும்‌, ராத்திரி கொ ஓ மகாராஜாவே ! கலாபக்கிராமத்‌ 
ண்டு வந்து வைத்த ஜலமுதலானவை | இன்‌ உபவனத்திலே மனுபுத்திரனான 
களும்‌, கன்றில்லாத பசுவின்பாலும்‌, இக்ஷ்வாகு மகாராஜனுக்குப்‌ பிதுர்க்‌ 
பசுமாடு குடித்துத்‌ திருப்தி யடையக்‌ ' கள்‌ பாடித்தந்த தேமொன்று வழங்கு 


கள்‌ எவையென்றால்‌, காலசாக மென்‌ 
இற ஒருவகைக்கீரையும்‌, ஈல்லதேனும்‌, 
. பிரசார்திகங்கள்‌ என்கிற ஒருவகைக்‌ 
காட்டுத்தானியமும்‌, செக்கெல்லும்‌, 
வெண்சாமை கருஞ்சாமைகளும்‌ வழு 
தணை பிரண்டை முதலான. காட்டு 
ஓட தி வருக்கங்களும்‌, கிழங்குகளும்‌, 
யவதானியங்களும்‌, உழுக்தும்‌, பய 
றும்‌, கோதுமையும்‌, ஈல்ல நெல்லும்‌, 
எள்ளும்‌, மலையகத்தியும்‌, கடுகும்‌, பா 
கல்‌, பலா, கதலி, அவரை, முதலான 
வைகளும்‌ சிறந்தவையாம்‌, கயா என்‌ 
னும்‌ திவ்விய சேஷேத்திரத்தை யடை 
ந்து செய்யுஞ்‌ சிரார்த்தமானது மகா 


a வளைவாக வளைவா கவா கவச வகவககவை 
ee 


அழுக 


ட 


http://acharya.org 


நக்னெ சொரூபம்‌ 


209: 


me ccc 


கின்றது; அதாவது “(எவர்‌ கயைக்குப்‌ 
போய்‌ நமக்குப்‌ பிண்டம்‌ போடுவார்‌ 
களோ, அப்படிப்பட்ட யோக்கியர்‌ 
நம்முடைய குலத்திற்‌ பிறப்பார்களா? 
எவர்‌ பாத்திரபத இருஷ்ணத்‌ தரயோ 
தசியிலும்‌, மாக அமாவாசையிலும்‌, 
தேன்‌ ரெய்களுடனே பாயசான்னங்‌ 
கொடுப்பார்களோ, அப்படிப்பட்ட 
வர்‌ ஈங்குலத்திற்‌ பிறப்பார்களா? எவர்‌ 
* கவுரி யென்கிற கன்னிகையை நல்ல ' 


i யவை அவவவைளைவைசிக் வளவ வா, 


பாத்திரத்தில்‌ தானஞ்செய்து . விவா 
ர கீல 
மென்ற விருஷபத்தையாவது விடு 
வார்களோ, விதிப்படி தக்ஷிணே 
கொடுத்து அசுவமேதமாவது செய்‌ 


கம்‌ பண்ணுவிப்பார்களோ, 


வார்களோ, அப்படிப்பட்டவர்‌ ஈம்மு 
டைய குலத்திற்‌ பிறப்பார்களா 2” 
என்றிப்படித்‌ தங்கள்‌ மனோதத்தைக்‌ 
காட்டி அவற்றைச்‌ சறப்பித்திருக்கி 


முர்கள்‌. 1 


பதினுறமத்தியாயம்‌ மற்றிற்று. 
டம அகி 


பதினேழாம்‌ அத்தியாயம்‌ 
நக்கின சொரூபம்‌ 


ணட அன்ற க்‌ 


ஸ்ரீ பராசரமகாமுனிவர்‌ தம்மு 
டைய ஒஷரை நோக்கி, ஓ மயித்தி 
ரேயரே | பூர்வத்தில்‌ சகரமகாராச 
னுக்கு அவுர்வர்‌ அருளிச்செய்த சதா ' 
சாரத்தை உமக்கு சன்றாய்ச்‌ சொன்‌ 
னேன்‌. இந்தச்‌ சதாசாரத்தைக்‌ கடக்‌ 
தால்‌ எவனும்‌ நன்மையைப்‌ பெற 
மாட்டான்‌ என்று அருளிச்செய்த 
தைக்கேட்டு, மயித்திரேயர்‌ வினாவு 
இருர்‌. “சுவாமீ | ஷண்டன்‌, அபவித்த 
னென்று சொல்லப்பட்ட நபும்ஸகன்‌, 
தள்ளப்பட்டவன்‌ முதலானவர்களை 
அருளிச்செய்தீர்‌, ஈக்கென்‌ என்ப 
வனை அருளிச்செய்தீரில்லை. நக்கின 
னென்பவன்‌ யார்‌? எவ்வித நடக்கை 
யினால்‌ அப்பெயர்‌ வருகின்றது ? இந்த 
நக்கின ஸ்வரூபத்தைத்‌ தேவரீர்‌ ௮௬ 


ளிச்செய்யக்‌ கேட்கவேண்டுமென று 
விரும்புகிறேன்‌. தருமவான்களுக்கெல்‌ 
லாம்‌ சிரேஷ்டரான தேவரிருக்குத்‌ 
தெரியாத விஷய மில்லையாகையால்‌ 
இருபைசெய்து நக்கின ஸ்வரூபத்தை 
யருளிச்‌ செய்ய வேண்டும்‌” என்று 
பிரார்த்திக்க, ஸ்ரீ பராசரமகாரிஷி ௮௬ 
ளிச்‌ செய்யலாயினா:-— 


இருக்கு யசுர்‌ ஸாமம்‌ என்கிற 
பெயரையுடைய வேதமானது பிராம 
ணாதி வர்ணங்களுக்கு மறைவாயிருக்‌ 
தின்றது. அப்படிப்பட்ட வேதத்தை 
விட்டவன்‌ யாரோ அவனே நக்கி 
னன்‌ என்று அறியும்‌. நக்கனன்‌ என்‌ 
இற சொல்லுக்கு உலகத்தில்‌ வஸ்திர 
மில்லாமல்‌ இகம்பரனா யிருக்கிறவன்‌ 


* சவுரி என்றால்‌ பத்துவயதுள்ள பெண்‌. 


4 நீலம்‌ என்றால்‌ உடம்பெல்லாஞ்‌ சிவந்து மூஞ்சியும்‌ வாலும்‌ வெண்மையாய்‌, 
கொம்பும்‌ குளம்பும்‌ ஒருவாறு வெளுத்திருக்கிற எருது. 

! பிதுர்லோகத்திலுள்ள அக்னிஷ்வாத்தாதி பிதுர்க்சகள்‌ கர்மிகள்‌ செய்யஞ்‌ 
ரொர்த்தத்தினால்‌ இிருப்தியடைர் து, கர்த்தாவின்‌ பிதா முதலானவர்க்கு அங்கங்கே 
தகுந்த திருப்‌ தியை யுண்டாக்குவார்க ளென்பது சித்தாந்தம்‌. 


21 


http://acharya.org 


210 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[மூன்றா 


என்று அர்த்தமானாலும்‌, சாஸ்திரத்‌ 
தில்‌ நக்னெனென்கிறது வேதரூப 
மான மறைவை இழந்தவனுக்கே 
யென்று உணர்ர்துகொள்ளும்‌. திரயீ 
என்கிற இம்மூன்று வேதமும்‌ வரு 
ணங்களுக்கு மறைவு மாத்திர மன்று 
சம்ரக்ஷணமாயு மிருக்கிற து. இப்படிப்‌ 
பட்ட இதை மோகத்தினாலே விட்டு 
விடுகறவன்‌ எவனோ : அவன நக்கின 
னென்று சொல்லப்படுவான்‌. இன்னு 
மொன்று சொல்லுகிறேன்‌ கேளும்‌ : 
சகல தருமங்களையும்‌ அறிந்த என்பிதா 
மஹரான வசிஷ்ட மகாமுனிவர்‌ பீஷ்ம 
ருக்கு அருளிச்செய்த ஈக்னெஸ்வளரூப 
சம்பந்தமான விஷயத்தைச்‌ சொல்லு 
கிறேன்‌ : பூர்வத்தில்‌ ஒருகாலத்தில்‌ 
தேவதைகளுக்கும்‌ அச ரருக்கும்‌ தேவ 
மானத்தனலே நரன வருஷமளவும்‌ 
மகத்தான யுத்தம்‌ நடந்தது. அதில்‌ 
ஹராதன்‌ முதலான ௮௬ரராலே தேவ 
தைகள்‌ தோற்கடிக்கப்பட்டு; மிகுந்த 


அக்க முன்ளவர்களாய்த்‌ திருப்பாற்‌ | 


கடலின்‌ வட்கரையிற்‌ 


சென்று, | 


ஸ்ரீ விஷ்ணுவின்‌ இருவுள்ள முகக்கும்‌ | 


பொருட்டு தவஞ்செய்து, ££ சகல 
லோகநாதனான ஸ்ரீ விஷ்ணுவின்‌ உகப்‌ 


புக்காக நாங்கள்‌ எந்த வார்த்தையைச்‌ 


சொல்வோமோ அதனாலே இப்போ 


தே அர்த ஸ்ரீ விஷ்ணுபகவான்‌ பிர | 
எந்த மகரத்து | 


சன்னனாகக்‌ கடவன்‌. 
மாவினிடத்திலிருக்து சகல பிரபஞ்ச 
மும்‌ தோன்றினவோ, அவை யெல்‌ 
லாம்‌ மீண்டும்‌ எங்கே ஒடுங்குமோ, 
அப்படிப்பட்டவனை ஸ்தோத்திரஞ்‌ 
செய்ய வல்லவன்‌ யாருண்டு 2 ஆனா 
௮ம்‌ சத்துருக்கள்‌ செய்த அவமானத்‌ 

தினாலே அடியேங்கள்‌ தேஜோபலங்‌ 
. களை இழந்தவர்களாய்‌ அபயம்‌ வேண்‌ 
டிச்‌ .சக்தியுள்ளமட்டுந்‌ திக்கன்‌ 
றோம்‌. எம்பெருமானே | உனது உண்‌ 


மை நிலை வாக்குக்கு எட்டுமோ 2 எம்‌ 


பெருமானே! நீயே பூமியும்‌ ஜலமும்‌ 
அக்கினியும்‌ வாயுவும்‌ ஆகாசமும்‌, 
மனம்‌, புத்தி, சித்தம்‌, அகங்காரங்க 
ளாகிய நான்குவித ௮ந்தக்கரணமும்‌, 
பிரகிருதியும்‌, அர்தப்‌ பிரகிருதிக்கு 
மேற்பட்ட புருஷனுமா யிருக்றொய்‌. 
பிரமாமுதல்‌ திருணமீறாக ரூபப்பட்‌ 
ட தம்‌ ரூபப்படாததமாய்க்‌ காலதேச 
பேத முள்ளதா யிருக்கற இந்தப்‌ பிர 
பஞ்சமெல்லாம்‌, உன்னுடைய ஒருதிரு 
மேனியாயிருக்கன்‌ றது. அதற்குள்ளே 
ஆதியில்‌ உன்‌ நாமீ கமலத்திலிருர்து 
சிருஷ்டி, நிமித்தமாய்‌ உண்டான எந்த 
ரூபமுண்டோ அந்தப்‌ பிரமஸ்வளுபத்‌ 
அக்குத்‌ தண்டம்‌ சமர்ப்பிக்கின்றோம்‌. 
இந்திரன்‌ சூரியன்‌ ருத்திரன்‌ வசுக்கள்‌ 
அசுவிகள்‌ மருத்துக்கள்‌ சந்திரன்‌ 
என்கிற பேதங்களை யுடைத்தாய்‌, 
காங்களாறெ உன்னுடைய ஒரு ரூபம்‌ 
யாதுண்டோ அந்தத்‌ தேவஸ்வரூபத்‌ 
அக்குத்‌ சமர்ப்பிக்கின்‌ 
றோம்‌. கோவிந்தனே | ஜம்பமே மே 
லிட்டதாய்‌ விவேகங்‌ கூறைந்ததாய்‌ 


தண்டம்‌ 


பொறுமையும்‌ மனதை யடக்கலு மில்‌ 


, லாததாய்‌ உன்னுடைய ரூபம்‌ எது 
| வண்டோ அர்த அசுர ஸ்வரூபத்தைச்‌: 


| சேவிக்கன்றோம்‌. 


மந்த விவேகமான 
எந்த ரூபத்தலே நாடிகள்‌ அதிக 
ஞானவோட்ட மற்றவைகளா யிருக்‌ 
கன்றனவோ அப்படிப்பட்ட சப்தாதி 
விஷய ருசியுள்ள உனது யக்ஷஸ்வரூப 
தீதுக்குப்‌ பிரணாமம்‌ பண்ணுகின்றோம்‌. 


, ஓபுருஷோத்தமனே | மிகக்‌ கொடுமை 
்‌ யுள்ளதாயும்‌ பயங்கரமாயும்‌ மாயாமய 


மாயும்‌ உன்னுடைய கறுத்த ரூபம்‌ 


யாதுண்டோ அர்த ராக்ஷச ஸ்வரூபத்‌ 
அக்கு வந்தனஞ்‌ செய்னெழோம்‌. 
ஓ ஜனார்த்தனனே | சொர்க்கஞ்‌ சேரத்‌ 
தக்க புண்ணியவானுடைய புண்‌ 
ணியபலத்தை யுண்டாக்கின்றது எது 
வுண்டோ அர்த உன்னுடைய தரும 


http://acharya.org 


மம்சம்‌] ப நக்னெ சொருபம்‌ | 211 
ளு 
ஸ்வளூபத்துக்குத்‌ தண்டம்‌ சமர்ப்பிக்‌ | இற அஅவகைகளை யுடையதாயு மிருக்‌ 
கின்றோம்‌. சந்தோஷமே மிகுந்ததும்‌ | இற உனது முக்கிய சொளுபத்தை 
ஜலாதிகளோடு சேராததும்‌ எங்குஞ்‌ | வணங்குகின்றோம்‌. இரியக்கு மனுஷ்‌ 
சஞ்சரிக்கற சத்தியுள்ளதும்‌ சஞ்சார | யன்‌ தேவன்‌ முதலாகவும்‌, ஆகாசம்‌ 
ரரதிகிரியைகளில்‌ நிச்சயமான பிர | சத்தம்‌ முதலாகவும்‌ உள்ள எல்லா 
யோசனமுள்ளதுமான உன்னுடைய வற்றிற்கும்‌ .முதற்காரணமான உன்‌ 
சித்தஸ்வரூபத்தைத்‌ தொழுகின்றோம்‌. | னுடைய சர்வ ஸ்வரூபத்தை அடி. 
பொருமைக்கு இடமாயும்‌ கொடியதா 
யும்‌ அனுபவத்தைச்‌ சகிக்கிறதரயும்‌ 
இரண்டு நாக்குடையதாயு முள்ள 
உனது நாகஸ்வரூபத்துக்கு வந்தனஞ்‌ 
செய்கின்றோம்‌. மகாஞான முடைய 

| 

| 


பணிகின்றோம்‌. ஓ பரமாத்துமாவே | 
பிரதானம்‌ புத்தி இவை முதலான வடி 
வுள்ள இந்தச்‌ சகலத்தைக்‌ காட்டி 
அம்‌ வேறாய்‌ மேன்மையான ரூபம்‌ 
யாதுண்டோ, ஒப்பற்றதும்‌ காரண 
மான பிரதானத்தித்குள்‌ காரணமு 
மான உன்னுடைய அந்தப்புருஷரூபத்‌ 
தைத்‌ திருவடி தொழுகின்றோம்‌. வெண்‌ 
மை முதலானவைகளும்‌ நெடுமை முத 
லானவைகளும்‌ கனம்‌ முதலானவை 
பத்தின்‌ முடி.விலே எந்த ஸ்வரூபமா களுமில்லாதே யாதொரு விசேஷண 
னது தடையில்லாமற்‌ சகலபூதங்களை மும்‌ பொருர்தக்கூடாததாய்‌ சத்த 
யும்‌ பகதிக்கின்றதோ அந்த உன்னு | மான பத்தஸ்வரூபத்தைக்‌ காட்டிலும்‌ 
டைய கால ஸ்வரூபத்திற்குத்‌ தண்‌ | சுத்தமாய்‌ மகாயோகிகளுக்கே விஷய 
டம்‌ சமர்ப்பிக்கன்றோம்‌. எந்த ரூப | மாகத்தக்கதாயிருக்கிற உன்னுடைய 
மானது முடிவில்‌ தேவர்‌ முதலான | முக்த புருஷ ஸ்வரூபத்தைக்‌ குறித்து 
சகலத்தையும்‌ பகஷித்துவிட்டு நர்த்‌ வந்தனஞ்‌ செய்கின்றோம்‌. எது எங்‌ 
தனஞ்‌ செய்கிறதோ அப்படிப்பட்ட களுடைய தேகங்களிலும்‌ அன்னிய 
உன்னுடைய ருத்திர ரூபத்துக்குப்‌ ருடைய தேகங்களிலும்‌ மற்றுமுள்ள 
பிரணாமஞ்‌ செய்கின்றோம்‌, ரஜோ சகலத்திலும்‌ நாசமில்லாததாயும்‌ இயற்‌ 
குணப்‌ பிரவிர்த்தியினாலே கருமங்‌ | கையாயும்‌ ஒரே தன்மையாயும்‌ இருக்‌ 
களைச்‌ செய்யும்‌ தன்மையுள்ள உன்‌ ! இன்றதோ, எதைக்‌ காட்டிலும்‌ 
னுடைய நரஸ்வரூபத்தைப்‌ பணி வேறாய்ப்‌ பிரிக்கத்தக்க ஒரு வஸ்தவு 
கின்றோம்‌. ஓ சர்வார்தர்யாமியே | | மில்லையோ, அப்படிப்பட்ட உன்னு 
* இருபத்தெட்டு வதங்களோடு கூடி | டைய பரப்பிரம சொருபத்துக்குத்‌ 
னதாய்‌ சாஸ்திர வழியைக்‌ கடந்து | தண்டம்‌ சமரப்பிக்கன்றோம்‌, சேதன 
நடக்குர்‌ தன்மையுள்ள  பசுரூபம்‌ சேதனாத்துமகமான இந்தச்‌ சகல பிர 
யாதுண்டோ அர்த உன்னுடைய பஞ்சமும்‌ பரமபதத்திலிருக்கிற சகல : 
தாமஸ ஸ்வரூபத்துக்கு ஈமஸ்காரஞ்‌ | ஆத்துமாக்களும்‌ அவிகாரியும்‌ நித்தி 
செய்கின்றோம்‌. யாகங்களுக்‌ கெல்‌ | யனுமான எவனுடைய சொரூபமோ, 
லாம்‌ அங்கமாயும்‌ உலகத்தின்‌ பிர | அந்த சகல நித்தியகா ரணமாயும்‌ சர்வ 
யோஜனத்துக்குச்‌ சாதகமாயும்‌ மரம்‌ ஸ்வாமியாயும்‌ சர்வ சக்தனாயு மிருக்‌ 
கொடி செடி பூண்டு புல்‌ மலை என்‌ | இற ஸ்ரீ வாசுதேவனைச்‌ சரணமடை 
. இருப தீதெட்ட வதங்களை 18ம்‌ பக்கத்திற்‌ காண்க. 


தும்‌ சாந்தமான தும்‌ ராகத்துவேஷாஇ 
தோஷங்க ளில்லாததுமான ரிஷிரூப 
மான உனனுடைய வியாபக ஸ்வளூ 
பத்துக்குத்‌ தண்டம்‌ சமர்ப்பிக்கின்‌ 
ரோம்‌. ஓ புண்டரீகாக்ஷனே! கல்ப்‌ 


http://acharya.org 


212 
இன்றோம்‌,” என்று ஸ்தோத்திரஞ்‌ 
செய்தனர்‌. 


உடனே அந்தத்‌ தேவதைகள்‌ எதி 
ரிலே திருவாழி திருச்சங்கு முதலான 
இவ்யாயுத சமேதனாய்‌ பெரிய திருவடி. 
நயினார்‌ திருத்தோளின்மேல்‌ எழுக 
தருளி, நீலமேகச்‌ சியாமளனாயச்‌ 
சேவைசா திக்கிற ஸ்ரீமக்காராயணனைக்‌ 
கண்களாலே கண்டு, அநேகவாயிரம்‌ 
தரம்‌ தண்டம்‌ சமர்ப்பித்து, “சுவாமி! 
அடியேங்களை அனுக்கிரகித்‌ தருள 
வேண்டும்‌. உன்னையே தஞ்சமாகப்‌ 
பற்றின அடியேங்களை அசுரரிலிருக் து 
காத்தருளவேண்டும்‌. ஹ்ராதன்‌ முத 
லான அசுரரெல்லாம்‌ பிரமாவின்‌ ஆக்‌ 
இனையையுவ்‌ கடந்து எங்களுக்குச்சேர 
வேண்டிய மூன்றுலோக ஹவிர்ப்பா 
கங்களையும்‌ அபகரித்துக்‌ கொண்டார்‌ 
கள்‌, நாங்களும்‌ அந்த அசுரரும்‌ சர்‌ 
வாத்தமகனன உன்னுடைய ௮மிசங்‌ 
களே யாகின்றோம்‌. ஆனலும்‌ அவித்‌ 
தையினலுண்டான பேதத்தினலே 
இர்த லோகத்தை வேறாகப்பார்க்கிறோ 
மாகையால்‌ இப்படிப்‌ பிரார்த்திக்கலா 
யிற்று, நாங்கள்‌ தேவர்களானாலும்‌ 
வேதமார்க்கத்தை யனுசரித்துத்‌ தங்க 
ளுக்குரிய தருமங்களில்‌ நின்றவர்க 
ளாய்த்‌ தபசோடு கூடியிருக்கிற அவ்‌ 
வசுரரை வெல்ல அடியேங்களுக்குச்‌ 
சக்தியில்லை. 


| 
| 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


வசுரரை எதனாலே வெல்லமாட்டுவோ 
அப்படிப்பட்ட வுபாயத்தை 
அடியேங்களுக்குக்‌ கொடுத்தருள 
வேண்டும்‌” என்று பிரார்த்திக்க ஸ்ரீ 
விஷ்ணுபகவான்‌ தமது திருமேனியி 
லிருந்து ஒரு மாயாமோகனை யுண்‌ 
டாக்கி, அந்தத்‌ தேவதைகளுக்குக்‌ 
கொடுத்து, அவர்களைக்‌ கடாகஷித்து, 
“4 ஓ தேவதைகளே! இந்த மாயாமோ 
கன்‌ அந்தத்‌ தயித்தியரை மோஹிக்‌ 
கும்படி செய்வான்‌. அதனாலே அவர்‌ 
கள்‌ வேதமார்க்கத்துக்குப்‌ புறத்தவா்‌ 
களாய்‌ உங்களாலே கொல்லத்தக்கவ 
ராவார்கள்‌. இப்படி செய்யலாமோ 
வென்றால்‌ லோக ரக்ஷணத்திலிருக்கிற 
எனக்கு பிரமாவின்‌ கட்டளையைக்‌ 
கடந்து நடக்கிறவர்கள்‌ தேவரானா 
லும்‌ அசுரரானாலும்‌ மற்ற யாரானா 
லம்‌ அவசியம்‌ வதிக்கத்தளுற்தவர்‌ 
களே யாஜெறார்கள்‌. ஆதலால்‌ நீவ்‌ 
கள்‌ அஞ்சவேண்டாம்‌, 
மோஹன்‌ உங்களுக்கு முந்திப்போய்‌ 
உங்களுடைய உபகாரத்துக்கு ஹேது 
வாவான்‌”' என்றிப்படி அருளிச்செய்‌ 


மோ 


இந்த மாயா 


யக்கேட்டுத்‌ தேவரெல்லாம்‌ சந்துஷ்டி 
அந்தப்‌ 
மாளைத்‌ திருவடி தொழுது தங்களிடஞ்‌ 


சென்றார்கள்‌. அந்த மாயாமோகனும்‌ 


பெரு 


யடைந்தவர்களாய்‌ 


அவர்களுடன்‌ கூடவே சென்று 


சர்வாத்துமகனான ஐ | அர்த மகா அசுரரிடத்துக்குப்‌ போய்ச்‌ 


பகவானே! அடியோமெல்லாம்‌ அவ்‌ | சேர்ந்தான்‌. 


பதினேழாமத்தியாயம்‌ மற்றிற்று, 


லு 


http://acharya.org 


பதினெ ட்டாம்‌ அத்தியாமம்‌ 
ஜயின பவுத்த மதப்‌ பிரவர்த்தனையும்‌ 
சததனு வுபாக்கியானமும்‌ 


கேட்டீரோ ! மயித்திரேயரே] அந்த 
மாயா மோகன்‌ நருமதா ஈதியின்‌ 
கரைக்குப்‌ போய்‌, அங்கே சரத்தை 
யோடு தவஞ்செய்து கொண்டிருக்றெ 
அசுரரைக்‌ கண்டு, இகம்பரனாகவும்‌ 
மழுங்கச்‌ சிரைத்த தலையுடையவனாக 
வும்‌, மயிற்றோகைக்கற்றையைக்‌ கையி 
லேர்தியவனாகவும்‌ அவர்கள்‌ இட்டப்‌ 
போய்‌, “ஓ அசுரராஜாக்களே! எதற்‌ 
சாகத்‌ தவஞ்செய்கிறீர்கள்‌ 2 நீங்கள்‌ 
செய்யுந்‌ தவத்திற்கு இம்மையிற்‌ 
பயனை வேண்டுகிறீர்களா மறுமையிற்‌ 
பயனை வேண்டுடிறீர்களா சொல்லுவ்‌ 
கள்‌,” என்று இனிதாகச்‌ சொல்லக்‌ 
கேட்டு, அவ்வசுரர்‌ “ ஓ புத்தமானே! 
நாங்கள்‌ பரலோக லாபத்திற்காகவே 
தவஞ்‌ செய்கின்றோம்‌. இவ்விஷயத்தில்‌ 
நீர்‌ என்ன சொல்ல நினைக்கின்றீர்‌ 
சொல்லும்‌” என்று கேட்க, மாயா 
மோகன்‌ சொல்லலற்றான்‌: ஓ தயித்தி 
யர்களே! உங்களுக்கு முத்தி வேண்டு 
மாகில்‌ நான சொல்லும்‌ தருமங்களைச்‌ 
செய்யுங்கள்‌; மோக்ஷத்திற்கு வழியா 
யிருக்கிற இந்தத்‌ தருமத்திற்கு ஏற்‌ 
றிருக்கிறீர்கள்‌, சந்தேகமில்லை: இத்‌ 
தருமமே முத்திக்கு ஏற்றது, இதை 
விட வேறான உயர்ந்த தருமமில்லை, 
இத்‌ தருமத்தில்‌ நீங்களிருப்பீராகில்‌ 
சொர்க்கமானாலும்‌ மோக்ஷமானாலும்‌ 
வேண்டியதைப்‌ பெறுவிர்கள்‌; நீங்க 
ளெல்லாம்‌ மகா பலவான்களும்‌ புத்தி 
சாலிகளு மாகையாலே இத்தருமத்‌ 
தற்கே தகுர்திருக்கிறீர்கள்‌. 

அன்றியும்‌, இது தருமத்தின்‌ பொரு 
ட்டு மாகும்‌. அதருமத்தின்‌ பொரு 


ன 


ட்டு மாகும்‌. இது சத்துமாயிருக்கும்‌ 
அசத்துமாயிருக்கும்‌ : 'இது மோக்ஷத்‌ 
தின்‌ பொருட்டாகும்‌ மோக்ஷத்தின்‌ 
பொருட்டாகாது, இது மிகவும்‌ பர 
மார்த்தமா யிருக்கும்‌ பரமார்த்தமா 
யிராது, இத செய்யத்தகுக்ததமாய்‌ 
செய்யத்தகாததுமா யிருக்கும்‌, இது 
இப்படிப்‌ பட்டதன்று இப்படிப்பட்‌ 
டதஅதான்‌, இது திகம்பரருடைய 
தருமமாயும்‌ வெகு வஸ்திரந்தரித்தவ 
ருடைய தருமமாயு மிருக்கன்றது, 
என்று ஏழுவிதமான [அநேகாக்த] 
ஒருபடிப்படாத வாதங்களைக்‌ காட்டி 
னார்‌ என்று சொல்லி அரேகவிதமான 
யுக்தி பிரமாண தர்க்கங்களினாலே 
அவர்களை வேதமார்க்கத்தி னின்று 
மிழுத்துவிட்டு அவ்வசுரர்‌ தருமங்களை 
விடும்படி செய்தான்‌. [அர்ஹத] 
தகுந்தருக்கிறீர்கள்‌ என்று அடிக்கடி. 
சொல்லிவந்த படியினாலே. அவனுக்கா 
அருக னென்றும்‌, அவர்களுக்கு 
(ஆர்ஹதர்‌) பேருண்டா 
யிற்று. இப்படி * அருகமத போதனை 
களினாலே அத்‌ தயித்தியர்‌ கலங்கி 
வேத தருமங்களை விட்டு, அந்தத்‌ 
தருமத்தையே சிரத்தையோடு கைக்‌ 
கொண்டு நடந்தார்கள்‌, இப்படி. இவர்‌ 
களானது மல்லாமல்‌ இவர்களுடைய 
போதனையினாலே பிறரும்‌ அவர்களி 
னாலே மற்றும்‌ பிறரும்‌ ௮வர்களாலே 
இன்னும்‌ பிறருமாகச்‌ சிலராட்களுக்‌ 
குள்ளேயே ௮சேகர்‌ அவ்வருகமதத்த 
ரானார்கள்‌. | 

ஓ மயித்திரேயரே! இப்படியான 
பின்பு ௮ம்மாயாமோகனானவன்‌ ௮வ்‌ 


என்றும்‌ 


* அருகமதமென்றாலும்‌ ஜயினமச மென்றாலும்‌ ஒன்றாம்‌. 


http://acharya.org 


914 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[மூன்றா 


வேடத்தை விட்டுச்‌ சிவந்த வஸ்திரந்‌ 
தரித்தவனாய்‌ ஜிதேர்திரிய ரூபங்‌ 
கொண்டு, மற்றுமுள்ள அசுரரிடத்‌ 
அக்குப்போய்ச்‌ சாந்தமாயும்‌ மதுரமா 
யும்‌ லெவார்த்தைகளைச்‌ சொன்னான்‌: 
“அசுரரே | நீங்கள்‌ இப்போது செய்‌ 
தவரும்‌ தருமம்‌ சுவர்க்கத்திற்காகவா 
அல்லது மோக்ஷத்திற்காகவா ? எதற்‌ 
கானாலும்‌ ஆகட்டும்‌, ஜர்து ஹிம்சை 
யுள்ள இந்தத்‌ துஷ்ட தருமங்களாலே 
பயனுண்டோ 2 போதும்‌ போதும்‌. 
நான்‌ சொல்வதை யறிர்துகொள்ளுங்‌ 
கள்‌. காணப்படுகின்ற சகலமும்‌ விக்‌ 
தியான மயமென்று அறியுங்கள்‌. இது 
நல்ல ஞானிகள்‌ சொன்னத. ஆதலா 
லே உலகமெல்லாம்‌ விக்கியொானமென்‌ 
றே உணர்ந்துகொள்ளுங்கள்‌, இவ்‌ 
வுலகமெல்லாம்‌ யாதொரு ஆதாரமு 
மில்லாத.தமாய்‌ பிராந்தி ஞானத்தின 
ஓுண்டான பொருரையு மிருக்கின்‌ 
றது. இப்படி அகாதியாகவே தோஷ 
முள்ளதாய்‌ மிகவும்‌ சம்சாரசங்கடத்தி 
லே சுழன்அகொண் டிருக்கின்றது. 
இக்காரியமெல்லாம்‌ இப்படியே [புத்ய 
தபுத்யத] “அறிந்து கொள்ளுங்கள்‌ 
அறிந்‌ துகொள்ளுங்கள்‌'' என்று அடிக்‌ 
கடி. சொன்னதனாலே, புத்தன்‌ என்கிற 
பெயருள்ளவனா அர்த மாயாமோ 
கன்‌, வேதவிரோதமான யுக்திகளினா 
லே அந்த அசுரரையெல்லாம்‌ மோகப்‌ 
பித்து, வேததருமங்களை விடச்செய்‌ 
தான்‌. இவ்வாறாகச்‌ சொன்ன பல 
வகைப்பட்ட யுக்திவார்த்தைகளினாலே 
அவ்வசுரர்‌ வைதிகதருமங்களைத்‌ தாங்‌ 
கள்‌ விட்ட அமன்றிப்‌ பிறருக்கும்‌ போ 
இத்து விடச்செய்தார்கள்‌. இவ்வித 
மாக அவரவர்களாலே பிறர்‌ பிறர்‌ 
போதிக்கப்பட்டு பவுத்த சமயத்தைக்‌ 
கைக்கொண்டு வந்தார்கள்‌. 

மீண்டும்‌ அர்த மாயாமோகன்‌ 
வேறுவிதமான அரேக பாஷண்ட 


க ன ன ஹவளைவளைவளில்‌ 


கற்பனைகளினாலே பற்பல அசுரரை 
மோடப்பித்து, சொற்ப காலத்துக்‌ 
குள்ளே வைதிக மார்க்கத்தை விடச்‌ 
செய்தான்‌. அதனால்‌ அவ்வசுரர்‌ வேதத்‌ 
தையும்‌ தேவர்களையும்‌ யாகா தி கருமங்‌ 
அர்தணரையும்‌ தாஷிக்கத்‌ 
எப்படி. எனில்‌, 


களையும்‌ 
தலைப்பட்டார்கள்‌. 
இம்சை மகா பாவமென்று சொல்‌ 
லிய வேதமே மறுபடியும்‌ அந்த இம்‌ 
சையைத்‌ தருமசாதனமாகச்‌ சொன்‌ 
னதுஎவ்வளவும்‌ யுக்திக்கு ஒத்ததன்‌ று; 
அக்கினியிற்‌ சொரிர்த அவிசுகள்‌ 
எரிக்கப்பட்டுச்‌ சாம்பலாய்ப்‌ போன 
வை பயனைத்‌ தருமென்பது ஒன்று 
மறியாத பையல்‌ பேச்சைப்‌ போன்ற 
தாம்‌; அநேக யரகங்கள்‌ செய்து இக்‌ 
திரத்துவம்‌ அடைந்தவன்‌ வன்னிக்கட்‌ 
டை முதலான கட்டைகளைத்‌ தின்‌ 
னும்படி. நேரிடுமானால்‌ அக்கட்டை 
களின்‌ இலைகளைத்‌ தின்னுகிற மிருகப்‌ 
பிறப்பே இந்திரஜனனத்திலும்‌ விசே 
ஷமன்றே 2? யாகத்திற்‌ கொல்லப்‌ 
பட்ட பசுவுக்குச்‌ சொர்க்கம்‌ உண்‌ 
டாகிறதானால்‌ அந்த யஜமானன்‌ தன்‌ 
பிதாவையே யாகத்திற்‌ கொல்லலா 
மன்றோ 2 இரார்த்தத்தில்‌ ஒருவன்‌ 
புசிக்க மற்றொருவனுக்குத்‌ திருப்தி 
யுண்டாகுமானால்‌ வழி ஈடக்குர்‌ தன்‌ 
பந்துக்கள்‌ சோற்று மூட்டை சுமந்து 
வருத்தப்படாம லிருக்கும்படி ஜனங்க 
ளேன்‌ மற்றொருவருக்கு ௮ன்னமிடக்‌ 
என்று இவ்விதமான 
அஷணை செய்யும்படிக்குக்‌ கற்பித்து, 
மாயாமோகன்‌, “பார்த்தர்களோ 
அசுரரே! புத்திசாலிகளான நீங்கள்‌ 
இதை நம்பாமல்‌ உபேக்ைசெய்வதே 
நல்லகாரியமாம்‌) ஓ மகா அசரரே | 
ஆப்த்தவாக்கியம்‌ என்று நீங்கள்சொ 
ல்லுகிதீர்களே அதென்ன? ஆகாசத்தி 
லீருர்து குதித்ததோ இல்லையோ ஆத 
லால்‌ யார்‌ சொன்னாலும்‌ யுக்தி யுக்த 


கூடாது 2” 


http://acharya.org 


மம்சம்‌] 


மா யிருக்கற வரக்கியத்தைத்தான்‌ 
நானும்‌ உங்களைப்போன்ற புத்திசாலி 
களும்‌ அங்கீகரிக்க வேண்டுமேயல்லா 
மல்‌ வீணே யொரு நம்பிக்கை வைத்து 
அங்கீேகரிக்கலாகாது'” என்று சொன்‌ 
ன வஞ்சனா வாக்கியங்களினாலே அவ்‌ 
வ௬ரரி லொருவனாடிலும்‌ வேதத்தை 
விரும்பினானில்லை. 


இவ்வாறு ௮௬ரரெல்லாம்‌ வழிதப்பி 
நடக்கக்கண்டு அர்தத்‌ தேவதைகள்‌ 
மிகவு முயற்சியோடு யுத்த சன்னாகஞ்‌ 
செய்து மகத்தான யுத்தத்தை நடத்த, 
அந்த யுத்தத்திலே நல்வழிக்கு விரோ 
திகளான அவ்வசுரரெல்லாம்‌ மடிந்து 
போனார்கள்‌. பாரும்‌ முனிவரே ! 
முன்பு அவ்வசுரர்‌. வைதிக மதரசார 
மாகிய பலமுள்ள கவசத்தைப்‌ பூண்‌ 
டி.ருந்தபடியினாலே சத்துருக்களுக்கு 
அசாத்தியரா யிருந்தார்கள்‌. பின்பு 
அகீகவசமாகய காப்பு இல்லாமை 
யாலே எளிதிலே ஜயிக்கப்பட்டுப்‌ 
போனார்கள்‌. எந்தச்‌ சனங்கள்‌ அப்ப 
டிப்பட்ட துர்மதங்களிற்‌ பிரவேரித்த 
வர்களோ அவர்களெல்லாம்‌ வேத 
மென்னுங்‌ காப்பை யிழர்தமையாலே 
நக்கினரே யாவார்கள்‌. இங்குப்‌ பிரம 
சாரி இருகஸ்தன்‌, வானப்பிரஸ்தன்‌, 
சந்நியாசி என்னு நான்கு ஆச்சிரமத்‌ 
தோரே யல்லாமல்‌ ஐந்தாவ னொருவ 
னில்லை. ஒருவன்‌ இரகஸ்தாச்சிரமத்‌ 
தை விடுவனாகில்‌ அவன்‌ வானப்பிரஸ்‌ 
தாச்சிரமமாகிலும்‌ யதியாச்சரம மாடி 
௮ம்‌ உடனே யடையவேண்டும்‌. ௮ப்‌ 
படி.யின்றி யாதோ ராச்டரமத்தையும்‌ 
அடையாம லிருப்பனாகில்‌ அவனும்‌ 
நக்கனனெனறழே சொல்லப்படுவான்‌. 
எவன வேதம்‌ விதித்த நித்திய கருமங்‌ 
களைச்‌ செய்யச்‌ சத்தி யுள்ளவனாயிரும்‌ 
தும்‌ செய்யாமல்‌ விடுகின்ரானோ அவன்‌ 
அர்த நாளிலேயே பதிதனாின்றான்‌. 


ஆகிலும்‌ 


சததனு வுபாக்கயொனம்‌ 21 


பிராயச்‌ 


சித்தத்தினாலே 
அவன ௬த்தனாகலாம்‌. ஒருவன்‌ .யா 
தொரு ஆபத்து மில்லாமலிருக்க ஒரு 
பக்ஷகாலம்‌ நித்திய கருமங்களை விடுவ 
னாகில்‌ அவன்‌ விசேஷமாய்ப்‌ பதித 
னாகின்றான்‌. அப்படிப்‌ பட்டவன்‌ 
மகாப்‌ பிராயச்சித்தத்தினுலே சுத்தி 
யடையலாம்‌. ஒரு வருஷகாலம்‌ எவன்‌ 
நித்தியக்சியை செய்யாமல்‌ விட்‌ 
டானே அவன்‌ மகா பாதக முள்ள 
வன்‌. அவனைப்‌ பார்த்தவன்‌ அந்தத்‌ 
தோஷம்‌ நிவர்த்தியாகும்‌ பொருட்‌ 
டுச்‌ சூரிய தரிசனஞ்‌ செய்யவேண்‌ 
டும்‌. அந்த மகாபரவியைத்‌ தீண்டினால்‌ 
உடுத்த வஸ்திரத்தோடு ஸ்கானஞ்‌ 
செய்யவேண்டும்‌. அந்தப்‌ பாவிக்கோ 
யாதொரு பிராயச்‌தெதமு மில்லை. 
தேவரிஷி பிதுர்பூதங்கள்‌ எவன்‌ வீட்‌ 
டில்‌ பூசிக்கப்பட வில்லையோ அவ 
னைக்காட்டி லும்‌ பாவி யலகத்திலில்லை. 
எவனுடைய வீடும்‌ உடம்பும்‌ தேவர்‌ 
முூதலானாருடைய இன்ப மில்லாத 
பெருமூச்சினுலே கெட்டிருக்கின்ற 
னவோ அந்தப்‌ பாவியோடுகூட உட்‌ 
காருதல்‌ முதலான சம்பந்தத்தைச்‌ 
செய்யலாகாது, அப்படிப்பட்ட பாவி 
களோடு ஒருவருஷகாலம்‌ சம்பாஷித்‌ 
தல்‌ க்ஷேமவிசாரணை செய்தல்‌ கூட 
விருத்தல்‌ முதலானவைகளைச்‌ செய்‌ 
பவனுக்கு அவனோடு சமானமான 
பாதகமே யுண்டாகும்‌. அர்த மகா 
பாதகன்‌ வீட்டி ௮ண்பதும்‌ ஒரு படுக்‌ 
கையிற்‌ படுப்பதும்‌ ஒரிடத்திலே கூடி. 
யிருப்பதுமாயெ விசேஷ சம்பந்தங்க 
ளைச்‌ செய்பவன்‌ உடனே அவனைப்‌ 
போல்‌ மகாபாதகனாவான்‌. அந்தணர்‌ 
முதலிய நான்கு வருணத்தாரும்‌ தங்‌ 
களுக்குரிய தருமத்தை விட்டு இழி 
வான கருமங்களி லீருப்பாராடில்‌ 
அவர்கள்‌ ஈக்கினர்‌ என்கிற பெயரை 
யடைவார்கள்‌. எவ்விடத்தில்‌ நான்கு : 


http://acharya.org 


216 


| ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[மூன்றா 


வருணத்தாருக்கும்‌ அத்தியந்த சங்கர 
முண்டா யிருக்கறதோ அங்கே கன்‌ 
னடக்கை யுள்ளவரிருப்பது மிகக்‌ 
கேட்டிற்குக்‌ காரணமாகும்‌. ஏனென்‌ 
ரால்‌, ரிஷி தேவாதிகளைப்‌ பூசியாமற்‌ 
புசக்கறவனோடு பேசினாலும்‌ கரக 
முண்டாகு மல்லவோ, ஆதலால்‌ 
யோக்கியரா யிருப்பவர்கள்‌, இந்தப்‌ 
பலவித ஈக்கனெரோடு சம்பாஷண முத 
லான சகல சம்பந்தங்களையும்‌ எப்போ 
தும்‌ விட்டிருக்கவேண்டும்‌, தேவ 
பிதுர்க்களைக்‌ குறித்தச்‌ செய்யுஞ்‌ 
இரார்த்தமும்‌ இப்படிப்பட்ட ஈக்னெ 
ராலே பார்க்கப்படுமாயின்‌ அவர்க 
ளுக்குப்‌ பிரீதியை யுண்டாக்க மாட்‌ 


டாது. 


ஓ மயித்திரேயரே | ஒரு கதை கேட்‌ 
டீரோ? பூர்வ காலத்திலே சததனு 
என்று பிரசித்தனன ராஜா ஒருவ 
னிருந்தான்‌. அவனுக்குப்‌ பத்தினி 
சயிப்பியை என்பவளொருத்தி தன்‌ 
கணவனுக்கு உரிய தருமங்களையே 
முக்கியமாகக்‌ கொண்டவளா யிருக்‌ 
தாள்‌. அவளோ மகா பதிவிரதை. 
சகல லகஷணங்களோடுங்‌ கூடியவள்‌ 


இப்படிப்பட்ட மனையாளோடுகூட 
அவ்வரசன்‌ மிகுந்த மனநிலைமை 
யுள்ளவனாய்‌ ஜபங்கள்‌ ஓஐமங்கள்‌ 


தானங்கள்‌ உபவாசங்கள்‌ . அர்ச்சனை 
கள்‌ முதலானவைகளினாலே தேவ 
'தேவனாய்‌ எங்கும்‌ நிறைந்தவனான ஸ்ரீ 
ஜனாத்தனனை ஆராதித்து வந்தான்‌. 
இப்படியிருக்க, ஒரு காலத்தில்‌ அந்தத்‌ 
தம்பதிகளிருவரும்‌ கார்த்திகைஎகா தி 
யில்‌ உபவாசமிருந்து கங்காநதியின்‌ 
தீர்த்தத்தில்‌ ஒருமிக்க நீராடிக்‌ கரை 
யேறினார்கள்‌. அப்போது அங்கே ஒரு 
பாஷண்டி எதிராக வரப்‌ பார்த்து 
அர்த ராஜாவின்‌ பத்தினியானவள்‌ 
அவனோடு பேசாமல்‌ மவுனமாகவே 


யிருந்து அவனைப்‌ பார்த்ததோஷம்‌ 
போவதற்குச்‌ சூரிய தரிசனஞ்‌ செய்‌ 
அவ்வரசனோ தனக்கு வில்‌ 
வித்தை கற்பித்த ஆசிரியனுக்கு அப்‌ 
பாஷண்டி சிரேகதனென்கே கவுர 


தாள்‌. 


வத்தை முன்னிட்டுச்‌ சற்றுரேரம்‌ ௮வ 
னோடு சம்பாஷித்துக்‌ கொண்டிருர்‌ 


தான்‌, பின்பு அவ்விருவருங்கூடி. ஸ்ரீமர்‌ 


நாராயணனுக்குத்‌ தருவாராதன முத 
லானவை செய்துவந்தார்கள்‌. பின்பு 
கரல முறையிலே அவ்வரசன்‌ மரண 
மடைய அவளும்‌ அவனோடு உடன்‌ 
கட்டை யேறினள்‌. பின்பு அவ்‌ 
வரசனானவன்‌ உபவாச விரதத்திலே 
பாஷண்ட சல்லாபஞ்‌ செய்த ௮பசா 
ரத்தனாலே நாயாகப்‌ பிறக்தான்‌. அந்த 
ராஜபத்தினியோ 
புத்திரியாய்ப்‌ பிறந்து சர்வலக்ஷணசம்‌ 
பூரணையாய்‌ மிகுந்த கல்வித்தேர்ச்சியு 


முடையவளாய்‌ பூர்வஜன்ம ஞானமு 


. காசிராஜாவுக்குப்‌ 


முள்ளவளா யிருந்தாள்‌. அவளை அவ 
ளுடைய தகப்பனாகிய காசிராஜன்‌ 
கலியாணஞ்செய்து கொடுக்க எத்த 
னப்படுகையில்‌ அந்தப்பெண்‌, தனக்கு 
இப்போது கலியாணம்‌ வேண்டுவ தில்‌ 
லையென்று சொல்லித்‌ தகப்பனுடைய 
முயற்சியைத்‌ தடுத்துவிட்டாள்‌. பின்பு 
அவள்‌ தன்‌ பர்த்தா நாயாயிருப்பதைத்‌ 
திவ்விய ஞானத்தினா லறிர்து விதிசை 
யெனறெ ஈகரததிற்‌ போய்‌ நாயா 
யிருக்கிற தன்‌ பர்த்தாவைக்‌ கண்டு 
தினந்தோறும்‌ அன்போடும்‌ மரியாதை 
யோடும்‌ நல்ல உணவுகளைக்‌ கொடுத்து 
வந்தாள்‌. அந்த நாயானது அவள்‌ 
கொடுக்கு முணவுகளை யுண்டு, 
வெகு சந்தோஷத்தினாலே அவளுக்குத்‌ 
தன்சாதி யியல்பின்படி. மிகப்‌ பணி 
வான செய்கைகளைச்‌ செய்துவந்தது. 
அதைக்கண்டு அந்த ராஜகன்னிகையா 
னவள்‌ மிகவெட்க முற்றவளாய்‌ அட்‌ 
நாயை ரோக்கிக்‌ கும்பிட்டு “£ ஐயா, 


http://acharya.org 


மம்சம்‌] சததனு வுபாக்யொனம்‌ 217 


ககக களை கைச சைகை வைகைகைகைவைகைகைகைைவைகையைகைவைைதைைக்‌கைகைகைைகைவைை ைக்‌ககவை கையைக்‌ 
மகாராஜாவே | நீர்‌ விரத இனத்திலே | ஜனனங்களை நினைப்பித்தாள்‌. அரச 
தீர்த்த ஸ்நானஞ்‌ செய்தபின்‌ ஒரு | னும்‌ பூர்வஜனனங்களை நினைத்து உடலை 
பாஷண்டியோடு தாகதிணியத்தனாற்‌ | விட்டுக்‌ கழுகாய்ப்‌ பிறந்தான்‌. அப்‌ 
பேசினீரே அந்தப்‌ பாதகத்தினாலன்‌ | போதும்‌ ராஜபத்தனி அவ்விடம்போய்‌ 
றோ இர்த ஈனமான நரய்ப்‌ பிறப்பிற்‌ | “்‌ ஐயா நீர்‌ கழுகுசெய்யுஞ்‌ செய்கை 
பிறந்து உம்மடியாளாயெ எனக்கு கள்‌ செய்தது போதும்‌, நீர்‌ முன்‌ 
வணக்கஞ்‌ செய்கிறீர்‌. இதை நீர்‌ ஈன்‌ 
முய்‌ நினைத்துக்கொள்ளும்‌ ” என்று 
சொல்லி நினைப்பு மூட்டினாள்‌. இப்படி 


அவள்‌ சொன்னதைக்‌ கேட்டு அர்கா 


' பிறப்பிற்‌ பாஷண்டனோடு உரை 
யாடின பாபமன்றே இப்படி செய்‌ 
தது" என்று சொல்ல, அவனும்‌ அதை 
நினைத்து இறந்து காகமாகப்‌ பிறர்‌ 
யுருவமான அரசன்‌ நெடுநேரஞ்‌ இர்‌ | தான்‌. அதிலும்‌ அப்பதிவிரதை கண்டு 
இத்து முன்ஜனனத்து நினைப்பைக்‌ | அவனைரோக்கி “சகல ராஜாக்களும்‌ 
கொண்டு மிகுக்த வெறுப்பை யடை | வசப்பட்டு உமக்குப்‌ * பலி கொடுக்‌ 
நீது அப்பட்டணத்தை விட்டு வெளியி ! கப்‌ பெற்றிருந்த நீர்‌ இப்போது பலி 
லோடி மலைத்தடத்தினின்றுங்‌ ழே போஜனஞ்‌ செய்றெ காகமானீரே 
வீழ்ந்து மரித்து நரிப்பிறப்பை யடைக்‌ இதை நினையும்‌” என்று ஸ்மரிப்பிக்‌ 
தான்‌. பின்பு அவ்விரா௪: குமாரி ! கவே, அரசனும்‌ ஸ்மரித்து மரித்துக்‌ 
ஞான தருஷ்டியினாலே தன்‌ புருஷ | கொக்கா, அச்சனனத்திலும்‌ மனை 
னுக்கு நேரிட்ட இரண்டாம்‌ பிறப்பை | யாள்‌ நினைப்பூட்டப்பெற்று, ' உயிர்‌ 
யறிந்து கோலாஹல மென்ற பரு | விட்டு மயிலாய்ப்‌ பிறந்தான்‌. அப்‌ 
வத்திற்போய்‌ நரியாயிருக்கற தன்‌ | போது அழகு சிறந்த அக்கன்னிகை 
புருஷனைக்கண்டு முன்போலவே வண | அம்மயிலைத்‌ தன்னிடத்திற்‌ கொண்டு 
க்கத்தடனே “(ஐயனே | நீர்‌ சுனகமா | வந்து, அதற்கு இன்பமான உணவு 
யிருந்தபோது நான்‌ பாஷண்ட சம்பா | களை அப்போதப்போது கொடுத்துப்‌ 
ஷணத்தால்‌ நேர்ந்ததை உமக்கு | போற்றி வளர்த்துவர்து, தன்‌ பிதா 


நினைப்பு மூட்டினேனே, அதை இப்‌ | செய்த ௮சுவமேதயாகத்தின்‌ அவ 
போது நினைக்கிறீரா 2” என்றுசொன்‌ | பிரத தீர்த்தத்திலே நீராட்டித்‌ தானும்‌ 
ள்‌. அதைக்‌ கேட்டு அந்த ஈரிப்பிறப்‌ | மீராடி மயிலா யிராநின்ற அம்மகாராஜ 
புடைய வேந்தன்‌ அப்பேச்சைச்‌ சத்‌ 
தியமென்று நினைத்து அக்காட்டிலே 
இரை யெடாமற்‌ பட்டினி யிருந்து 
உயிர்துறந்து அர்த மனிதரில்லாக்‌ 
காட்டிலேயே செர்நாயாகப்‌ பிறக்‌ 
தான்‌. அப்போதும்‌ ௮க்குற்றமற்ற 
பெண்‌ அங்குசென்று “்‌ நீர்‌ செந்நா 
யன்று, மற்றை யாரென்றால்‌, சததனு இப்படியாக அவன்‌ வளர்ந்து 
வென்கிற மகாராஜ னல்லவேர 3 வந்தபோது அந்தப்‌ பதிவிரதா ரோ 
நாயாய்‌ நரியாய்‌ இப்படி யானீர்‌ ”' | மணி தனக்குக்‌ கலியாண யத்தினஞ்‌ 
என்று தன்‌ கணவனுக்குப்‌ பூருவ | செய்யும்படி தன்‌ பிதாவைத்‌ அண்டி 

* 


னுக்கு நரய்ப்பிறப்பு முதல்‌ மயூரப்‌ 
பிறப்பீறுக நேர்ந்த பிறப்புகளை நினைப்‌ 
பித்தாள்‌. அந்த வேந்தனும்‌ தரனெடு 
தீத ஜனனவரிசையை நினைத்துத்‌ தய 
ருற்றுத்‌ தன்‌ சரிரத்தைவிட்டு ஜக 
மகாராஜாவுக்கு மகனாகப்‌ பிறந்தான்‌, 


பலி என்றால்‌ அசசர்க்குக்‌ கொடுக்கும்‌ இரைக்கும்‌ வைதிக இரியைகளில்‌ காக்‌ 
கைக்குப்‌ போடுஞ்‌ சோற்றுக்கும்‌ பெயர்‌; 
26 


http://acharya.org 


218 


ஸ்ரீ விஷ்ணுபுராணம்‌ 


[மூன்றா 


னாள்‌. அவ்வார்த்தையின்படி அந்த 
ராஜா சுயம்வரங்‌ கோடிக்க, ௮ச்சுயம்‌ 
வரத்திற்கு வந்த அனேக ராஜகுமாரர்‌ 
களுக்குள்ளே அவ்விதேக ராஜகுமார 
னை தன்‌ கணவனையே அப்பெண்‌ 
மணி வரித்து, அவனோடு கூட மறுபடி 
யும்‌ சகல போக பாக்கியங்களையும்‌ 
அனுபவித்துக்கொண்டு வரழ்ந்திருக்‌ 
தாள்‌. அவ்வரசனும்‌ தன தந்தை 
சொர்க்கஞ்‌ சேர்ந்தபின்‌ அவ்விதேக 
ராச்சியத்திற்கு அரசனாக, ௮கேகரை 
வென்று திறைபெற்று, பல யாகங்‌ 
களையுஞ்‌ செய்து பல தானங்களையும்‌ 
வழக்கப்‌ புத்திரரையும்‌ பெற்று, நீதிப்‌ 
படியே துரைத்தனம்‌ நடத்திவர்‌த, 
ஒரு யுத்தத்திலே தரும வழியினாலேயே 
உயிரை விட்டான்‌. அப்போதும்‌ ௮வ 
னுடைய பத்தினி வெகு சந்தோஷ 
மாய்‌ உடன்கட்டை யேறினாள்‌. பின்பு 
அவ்வரசன்‌ அந்தத்‌ தருமபத்தினி 
யோடுகூடவே இந்திரலோகத்தையுவ்‌ 
கடந்துபோய்ச்‌ சகல இஷ்டங்களும்‌ 
மகர 


பெறும்படியான புண்ணிய 


லோகங்களை யடைந்தான்‌. இப்படி 
அந்தத்‌ தம்பதிகள்‌ முன்சொல்லியபடி. 
மகா சுத்தியைப்பெற்றுப்‌ பிரியாமலே 
அக்ஷயமான புண்ணிய லோகம்‌ பெற்‌ 
முர்கள்‌. 


ஓ பிராமணோத்தமரே! இப்படி 
யாகப்‌ பாஷண்டி சம்பாஷணத்தினா ; 
அ௮ண்டான பாபத்தையும்‌ ௮௬வமேத 
யாகத்தின்‌ அவபிரத ஸ்கானத்தினா ' 


க 


| விட்டொழிய வேண்டும்‌. 


லஓுண்டான புண்ணியத்தையும்‌ விவ 
ரித்தேன்‌. ஆதலால்‌ மகா பாவிகளான 
பாஷண்டிகளோடு பேசுவது முத 
லானவற்றை விடவேண்டும்‌. மற்றக்‌ 


'கரலங்களிற்‌ சிறிது செய்தாலும்‌ வை 


திக அனுஷ்டான காலத்தில்‌ விசேஷ 
மாய்‌ அதை விடவேண்டும்‌. யாகப்‌ 
களில்‌ தீக்திதஞயிருப்பவன்‌ அதிலும்‌ 
விசேஷமாய்‌ விடவேண்டும்‌. எவன்‌ 
வீட்டில்‌ ஒருமாதம்‌ வைதிக கர்ம 
லோபம்‌ உண்டாகிறதோ அவனைக்‌ 
கண்டால்‌ உடனே சூரியபகவானைப்‌ 
அப்படியிருக்க 
வேதசம்பந்தத்தையே முழுவதும்‌ விட்‌ 
டிருக்கிற பாஷண்ட சம்பந்தத்திற்குக்‌ 
கேட்கவேண்டுமோ? அதிலும்‌ பாஷ 
ண்டரோடு நேசித்து அவர்‌ சோற்றை 
யுண்பதும்‌, அவரைத்‌ தன்வீட்டி லுண்‌ 
பிப்பதும்‌ வேதவாதங்களை இகழ்ந்து 


பார்க்கவேண்டுமே, 


விரோதமாய்ப்‌ பேசுவதுமான ௮௪த்‌ 
காரியஞ்‌ செய்கறவர்களுடைய சம்‌ 
பாஷணே, கூடியிருத்தல்‌, முதலான 
வைகளைக்‌ கனவிலுஞ்‌ செய்யாமல்‌ 
இன்னுஞ்‌ 
சொல்லுகிறேன்‌ கேளும்‌, * பாஷண்‌ 
டி.களையும்‌, . தவீரத்தக்க காரியங்களைச்‌ 
செய்கிறவர்களையும்‌ பிடாலவிரதத்தி 
லிருப்பவரையும்‌, சடரையும்‌, ஹைது 
கர்களையும்‌, பகவிருத்திகளையும்‌ வாயா 
அதிக 
அராசார முடையவரு 


அங்கூடப்‌ பூசிக்கலாகாது. 
பாவிகளும்‌ 


மான அந்தப்‌ பாஷண்டருடைய சம்‌ 


* வேதசாஸ்திர மார்க்கத்தைத்‌ துறந்தவன்‌ பாஷண்டன்‌. பூனை, வேடம்போட்‌ 
டதுபோலே தண்டசமண்டலாதி தருமச்‌ குறிகளைப்‌ பதிரல்கமாகத்‌ தரித்து யார்க்குர்‌ 
தெரியாதபடி பாபங்களைச்‌ செய்து வருபவன்‌ பிடாலவிரதன்‌; [பிடாலம்‌ பூனை] 
எதிரில்‌ பிரியமாய்ப்‌ பேசுவதும்‌ மறைவில்‌ இங்கு செய்வதுமாய்‌ வெளிப்பட்ட அபரா 
தீச்செய்கை யுடையவன்‌ சடன்‌. சத்கருமங்களைச்‌ செய்யுமள வில்‌ அஷ்டறஹேதுக்களைக்‌ 
சாட்டி அவற்றில்‌ ஐயமுண்டாச்குறெவன்‌ ஹைதுகன்‌. கொக்கைப்போலே ஒன்று 
மறியாதவனா யுட்கார்ந்திரும்து சமயம்‌ பார்த்து மோசஞ்‌ செய்கிறவன்‌ பசவிருத்தி. 


[பகம்‌ = கொக்கு]. 


http://acharya.org 


மம்சம்‌] 


சததனு வுபாக்யொனம்‌ 


919 


ணை கள காக கை ச ச சைகை கை கை கை கைச ககக கைக கக கை க கக சன அனகை கைக சாகா களைக 


பந்தத்தை வெகுதூரத்தில்‌ விட்டிருக்க | டும்‌. கடைசியாய்ச்‌ சொல்லுகிறேன்‌ 


வேண்டும்‌. 


இப்படியாக பலவகைப்பட்ட நக்‌ 
னெரையும்‌ உமக்கு அறிவித்தேன்‌, 
இவர்கள்‌, பார்ப்பதனாலேயே சிரார்த்‌ 
தம்‌ அழிந்துபோம்‌. இவர்களுடைய 


சம்பாஷணத்தினுலே அந்த நாள்‌ 
செய்த புண்ணியம்‌ நசிக்கும்‌. இவ 
ரோடு ஒருதரஞ்‌ சம்பாஷணையினா 


லேயே அந்தந்த நாட்‌ புண்ணியங்‌ 


கெடு மாதலால்‌ அதைத்‌ தவிரவேண்‌ . 


கேளும்‌: வீணுக்குச்‌ சடைவளர்ப்பவ 
ரும்‌, . முண்டிதஞ்‌ செய்தகொள்பவ 
ரும்‌, தேவாதி உபயோகஞ்‌ செய்யா 
மலே சோற்றை யுண்பவரும்‌, உள்‌ 
ளும்‌ புறமும்‌ சுத்தியற்றவறாம்‌, பிதுர்க்‌ 
களுக்குப்‌ பிண்டம்‌ தண்ணீர்களிடு 
வதைத்‌ தவிர்ந்தவர்களுமான அசத்‌ 
துக்களுடைய எவ்வித சம்பந்தமுடை 
யவரும்‌ நரகம்‌ புகுவார்கள்‌. சத்புருஷ 
ரோடு சேருகறவர்‌ மேன்மையான 
பதங்களைப்‌ பெறுவார்கள்‌. 


பதினேட்டாமத்தியாயம்‌ மற்றிற்று, 


ட்ட அனி 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ மூன்றாமம்சம்‌ 


முற்றிற்று, 


http://acharya.org 


ஸ்ரீ 


ஸ்ரீமதேராமாநுஜாயகம 3 
ருளிஷ்ணுபுராணம்‌ 


நாலாமம்‌ சம்‌ - ராஜ வமீச சரிதங்கள்‌ 


—_—_—்‌—— 


முதலாம்‌ அத்தியாயம்‌ 


ககுத்துமி சரித்திரம்‌ 


டுத்‌ 


மயித்திரேயர்‌ வினாவுகருர்‌ :-- | கட்டைவிரலிலிருர்‌ த தக்ஷப்பிரசாபதி 
“சுவாமி, ஆசாரியரே | சத்கருமஞ்‌ | பிறந்தார்‌. தக்ஷருடைய புத்திரி அதிதி, 
செய்யப்‌ புகுந்தவர்க்குச்‌ செய்யத்‌ | அதிதியின்‌ குமாரன்‌ விவசுவானென 
தக்க நித்திய நைமித்திக ரூபமான ௧௬ இற சூரியன்‌, அவன்‌ குமாரன்‌ மனு, 
மங்களின்‌ சொருபத்தையும்‌ வருணாச்‌ மனுவுக்கு இக்வாகு, நிருகன்‌, திருஷ்‌ 
சிரம இரமங்களையும்‌ தேவரீர்‌ அடியே டன்‌, சர்யாதி, நரிஷ்யந்தன்‌, நாபா 
னுக்கு அருளிச்செய்‌ தீர்‌; இனி ராஜாக்‌ கன்‌, திஷ்டன்‌, கரூசன்‌, பிருஷத்திரன்‌ 
களின்‌ வமிசங்களைக்‌ கேட்க விரும்பு | என்று ஒன்பது மக்கள்‌ பிறந்தார்கள்‌. 
தறேன்‌; கிருபை செய்து திருவாய்‌ இவர்கள்‌ பிறப்பதற்கு முன்னே அந்த 
மலர்ந்தருளவேண்டும்‌”" என்று சிஷ்யர்‌ | மனு புத்திரனுக்காக மித்தராவருண 
வேண்ட, குருவான பராசரமுகீக்திரர்‌ னைக்‌ குறித்து ஒரு இஷ்டிசெய்ய, 

அதில்‌ ஹோதாவின்‌ அபசாரத்தனலே 
இளையென்கற கன்னிகை பிறந்தாள்‌. 
அவள்‌ மித்திரா வருணர்களுடைய 

அனுக்கிரகத்தினாலே சுத்தியும்னன்‌ 
என்கற ஆண்‌ மகனாகச்‌ சிவனுடைய 
சாபத்தனலே மறுபடியும்‌ பெண்ணா 
இச்‌ சந்திரபுத்தரனான புதனுடைய ஆச்‌ 
தரம சமீபத்தில்‌ இரிர்துகொண்டிரும்‌ 
தாள்‌. புதன்‌ ௮வளிடத்திலே காம 
முடையவனாகிப்‌ புரூரவ னென்றெ 
குமரானைப்‌ பெற்றான்‌. அந்தப்‌ புரூர 
வன்‌ பிறந்தபின்‌, மகாதேஜோவான்க 
ளான ரிஷிகள்‌ பெண்ணாப்ப்போன 
சுத்தியும்னன்‌ மறுபடி ஆணகவேண்டு 
மென்ற, யரகமயனாயும்‌ ருக்கு யசுஸ்‌ 
ஸாமாதர்வண மயனாயும்‌ மனோமயனா 
யும்‌ ஞான விஞ்ஞான மயனாயும்‌ 
அன்னமயனாயும்‌ அமிரூதமயனாயும்‌ சர்‌ 


அருளிச்‌ செய்யலாயினார்‌ :— 
மயித்தரேயரே! கேளும்‌; இந்த 


| 
வைவச்சுத மனுவமிசமானது மகா | 
யாக கர்த்தாக்களும்‌ மகா வீரரும்‌ 

மகா சூரரும்‌ மகா இரருமான அநேக | 
ராஜாக்களினலே அலங்காரமுற்றது. 

இவ்வமிசத்தின்‌ வரலாற்றைச்‌ சகல | 
பாபங்களும்‌ ஈசிக்கும்‌ பொருட்டு நீர்‌ 


கேட்கக்‌ கடவீர்‌. 


சகல ஜகத்காரணரும்‌ ஆதி மத்தி 
யாந்த ரதெரும்‌ ருக்கு யஜஸ்‌ ஸாமாதி 
மயருமான ஸ்ரீ விஷ்ணுபகவானுடைய 
மூர்த்த ஸ்வரூபமாப்‌ இரணிய கருப்ப 
ரென்ிற பெயரை யுடையவராய்‌ இந்‌ 
தப்‌ பிரமாண்டத்தின்‌ அதிபதியான 
பிரம்மா பூர்வத்தில்‌ உண்டானாரன்‌ 
றே? அர்தப்‌ பிரம்மாவின்‌ வலக்‌ 


http://acharya.org 


க்குத்துமி சரி த்திரம்‌ 


221 


வமயனாயும்‌ இவையொன்று மாகாதவ 
ஞாயும்‌ ஷட்குண சம்பன்னனாயு மிருக்‌ 
இற யக்கெ புருஷனைக்குறித்து யாகஞ்‌ 
செய்ய, அந்த யாகத்தில்‌ பிரசன்ன 
னை ஸ்ரீயப்பதியினுடைய அனுக்இிர 
கத்தினால்‌ இளை மீண்டு மாண்பிள்ளை 
யாய்ச்‌ சுத்தியம்ன னென்னும்‌ பெய 
ரைப்‌ பெற்றாள்‌. அந்தச்‌ சுத்தியும்ன 
னுக்கு உத்கலன, கயன்‌, விதானன்‌ 
என மூவர்‌ பிறந்தார்கள்‌. அந்தச்‌ சத்‌ 
தியும்னனோ முன்பு பெண்ணாயிருந்தத 
னாலே இராச்சியம்‌ பெறவில்லை. ஆன 
அம்‌ வசிஷ்டமகா முனியின்‌ வசனத்‌ 
தின்படி அந்தச்‌ சுத்தியும்னனுக்கு 
அவன பிதா பிரதிஷ்டானமென்னு 
நகரத்தைக்‌ கொடுத்தான்‌. அவனும்‌ 
அதை யாண்டுகொண்டிருர்து அந்கக 
சத்தைப்‌ புரூரவனுக்குக்‌ கொடுத்தான்‌, 
பிருஷத்திர னென்பவன்‌ ஒருகால்‌ 
குருவாகிய வசிஷ்டருடைய பசக்‌ 
களைக்‌ காத்துக்கொண்‌ டிருக்சையில்‌, 
இரவில்‌ அப்பசுக்‌ கூட்டத்‌ இடையிற்‌ 
புகுந்த புலியைக்‌ கொல்லப்‌ போய்ப்‌ 
பிசகிப்‌ பசுவைக்‌ கொன்றதனால்‌, குரு 
சாபமிடப்பெற்றுச்‌ சூத்திரனாயினான்‌. 
கரூசனிடத்‌ திருக்து கரூச தேசத்தைக்‌ 
காத்துவந்த மகா பாராககிரமவான்க 
ளான க்ஷத்திரியர்‌ பிறந்தார்கள்‌, 
திருஷ்ட னென்பவனுக்கு நாபாகன்‌ 
பிறந்தான்‌. அவனுக்குப்‌ பலந்தனன்‌ 
பிறந்தான்‌. பின்பு அர்த நாபாகன்‌ 
தன்‌ செய்கையில்‌ தாழ்ந்ததனாலே 
வைசியனானான்‌. அர்தப்‌ பலந்தனனுக்கு 
மகன்‌ மிகப்‌ புகழ்பெற்ற வச்சப்பிரீதி 
யென்பவன்‌. வச்சப்பிரி திக்கு மகன்‌ 
பிராம்‌ச. பிராம்‌சுவுக்கு மகன்‌ பிரசா 
பதி, அவனுக்குக்‌ கனிமித்திரன்‌, 
அவனுக்குச்‌ சக்ஷாஷன்‌, ௪க்ஷாஷ 
அக்கு அதி பலபராக்கிமசாலியான 
விமிசன்‌, அவனுக்கு விம்சகன்‌, அவ 
இக்கு கனிசேத்திரன்‌, அவனுக்கு 


அதிவிபூதி, அவனுக்கு மகாவீரனான 
கரந்தமன, அவனுக்கு அவிக்ஷித்து, 
அர்த அவிக்தித்துக்கு மிகுந்த சவுரிய 
தைரியாதி குணங்களுள்ள மருத்த 
னென்னும்‌ புத்திரனுண்டானான்‌. இம்‌ 
மருத்தனைப்பற்றி இரண்டு பாட்டுகள்‌ 
இப்போதும்‌ வழங்குகின்றன. அவை 
களாவன “இவ்வுலகத்தில்‌ மருத்த. 
னுடைய யாகத்தைப்‌ போலே யாரு 
டைய யாகமிருக்தது? அந்த யாகத்‌ 
திற்கு வேண்டுங்‌ கருவிகளெல்லாம்‌ 
செம்பொன்னாற்‌ செய்யப்பட்டு விளங்‌ 
இன. அந்த யாகத்திலே சோமபா 
னத்தினலே இர்திரனும்‌ தகநிணைகளி 
னாலே அந்தணரும்‌ உடம்பு தெரியா 
இருக்கும்படி, களித்தார்கள்‌. அன்றி 
யும்‌ அதில்‌ வாயுக்களே உணவுகளைப்‌ 
பரிமாறுகற வேலைக்காரரானார்கள்‌. 
தேவரெல்லாரும்‌ சபையாரானார்கள்‌.” 


அந்த மருத்தன்‌ சக்கிரவர்த்தியா 
யிருந்து நரிஷ்யந்த னென்னுங்‌ குமா 
ரனைப்‌ பெற்றான்‌. அந்த நரிஷ்யந்த 
னுக்கு மகன்‌ தமன; தமனுக்கு மகன்‌ 
ராஜவர்த்தனன்‌; ராஜவர்த்தன னுக்கு 
சுவிருத்தி; சுவிருத்திக்குக்‌ கேவலன்‌; 
கேவலனுக்குச்‌ சுதருதி; அவனுக்கு 
நரன; அவனுக்குச்‌ சந்திரன்‌; அவனுக்‌ 
குக்‌ கேவலன்‌; அவனுக்குப்‌ பந்து 
மான்‌; அவனுக்கு வேகவான்‌; வேக 
வானுக்குப்‌ புத்திரன்‌ புதன்‌; ௮வனுக்‌ 
குத்‌ திருணபிந்து; அவனுக்கு இளி பிளை 
யென்று ஒரு பெண்பிள்ளை பிறந்தாள்‌) 
அந்தத்‌ தஇருணபிர்து மகாராஜனை 
அலம்புசை யென்ற அப்சரசு விரும்‌ 
பிப்‌ புணர்க்து விசாலனென்கிற மக 
னைப்‌ பெற்றாள்‌. அவன்றான்‌ வைசாலி 
யென்கிற நகரத்தை யுண்டாக்கன 
வன்‌ விசாலனுக்கு ஹேமசந்திரனென்‌ 
னும்‌ புத்திரனுண்டானான்‌. அவனி 
மகன்‌ சந்திரன்‌ ; அவனுக்கு மகன்‌ 


http://acharya.org 


922 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[நாலா 


அமிராக்ஷன்‌ ; அவனுக்குச்‌ சிருஞ்ச 
யன்‌ ; சிருஞ்சயனுக்குச்‌ சகதேவன்‌ ; 
அவனுக்குக்‌ னென்ப 
வன்‌ பிறந்தான்‌. அந்த இருசாசுவனுக்‌ 
குச்‌ சோமதத்தனென்னும்‌ புத்திரன்‌ 
பிறந்து, பத்து அசுவமேத யாக்‌ 
களைச்‌ செய்தான்‌. அவனுக்குக்‌ குமா 
ரன்‌ ஜனமேஜயன்‌. ஜனமே ஜயனுக்‌ 
கூச்‌ சுமதி. இவர்களெல்லாம்‌ வைசாலி 
நகரத்தையாண்ட ராஜாக்கள்‌. இவர்‌ 
களைப்பற்றி ஒரு சுலோகம்‌ வழங்கி 
வருகின்றது. அதாவது “வைசாலி 
நகரத்தை யாண்ட ராஜாக்கள்‌ யாவ 
ரும்‌ மூலபுருஷான தஇிருணபிர்து 
மகாராஜனுடைய அனுகீகிரகத்தின 
லே திர்க்காயுசு உள்ளவர்களாயும்‌ 


கிருசாசுவ 


வீரத்தன்மை 
தரும 


மகாத்துமாக்களாயும்‌ 
மிகவும்‌ 


யுடையவர்களாயும்‌ 
சீலராயு மிருந்தார்கள்‌.” 


இனி சர்யாதி யென்பவனுக்கு 
சுகன்னியை என்றொரு மகளுண்டா 
னாள்‌. அவளைச்‌ சியவனரென்று மிகப்‌ 
புகழ்பெற்ற மகாமுனிவர்‌ கலியாணஞ்‌ 
அன்றியும்‌ அந்‌ 
தச்‌ சர்யா திக்கு ஆனர்‌ த்தனென்மொரு 


செய்துகொண்டார்‌. 


மகனுமுண்டானான்‌. மேல்கடற்‌ கரை. 


யில்‌ அவனாண்ட தேசத்திற்கு ஆனர்‌ 
த்தமென்றெ பெயர்‌ வழங்கிற்று, அவ 
னுக்கு ரேவதனென்கிற குமாரனுண்‌ 
டாகிக்‌ குசஸ்தலி யென்றெ நகரத்தி 
லிருந்துகொண்டு அர்த ஆனர்த்த ராச்‌ 
சியத்தை யாண்டுவந்தான்‌. அந்த ரேவ 
தனுக்கு நூற்றுவர்‌ மக்களுண்டானார்‌ 
கள்‌. ௮வர்களுக்கெல்லாம்‌ மூத்தவன்‌ 
தருமாத்தமாவான ககுத்துமி என்ப 
வன்‌. அவனுக்கு ரைவதனென்றெ 
பெயரும்‌ வழங்கும்‌. அவனுக்கு ரேவதி 
என்கிற புத்திரி யொருத்தி பிறர்‌ 
தாள்‌. அந்தக்‌ கன்னிகையை யிட்டுக்‌ 
கொண்டு அவ்வரசன்‌ இவளை யாருக்‌ 


குக்‌ கொடுக்கலாம்‌ என்று கேட்கும்‌ 
பொருட்டு பிரமலோகத்துக்குச்‌ சென்‌ 
முன்‌. அவ்வளவில்‌ ஹாஹா ஹுஒஹ- 
என்றெ கந்திருவ ரிருவர்‌ பிரமாவின்‌ 
சபையில்‌ ௮திதானமென்று சொல்லப்‌ 
பட்ட திவ்விய சங்தேத்தைப்‌ பாடிக்‌ 
கொண்டிருர்தார்கள்‌. ௮௮, சித்திரை 
தக்ஷிணை வார்த்திகை என்கிற மூன்று 
மார்க்கங்களின்‌ பரிவிர்த்தங்களாலே 
சுற்றிக்கொண்டு வருவதை அநேக 
யுககாலங்‌ கேட்டுக்கொண்டிருர்தும்‌ 
அவ்வரசன்‌ அவ்வளவு பெரியகாலத்‌ 
தை ஒரு முகூர்த்தகாலம்போல நினைத்‌ 
தான்‌. பின்பு அந்தக்‌ தெமுடிந்தவுட 
னே சதுர்முகபகவனை வந்தனஞ்‌ செய்‌ 
அ அந்த ரைவதமகாராஜன்‌. **இக்கன்‌ 
னிகைக்கு யோக்கியமான வரன்‌ 
யார்‌?" என்று வினாவினான்‌. அந்தப்‌ 
பிர்ம்மாவானவர்‌, “நீ நினைத்திருக்கிற 
வரன்களைச்‌ சொல்‌'' என்று நியமிக்க, 
அவன்‌ மறுபடியும்‌ அவரைத்‌ தொழு 
தான நினைத்திருந்த சிலர்‌ நாமங்களைச்‌ 
சொல்லி, 4௬ வாமீ! இவர்களிலே யாரு 
க்கு அடியேன்‌ இந்தக்‌ கன்னிகையைக்‌ 
கொடுக்கலாம்‌? அவனை அருளிச்செய்ய 
வேண்டும்‌”” என்று கேட்டான்‌. பின்பு 
அக்‌ கமலாசனர்‌ சிரசைக்‌ கொஞ்சம்‌ 
வணக்கிக்கொண்டு புன்சிரிப்போடு, 
“ஓ அரசனே! நீ யாரை நினைத்தாயோ 
அவர்களுடைய பிள்ளை பிள்ளைகளு 
டைய சந்ததிகளும்‌ இப்போ அ பூமியி 
லில்லை. நீ சங்கீதேங்‌ கேட்டுக்கொண் 
டி. ருக்கையிலேயே அசேக யுகங்கள்‌. 
கழிர்தன, உனக்குத்‌ தெரியாது, இப்‌ 
போது பூலோகத்திலே வைவச்சுத்‌ 
மனுவந்தரத்திலே இருபத்தெட்டாவது 
சதுர்யுகம்‌ முடியக்‌ காத்திருக்கிற த, 
கலியுகங்‌ இிட்டியிருக்கிறது. இப்‌ 
போது பூர்வகாலத்தாருக்குள்ளே நீ 
யொருவனே. யிருப்பதனாலே இக்கர்‌ 
லத்தாரான யாருக்காகிலும்‌ இக்கன்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] ககுத்துமி சரித்திரம்‌ 223 


னிகையை நீ யொருவனகவே கொ 
டுக்கவேண்டும்‌. இப்பொழுது உன்னு 
டைய புத்திரர்‌ மித்திரர்‌ களத்திரங்கள்‌ 
மந்திரிகள்‌ பந்துக்கள்‌ ஏவலாட்கள்‌ 
சேனைகள்‌ பொக்கசங்கள்‌. முதலான 
வற்றின்‌ பெயர்கூட இல்லாமல்‌ கால 
பேதத்தினால்‌ ஒழிந்துபோயின”” என்று 
உரைக்கக்கேட்டு, அவ்வேந்தன்‌ மிக 
நடுங்கப்போய்‌ வாய்குளற அத்தே 
வனை நமஸ்கரித்து, “சுவாமீ | இப்படி 
யானால்‌ அடியேனுக்குக்‌ கதயென்ன? 
இக்கன்னிகையை யாருக்குக்‌ கொடுப்‌ 
பேன?” என்று கேட்க, சர்வலோக 
குருவான அந்தச்‌ சதுர்முகபகவான்‌ 
முடிவணங்கிக்‌ கைகளைக்‌ கூப்பிக்‌ 


கொண்டு அருளிச்செய்யலாயினார்‌. 


ஸ்வரூபியாயிருக்து ரகதிக்கிறானோ, ருத்‌ 
தினனிடத்தில்‌ அம்சாவிர்ப்பாவத்தி 
னாலே யிருந்து சர்வத்தையுஞ்‌ சங்கரிக்‌ 
கிறானோ, எவன்‌ இந்திரன்‌ முதலானா 
ருடைய ரூபத்தினலே உலகத்தைக்‌ 
காத்தருளுகிறானோே, சூரிய சந்திர ரூபி 
யாகி இருளைப்‌. போக்குகறானோ, அக்‌ 
கினிரூபமாகிப்‌ பாகத்திற்கு உபயோக 
மாகிறானே, பூமிரூபியாகி எல்லாவற்‌ 
றையுஞ்‌ சுமக்கிறனே, வாயு ரூபியாகி 
யாவற்றையும்‌ ௮அசைக்கிறானோ, தண்‌ 
ணீருஞ்சோறுமாட உலகத்தின்‌ இருப்‌ 
திகாரண மாகிழுனோ, ஆகாசரூபியா 
யிருந்து சகலத்துக்கும்‌ இடங்கொடுக்‌ 
கிறானோ, எவன்‌ சகலத்தையும்‌ தன்னை 
யும்‌ தானே சிருஷ்டிக்றொனோே, எவன்‌ 
சமஸ்தத்தையுந்‌ தன்னையும்‌ தானே பரி 
பாலிக்கறுனோ, எவன்‌ இதரங்களையும்‌ 
தன்னையும்‌ தானே சங்கரிக்கிறானோ, 
எவன்‌ இந்தச்‌ சிருஷ்டி ஸ்திதி சங்‌ 
கார கர்த்தாக்களாகய மூவர்க்கும்‌ 
சிருஷ்டிக்கப்படுவனவும்‌ ரக்ஷிக்கப்படு . 
வனவும்‌ சங்கரிக்கப்படுவனவுமான 
பிரபாவத்தையும்‌ பலத்தையும்‌ அறியோ மூன்றுக்கும்‌ வேறாய்‌ விகாராஇகளில்‌ 
மோ, கலாமுகூர்த்தாது மயமான | லாமல்‌ விளங்குகிரானே, எவனிடத்தி 
காலமானது பரமபதமென ற சொல்‌ ! லே உலகமெல்லா மிருக்கன்றனவோ, 
லப்பட்ட எவனுடைய இரிபாத்விபூதி | எவன்‌ சகலலோக சொருபியா யிருக்‌ 
யை மாற்றமாட்டாதோ, உற்பத்தி கறானே, எவன்‌ எல்லாவற்றிற்கு முத 
காசங்களில்லா தவனாயும்‌ சர்வசரீரகனா லாயிருக்கருனோ, எவன்‌ : இவ்வுல 
யும்‌ கர்மவசமான நாமரூபங்க ளில்லா | கத்தி லெங்கு மிருக்கருனே, அந்தச்‌ 
தவனாயும்‌ என்றும்‌ ஒருபடியே யிருக்‌ சர்வேசுவரனை ஸ்ரீ விஷ்ணுபகவான்‌ 
இறவஞாயுமுள்ள எவனுடைய பிரசா இப்போது பூலோகத்தில்‌ தனது அமி 
தத்தினாலே நான்‌ சிருஷ்டிக்கர்த்தா சத்தனாலே ஒரு திருவவதாரஞ்‌ செய்‌ 
வாக ஆனானே, எவனுடைய குரோத | இருக்கிறான்‌. முன்பு உன்னுடைய 
அம்சத்தினாலே ருத்திரன்‌ சங்காரகர்த்‌ | ராஜதானியான குசஸ்தலியானது இப்‌ 
தாவாக ஆனானோ, எந்தப்பரமபுருஷன்‌ | போது யாதவராஜாக்கள்‌ வாசஞ்‌ 
எங்களிருவர்க்கு மிடையிலே ஸ்திதி செய்யப்பெற்று, அமராவதி யென்ற 
கர்த்தாவாக அவதரித்‌ தெழுந்தருளி | தேவககரம்போலே மிகவும்‌ ரமணீய 
யிருக்கருனோ, எவன்‌ தன்‌ அம்சத்தி | மாய்‌ துவாரகை யென்கிற இிருகாமத்‌ 
னாலே என்னில்‌ ஆவிர்ப்பவித்துச்‌ தோடு விளங்காநின்றது. அதில்‌ அந்த 
சிருஷ்ட்டிக்றானோ, தானே புருஷ எம்பெருமான்‌ ஆதிசேஷனில்‌ ௮மிசத்‌ 


“கேளாய்‌ அரசனே | அறனும்‌. 
சர்வமயனாயு மிருக்றெ எவனுக்கு ஆதி | 
மத்தியம்‌ அந்தம்‌ என்றெ இம்மூன்‌ | 
றையும்‌ யானும்‌ மற்றவரும்‌ ௮றியோ | 
மோ, அப்படியே பரமேச்சுரனான எவ 
அடைய ஸ்வரூபத்தையும்‌ மேலான | 


http://acharya.org 


224 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [நாலா 


தினா லவதரித்துப்‌ பலதேவனென்னுக்‌ போலே விளங்குகிற அந்த ஸ்ரீ பல 
திருசாமத்தோ டெழுக்தருளி யிருக்க | ராமனுக்குத்‌ தன்‌ கன்னிகையைச்‌ 
முன்‌. ஓ அரசனே | அந்த மாயா மனு | சமர்ப்பித்தான்‌. தரலத்துவசரான அம்‌ 
ஷியனுக்கு உன்னுடைய புத்திரியைப்‌ | | தப்‌ பலராமன்‌ அக்கன்னிகையைத்‌ 
பத்தினிபாகச்‌ சமாப்பிக்கக்‌ கடவாய்‌, திருவுள்ளம்பற்றி அவன்‌ அதிக வுயர 
உனக்கு இவர்‌ மகா சிலாக்கியமான | மாயிருக்த படி.யினாலே தம்முடைய 
வரன்‌. இந்த உன்‌ புத்திரியும்‌ பெண்க | ஆயுதமான கலப்பையினாலே வணக்கி 
ளுக்கு ஒரு ரத்தினம்‌ போன்றவள்‌. யருள அந்தப்‌ பொற்கொடியானவள்‌ 
ஆதலால்‌ இருவர்க்கும்‌ பொருத்தம்‌ 
மிக ஈன்றாயிருக்கின்றது”' என்று பிரம 
தேவராலே நியமிக்கப்பட்டு, அந்த 
ராஜா வானவன்‌ பூலோகத்துக்கு பின்பு அர்த ஸ்ரீ பலபத்திரர்‌ அந்த 
வக்‌, பூமிபிலுள்ளவர்கள்‌ மிகக்‌ கூறு ரேவதியைத்‌ திருக்கலியாணம்‌ பண்‌ 
மையான வடிவும்‌ அற்பமான தேஜ | க்கொண்டு லோக சம்ரக்ஷணஞ்‌ 
பண்ணு பட்‌ தங்கத்‌ ர்க்‌ ஈசா செய்தருளிக்கொண்‌ டிருக்க, அந்தக்‌ 
முடையவர்களா யிருப்பதைக்கண்டு,  ககுத்துமி மகாராஜனும்‌ அடியேன்‌ 
| தன்யனானேனென்று மஇஒழ்க்து, தவஞ்‌ 
புரியா யிருக்கற அந்தக்‌ குசஸ்தலி | செய்யும்‌ பொருட்டு ஹிமவத்‌ பருவ 
' தத்திற்குப்‌ போய்ச்சேர்க்தான்‌, 


அவர்‌ திருவளர்த்திக்கு ஏற்ற பிரமாண 
முடையவளாய்‌ வேறு கன்னிகை 
போல்‌ ஆய்விட்டாள்‌. 


அதிசயப்பட்டுக்கொண்டே தஅவரரகா 


புசிக்குப்‌ போய்‌, ஸ்படிக பர்வதம்‌ 
மதலாமத்தியாயம்‌ முற்றிற்று. 
மட்ட அணு 


இரண்டாம்‌ அத்தியாயம்‌ 


சசாத, ககுத்ஸ்த, மாந்தாதா, சவுபரி, 
இவர்களுடைய சரிதம்‌ 
ப ப அத்தைய மம 
| தான்‌. அவனுக்கு அம்பரீஷன்‌, அம்ப 
! ரீஷனுக்கு விரூபன்‌, விருபனுக்குப்‌ 
புண்ணியஜனர்‌ என்றெ ராக்ஷசர்‌ அவ | பிரஷதசுவன பிறந்தான்‌. அவனுக்கு 


அந்தக்‌ ககுத்துமி மகாராஜன்‌ பிரம | 
| 
| 
னுடைய குசஸ்தலி பட்டணத்தை | ரதிதரன்‌ உண்டானான்‌. இவன்‌ விஷ 
| 
| 
| 


லோகத்திலிருக்து வராமலிருக்கையில்‌ 


அழித்தார்கள்‌. அதிலிருந்த அவன்‌ | யத்தி லொரு சுலோகம்‌ வழங்கும்‌. 
தம்பிமாரெல்லாம்‌ அந்த ராக்ஷ்சருக்‌ | அதாவது ₹ரதீதர கோத்திரத்திற்‌ பிறந்‌ 
கூப்‌ பயப்பட்டு காற்றிசைகளிலும்‌ | தவர்கள்‌ க்ஷத்திரியரா யிருந்தாலும்‌, 
ஓடிப்போனதனால்‌ அந்தக்‌ குலத்தரசர்‌ |, அங்கிரசு என்றெ பிராமணரிஷி சம்‌ 
எவ்விடத்திலு மிருந்தார்கள்‌. விருஷ்ட | பந்தத்தினலும்‌ தபோபலத்தினாலும்‌ 
னென்பவனிடத்திலிருந்து வார்ஷ்ட | பிராமணரூபமரக, க்ஷத்திரிய சம்பந்த 
கம்‌ என்றெ ராஜகுல முண்டாயிற்று, | முள்ள பிராமணரென்று பெயர்‌ 
நாபாக னென்பவனுக்கு குமாரன்‌ | பெற்று விளங்கினார்கள்‌. ” வைவச்சுத 
காப்ர்கனென்றே பெயர்பெற்‌ றிருர்‌ ! மனுவானவர்‌ தம்மும்பொழுத அவர்‌ 


http://acharya.org 


மம்சம்‌ ] 


மூக்கினின்‌ அம்‌ இக்ஷ்வாகு என்கிற 
புத்திரன்‌ ஐனித்தான்‌. அவனுக்கு 
நூறு மக்களுண்டு, அவர்களிலே 
விகுக்ஷி, கிமி, தண்டன்‌ என்பவர்கள்‌ 
முக்கியமானவர்கள்‌, சகுனி முதலிய 
ஜம்பது பிள்ளைகள்‌ உத்தராபதம்‌ என்‌ 
கிற வடசாட்டினரசரானார்கள்‌. நாற்‌ 
பத்தெட்டுப்போ்‌ தகதிணபதம்‌ என்றெ 
தென்னாட்டை யாண்டு வர்தார்கள்‌. 
அந்த இ-ஷ்வாகு மகாராஜன்‌ அஷ்ட 
கையிலே புதிதாய்‌ மாமிசத்தைச்‌ ௪ம்‌ 
பா இத்துக்‌ கொண்டுவரும்படி விசுக்தி 
யென்பவனுக்குக்‌ கட்டளையிட்டான்‌ 
அந்த விகுகதியும்‌ தகப்பனைக்‌னையைச்‌ 
சிரமேற்கொண்டு, காட்டுக்குப்போய்‌ 
அநேக மிருகங்களைக்‌ கொன்று மிகவு 
மினைப்படைர்‌த, பொறுக்கக்கூடாத 
பசியிாலே அவற்று ளொரு முயலைத்‌ 
தின்றுவிட்டு, மற்ற மாமிசங்களைக்‌ 


கொண்டுவந்து தகப்பனுக்கு அறிவித்‌ 


தான்‌. அவ்வரசனும்‌ அவைகளைப்‌ 
புரோகதிக்கும்‌ பொருட்டுத்‌ தன்‌ குல 
குருவான வசிஷ்டமா முனிவரை 
வேண்ட, அம்முனிவர்‌ அப்படியே 
போய்‌ அவைகளைப்‌ பார்த்து அரசனை 
நோக்கி, “4 அரசனே! போதும்‌ 
போதும்‌, இவ்வசுத்த மாமிசம்‌ ஏது 
க்கு? துராத்துமாவான உன்மகன்‌ 
இவற்று னொரு முயலின்‌ மாமிசத்தை 
யுண்டதனாலே மற்றெல்லா மாமிசங்க 
ரூம்‌ அசத்தமாய்க்‌ கெட்டுப்போ 
யின” என்று சொல்லினர்‌. அத 
னாலே அந்த விகுக்ஷிக்குச்‌ சசாத 
* னென்று நாமதேய முண்டாயிற்று 
இப்படி குருசொல்லக்கேட்டு இக்க 
வாகுவும்‌ தன்‌ மகனாகிய அந்த விகுக்ஷி 
யைத்‌ தள்ளிவிட்டான்‌. தந்‌ைத இறந்த 
பின்‌ அந்தச்‌ சசாதன்‌ ராஜாவாகப்‌ 
பூமிமுழுவதையும்‌ தருமநீதிகள்‌ பிசகா 
மல்‌ ஆண்டுவந்தான்‌. 


*ு 


சசாத, ககுத்ஸ்த, மாந்தாதா, சவுபரி சரிதம்‌ 
ப்‌ வல 8 ப ப ல 


225 


அந்தச்‌ சசாதனுக்குப்‌ புரஞ்சய 
னென்றெ மகன்‌ பிறந்தான்‌. அர்தப்‌ 
புரஞ்சயனுக்குப்‌ பின்வருங்‌ காரணத்‌ 
தினலே ககுத்ஸ்த னென்னு மொரு 
பெயர்‌ உண்டாயிற்று. அதாவது தரே 
தாயுகத்திலே தேவர்க்கும்‌ ௮சுரர்க்கும்‌ 
கொடிய யுத்தமுண்டாகு, அதில்‌ மகா 
பலவான்களான ௮௬ரராலே தேவர்‌ 
வெல்லப்‌ பட்டவராகி பகவானான 
ஸ்ரீ விஷ்ணுவை ஆராதித்தார்கள்‌. ஆதி 
மத்தியாந்தரகிதனாய்‌ச்‌ சகலத்துக்கும்‌ 
ஆதாரபூதனனை ஸ்ரீமந்‌ நாராயணன்‌ 
அந்தத்‌ தேவதைகளுக்குப்‌ பிரசன்ன 
னாகி ௮வர்களைகோக்கு, 6 ஓ தேவதை 
கேளே |! உங்களுடைய கருத்தை யறிச்‌ 
தேன; நீவிர்‌ அஞ்சனமின்‌; நான்‌ பூமி 
யில்‌ சசாதனுடையகுமாரனாகிய புரஞ்‌ 
சயனென்னும்‌ க்ஷத்திரிய சிரேஷ்ட 
னுடைய சரீரத்திலே ௮மிசத்தினாலே 
பிரவேசித்து அவ்வசுரரைச்‌ சங்கரிப்‌ 
பேன்‌) ஆனதனாலே நீங்கள்‌ அந்தப்‌ 
புரஞ்சயனை உங்களுக்குச்‌ சகாயமாய்‌ 
யுத்தத்துக்கு வரும்படி முயற்சி செய்‌ 
யுங்கள்‌” என்றருளிச்‌ செய்தார்‌. 
இதைக்‌ கேட்டு ௮மரரெல்லாம்‌ ஸ்ரீயப்‌ 
பதியை யடிதொழுது விடைபெற்றுப்‌ 
புரஞ்சயனிடம்‌ வந்து ௮வ்வரசனைப்‌ 
பார்த்து, ஓ ராஜசிரேஷ்டனே! சத்து 
ருக்களை வெல்ல முயன்‌ றிருக்கிற எங்க 
ளுக்கு நீ சகாயஞ்செய்ய வேண்டு 
மென்று பிரார்த்திக்கிறோம்‌. உன்னி 
டத்திற்கு இப்படி. வேண்டிவந்த எவ்‌ 
களுக்கு நீ மறுத்துச்‌ சொல்லாமல்‌ 
எங்கள்‌ பிரார்த்தனையை நிறைவேற்ற 
அதுகேட்டு 
அந்த ம்போலன்‌ (ஓ தேவதைகளே! 
உங்களுக்கு நான்‌ அணை செய்யவேண்‌ 
டுமானால்‌ உங்களுக்கு அரசனும்‌, நூ 
அசுவமேதஞ்‌ செய்தசனாலே மூவுல 
கங்களையும்‌ ஆளும்படியான பாக்கிய 


வேண்டும்‌” என்றனர்‌. 


சசம்‌ என்றால்‌ முயல்‌, அத என்றால்‌ பகுதித்தவன்‌; 


http://acharya.org 


226 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [நாலா 


முள்ளவனுமான இக்திரனே எனக்கு | கிய செறாப்புக்‌ காதிதினால்‌. வெந்து 
வாகனமாக வேண்டும்‌. -அவனது | போனார்கள்‌, அவர்களுக்குள்‌ திருடா 
தோளின்மே லேறிக்கொண்டால்‌ அவ்‌ | ௬வனுக்கு அரியசுவன்‌ பிறந்தான்‌. 
வ௬ரரோடு கான்‌ போர்செய்யமாட்டு | அவனுக்கு நிகும்பன்‌, நிகும்பனுக்கு 
வேன்‌” என்றனன்‌. அதைத்‌ தேவர்க | அமிதாசுவன்‌, அவனுக்குக்‌ கிருசாசு 
ளெல்லாம்‌ ௮ங்கேரிக்க, தேவேந்திரன்‌ வன்‌, அவனுக்கு பிரசேனசித்து, பிர 
விருஷப ரூபியானான்‌. பின்பு அப்புரஞ்‌ சேனசித்துக்கு யுவனசுவன்‌ பிறந்‌ 
சயன்‌ அர்த விருஷபத்தின்‌ நுசிப்பின்‌ தான்‌, இந்த யுவனாசுவன்‌, நெடுநாள்‌ 
மேல்‌ அதிக சந்தோஷத்தோடு ஏறிக்‌ புத்திரனில்லாமைபற்றி வெறுப்படைர்‌ 
கொண்டு, சராசரங்களுக்‌ கெல்லாம்‌ | தவனாய்‌ முனிவருடைய ஆச்சிரம 
குருவாயும்‌ ஷட்குண சம்பன்னனாயு மண்டலத்திலேயே திரிந்து கொண் 
மிருக்கிற ஸ்ரீ ௮ச்சுதனுடைய தேஜூ | டிருக்க, அங்கிருந்த ரிஷிகள்‌ அவன்‌ 
னாலே பூரிக்கப்பட்டவனாய்‌, அந்த | மேல்‌ இருபை கூர்ந்து புத்திரனுண்டா 
அசுரர்‌ யாவரையும்‌ எளிதிலே சங்க | கும்படி ஒரு யாகஞ்‌ செய்தார்கள்‌, 
ரித்தான்‌. விருஷபத்தின்‌ [ககுத்‌] நப்‌ | அவ்‌ யரகமான து நள்ளிரவில்‌ முடிந்த 
பின்மேல்‌ [ஸ்த] ஏறியிருக்ததனாலே 
அவனுக்குக்‌ ககுத்ஸ்தன்‌ என்றெ 
பெயருண்டாயிற்று, அந்த ககுத்ஸ்த 
மகாராஜனுக்கு அனேனசு என்கிற 
குமாரன்‌ உண்டானான்‌. அவனுக்‌ | 
குப்‌ பிருது பிறந்தான்‌. பிருதுவுக்கு | 
விஷ்டராசுவன்‌ ஜனித்தான்‌. அந்த | முள்ளவனாய்‌ அங்கு வந்து அம்முனி 
விஷ்டராசுவனுக்கு யுவனசுவனென்‌ | வர்களை எழுப்ப அஞ்சி அளவற்ற 
பவன்‌ உண்டானான்‌. அவன சந்திரா | மகத்துவமுள்ள மந்திரங்கள்‌ ஜபிக்கப்‌ 
மிசையிற்‌ பிறந்ததனால்‌ அவனுக்குச்‌ பெற்று விளங்காநின்ற ௮க்கல௪ ஜலத்‌ 
| 


வுடனே அத்தவசிக ளெல்லாம்‌ மந்திர 
ஜபத்தனலே பரிசுத்தமாக்கப்பட்ட ' 
ஒரு ஜல கலசத்தை யாக வேதிகையி 
னடுவில்‌ வைத்துவிட்டு நித்திரை 
செய்துகொண்டிருந்தார்கள்‌. அப்படி 
யிருக்கையில்‌ அவ்வரசன்‌ அதிக தாக 


சாந்திர னென்றும்‌ பெயருண்டு. அம்‌ | தைப்‌ பானஞ்‌ செய்துவிட்டான்‌. 
தச்‌ சாந்திரனுக்குச்‌ சாபஸ்தி யென்ப | விடிர்தவுடனே அம்முனிவ ரெழுந்தி 
வன்‌ குமாரன்‌. அவன்‌ சாபஸ்தி என்‌ | ருந்து, ((இக்கலசத்து நீரை யார்‌ குடித்‌ 
கிற ஒரு மகாஈகரத்தை எற்படுத்தி | தார்‌? அதை யுவசைவனுடைய பத்‌ 
னான்‌. அவனுக்கு பிருகத௬வன்‌ பிறக்‌ | இனி குடிப்பனாயின்‌ மகாபல பராக்‌ 
தான்‌. அவனுக்குக்‌ ருவலயாசுவன : இரமாதிகளுள்ள புத்தினைப்‌ பெறு 
பிறந்தான்‌. அவன்‌ ஸ்ரீவிஷ்ணுதேஜோ | வாளே? ஐயோ ! யார்‌ இதை நாசஞ்‌ 
பலம்‌ பொருக்தினவனாய்‌ உதங்க மகா | செய்தார்கள்‌ 3?" என்று கேட்க, அவ்‌ 
ரிஷிக்குப்‌ பகைவனாயிருந்த அந்து என்‌ | வரசன சுவாமிகளே! அடியேன்‌ 
கிற அசுரனைத்‌ தன்‌ இருபத்தோரு | 

யிரம்‌ பூத்திரோடு கூடிச்சென்று | குடித்துவிட்டேன்‌, இதன்‌ மகத்துவம்‌ 
கொன்றதனால்‌ துந்துமார னென்ெ | எனக்குத்‌ தெரியாமற்‌ போயிற்று” 
பெயரைப்‌ படைத்தான்‌. அப்புத்திர | என்றனன்‌. இப்படியிருக்க அவ்‌ 
ரில்‌ திருடாசுவன, சந்திராசுவன, கபி வரசனுடைய வயிற்றிலே நாளேற 
லாசுவன்‌ என்னு மூவர்‌ தவிர மற்றை | வேறக்‌ கருப்பம்‌ வளர்ந்தகொண்டு 
யாவரும்‌ அவ்வசுரனுடைய மக்கா! வந்தது, மாதங்கள்‌ பூர்ணமானவுட 


தாகம்‌ பொருக்கமாட்டாமல்‌ இதைக்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] சசாத, ககுத்ஸ்த, மாந்‌ தாதர்‌, சவுபரி சரிதம்‌ 227 


னே அந்தக்‌ கருப்பமானது அவ்வரச | பேரன்மார்களாகிய தன்‌ னெகளமரே 
னுடைய வயிற்றை வலக்கட்டை விர | கம்‌ முன்னும்‌ பின்னும்‌ பக்கங்களிலும்‌ 
லினாலே கிழித்துக்கொண்டு வெளியில்‌ | சிறகுகளிலும்‌ வாலிலும்‌ ஆண லும்‌ 
வந்தது. அரசனோ மரணமடைந்தான்‌. | எறி ஓடி விளையாடிச்‌ சஞ்சரித்துக்‌ 
இவ்விதமாகக்‌ குழந்தை பிறந்தவுட கொண்டிருக்கப்பெற்று, அவைகளைப்‌ 
னே அம்‌ முனிவர்கள்‌ கூடி, “பிறந்த க்‌ எப்போதும்‌ ப்‌ சச்‌ 
இக்‌ குழந்தை யார்‌ முலையை உண்‌ தாஷமுள்ளதாய்‌ அம்‌ முனிவாக்கு 
ணும்‌” என்று சொன்னார்கள்‌. அத்‌ | எதிரிலேயே இதிரிந்துகொண்டிருர்தது, 
தருணத்தில்‌ அங்கே தேவேந்திரன்‌ | அந்த மகா சிஷியோ தவத்திலிருக்த 
[மாம்தாதா ] என்னைத்‌ தாயாகவைத்து | மனதின்‌ ப அனவ டு குலைந்து, 
மூலையுண்ணும்‌”” . என்று சொல்லித்‌ அந்த மச்சம்‌ களைகளோடு கூடியனு 
தன்‌ பவித்திர விரலை அக்குழந்தையின்‌ பவிக்கிற சந்தோஷ விலாசத்தைக்‌ 
வாயிற்‌ கொடுக்க, அப்பிள்ளை அவ்‌ | கண்டு, “ஓ! ஓ! இந்த மீன்‌ விரும்பத்‌ 
விரலினின்அ மொழுனெ அமிருதத்தை | தகாத ஈனமான பிறப்பிற்‌ பிறர்ததானா 
யுண்டு ஒரேநாளில்‌ வளர்ந்தது. இந்த அம்‌ மகா பாசிகியமுள்ள ௬) ஏனென்‌ 
ரன்‌ “மாந்தாதா” என்றதனாலே அந்த வக்‌ வ்கி ன 
ராஜகதுமாரனுக்கு மாந்தாதா என்று | டிக்கொண்டிருக்க அவற்றோடு 
நாமதேய முண்டாயிற்று. அந்த மாந்‌ | யாமற்‌ சஞ்சரித்துக்கொண்டு மகரசச்‌ 
தாதாவானவன்‌ சக்கிரவர்த்தியாகிச்‌ | தத்தை யனுபவிக்கிறதன்றோ, இதைப்‌ 
சகலமான பூமண்டலத்தையும்‌ ஆண்டு | பார்க்க நமக்கு யம்‌. ஆசை 
ட அற்றம்‌ த்க்‌ ஒரு சோ | ண்டாரகள ல்‌ வா்‌ 
கம்‌ உண்டு. அதாவது, “எவ்வள | படி. யாவதற்காக ய ண்டும்‌ 
விலே சூரியன்‌ உதயமாநிறானே, எவ்‌ | என்று ஆலோசித்து, அத்தடாகத்தி 
வளவில்‌ அஸ்தமயமாகிரானோ, இவ்‌ | னின்றும்‌ வெளியில்வக்து சந்தானத்‌ 
வெல்லைகளுக்கு உட்பட்ட பூமண்டல | திற்காகக்‌ கலியாணம்‌ பண்ணிக்‌ 
முழுவதும்‌ மாந்தாதாவின்‌ ராச்யெமா | 
யிற்று” என்பதாம்‌. | 
| 


கொள்ளவேண்டும்‌ என்று மாந்தாதா 
வினிடத்திற்கு வந்தார்‌. இவர்‌ வந்த 
செய்தி கேட்டவுடனே அவ்வரசன்‌ 

அந்த மாந்தாதா ௪சபிர்து வென்ப | எதிர்கொண்டுவந்து, : அர்க்கய முத. 
வனுடைய மகளாகிய இந்துமதியென்‌ | லான வுபசாரங்களினாலே ஈன்றாய்ப்‌ 
பவளைக்‌ கலியாணஞ்‌ செய்துகொண்டு | பூசித்த, ஆசனங்கொடுக்க, அம்முனி 
அவளிடத்தில்‌ புருகுச்சன்‌, அம்பரி | வர்‌ அதிலுட்கார்க்து, அரசனை ரோக்கி 
ஷன, நாபாகன்‌, என்கிற மூவரையும்‌, | ஓ அரசனே | நான்‌ விவாகஞ்செய்து 
ஐம்பது பெண்‌ பிள்ளைகளையும்‌ பெற்‌ | கொள்ள விருப்பமுற்‌ றிருக்கிறேனாத 
ரான்‌. அக்‌ காலத்திலே ருக்குவேத | லால்‌ நீர்‌ எனக்குக்‌ கன்னிகாதானஞ்‌ 
மறிந்தவரான சவுபரியென்னு முனிவர்‌ | செய்ய வேண்டும்‌. என்னுடைய 
தண்ணீரில்‌ முழுகிப்‌ பன்னிரண்டு | வேண்டலை வீணாக்க வேண்டாம்‌. 
வருஷகாலந்‌ தவஞ்‌ செய்தகொண்டி | ககுத்ஸ்த வமிசத்தாரிடத்து வந்தயாச 
ருந்தார்‌. அந்தத்‌ தண்ணீரிலே சம்மத | கர்‌ தங்கள்‌ இஷ்டத்தைப்‌ பெருமற்‌ 
னென்ூற மீனொன்று மிகப்பெரிய ரூப | போன தில்லையன்றோ? இவ்வுலகத்தி 
முள்ளதாய்‌, பிள்ளைகள்‌ பெண்கள்‌ ! லே மற்று மரேக ராஜாக்க ளிருக்‌ 


http://acharya.org 


றத்‌. ஸ்ரீவிஷ்ணுபுராண்ம்‌ [நாலா 


றார்கள்‌. அவர்களுக்குக்‌ கன்னிகை | கிறேன்‌” என்று கூறினன்‌. இது 
கள்‌ உண்டு, ஆகிலும்‌ யாசிப்பவரு கேட்டு அம்முனிவரர்‌, அரசன்‌ நம்‌ 
டைய இஷ்டத்தை நிறைவேற்றும்‌ | முடைய வேண்டுதலை மறுக்க இதோ 
விரதமுடையது உமது குலமாகையா ருபாயந்‌ தேடிஞன்‌. எப்படியென்‌ 
லே மிகஃ்லொக்யெமென்று உம்மிடம்‌ | மால்‌ இவன்‌ முழுக்கழவனாகையால்‌ 
வந்தேன்‌. உமக்கு ஐம்பது புத்திரிக | எப்படிப்பட்ட பெண்‌ பிள்ளையு 
ளுண்டன்றோ, அவர்களுள்‌ ஒருத்தி | மிவனை விரும்பமாட்டாள்‌. இப்படி. 
யை எனக்கு நீர்‌ அளிக்கவேண்டும்‌. | யிருக்கப்‌ பருவமுள்ள கன்னிகைகள்‌ 
நானே பிரார்த்தனைக்குப்‌ பங்கம்‌ நேரி | விரும்புவார்களோ 3 ஆதலால்‌ தானே 
டுதலாகய அதி துக்கத்துக்குப்‌ பயந்து | ஆசையற்றுப்‌ போகட்டுமென்று யோ 
கொண்டிருக்கிறேன்‌. ஆகலின்‌ என | சித்‌ திப்படி சொன்னான்‌. ஆகட்டும்‌ 
க்கு நீர்‌ அந்தத்‌ துன்பம்‌ வராமலிருக்‌ | இதற்கேற்றபடி நடக்கக்‌ கடவோ 
கும்படி செய்யவேண்டும்‌'” என்றனர்‌. | மென்று மனதில்‌ நினைத்துக்கொண்டு, 
இப்படி. அர்தரிஷி சொன்ன வார்த்‌ ராஜாவைப்‌ பார்த்து (ஓ மகா ராஜா 
தையைக்கேட்டு அந்த மாந்தாதா மகா | வே! அப்படியானால்‌ உங்கள்‌ குல 
ராஜன்‌, மூப்பினலே தளர்ந்து நரைத்‌ விரதத்தை நான்‌ அழிக்கவில்லை, என்‌ 
இருக்கிற தேகமுள்ளவரான அம்முனி | னைக்‌ கன்னிகைகளிருக்கும்‌ அந்தப்‌ 

| 

| 

| 

| 


வரைப்‌ பார்த்து சாப பயத்தினாலே | புரத்திற்குப்‌ போகும்படி ௮க்தப்புரக்‌ 
மறுக்கமாட்டாதவனாய்‌, ஒன்றுந்தோ | காவலாளிக்குக்‌ கட்டளையிடும்‌. கன்னி 
ன்றாமல்‌ தலையை வணங்கிக்கொண்டு; | கையே என்னைக்‌ காதலிப்பளாயின்‌ 
நெடுநேரஞ்‌ இந்தித்துக்‌ கொண்டிருக்‌ நான்‌ விவாகம்‌ பண்ணிக்கொள்ளுகி 
தான்‌. அதுகண்டு அத்தபோதனன்‌. 
“ஓ நரேந்திரா நீர்‌ என்னசிந்திக்திறீர்‌? 
நானொன்றும்‌ தகாதது சொல்லவில்லை 


றேன்‌. இல்லாவிட்டால்‌ முதிர்ந்த வய 
தில்‌ இவ்வெத்தனம்‌ எனக்கு ஏதுக்‌ 
கென்று விட்டுவிடுகிறேன்‌'' என்று 
யே. அவசியம்‌ யார்க்கா௫லுங்‌ கொடு | சொன்னார்‌. பின்பு அரசன்‌ அப்படியே 
த்துத்‌ தரவேண்டிய கன்னிகையை | செய்யும்படி அந்தப்புரக்‌ காவற்கார 
னுக்குக்‌ கட்டளையிட்டான்‌. அக்‌ 
னேன்‌. இதனாலே நீர்‌ கிருதார்த்தராக | காவற்‌ காரனோடுகூட அர்த மகாமுனி 
மாட்டீரோ”' என்றுரைக்கக்‌ கேட்டு, | போய்க்‌ கொண்டே யிருக்கையில்‌ 
அந்த மிபதி இவர்‌ ஒருவேளை சாப | சகலமான சித்த கந்தர்வா திகளிலு 
மிடுவரே யென்று அஞ்சி மிக வணக்‌ | மேம்பட்ட அழகுள்ள ரூபத்தை யெடு 
கத்தடனே அவரைப்பார்த்து, “ஓ | த்துக்கொண்டார்‌. அந்தச்‌ சேவ 
முனிர்திரரே | எங்கள்‌ குலத்துமுறை | கன்‌ இம்முனிவரை அர்தப்புரத்திற்‌ 
யென்னவென்றால்‌, கன்னிகை யார்‌ | கொண்டு போய்விட்டு அங்கிருந்த 
மே லிஷ்டப்படுவளோ அந்த வரனுக்‌ | கன்னிகைகளை நோக்க “ஓ கன்னிகா 
கே ௮க்கன்னிகையைக்‌ கொடுப்பது. | ரத்தினங்களே | உங்கள்‌ தகப்பனாரா 
இதிப்படி யிருக்கத்‌ தேவரீருடைய | யெ மகாராஜாவினிடம்‌ இம்முனிவர்‌ 
வேண்டுதலோ அடியேங்களுடைய | கன்னிகை வேண்டி. வந்தார்‌, கன்னி 


எனக்குக்‌ கொடுக்கும்படி சொன்‌ 


கை 


எண்ணங்களுக்கு மேற்பட்டது. இவ்‌ |. கைகளுள்‌ யார்‌ பிரியப்பட்டு இவரை 
விடத்தில்‌ என்ன செய்யத்‌ தக்கதோ | வரிக்கறார்களேோ அவர்களை அவராக 
தெரியவில்லை. இதைக்குறித்தே சந்திக்‌ | ளிஷ்டப்படி இம்‌ முனிவருக்குக்‌ 


http://acharya.org 


ப்‌ க சம்‌] 


கொடுப்பேன்‌ என்பது உங்கள்‌ பிதா 
வின்‌ கட்டளை” என்று சொல்லக்‌ 
கேட்டு அக்கன்னிகைகள்‌ வந்து அம்‌ 
முனியைப்‌ பார்த்துக்‌ காமவேச 
முடையவாகளாகு, நல்ல மதத்த ஆண்‌ 
யானையைப்‌ பெண்யானைகள்‌ சூழ்வத 
போல்‌ சூழ்ந்துகொண்டு, கான்‌ நா 


னென்று பரபரப்புடனே யரவரும்‌ 
வரித்தார்கள்‌. அப்போது அவர்கள்‌ 
சொல்லிக்‌ : கொண்டதைக்‌ கேளும்‌. 


ஒருத்தி, என்‌ சகோதரிகளே! இவ 
ரை நானே வரிக்கிறேன்‌. நீங்கள்‌ 
சும்மா விருங்கள்‌"” என்றாள்‌. மற்‌ 
றொருத்தி, “என்‌ அக்கைமார்களே | 
தங்கைமார்களே! இவரை நீங்கள்‌ 
வரித்ததபோ தும்‌, இவர்‌ உங்களுக்‌ 
குத்‌ தக்கவரல்ல, எனக்கே தக்கவர்‌” 
எனறாள்‌, இன்னொருத்தி, என்னுடன்‌ 
பிறக்தர்களே! இவரை எனக்குத்‌ 
தெய்வம்‌ பர்த்தாவாகச்‌ சிருட்டித்தது 
பாருங்கள்‌, அதனாலேதான்‌ இவருக்‌ 
கும்‌ எனக்கும்‌ ரூபம்‌ ஒத்திருக்கின்‌ 
றது” என்று சொன்னாள்‌. வேறொரு 
தீதி, “என தங்கைகாள்‌! நீங்களிவரை 
இனி ஏனெனில்‌ 
முந்தி கான்‌ வரித்தேன்‌”” என்னுரைத்‌ 
தாள்‌. அதுகேட்டு அவள்‌ தங்கை, 
“அக்காய்‌ | நீ யப்படி சொல்லாதே, 
அவர்‌ வரும்போதே பார்த்து நான்‌ 
மனதில்‌ வரித்துவிட்டேன்‌, ஆகை 
யால்‌ மற்றை . யாவரும்‌ வரிக்கக்‌ 
கூடாது" என்று கூறினள்‌. இவ்வாறு 
ஒருவரை யொருவர்‌ மறுத்துக்கொ 
ண்டு கலகப்பட்டு அந்தப்‌ பெண்கள்‌ 
யாவரும்‌ மிகுந்த விருப்பத்தோடு வரித்‌ 
திருப்பதை ௮க்காவற்காரன்‌ அரச 
அக்குத்‌ தெரிவிக்க, அதைக்கேட்டு 
அந்த வேந்தர்‌ வேந்தன்‌, (“என்ன 
இது 3 என்ன செய்வேன்‌ ? என்ன 
சொல்லிவிட்டேன்‌ ?'' என்று மனங்‌ 
கலங்கித்‌ தனக்கு விருப்பமில்லா திருச்‌ 


வரிக்கக்கூடா அ, 


சசாத, ககுத்ஸ்த, மாந்தாதா, சவுபரி சரிதம்‌ 


. அனேகவித 


939 


தும்‌ வாக்குத்தத்தத்திற்குப்‌ பயந்து 
அக்கன்னிகைகளை யெல்லாம்‌ அந்தச்‌ 
சவுபரி மகாரிஷிக்குக்‌ கொடுத்து விட்‌ 


டான. 


அம்முனிவர்‌ அந்தப்‌ பெண்களை 
விவாகஞ்‌ செய்துகொண்டு வெகு சக்‌ 
தோஷத்தோடு அவர்களைத்‌ தமதாச்‌ 
சிரமத்துக்கு அழைத்துக்‌ கொண்டு 
போய்ச்‌ சகல சிற்ப நிர்மாண சாமர்‌ 
த்தியமுன்ளன . விசுவகர்மாவைக்‌ கூப்‌ 
பிட்டுத்‌ தம்முடைய பத்‌ இனிகளுக்குத்‌ 
தனித்தனியே ஹம்ச முதலான நீர்ப்‌ 
பறவைகள்‌ சப்திக்கப்‌ பெற்ற தாம 
ரைத்‌ தடாக முள்ளவைகளாய்‌ 
புஷ்ப விருக்ஷங்களி 
அம்‌ பல விருக்ஷங்களிலும்‌ மயில்‌ 
குயில்‌ முதலானவை ஆடிப்பாடிக்‌: 
களித்திருக்கப்‌ பெற்றவைகளான உத்‌ 
தியான வனங்களோடு கூடி. விசால 
மான மெத்தை மேடை மாடக்‌ கூட 
முதலானவைகளும்‌, ஆசனசயன முத 
லானவைகளுமுள்ள மகா ரமணீயங்க 
ளான மாளிகைகளை நிரூமிக்கும்படி. 
கட்டளையிட்டார்‌. 
படியே செய்தான்‌. 


விசுவகர்மாவு மப்‌ 
பின்பு சவுபரி 
மகாமுனிவருடைய ஆக்னெயினாலே 
அந்த மாளிகைகளில்‌ நந்தன மென்றெ 
மகாநிதியானது நித்தியமா யிருந்து 
கொண்டிருந்தது. பின்பு ௮ம்மாளிகை 
களில்‌ அந்த ராஜ கன்னிகைகள்‌ 
வாசஞ்‌ செய்துகொண்டு, இவ்விய 
மான பலவகைப்‌ போசன பானாதிகளி 
னாலே இருப்தியடைந்து சுகமாய்‌ 
வாழ்ந்திருந்தார்கள்‌. 


பின்பொருகாலத்தில்‌ அந்தச்‌ சக்கர 
வாத்தி புத்திரிகளிடத்தி லன்பினாலே 
அவர்க ளென்ன வருத்தப்படுகிறார்‌ 
களோ வென்று அவர்களைப்‌ பார்க்க 
நினைத்த, அவ்‌ வாச்சிரமத்தண்டை 


http://acharya.org 


230 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[நாலா 


வந்து ஸ்படிகமயமாய்‌ விளங்காகின்‌ ற 
வுப்பரிகைகளைக்‌ கண்டு, அதிசயித்து 
ஒரு மாளிகையில்‌ நுழைந்து, அங்கி 
ருந்த மகளைக்கண்டு கட்டிக்கொண்டு, 
அவனால்‌ ஓராசனங்‌ கொடுக்கப்‌ 
பெற்று அதி லுட்கார்க்து, சிரேகத்தி 
னாலே கண்களில்‌ நீர்‌ ததும்ப அவளை 
நோக்கி, “அடி என்‌ குழந்தாய்‌! நீ 


சுகமாயிருக்கிறாயா அல்லத அசுகமா | 


யிருக்கறாயா ? ரிஷி உன்னிடத்தி லன்‌ 
பாயிருக்கிறாரா ? நீ ஈம்முடைய அடம்‌ 
தப்புர வாசத்தை நினைக்கிறாயா £2” 
அவள்‌ சொல்லுக 
நான சுகமா 


என்று கேட்க, 
முள்‌, 4 என்றந்தாய்‌ | 
யிருக்கிறேன்‌. எனக்கு ரமணீயமான 
உப்பரிகையும்‌, 
மும்‌, நீர்ப்பறவைகளோடு தாமரை 
முதலானவைகளும்‌ விளங்காநின்ற 
்‌ தடாகங்களும்‌, மனதிற்கு இன்பமான 


பகியபோச்சிய முதலான வுணவுக | 


ளும்‌, திவ்வியமான வஸ்திராபரணங்‌ 
களும்‌, மகா பரிமளமுள்ள கந்தபுஷ்‌ 
பாதிகளும்‌, மிகவு மெதுவான சயனா 
சனங்களும்‌, இன்னு மில்லறத்துக்‌ 
குரிய சகல சம்பத்துமுண்டு, உமது 


௮னுக்கிரகத்தினால்‌ எல்லா நன்றாயிருக்‌ | 


கின்றன. ஒரு குறையுமில்லை. ஆகிலும்‌ 
பிறக்தவிடம்‌ எப்படி, மறக்கும்‌? ஆனால்‌ 
அக்கத்திற்குக்‌ காரண மொன்றிருக்‌ 


கின்றது. என்னவெனில்‌, என்‌ கணவ | 
| 


னாகிய அம்முனி எப்போதும்‌ என்னி 
டத்திலேயே காதலாய்‌ என்னைவிட்‌ 
டுப்‌ பிரியாமலிருக்கறோர்‌. 


என்‌ சகோ 


தரிகளை நினைப்பது மில்லை. இதுதா | 
னொன்று என்‌ மனதை வருத்துகன்‌ | 


றது” என்றாள்‌. பின்பு அரசன்‌ மற்‌ 
றொரு மகள்‌ வீட்டுக்குச்‌ சென்று 


லவே சுகத்தை வினவினான்‌. அவளும்‌ 
தனக்கு இருக வஸ்திர பூண சயன 
போசனாதி சவுக்யெங்களி லொன்றுங்‌ 


அழகான தோட்ட | 


| 
) 
) 
| 
॥ 
॥ 
] 
) 
) 
| 
) 
| 
| 
| 
) 
) 
) 
| த 
| தாகக்‌ 
{ 
{ 
) 
} 
| 
) 
) 
| 


! பிள்ளைகள்‌ 
அவளையுங்‌ கட்டி முகந்து முன்போ | 


குறைவில்லை. ஆனல்‌ தன்‌ புருஷன்‌ 
தன்னைவிட்டுப்‌ பிரியாம லிருப்பத 
னாலே தன்‌ சகோதரிகளுக்கு நேர்ந்த 
அக்கமொன்றே தனக்குத்‌ அக்ககார 
ணமா யிருக்கிறதென்று சொன்னாள்‌. 
அப்புறம்‌ ௮ரசன்‌ ஓவ்வொருத்தி 
மனைக்குஞ்சென்று வினாவ, யாவரும்‌ 
அப்படியே சொல்லக்கேட்டு, மிகுந்த 
ஆனந்தமும்‌ சந்தோஷமும்‌ உண்டாக, 
இருதயம்‌ பரவசமாய்‌ ஏகாந்தத்தி லட்‌ 
கார்ந்திருந்த அந்தச்‌ சவுபரி மகாரிஷியி 
னிடம்‌ போய்‌, அவராலே மரியாதை 
செய்யப்‌ பெற்று, வெகு வினயத்‌ 
தோடு அவரைகோக்கி, “ஓ மகாநு 
பாவரே! தேவரீருடைய மேலான 
சத்தியின்‌ பிரபாவத்தைக்‌ கண்டேன்‌. 
நான்‌ மற்றொருவருக்கும்‌ இப்படிப்‌ 
பட்ட சம்பத்தின்‌ விலாச மிருந்த 
கண்டதுமில்லை கேட்டது 
மில்லை. இது எவ்வளவோ தேவரீ 
ருடைய தவத்தின்‌ 
சொல்லி, அவரை மிகவும்‌ புகழ்ந்து 
மேனமைப்படுத்தி, அங்கேயே அவ 
சோடுகூடச்‌ சிலகால மிருத; இஷ்ட 
மான போகங்களை 


பய னென்று 


யனுபவித்துப்‌ 
பின்பு தன்‌ பட்டணம்‌ போய்ச்‌ சோர்‌ 
தான்‌, 


பின்பு காலமுறையிலே ௮வ்விராச 
குமாரிகளுக்கு தூற பிள்ளைகள்‌ பிறந்‌ 
| தன. அம்‌ முனிவர்‌ நாளுக்குநாள்‌ 
' அப்பிள்ளை ளிடத்தலே ஆசை யதி 
கரித்து மமதையினாலே மன மிழுக்கப்‌ 
பட்டவராய்‌, (£ இக்குழந்தைகள்‌ மழ 
லைச்‌ சொற்களைச்‌ சொல்லிக்கொண்டு 
| சிற்றடிகளினால்‌ நடக்குமோ? இப்‌ 
யவ்வன முடையவர்க 
ளாவார்களோ ? இவர்கள்‌ மணம்‌ புரி 
நீது தக்க பெண்டீரோடுகூடி யிருக்‌ 
கக காண்பேனோ? இவர்களுக்குக்‌ 
- குழந்தைகள்‌ உண்டாகுமோ? அக்‌. 


http://acharya.org 


[மம்சம்‌] சசாத, ககுத்ஸ்த, மாந்தாதா, சவுபரி சரிதம்‌ 2831 


குழந்தைகளும்‌ வளர்ந்து மனைவிக கொள்ளலாயிற்று, அப்பெண்டிரைக்‌ 
ளோடு சேர்ந்து சந்தான முடையவர்‌ கொண்டதனா லன்ரோ மேன்மே 
களாகக்‌ கண்டு களிப்பேனோ?'' என்‌ லாசைப்பெருக்க முண்டாயிற்று. ஒரு 
றிப்படி காலஞ்‌ செல்லச்‌ செல்ல 
மனோரதங்கள்‌ வளர்ந்து கொண்டே 
வர வேறு இந்தையில்லாம லிருந்தார்‌. 


பெண்டிரைக்‌ கொள்வதும்‌ ஒரு புத்திர 
னைப்‌ பெறுவதுமே வெகு துக்ககாரண 


| மாயிருக்க, ஐம்பது பெண்டீரையும்‌ 
இப்படி யிருக்கையில்‌ அம்முனிவர்‌ | நூறுபுத்திரரையும்‌ பெற்று அந்தத்‌ துக்‌ 
தனக்குள்ளேதானே யிப்படி யாலோ கத்தைப்‌ பெருக்கக்கொண்டேன்‌. மம 
சிக்கலாயினார்‌, (ஓ! ஓஒ! எனக்கு | தையென்று சொல்லப்பட்ட இப்பரிக்‌ 
கேர்ந்த மோக விலாசத்தை யென்‌ | இரகமானது புத்திரரும்‌ பவுத்திரரும்‌ 
சொல்லுவேன்‌ ? பதினாலாயிரம்‌ வரு பவுத்தரருடைய புத்தரும்‌ ஆய 
ஷம்‌ அல்லது ல௯த வருஷகாலந்தான்‌ | இவர்களினாலும்‌ இவர்களுடைய புத்‌ 
சென்றாலும்‌ இம்‌ மனோரதங்கள்‌ ஒழிய | இராஇகளினாலும்‌ வளர்க்துவிட, அதி 
வில்லை. ஏனெனில்‌ முன்னுண்டாயெ | துக்க ஹேதுவாகுமன்றோ, நான்‌ தண்‌ 
மனோரதங்கள்‌ நிறைய நிறைய நூதன ணீரிலிருக் து செய்த தவத்திற்கு இச்‌ 
மாய்‌ வெவ்வேறு மனோரதங்க ரூண்‌ | செல்வப்பேறு இடையூருயிற்றே, என்‌ 
டாய்க்‌ கொண்டிருக்கின்றன. நாம்‌ | செய்வேன்‌! மச்சத்தின்‌ கூட்டுறவினால்‌ 
முன்பு கோரினபடி குழந்தைகள்‌ | உண்டான மக்கட்பேற்றின்‌ விருப்பத்‌ 
பிறந்தூர்க்‌து தவிழ்க்து தத்தடிவைத்து தினாலே கவரப்பட்டுப்‌ போனேனே! : 
நடந்து வளர்ந்து பருவ மடைந்து | சங்கமற்‌ திருப்பதே முனிவர்க்கு 
மணம்புரிந்து மக்களையும்‌ பெறக்கண்‌ | மோக்ஷ காரணமாகும்‌. சங்கத்தனா 
டோம்‌. இப்போதோ மனமானது | லேயோ குற்றங்களே யுண்டாகும்‌. 
பேரன்மாருக்கும்‌ சந்ததி யுண்டாகக்‌ | யோகநிஷ்டை கைகூடினவனும்‌ சவ்‌ 
காண விரும்புகின்றது. ௮துவுவ்‌ கண்‌ கத்தினால்‌ கீழே விழ்வானானால்‌, அற்ப 
டாலும்‌ வேறொரு மனோத முண்டா | சித்தியுள்ள எம்போலி யோர்க்குக்‌ 
கும்‌. அதவு நிறைய மற்றொன்றுண்‌ | கேட்கவேண்டுமோ 2 புத்திர களத்தி 
டாகும்‌. இப்படி மேன்மேலே மனோ | ராதி பரிக்கிரக மாகிற முதலையினாலே 
ரத முண்டாவதைத்‌ தடுக்க யாரா பிடித்துக்கொள்ளப்பட்ட புத்தியுடை 
லாகும்‌ ? மரண மடைவஇனாலே மாத்‌ | யவனான நான்‌ சகல தோலஷங்களு நீங்‌ 
திர மிம்‌ மனோரதங்களுக்கு முடிவுண்‌ | இனவனாய்‌ மீண்டும்‌ பரிக்கரக துக்கங்‌ 
டேயல்லாமல்‌ மற்றொன்றினாலு முடி | களைக்‌ கொண்டு துக்கமடையா மலிருக்‌ 
வுண்டாகமாட்டாது. இத இப்போது 
நன்றா யெனக்குத்‌ தெரிந்தது. இவ்‌ 
வாறு கோரிக்கைகளிலே அழுந்தி நிற்‌ 
இறவனுக்கு ஒருபொழுதும்‌ மனம்‌ 
பசமார்த்தத்தைப்‌ பற்ற மாட்டாது, 
தண்ணீரிலே வாசஞ்‌ செய்கையில்‌ 
மித்தரனான மச்சத்தினுடைய சேர்க்‌ 


கும்படி. இனியாகிலும்‌ தக்க முயற்சி 
செய்து ஆத்துமாவைக்‌ காப்பாற்ற 
வேண்டும்‌. ஆகையால்‌ எல்லாவற்‌ 
றையும்‌ அளிக்கவல்லவனும்‌, இப்படிப்‌ 
பட்டதென்று இந்திக்க வொண்ணாத 
திவ்விய சொருபமுள்ளவனும்‌, அணு 
வுக்கணுவாயும்‌ மகத்துக்கு .மகத்தாயு 
கையா லன்றே எனது சமா இரிஷ்டை மிருப்பவனும்‌, முன்பு ஒரு யுகத்திலே 
குலைக்துபோயிற்று. சகவாச தோஷத்‌ | வெண்மையாயும்‌ இந்த யுகத்தலே கரு 
திலைன்ரோே எனக்குப்‌ பெண்டிரைக்‌ | மையாயு மிராரின்ற திவ்ய மங்கள விக்‌ 


http://acharya.org 


292 


இரகமுள்ள வனும்‌, பிரிருதிக்கு உட்‌ 
படாத சுத்தசொருபமும்‌ பிரகிருதிக்கு 
உட்பட்ட சுத்தமல்லாத சொரூபமு 
முடையவனும்‌, லோகேசுவரரென்று 
புகழப்பட்ட பிரமருத்திரா திகளுக்கும்‌ 
ஈசு வரனுமர யெழுந்தருளி யிருக்கிற 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


- ஸ்ரீவிஷ்ணு பகவானை ஆராதிக்கக்கட | 


வேன்‌. சகல தேஜோருபியாயும்‌ சரவ 
ஸ்வருபியாயும்‌, 
வெளிப்பட்ட தமான திருமேனி யுடை 
யவனாயும்‌, காரியகாரண ரூபியாயும்‌, 
தேசகாலாதி பரிச்சேத மில்லாதவ 
னாயும்‌ எழுக்தருளியிருக்கும்‌ அந்த ஸ்ரீ 
விஷ்ணுவினிடத்திலே எனக்கு மீண்‌ 
டும்‌ பிறவி யில்லாமையின்‌ பொருட்டு 
என்‌ சித்தமானது சஞ்சலமின்றி ஸ்திர 
மாயிருக்கக்கடவது. சர்வபூதாத்து 
மகனாயும்‌ நிர்மலனாபும்‌ சர்வேசுவரன 
யும்‌ ஆதிமத்தியாந்த ரகிதனாயுமிருக்கிற 
எந்த அநந்தனைக்‌ காட்டிலும்‌ வேறாோய்த்‌ 
தோன்றும்படியான பொருளொன்று 
.மில்லையோ, 


லார்‌ தேசிகனா யெழுர்தருளியிராநின்‌ ற 


அந்தத்‌ தே௫கருக்கெல்‌ 


) 
/ 


| 


| 


' ஸ்ரீ விஷ்ணுவைச்‌ சரணமாகப்‌ பற்று | 


கின்றேன்‌” எனறிப்படி தனக்குள்ளே | 


தானே சிந்தித்துச்‌ சொல்லிக்கொண்டு 
அந்த மகாரிஷி புத்திரர்களையும்‌ வீடு 
. தோட்ட முதலான சகல சம்பத்துக்‌ 
களையும்‌ பற்றறவிட்டு, தம்‌ மனைவிய 
ரோடுகூட வனத்திற்‌ பிரவேசித்த, 
வானப்பிரஸ்தர்‌ செய்ய வேண்டிய 
சகல கிரியா கலாபங்களையும்‌ இனக்‌ 


தோறுங்‌ குறைவறச்‌ செய்து வந்து 
சகல பாபங்களையும்‌ போக்கிக்கொண் 
டவராய்‌, அதனாலே 
இத்தநிலை யுள்ளவராய்‌, அக்கினிகளை 
ஆக்துமாவி£ல யேற்றிவிட்டுச்‌ சன்னி 
யாச ஆர்சிரமத்திற்‌ பிரவேசித்தார்‌. 
௮ப்படியாகிச்‌ சகல கிரியாகலாபத்‌ 
தையும்‌ எம்பெருமானுக்கு ஆராதன 


பக்குவமான 


வெளிப்படாததும்‌ | மாய்ச்‌ சமர்ப்பித்து, நாசமில்லாத தும்‌ 


விகார சூனியமும்‌ மரணாதிகளுக்கு 
இடமாகாததும்‌ அளவற்ற தும்‌ எல்லா 
வற்றிற்கு மேலான தும்‌ பாகவதர்கள்‌ 
அடையும்படி. யானதுமாய்‌ விஷ்ணு 
லோகமென்று சொல்லப்பட்ட பரம 


பதத்தை யடைந்தார்‌. 


மயித்திரேயரே! இப்படி. மாந்தாதா 
வைப்‌. பற்றியதாகையாலே இந்தச்‌ 
சவுபரி சரித்தரமுஞ்‌ சொன்னேன்‌. 
யார்‌ சவுபரி சரிதத்தை ஸ்மரிக்கிறா 
னே, படி.க்கிருனே, படி.ப்பிக்கிருனோ, 
கேட்கிருனே, கேட்பிக்றொனே, தரிக்‌ 


' கிறானோே, எழுதுகிறானோே, எழுதுவிக்‌ 
தஇிறானோ, அதன்படி ஈடக்கறானே, 
நடத்துரறானோ, உபதேசிக்கறனே, 


அவர்களுக்கெல்லாம்‌ எட்டுப்‌ பிறப்பு 
வரையிலும்‌ தியசிந்தையும்‌ தியொழுக்‌ 
கமும்‌ வாக்கு மனந்‌ தியவழியிற்‌ செல்‌ 
ஓதலும்‌, பரித்தியாகம்‌ பண்ணவேண்‌ 
டியவைகளிலே யபிமானமும்‌ உண்‌ 


டாவதில்லை. 


இரண்டாமத்தியாயம்‌ ழந்றிற்று. 


ஹி 


http://acharya.org 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
புருகுச்ச, சகரமகாராஜாக்களுடைய 
சரித்‌ வ ரம்‌ 


ஓ மயித்திரேயரே! இனி மாந்தாதா 
வின்‌ சந்ததியைக்‌ சொல்லுகிறேன்‌; 
மாந்தாதாவின்‌ குமாரனான அம்பரீஷ 
னுக்கு யுவனாசவ னென்றெ புத்திர 
ணுண்டானான்‌. அவனுக்கு அரிதன்‌ 
பிறந்தான்‌. இதனாலேதான்‌ அங்ெசு 
கள்‌ ஆரிதரானார்கள்‌. அக்காலத்திலே 
பாதாள லோகத்தில்‌ மவுனேயரென்‌ 
கிற ஆறு கோடி கந்திருவ ரிருக்தார்‌ 
கள்‌. அவர்கள்‌ நாககுலத்தாருடைய 
பிரதானமான ரத்தினங்களையும்‌ ஆட்ட 
யையும்‌ அபகரித்துக்‌ கொண்டார்கள்‌. 
அதனால்‌ அர்நாக குலத்தாரெல்லாம்‌ 
திருப்பாற்கடலிற்‌ சென்று சகல 
தேவதைகளுக்கும்‌ நாதனான எம்பெரு 
மான சன்னிதியிலே அநேக ஸ்தோத்‌ 
திரங்களைச்‌ செய்ய, அவ்‌ வெம்பெரு 
மான்‌ அந்த ஸ்தோத்திரங்களைத்‌ இருச்‌ 
செவி சாற்றி யோககித்திரையை விட்‌ 
டுத்‌ தாமரை மலர்ந்தாற்போலே திருக்‌ 
கண்‌ மலர்ந்தருளி அவர்களைக்‌ கடா 
சதிக்க, அந்நகர்‌ பலமுறைத்‌ தண்டம்‌ 
சமாப்பித்து “சுவாமி, பகவானே | 
அடியேங்களுக்கு இந்தக்‌ கந்திருவ 
ரிடத்தினின்அம்‌ மிகுந்த பயமுண்டா 
யிருக்கறதே, இது எப்படி. தீரும்‌” 
என்று விண்ணப்பம்‌ பண்ணி நிற்க, 
மது முடி.வுமில்லாத அவ்வெம்பெரு 
மான்‌ அவர்களைக்‌ குறித்து “(ஓ நரகர்‌ 
களே! மாந்தாதாவின்‌ குமாரன்‌ புரு 
குச்ச னென்பவ னிடத்திலே நான்‌ 
ஆவேசித்து உங்கள்‌ சத்துருக்களை 
யடக்குவேன்‌” என்று அருளிச்செய்‌ 
யக்கேட்டு, அவர்கள்‌ பகவானைத்‌ இரு 
வடி. தொழுது மறுபடியும்‌ பாதாளத்‌ 
அக்குச்‌ சென்று, தங்கள்‌ சகோதரி 

30 


யான நர்மதையை அந்தப்‌ புருகுச்ச 
மகாராஜனுக்குப்‌ பத்தினியாகும்படி. 
யனுப்பினார்கள்‌. அந்த நர்மதா தேவி 
யும்‌ புருகுச்ச மகாராஜனோடு சேர்ந்து 
அவனைப்‌ பாதாள லோகத்துக்குக்‌ 
கொண்டுவக்துவிட்டாள்‌. பின்பு அம்‌ 
தப்‌ புருகுச்ச மகாராஜன்‌ எம்பெருமா 
னுடைய தேஜோ விசேஷத்தினாலே 
ஆவேசிக்கப்பட்டு, அர்தத்‌ துஷ்ட 
கந்தருவர்‌ யாவரையும்‌ நாசஞ்‌ 
செய்து, மறுபடியும்‌ தன்‌ பட்ட 
வந்து சேர்ந்தான்‌. அப்‌ 
போது அந்தச்‌ சர்ப்ப ராஜாக்க 
ளெல்லாங்கூடி, “ஓ நர்மதாய்‌! யார்‌ 
உன்னை நினைத்து உன்பேரைக்‌ இர்த்த 
னஞ்‌ செய்கிறானே, அவனுக்குச்‌ 
சர்ப்ப பயமில்லாமற்‌ போகக்கடவ து” 
என்று நர்மதைக்கு வரங்கொடுத்தார்‌ 


ணம்‌ 


கள்‌. இங்கொரு சுலோகமுண்டு. 
அதாவது, “காலையில்‌ நர்மதைக்கு 
நமஸ்காரம்‌. இரவில்‌ நர்மதைக்கு 


நமஸ்காரம்‌. ஓ நர்மதாய்‌ | உனக்கு 
நமஸ்காரம்‌. நீ என்னை விஷ சர்ப்பங்‌ ' 
களினின்றும்‌ ரக்ஷிக்கவேண்டும்‌”” என்‌ 
றிப்படி இதைச்‌ சொல்லிக்கொண்டு 
இராப்பகல்களில்‌ இருண்‌ மூடினவிட 
தீதிற்குச்‌ சென்றாலும்‌ அவனைப்‌ பாம்பு 
கள்‌ கடிப்பதில்லை, அன்றியும்‌ நர்மதை 
யை இவ்விதமாகத்‌ இயானித்துக்‌ 
கொண்டு விஷத்தைப்‌ புசித்தாலும்‌ 
அவ்விஷத்தின லொருதீக்கு முண்‌ 
டாவதில்லை. அந்த நாகேந்‌இிரர்‌ நரம 
தைக்கு இவ்வாறு வரங்கொடுத்தது 
மன்றி அவ்வரசனுக்கும்‌ சந்ததி அற்‌ 
அப்போகாமற்‌ பெருகும்படி வரவ்‌ 
கொடுத்தார்கள்‌, 


http://acharya.org 


284 


அந்தப்‌ புருகுச்சன்‌ ஈர்மதையினிட 
த்திலே திரசதஸ்யு என்பவனைப்‌ பெற்‌ 
றான்‌. இரசதஸ்யுவுக்கு ௮நரண்யன்‌ 
ஜனித்தான்‌. அவனை இராவணன்‌ 
திக்குவிஜயஞ்‌ செய்‌ துவருகையிற்‌ சண்‌ 
டையிற்‌ கொன்றான்‌. அவ்‌ அரண்‌ 
யனுக்குப்‌ பிரஷதசுவன்‌ பிறந்தான்‌. 
அவனுக்கு மகன்‌ ஹரியசுவன்‌. அவ 
னுக்குப்‌ புத்திரன்‌ ஹஸ்தன்‌. அவனு 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[நாலா 


பிணியாயிருர்த தன்‌ மனைவியோடுகூட 
வனத்திற்‌ பிரவேசித்தான. 


அவ்விடத்தில்‌ அவளுடைய சக்க 
ளத்தியானவள்‌ அவளுடைய கருப்‌ 
பம்‌ அழிந்துபோம்‌ பொருட்டு அவ 
ளுக்கு விஷத்தைக்‌ கொடுத்தாள்‌. அத 
னாலே அந்தக்‌ கருவானது ஏழாண்‌ 
டளவு வயிற்றிலேயே இருந்தது. அம்‌ 


க்கு வசுமனசு அவனுக்குத்‌ திரிதன்‌ | தப்‌ பாகுவும்‌ வயது சென்றமையா 


வா, திரிதன்வாவுக்குத்‌ திரையாருணி, | 


அந்தத்‌ திரையாருணிக்குச்‌ சத்திய 
விரதனென்பவன்‌ பிறந்தான்‌. அவன்‌ 
தான்‌ திரிசங்கு வென்று பெயர்‌ 
படைத்தவன்‌. அவன்‌ தன்‌ பிதாவின்‌ 
சாபத்தனாலே சண்டாளத்துவ மடை 
ந்து பன்னிரண்டு வருஷமளவு மழை 
யில்லாமையா: லுண்டான ஒரு பெரும்‌ 
பஞ்சத்திலே விசுவாமித்திர முனிவ 
ருடைய பாரியா புத்திரர்கள்‌ பிழைக்‌ 
கும்பொருட்டுத்‌ தினந்தோறு மிருக 
மாமிசங்களைக்‌ கொண்டுவந்து, சண்‌ 
டாளனிடத்தில்‌ வாங்குகிற குற்றம்‌ 
அவர்களுக்கு கேரிடாதபடி,, அம்மாமி 
சங்களைக்‌ கங்கைக்கரையிலீருக்த வோ 
ராலமரத்திலே கட்டிக்கொண்டு வந்‌ 
தான்‌. இதனாலே விசுவாமித்திர முனி 
வர்‌ மிகவுஞ்‌ சந்தோஷித்து அந்தத்‌ 
திரிசங்குவை உடலோடு சொர்க்க 
லோக மேற்றினார்‌. அந்தத்‌ திரிசங்கு 
வின்‌ குமாரன்‌ ஹரிச்சர்திர மகாரா 
ஜன்‌. அவன்‌ மகன்‌ லோகிதாசுவன்‌. 
அவனுக்கு ஹரிதன்‌, ஹரிதனுக்குச்‌ 
சஞ்சு, சஞ்சுவுக்கு விஜயன்‌, வசுதே 
வன, என்றிரண்டு குமாரர்‌ பிறந்தார்‌ 
கள்‌. அவருள்‌ விஜயனுக்கு குருகன்‌ 
பிறந்தான்‌. குருகனுக்கு விருகன்‌, 
விருகனுக்குப்‌ பாகு பிறந்தான்‌. அடம்‌ 
தப்‌ பாகுமகாராஜன்‌ ஹேஹயதால 
ஜங்காதிகளாலே வெல்லப்பட்டு கர்ப்‌ 


லே அவுர்வ மகாமுனிவருடைய ஆச்‌ 


சிரம சமீபத்திலே மரித்தான்‌. அப்‌ 
போது கருப்பவதியான அவன 
மனைவி, சிதையடுக்கித்‌ தன்‌ புருஷனை 
யதின்மேல்‌ வைத்துத்‌ தானு மவனுட 
னே ௮னுமரணஞ்‌ செய்வதாக எத்த 
னப்பட்டிருக்தாள்‌. அப்போ அ சென்‌ 
றது செல்கிறது செல்வது ஆூய முக்‌ 
காலக்‌ காரியங்களையு மறிந்த மகாத்து 
மாவான அந்த அவுர்வ மகரமுனிவர்‌ 
தம்மாச்சிரமத்தினின்று மங்குவந்து 
அப்பெண்‌ பிள்ளையைப்‌ பார்த்து, 
“பெண்ணே | இந்த வீணெண்ண 
மெண்ணினது போதும்‌, சகல பூமண்‌ 
டலத்தையு மாளத்தக்கவனாய்‌, 
பல பராக்கிரம சாலியாய்‌, சத்துரு 
பக்ஷத்தை நாசஞ்செய்ய வல்லவனாய்‌, 
ர்த்தி 
பெறும்படி.யான சக்கிரவர்த்தி உன்‌ 
வயிற்றிலிருக்கிறான்‌, ஆதலால்‌ இந்தச்‌ 
சாகசஞ்செய்ய வேண்டாம்‌” என்று 
அருளிச்செய்யக்கேட்டு, அப்‌ பெண்‌ 
மணியும்‌ அந்த நிர்ப்பந்தமான எத்த 
னத்தை ஒழித்துவிட்டாள்‌. அம்முனி 
வர்‌ அவளைத்‌ தம தரச்கிரமத்திற்கு 
இட்டுக்கொண்டுபோய்‌ ரக்ஷித்துவர, 
சிலநாளுக்குப்‌ பிறகு அவள்‌ வயிற்றி 
னின்அம்‌ அந்த விஷத்தோடுகூட மகா 
தேஜசுள்ள பாலகன்‌ பிறந்தான்‌. அர்‌ 
தப்‌ பிள்ளைக்கு அந்தத்‌ தபோநிதியான 
வர்‌ ஜாதகர்மாதிகளைச்‌ செய்து, விஷத்‌ 


மகா 


அநேக 


யாககர்த்தாவாய்‌, 


http://acharya.org 


மம்சம்‌] . புருகுச்ச, சகரமகா ராஜாக்களுடைய சரித்திரம்‌ 


235 


தோடுகூடப்‌ பிறந்ததனுலே சகர 
னென்று பெயரிட்டார்‌. [கரம்‌= 
விஷம்‌] பின்பு அர்த ரிஷி அப்‌ பாலக 
னுக்கு உபநயகநமுஞ்‌ செய்து, சகல 
வேத சாஸ்திரங்கனயு மோதவித்துப்‌ 
பிருகு மகாரிஷிமின லுபதேூக்கப்‌ 
பட்ட மேன்மையான ஆக்கினேயா 
ஸ்திரத்தையும்‌ உபதேசித்தார்‌. 


இப்படியாக எல்லாவற்றையு மோதி 
யுணர்ந்து பருவமடைந்த ௮ச்சிறுவன்‌, 
தன்‌ தாயையோக்கி அம்மா | என்‌ 
தந்‌ைத எங்கே 2 நாம்‌ ராஜாக்களா 
யிருந்து இக்காட்டில்‌ ஏன்‌ வந்திருக்க 
ரேம்‌?” என்று சேட்க, அவள்‌ நடந்த 
அறிவித்தாள்‌. 
இது கேட்டபின்‌ அவ்விராச குமாரன்‌ 
வெகு கோவமும்‌ பொறாமையு முள்ள 
வனாக, ஹேஹயதால ஜங்காஇகளைத்‌ 
தொம்சஞ்‌ செய்வதாகப்‌ பிரதிக்கனை 
செய்த, அப்படியே அந்தச்‌ சத்துருக்‌ 
களைப்‌ பெரும்பாலும்‌ தொம்சஞ்‌ செய்‌ 
தான்‌. அன்றியும்‌ ௮ச்சத்துருக்களோடு 
சேர்ந்த சகர்‌, யவனர்‌, கரம்போஜர்‌, 
பாரதர்‌, நாசஞ்‌ 
செய்துவர, அவர்களெல்லாம்‌ இவன்‌ 
பராக்கிரமத்திற்கு எதிரே நிற்கமாட்‌ 
டாமல்‌ இவனுடைய குலகுருவான 
வசிஷ்ட மகாமுனிவரைத்‌ தஞ்சம்‌ 
புகுந்தார்கள்‌, அந்த வசிஷ்டபகவா 
னும்‌ இவர்களைப்‌ பிழைத்திருக்கிற 


காரியத்தையெல்லாம்‌ 


பப்பிலவர களையும்‌ 


i வைவளைவகல்‌, 


பிணங்களாக நினைத்துச்‌ சகரனிடத்‌ 
தில்‌ வந்து, “குழந்தாய்‌ | இவர்கள்‌ 
பிழைத்திருக்து மிறந்த்வர்கள்‌. இவர்‌ 
களை மறுபடியும்‌ இறக்கச்செய்வதிற்‌ 
பயனென்ன 2 நானே உன்‌ பிரதிக்‌ 
கனைக்கு விரோதம்‌ வராதபடி இவர்‌ 
களை வைதிக சம்பந்த சூனியராகச்‌ 
செய்தேன்‌. நீ இவர்களை இனி விட்டு 
விடு” என்று சொல்ல, அந்தச்‌ சகர 
மகாராஜன்‌ “அப்படியே யாகட்டும்‌'' 
என்ற குரு வாக்கியத்தைச்‌ சிரமேற்‌ 
கொண்டு, 


மொட்டைத்‌ தலையராகவும்‌, சகரைப்‌ 


அவர்களில்‌ யவனரை 
பாதித்தலை சிரைத்தவராகவும்‌, பரரத 
ரைத்‌ தலைமயிர்‌ தொங்கவிட்டவர்க 
ளாகவும்‌, பப்பிலவரைத்‌ தாடி. வளர்ப்‌ 
பவராகவுஞ்‌ செய்து, வேஷங்களை 
மாற்றி, இவர்களையும்‌ மற்றவர்களையும்‌ 
வேதாத்தியயனாதி சூனிய ராக்கிவிட்‌ 
டான. அவர்களெல்லாம்‌ இவ்வாறு 
தரும மிழக்ததனாலே மிலேச்சராய்ப்‌ 
பிராமணரால்‌ கைவிடப்‌ பட்டார்கள்‌. 


அச்‌ சகரமகாராஜன்‌ தன்னிடத்திற்‌ 
குப்‌ போய்‌, எங்குமெப்போ அம்‌. தன்‌ 
னாக்கினைக்குப்‌ பங்கம்‌ வராதபடி. சகல 
அவீப சமுத்திராதிகளோடு கூடின 
இந்தப்‌ பூமியை நீதியோடு பரிபால 
னஞ்‌ செய்துகொண்டு வாழ்ந்தஇிருர்‌ ' 
தான்‌, 


ழன்றுமத்தியாயம்‌ மற்றிற்று. 


AP 


http://acharya.org 


ந்ர்லாம்‌ அத்தியாயம்‌ 
சகர புத்திர சரித்திரமும்‌ 
சக்கிரவர்த்தித்‌ திருமகனார்‌ வைபவமும்‌ 


அந்தச்‌ சகரமகா ராஜனுக்குக்‌ 
காசியப புத்திரியாயெ சுமதியென்‌ 
பவளும்‌ விதர்ப்பராஜன்‌ மகளாகிய 
கேசினி யென்பவளும்‌ பத்தினிகளா 
யிருந்தார்கள்‌. அவ்விரண்டு பெண்‌ 
களும்‌ சந்தான நிமித்தம்‌ ௮வுரவரை 
ஆராதிக்க, அவரும்‌ சந்துஷ்டியடை 
ந்து அவ்விருவரையு கோக்கி “ராஜபத்‌ 
தினிகளே! ஒருத்தி வமிசம்‌ விளங்கும்‌ 
படியான ஒரு குமாரனையும்‌, மற்றொ 
ருத்தி அப்படியல்லாத அறுபதனாயி 
ரங்‌ குமாரர்களையும்‌ பெறவேண்டும்‌, 


| 


யாருக்கு எது இஷ்டமோ அதைப்‌ | 


பெறலாம்‌” என்று வரங்கொடுக்க, | 


கேசினி யென்பவள்‌ வமிசகாரண 
மான ஒருவனை விரும்பினாள்‌. சுமதி 
யோ அஅபதனாயிரம்‌ பேரை விரும்பி 
னாள்‌. அம்முனிவர்‌ அப்படியே யாகட்‌ 
டுமென்று அனுக்கிரகிக்க, அவ்விரு 
வரும்‌ சில ஈரட்களுக்‌ குள்ளேயே 
பிள்ளைகளைப்‌ பெற்றார்கள்‌, 


அவர்களுக்குள்‌ கேசினியின்‌ குமா 
ரனன அசமஞ்சசனுக்கு அம்சமா 
னென்பவன்பிறந்தான்‌. அவ்‌ அசமஞ்ச 
சன்‌ சிறுவனாயிருக்கும்‌ பொழுதே மிக 
வும்‌ தகாத திங்குகளை செய்துவந்தான்‌ 
அதனாலே அவனுக்கு அப்பெயருண்‌ 
டாயிற்று, [அசமஞ்சசம்‌ஃ தியது] 
இப்படித்‌ தீமையான நடக்கையுள்ள 
மகனைத்‌ தகப்பனான சகர மகாராஜன்‌, 


இவன்‌ பாலியத்தைப்‌ பற்றிப்‌ புத்தியில்‌ 


| 


யவ்வன வயதை யடைந்திருக்கையி 
லும்‌ அப்படிப்பட்ட தீங்கையே 
செய்தூவந்ததனுலே அவனை அவன்‌ 
பிதா காட்டுக்கு அடித்துத்‌ அரத்திவிட்‌ 
டான்‌. பின்பு அவ்‌ வறுபதினாயிரவ ' 
ரும்‌ அசமஞ்சசனைப்போலவே துஷ்ட 
காரியங்களைச்‌ செய்யத்‌ தலைப்பட்டார்‌ 
கள்‌. அப்படிப்பட்ட தீமைகளினாலே 
உலகத்தில்‌ யாகாதி சத்காரியங்களும்‌ 
சத்தியசவுசாதி ஆசாரங்களும்‌ ஒழிர்து 
போகக்‌ கண்டு தேவதைகள்‌, சகல 
வித்தைகளும்‌ நிறைந்தவராய்‌ சகல 
தோஷங்களு மில்லாதவராய்‌ பகவா 
னை ஸரீ புருஷோத்தமனுடைய அம்ச 
மாய்‌ விளங்காநின்ற கபிலமகா முனி 
வர்‌ சன்னிதியிற்‌ போய்த்‌ தொழுது, 
“(ஓ கபிலபகவானே! சகரகுமாரரெல்‌ 
லாம்‌ அசமஞ்சச சரித்திரமுடையவர்‌ 
களாய்‌ உலகத்தை யழித்து வருகி 
றார்கள்‌. இதுவரையிலேயே அவர்க 
ளாலே அழிந்த வுலகம்‌ இனியெப்படி 
யாமோ தெரியவில்லை, அன்பமுற்ற 
ஜகத்தைக்‌ காப்பாற்றும்‌ பொருட்‌ 
டல்லவோ தேவரீர்‌ அவதரித்திருப்‌ 
பது” என்று விண்ணப்பஞ்செய்ய 
அந்தப்‌ பகவான்‌ (சில நாட்களுக்குள்‌ 
ளேயே அவர்களெல்லாம்‌ மாண்டு 
போவார்கள்‌” என்று அருளிச்செய்த 
தைக்‌ கேட்டுத்‌ தேவதைகள்‌ சமா 
தானமடைந்திருந்தார்கள்‌, 


இப்படியிருக்க அந்தச்‌ சசுரமகர்‌ 


லாமலிப்‌ படி.ப்பட்ட திக்கு செய்கி | ராஜன்‌ அசுவமேதஞ்‌ செய்யத்தொ 
ரன்‌, பருவம்‌ வந்தால்‌ புத்திசாலியா | டங்கனொன்‌. அதினிமித்தம்‌ தன்‌ குமா 
நனனடக்கை யுடையவனாவானென்று | ரர்களின்‌ காவலிலே குதிரையைவிட) 
நினேத்தருந்தான்‌. பின்பு அவன்‌ அக்குதிரையை யாரோ வொருவன்‌ 


http://acharya.org 


சககிரவர்‌ தீதித்‌ திருமகனார்‌ வைபவம்‌ 251 
கொண்டு போய்ப்‌ பாதாளத்திலே தந்தேன்‌, போ” என்று அருளிச்‌ 
விட்டுவிட்டான்‌. பின்பு அவர்கள்‌ | செய்தார்‌. 
அக்‌ குதிரையின்‌ குளம்படி யைப்‌ பிடித்‌ அதுகேட்டு அர்த அசமஞ்சச ரூமா 
துக்கொண்டு, ஒவ்வொருவர்‌ ஒவ்‌ ரன்‌ மழுவும்‌ அம்மூனிளமை வனக்‌ 
ட மல்‌ ௭ பூமியி ணா தீ இச்‌ சுவாமி! பிராமண சாபத்தினலே 
தை வெட்டித்‌ தோண்டி, உள்ளே ்‌ ்‌ அதனின்‌. 
பொல்‌ எங்க தர்த்ென்டருத்‌ | சிர அரன்‌ ப்பர்‌ 
த்தும்‌: த்து அதற்குக்‌ கொஞ்‌ மளிக்க வேண்டும்‌” என்று பிரார்த்‌ 
சந்‌ தூரத்திலே மேகங்க ளொழிந்த இன, அந்தம்‌ களையகவான்‌, ரன்‌ 
சரத்காலத்துச்‌ சூரியனைப்‌ போல ள்‌ முன்னமே சொன்னேனே 
மேதுன்‌ சீழும்‌ பக்கள்சலிதும்‌ மிகுந்த உன்‌ பேரன்‌ கங்கையைக்‌ கொண்டு 
தேஜசோடு சொலித்துக்‌ கொண்டிருக்‌ வருவானென்று, அந்த மகாநதி தீர்த்‌ 
அ கன கலப்‌. பத இங்கை 26 

த த்தி S எலும்புஞ்‌ சாம்பலும்‌ பரிசிக்கப்பட்ட 
ஆயுதங்களை யெடுத்துக்‌ கொண்டு | மாத்திரத்திலே அவர்கள்‌ தேவலோகம்‌ 
“இதோ இவன்தான்‌ ஈம்முடைய குதி | புகுவார்கள்‌; பக்தி சரத்தைகளோடு 
பையைத்‌ திருடிக்கொண்டு யாகத்தைத்‌ | நீராடுகிறவர்களைப்‌ பாவம்‌ தீர்த்துக்‌ 
தடுத்து ஈமக்கு ௮பகாரஞ்‌ செய்தவன்‌ | கடைத்தேற்று மிவ்வளவுதானோ ஸ்ரீ 
ஆதலால்‌ இவனைக்‌ கொல்லுல்கள்‌ விஷ்ணுவின்‌ திருவடிக்‌ கட்டைவிரலி 
ளி ன்‌ வல்‌ வு த்க்‌ னின்அ மவதரித்த அர்த மகாகஇக்கு 
டே பாய்ந்தார்கள்‌. இப்படி. யவர்‌ மனதம. இன்னர்‌ அ 
கள்‌ ஓடிவருகையில்‌ அர்த மகாரிஷி முண்டு, தன்னிடத்‌திற்‌ கருத்தேயின்‌ றி 
கிஞ்சித்த உன பரர்கையிருல்‌ இறக்கக்‌ அரிரத்தைக்‌ அர்த்த 
தாக்க, அவர்களே பற்றி யெரிந்து எலும்பு தோல்‌ சரம்பு மயிர்‌ சாம்பல்‌ 
சாம்பனங்க குவிக்தார்கள்‌. இப்ப முதலியவற்றுள்‌ ஏதாும்‌ அத்தர்‌ 
பது சாக்‌ யாளக்ளுதி பனி போன தத்தாற்‌ பரி௫க்கப்படுமாயின்‌ அவ்வுட 
அம்‌ புத்திரர்‌ இறந்ததும்‌ அதிச்து, அச்‌ ௮க்குரியவன்‌ உடனே சொர்க்கம்‌ 
சகரமகா ராஜன்‌ தன்‌ போனாயெ அம்ச புகுவான்‌” என்று அருளிச்‌ செய்தார்‌. 
மானை அக்குதிரையை கொண்டுவரும்‌ அதுகேட்டு அவ்விராஜகுமாரன்‌ அவ 
பொருட்டு ஏவினான்‌. அவனும்‌ சகர ரைத்‌ இருவடிதொழுது அசுவத்தைக்‌ 
சனகர்‌ கொண்டன வழியா ஸு கொண்டு வந்து பாட்டனாருக்குக்‌ 
கபிலமகாரிஷி சன்னிதியிற்‌ சென்று ோட்த்ான்‌... கிம்‌ வாத்தை 
தொழுது துதிக்க, அம்‌ மகாத்துமா நிறைவேற்றித்‌ தன்மக்கள்‌ தோண்‌ . 
அம்சுமானை நோக்கு, (பிள்ளாய்‌ | ம டிய பள்ளத்துப்‌ பாய்ந்த கடலைத்‌ 
குதிரையைக்‌ கொண்டுபோய்‌ உன்‌ தனக்குப்‌ புத்திரனாகப்‌ பாவித்துக்‌ 
பாட்டனாருக்குக்‌ கொடுத்து யாகத்தை கொண்டிருர்து லோகாந்தரஞ்‌ சென்‌ 
நிறைவேற்றுவி, உன்பேரன்‌ சொர்க்க | றான்‌. 
லோகத்தினின்றும்‌ கங்காகதியைப்‌ அவ்‌ வம்சுமானுக்குத்‌ இலீபனென்‌ 
பூலோகத்துக்குக்‌ கொண்டுவரக்‌ கட | லுமரசன்‌ பிறந்தான்‌. இலிபனு 
வன்‌ என்கிற வரத்தையும்‌ உனக்குத்‌ | டைய மகன்‌ பரதன்‌. அவன்‌ சொர்‌ 


http://acharya.org 


258 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[நாலா 


க்கத்திலிருந்து கங்கையைப்‌ பூமிக்கு 
வருவித்துப்‌ பாகீரதி யென்னும்‌ பெயர்‌ 
பெறும்படி.ச்‌ செய்தான்‌. அந்தப்‌ பக 
ரதனுக்குச்‌ சுஹோத்திரன்‌ பிறந்தான்‌. 
அவனுக்கு காபாகன்‌, அவனுக்கு 
அம்பரீஷன்‌, அவனுக்கு இந்துத்துவ 
பன்‌, அவனுக்கு அயுதாயு, அவனுக்கு 
ருஅபர்ணன பிறந்தான்‌. அவன ௮௯௨ 
ஹிருதயமென்கிற சூதாட்டு நாலை ஈன்‌ 
கறிந்தவனா யிருந்து ஈளனுக்குச்‌ சகாய 
மானான்‌. ருதுபர்ணனுடைய மகன்‌ 
சர்வகாமன்‌. அவன மகன்‌ சுதாசன்‌, 
சுதாசனுக்கு சவுதாசன்‌ என்றும்‌ மித்‌ 
திரசஹனென்றும்‌ பேர்பெற்ற குமார 
அண்டானான்‌. அவன்‌ வேட்டைக்‌ 
குக்‌ காட்டிற்‌ சென்று இரிர்துகொண் 
இரண்டு புலிகளைக்‌ 
அவ்விரண்டினலேயே அக்‌ 


டிருக்கையில்‌, 
கண்டு, 
காட்டிலுள்ள மிருகங்க ளெல்லாம்‌ 
அழிக்கப்பட்டனவாக நினைத்து, அவ்‌ 
விரண்டி லொன்றை அம்பினா லெய்‌ 
தான்‌. அவ்‌ வம்பு பாய்ந்து இறக்கும்‌ 
அப்‌ புலி, மகா பயங்கரமான முகத்‌ 
தோடு கூடிய ஒரு ராக்ஷ்சரூபமாய்‌ 
விழுந்தது. இரண்டாம்‌ புலியோ அர 
சனைநோக்கி 4 உன்னிடத்தில்‌ நான்‌ 
பகை தீர்த்துக்கொள்வேன்‌ '' என்று 
சொல்லி மறைந்து போயிற்று, 


பின்பு சிலகாலங்‌ கழிய அந்தச்‌ சவு 
தாசன்‌ யாகஞ்‌ செய்யத்‌ தொடங்கி 
னான்‌. அவன குலகுருவான வசிஷ்ட 
முனிவர்‌ யாகத்துக்கு வேண்டிய காரி 
யங்களைச்‌ சித்தஞ்செய்து அப்புறம்‌ 
போயிருக்குமளவில்‌, அந்த ராக்சன்‌ 
வசிஷ்ட ரூபங்கொண்டு வந்து யாகத்‌ 
இன முடிவில்‌ எனக்கு மனுஷ்ய மாமி 
சங்‌ கொடுக்கவேண்டும்‌. ஆதலால்‌ 
முன்னதாகவே அதைக்‌ கொணர்ந்து 
பாகஞ்‌ செய்துவை, நான்‌ சீக்கிரத்தில்‌ 
வருவேன்‌”' என்று சொல்லிப்‌ போய்‌ 


த த த த தத த டத பத த த த்‌ த வவ 


உடனே சுயம்பாகி வேடம்‌ பூண்டு 
வந்து நின்று குருபக்தயினாலே அர 
சன கட்டளை யிட்டதைக்‌ கைக்‌ 
கொண்டு மனுஷ்யமாமிசத்தை சமை 
த்து அரசனிடத்தில்‌ கொண்டுவந்து 
அரசனும்‌ பொழற்பாத்தி 
லம்மாமிசத்தை வைத்துக்‌ 


வைத்தான்‌. 
ரத்தி 
கொண்டு வசிஷ்டர்‌ வரவை எதிர்‌ 
பார்த்துக்கொண்டிருக்து, அவர்‌ வந்த 
வுடனே அதை யவருக்குக்‌ கொடுத்‌ 
தான்‌. இதைக்‌ கண்டவுடனே ௮ம்‌ 
முனிவர்‌ இதென்ன இவ்வரசனுடைய 
அன்மார்க்கம்‌, திடீரென்று ஒரு மாமி 
சத்தை என்‌ நமக்குக்‌ கொடுக்கின்‌ 
ரன்‌? இத என்ன மாமிசம்‌ ? யோக 
திருஷ்டியால்‌ இது நர மாமிசமென்று 
தெரிந்துகொண்டு மிகுந்த குரோத 
முற்றவராய்‌, அரசனைரோக்கி, 4 தவ 
சிகள்‌ புசிக்கத்தகாதது இது என்று 
நீ அறிந்திருந்தும்‌ எனக்‌ இதைக்‌ கொடு 
க்க வக்தாயாகையால்‌ நீயே இதில்‌ 
மிகுந்த விருப்பமுள்ளவ னாகக்கட 


வை 99 


என்று சாபங்‌ கொடுத்தார்‌. 
6 தேவரீர்‌ 


நியமனப்படி யன்றோ அடியே ஸிப்‌ 


இதைக்கேட்‌ டவ்வரசன்‌ 


படி. செய்தேன்‌ '' என்று சொல்ல, 
அம்முனிவர்‌ சமா தியிலிருந்‌ து நிகழ்ந்த 
வுண்மையைத்‌ தெரிந்து கொண்டு, 
ராஜாவினிடத்திலே ௮னுக்கரகமுடை 
ஓ ராஜனே! நீ ராக்ஷச 
னால்‌ வஞ்சிக்கப்பட்டாய்‌ ; உன்மேல்‌ 
குற்றமில்லை ; ஆனாலும்‌ நான்‌ முந்திச்‌ 


சொன்ன வார்த்தை வீணாகமாட்டா 


யவராய்‌ 


தாகையால்‌ நானிட்ட சாபம்‌ உனக்‌ 
குப்‌ பன்னிரண்டு வருஷமளவே 
“இருக்கும்‌ ' என்று சொன்னார்‌. 
அதைக்கேட்டு அவ்வரசன்‌ குற்றமில்‌ 
லாத எனக்குச்‌ சாபமிட்ட து அநியாய 
மாகையால்‌ நானும்‌ உம்மைச்‌ சபிப்‌ 
பேன்‌ என்று கையில்‌ நீரை யெடுத்துக்‌ 
கொள்ள, அவன்‌ மனைவியாய்‌ மத்‌ 


http://acharya.org 


சகரெவர்த்தித்‌ திருமகனார்‌ வைபவம்‌ 


289 


SS 


யந்தி என்பவள்‌ தன்‌ காயகனுடைய 
கையைப்‌ பிடித்துக்கொண்டு “றகர 
ராஜனே! ஈமதுகுலத்திற்குத்‌ தெய்வமா 
யும்‌ ஆசாரியராயு மிருக்கன்ற ஸ்ரீ வசி 
ஷ்டபகவானை நீர்‌ இப்படி. செய்வது 
தகாது என்று சமாதானம்‌ பண்ணித்‌ 
தடுத்தாள்‌. பின்பு அவ்வேர்தன்‌ தன்‌ 
கையிலெடுத்த சாபஜலத்தைத்‌ தரை 
யில்‌ விட்டால்‌ பயிர்‌ அழியுமென்றும்‌ 
வானத்தில்‌ விட்டால்‌ மழை அழியு 
மென்றும்‌ நினைத்து, அவ்விரண்டிடங்‌ 
களிலும்‌ விடாமல்‌ தன்‌ பாதங்களின்‌ 
மேலேயே விட்டுக்‌ கொண்டான்‌. 
கோபாக்கினிபினாற்‌ காய்ந்த அந்தத்‌ 
தண்ணீர்‌ பட்டதனால்‌ அவன்‌ பாதங்க 
ளிரண்டும்‌ ஒளியற்றுக்‌ கருமைகலந்த 
வெண்மை யுடையவைகளாயின. அத 
னால்‌ அவனுக்குக்‌ கல்மாஷபாதன்‌ 
என்கிற பெயர்‌ வழங்கிற்று, வஷ்ட 
ரிட்ட சாபத்தின்படி அம்‌ மன்னவன்‌ 
அராங்காலந்தோறும்‌ ராக்ஷச சுபாவ 
மடைந்து காட்டிற்‌ புகுந்து மனித 
ரைத்‌ தின்றுகொண்டே வந்தான்‌. 


- இப்படி. நடந்து வருகையில்‌ ஒரு 
நாள்‌ ருதகாலத்திலே தன்‌ பாரியை 
யோடு புணாந்துகொண்டி.ருந்த முனி 
வனெருவனைக்‌ கண்டு மிகவும்‌ பயங்கர 
மான தன்னுருவத்தைப்‌ பார்த்து பயர்‌ 
தோடின அத்‌ தம்பதிகளுக்குள்ளே 
அந்தப்‌ பிராமணனைப்‌ பிடித்‌ துக்கொண் 
டான்‌. அப்போது அந்தப்‌ பிராமணப்‌ 
பெண்‌ அவ்விராக்கதனைப்‌ பார்த்து, 
ஐயனே! நீ ராக்ஷச னல்லையே 2 
மித்தரனென்றெ அரசனாமே 2 ஆக 
லால்‌ மீ சகலமு மறிந்தவன்‌. மேலும்‌ 
ஸ்தரி தருமத்தின்‌ சவுக்யெத்தை விசே 
ஜமா யறிந்தவன்‌. அப்படியிருக்க 
நான கருதிய பயனை யடையாம லிருக்‌ 
கையிலே நீ என்‌ பர்த்தாவை நாசஞ்‌ 
செய்வது நியாயமல்லவே 3 


விட்டு 


விடு” என்றிப்படி. பலவகையாய்ச்‌ 
சொல்லி வேண்டிப்‌ புலம்பிக்கொண்‌  . 
டிருக்கையிலே, அவ்விராக்கதன்‌ இஞ்‌ 
சித்தும்‌ உணர்வில்லாதவனாகி, ஒரு 
வியாக்கிரம்‌ பசுவைப்‌ பிடித்துப்‌ புசிப்‌ 
பதபோல அந்தப்‌ பிராமணனைக்‌ 
கொன்று புசித்துவிட்டான்‌, பின்பு 
அந்தப்‌ பார்ப்பினி மிகக்‌ கோப மூண்‌ 
டவளாகி அவனைரோக்கி அடபாவி! 
எனனை யிப்படி. வீணாக்கி என்‌ புருஷ 
னைப்‌ பட்சித்தாயாகையால்‌ நீ காம 
போகத்திற்காக எத்தனஞ்‌ செய்யுமள 
வில்‌ மரணமடைவை ”'' என்று சாப 
மிட்டுப்‌ பின்பு தீக்குதித்‌ இறந்தாள்‌. 
பின்பு பன்னிரண்டு ஆண்டுஞ்‌ 
சென்று சாபக்‌ இர்ந்தவளவில்‌ சம்‌ 
போகவாசை கொண்டிருந்த அவ்வரச 
னுக்கு அவன்‌ பத்தினியா இய மதயந்தி 
யானவள்‌ பிராமணத்தியிட்ட சாபத்‌ 
தை நினைப்பு மூட்டினாள்‌. அதனாலே 
அவ்வரசனும்‌ ஸ்திரீபோகத்தை விட்‌ 
டிருந்தான்‌, இப்படியானதனாலே சச்‌ 
ததியில்லாமற்‌ போனசைப்பற்றி அவ்‌ 
வரசன்‌ குருவாகிய வசிஷ்டரை 
வேண்ட, அம்முனிவரரும்‌ அவன்‌ பத்‌ 
தினியாயெ மதயந்திபினிடத்திலே புத்‌ 
திரனுண்டாகும்படி. யருளினார்‌. 


அந்தக்‌ கருப்பமானது ஏழுவருஷ 
மளவும்‌ வெளிப்படாம லிருந்தமை 
யாலே அவள்‌ ஒரு கல்லினாலே வயிற்‌ 
றையிடித்தக்‌ கொண்டாள்‌. புத்திர 
னும்‌ பிறக்தான்‌. அவனுக்கு அச்மகன்‌ 
என்றெ பெயரிடப்பட்து. [அச்மா-- 
கல்‌.] அர்த ௮ச்மகனுக்கு மூலகனென்‌ 
இற மகன்‌ பிறந்தான்‌. பரசுராமனால்‌ 
பூமியில்‌ க்ஷத்திரிய வம்சமெல்லாம்‌ 
அழிக்கப்படுமளவில்‌ பெண்பிள்ளைகள்‌ 
அம்மணக்‌ கோலத்தோடு அவனைச்‌ 
சூழ்க்துகொண்டு பரசுராமன்‌ கண்‌ 
ணுக்கு அகப்படாமற்‌ செய்தார்கள்‌; 


http://acharya.org 


240 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [நாலா 


அதனால்‌ அவனுக்கு காரீகவசன்‌ என்‌ | பட்ட சொரளுபமுள்ளவஞய்‌, ஸ்ரீ வா௯ 
இற பெயருண்டாயிற்று. அந்த மூலக | தேவன்‌ என்கிற திருகாமத்தோடு 
னுக்குத்‌ தசரதன்‌ உண்டானான்‌. அவ | விளங்காநின்ற பரமாத்துமாவினிடத்‌ 
னுக்கு இளிபிளி யென்பவன்‌ மகன்‌. | திலே வேதாந்த வாக்கயெத்தின்படி. 
அவனுக்கு விசுவஸஹன்‌, அவனுக்குக்‌ | ஆத்தும சமர்ப்பணம்‌ பண்ணி, அன்‌ 
கட்வரங்கன்‌ பிறந்தான்‌. முன்னொரு | கேயே லயப்படுவதாகிய மோக்ஷ 
காலத்திலே தேவாசுர யுத்தம்‌ நேர்ந்த | னந்தம்‌ பெற்றான்‌. இவ்வரசன்‌ விஷய 
போது தேவதைகள்‌ வேண்டினமை | மாக முன்பு சப்தரிஷிகள்‌ பாடின 
யால்‌ அவர்கள்‌ பக்ஷத்திற்‌ சென்று | சுலோக மொன்றுண்டு. அதாவது: 
அசுரரைச்‌ செயித்தான்‌. அதனாலே | “கட்வாங்க னென்றெ ராஜரிஷிக்குச்‌ 
தேவதைகள்‌ அவனைத்‌ தங்களுடைய | சமானமாய்‌ இந்தப்‌ பூமியில்‌ யாரும்‌ 
லோகத்திற்கு இட்டுக்கொண்டுபோய்‌ | உண்டாகமாட்டான்‌. ஏனென்றால்‌ 
“நீ இஷ்டமான வரத்தைக்‌ கேட்டுக்‌ | ஒரு முகூர்த்தகாலம்‌ ஆயுரரக்கையில்‌ 
கொள்‌” என்று சொல்ல, அவ்வரசன்‌ | சொர்க்கத்தி னின்றும்‌ பூமிக்கு வந்து 
தேவதைகளை கோக்கி “நீங்கள்‌ | தன்னுடைய ஞானசத்தியங்களாலே 
எனக்கு வரமளிக்கவேண்டுமென்னுவ்‌ | சகல கதிகளையும்‌ சகலலோகங்கனையுர்‌ 
தாண்டி, அவற்றையெல்லாம்‌ ஸ்ரீவாசு 
தேவனிடத்திலே லயித்திருக்கற தனக்‌ 
குள்ளேயே கண்டானன்றோ”” என்‌ 


கருத்துடையீராகில்‌, என்‌ ஆயுசு எவ்‌ 
வளவு சொல்லுங்கள்‌ ?'” என்றான்‌. 
தேவதைகள்‌ “உனக்கு இன்னு 
மொரு முகூர்த்த காலந்தான்‌ ஆயுசு 
இருக்கிறது” என்று சொல்ல, அவர்க 
ளிடத்தில்‌ விடைபெற்று அதிவேக 
முள்ள வோர்‌ விமானத்தின்‌ மேலேறி 
வெகு சீக்கிரத்தில்‌ பூலோகத்துக்கு 


வந்து “(பிரரமணரைக்‌ காட்டிலும்‌ 


பதுதான்‌. 


அந்தக்‌ கட்வாங்க மகாராஜனுக்குத்‌ 
தீர்க்கபாகு என்கிற புத்திரன்‌ பிறர்‌ 
தான்‌. அவனுக்கு ரகுமகரராஜன்‌ 
பிறந்தான்‌. அவனுக்கு அஜமகாரா 


ட்‌ அதன அன்ரு ்‌ 
ஆத்துமாவும்‌ எனக்குப்‌ பிரியமில்லாம பல்லை டத பவர்‌. அதல்‌ 


லிருந்ததும்‌, கான்‌ என்‌ வருணாச்சிரம 

தருமங்களைக்‌ கடவாம லிருந்ததும்‌, சகல சுகுணபூர்ணனான ஸ்ரீபதும 
தேவமனுஷ்ய பச பகதி விருக்ஷ முத | நாபன்‌ லோகரக்ஷணத்திற்காகத்‌ தன்‌ 
லான சகலத்திலும்‌ எம்பெருமானு | னமிசத்தைக்‌ கெரண்டு ஸ்ரீராம லக்ஷ 
டைய சான்னித்தியமே நித்தியமா | மண பரத சத்துருக்கினார்‌ என்றெ 
யுள்ளதென்று நினைத்திருந்ததும்‌, சத்‌ நான்கு ரூபமாக அத்‌ தசரத மகாராஜ 
தியமானால்‌ முனிசிரேஷ்டரால்‌ தியா | னிடத்தில்‌ அவதரித்தான்‌. [இவர்க 
னஞ்‌ செய்யப்பட்ட அந்தப்‌ பகவானை | ஞன்‌ ஸ்ரீராமன்‌ நேரான பகவானு 
யாதொரு தடையுமின்றி நான்‌ அடை | டைய அவதாரம்‌, லக்ஷ்மணர்‌ சேஷா 
யக்கடவேன்‌” என்று சொல்லிச்‌ சகல | வதாரம்‌, பரத சத்துருக்கெர்கள்‌ 


தசரத மகாராஜன்‌, 


தேவ சிரேஷ்டனாய்‌, சர்வவிலக்ஷண | சுதரிசன பாஞ்சசன்னியங்களின்‌ ௮வ 
மாயும்‌ சர்வாச்சரியகரமாயும்‌ சர்வத்‌ | தாரமாம்‌, அனாலும்‌ லக்ஷமணாதிய 
அக்கும்‌ ஆதாரமாயுமுள்ள திவ்விய | ரிடத்திலும்‌ பகவானுடைய அமிச 
மங்கள விக்செகமுடையவனாப்‌, யா | மிருக்ததனால்‌ நான்கு ரூபமாக அவ 
தொரு மா.றுதலுமின்றி ஒரே தன்மைப்‌ | தரித்தானென்று சொல்லறெத,] ௮ம்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] 


தச்‌ சக்கரவர்த்தித்‌ திருமகனார்‌ : இளை 
மையிலேயே விசுவாமித்திர மகாமுனி 
வருடைய யாக சம்ரக்ஷணத்திற்காக 
எருக்தருளு மளவில்‌, வழியில்‌ தாடகை 
யென்கிற கொடிய ராக்ஷசியையும்‌ 
அவ்‌ யாகத்தில்‌ கொடுமை செய்யவந்த 
தாடகா குமாரனான சுபாகு முதலான 
அரேக ராக்ஷசரையுஞ்‌ சங்கரித்து, 
தாடகையின்‌ மற்றொரு குமாரனான 
மாரீசனை வாயவ்ய அஸ்திரத்தனாலே 
சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார்‌. தமது 
திருவடிப்‌ பிரபாவத்தனா/லே அகலியை 
யின்‌ சாபத்தைப்‌ போக்கிப்‌ பரிசுத்தை 
யாக்கியருளினார்‌. பின்பு ஜனகமகர 
ராஜனுடைய நகரத்திற்கு எழுந்தருளி, 
அங்கே பூசித்து வைக்கப்பட்டி ருந்த 
சிவதனுசை முறித்து, அந்த ஜனகமகா 
ராஜாவின்‌ திருமாளிகையில்‌ அயோ 
நிஜையாய்‌ அவதரித்த அவ்வரசனுக்கு 
மகளாய்‌ வீரியசுல்க்கையாய்‌ விளங்‌ 
கிக்கொண்டிருந்த தையென்றற ஸ்ரீ 
மகாலக்ஷ்மியின்‌ அமிசமான பெண்ம 
ணியை திருக்கலியாணஞ்‌ செய்தருளி 
னார்‌. பிறகு அயோத்தியா நகரத்திற்கு 
வருகையில்‌ பொறாமையா லெதிர்த்து 
வந்தவராய்‌ச்‌ சகல க்ஷத்திரிய குலவ்‌ 
களையும்‌ நாசஞ்செய்தவராய்‌ ஹேஹய 
குலத்தை வேரோடழித்தவராயுமுள்ள 
. பரசுராமரைப்‌ .பலபராக்கிரமங்களா 
செருக்கழிந்தவராய்ச்‌ 
செய்தார்‌. யுவராச்சிய பட்டாபிஷே 
கத்தையும்‌ மாற்றாந்‌ 
தாயின்‌ பேச்சுக்ணெங்னெ பிதாவின்‌ 
சிரமேற்கொண்டு 
பிராட்டியோடும்‌ இளையபெருமாளோ 
டுங்‌ கூடத்‌ தண்டகாரணியத்திற்‌ பிர 
வேசித்து விராதனைக்‌ கொன்று காமா 
அரையாய்த்‌ திக்கு செய்யத்துணிக்த 
சூர்ப்பணகையை இலக்குமணர்‌ விரூ 
பப்படுத்தியதனால்‌ மிகக்‌ 
கொண்டு பதினாலாயிரஞ்‌ சேனை 
ol 


௮ண்டான 
விரும்பாமல்‌ 


வாக்கியத்தையே 


கோபங்‌ 


சக்கிவர்த்தித்‌ திருமகனார்‌ வைபவம்‌ 


241 


யோடு யுத்தத்திற்கு வந்த கரதாஷ 
ணர்களையும்‌ கபந்தனையும்‌ சங்கரித்‌ 
தருளினார்‌. அதன்பின்‌ ச௬க்கரீவனைச்‌ 
தோழனாகக்‌ கொண்டு, அவனுக்குப்‌ 
பகைவனை வாலியைக்‌ கொன்று, 
சுக்கரீவனால்‌ அனுப்பப்பட்ட வானர 
வீரருக்குள்ளே அனுமானாலே இலன்‌ 
கையில்‌ இராவண  எபகரித்துக்‌ 
கொண்டு போன சதைப்பிராட்டி 
காவல்‌ செய்யப்பட்டிருப்பதை யறி 
கீது, வானரசேனைகளோடு புறப்பட்‌ 
டுச்‌ சமுத்திரத்தை அணையாற்‌ கட்டி, 
இராவண ஞும்பகர்ணாதிகளை மூலகா௪ 
மா யழித்து, உலகத்தாருடைய ஓப்புர 
வுக்காக அக்கினிப்‌ பிரவேசஞ்செய்து, 
அக்கினியினால்‌ அதிக்கப்பட்டு விளன்‌ 
கின தோதேவியைத்‌ திருவுள்ளம்‌ 
பற்றி, மறுபடி அத்திருவயோத்திக்கு 
எழுந்தருளிப்‌ பட்டாபிஷேகங்‌ கண்‌ 
டருளினா. 


அர்தப்‌ பெருமாள்‌ பிராட்டியார்க 
ரூக்கு ஈடக்த பட்டாபிஷேக மகோச்‌ 
சவத்தை நூறு வருஷகாலஞ்‌ சொன்‌ 
னாலும்‌ முடியாது. ஆடலும்‌ மயித்தி 
ரேயரே! சருக்கமாய்‌ச்‌ சொல்லு 
கிறேன்‌ கேளும்‌, இவ்வியாலங்கார 
மான சோபிதமான மகா மண்டபத்‌ 
திலே நவரத்தின சிங்காதனத்தின்‌ 
மேல்‌ சக்கரவர்த்தித்‌ இருமகனார்‌ தோ 
பிராட்டியோடே வீற்றிருக்க, இளைய 
பெருமாளும்‌ ஸ்ரீபரதாழ்வானும்‌ சத்து 
ருக்கனாழ்வானும்‌ சத்திரசாமரங்களை 
யேர்திப்‌ பக்கங்களில்‌ முகமலர்ந்து 
நிற்க, விபீஷணாழ்வானும்‌ 
மகாராஜனும்‌ அங்கதன்‌ ஜாம்பவான்‌ 
முதலானாகளும்‌ "ஆலவட்ட முத 
லானவைகளை யேந்தி மிகுந்த மகிழ்ச்சி 
யோடு புடைசூழ்ந்து நிற்க, சிறிய 
திருவடியென்கற அனுமான்‌ திருவடி 
வாரத்து ரத்தினபிடத்திலிருக்து ஆன 


௬க்கிரிவ 


http://acharya.org 


242 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[நாள்‌ 


ந்தபரவசராய்‌ச்‌ சேவித்தக்‌ கொண 
டி.ருக்ச, பிரம்மாவும்‌, இக்திர அக்கினி 
யம நிருதி வருண வாயு குபேர ஈசா 
னர்‌ என்றெ அஷ்டதிக்குப்‌ பாலக 
ரும்‌, மற்றுமுள்ள சகல தேவதைக 
ளும்‌, வசிஷ்ட வாமதேவ வால்மீகி 
மார்க்கண்டேய விசுவாமித்திர பரத்‌ 
துவாஜ அகஸ்தியா இகளான முனிவர 
ரும்‌, இருக்கு யசுர்‌ சாமம்‌ என்கிற 
வேத வாக்கியங்களைக்‌ கொண்டு 
ஸ்தோத்திரஞ்‌ செய்துகொண்டி ருக்க, 
விணா வேணு மிருதங்க பேரீ படஹ 
சங்க காஹள கோமுக முதலான 
சகல திவ்விய வரத்தியங்களு முழங்க, 
நிருத்த தீத முதலான மங்களச்‌ 
செய்கைகளெல்லாம்‌ நிகழ, 
மேந்திக்‌ காத்திருக்குஞ்‌ சகல தேச 
த்து ராஜாக்களின்‌ நடுவில்‌ ஆசாரியர்‌ 
மந்திரிமார்‌ முதலானவர்கள்‌ முறையே 
வீதிப்படி திவ்விய தீர்த்தங்களினலே 
சகல லோகரக்ஷணஞ்‌ செய்தருள 
வேண்டும்‌ ஸ்வாமீ என்று பிரார்த்தித்‌ 
துப்‌ பட்டாபிஷேக மகோச்சவத்தை 
நடத்தினார்கள்‌. இவ்வாறு தசரதகுமார 
ராய்க்‌ கோசலாதிபதியாய்‌ ரகுகுல 
திலகரா யிருக்கிற ஸ்ரீராமபத்திரபக 
வான்‌ ஸ்ரீ ஜான£ தேவியோடு கூடப்‌ 
பட்டாபிஷேக மகோச்சவங்‌ கண்டரு 
ளித்‌ திருத்தம்பிமார்கள்‌ அதிக பிரீதி 
யோடே ஏவல்‌ செய்யப்‌ பெற்றுப்‌ 
பதினோராயிரம்‌ வருஷகாலம்‌ யாவரும்‌ 
குறைவற்றுக்‌ களித்துப்‌ பெருகும்படி 
சகல பூமண்டலத்தையும்‌ ஆண்டரு 


ளின்‌. 


கப்ப 


இளவரசராய்‌ நின்ற ஸீ பரதாழ்‌ 
வான்‌ மிகக்‌ கொடியவர்களா யிருந்த 
மூன்றுகோடி. கந்திருவர்களைச்‌ சங்க 
ரித்து, அவர்கள்‌ வசமாயிருந்த ராச்சி 
யங்களைக்‌ கைவசஞ்‌ செய்தருளினார்‌, 


- சத்துருக்கனாழ்வானும்‌ யமுனையாற்‌ 


செவ்வக தவத்தை ண்ணை வைனை வ வைவ்‌ க க த்‌ தாத? ன்னைக வல வர்ல ன்‌ 


றங்கரையில்‌ ஒரு பெரிய வனத்தி லிரு 
ந்துகொண்டு மிகக்‌ கொடுமை செய்து 
வந்த மத புத்திரனான லவணாசுரனைச்‌ 
சங்கரித்து அக்காட்டை அழித்து 
மதுரை யென்ற ஓர்‌ திவ்விய ஈகரஞ்‌ 
செய்தருளினார்‌. இளைய பெருமாளோ 
ஸ்வாமியைவிட்டுப்‌ பிரியாமல்‌ கயிங்‌ 
கரிய நிரதராய்‌ எழுந்தருளி யிருந்தார்‌. 
இப்படியாக ஸ்ரீ ராம லக்ஷ்மண பரத 
சத்துருக்கினர்‌ என்கிற இக்நால்வரும்‌ 
அதிபல பரரக்கிரமாதிகளைக்‌ கொண்‌ 
டும்‌ காருணிய வாச்சலிய சவுலப்பிய 
சவுசீலியா இகளைக்‌ கொண்டும்‌ துஷ்ட 
நிக்கரக இஷ்ட பரிபாலனங்களைச்‌ 
செய்தருளி லோகத்திற்கு இதத்தை 
யும்‌ தருமத்தையும்‌ நிலைகாட்டித்‌ தம்‌ 
முலகத்திற்‌ கெழுந்தருளினார்கள்‌. அச்‌ 
நால்வரிடத்தில்‌ மிகுந்த பத்தியுள்ள 
வராயிருந்த அக்கோசல நாட்டாரும்‌ 
அவர்களுடைய சாலோக்கியம்‌ பெற்‌ 
முர்கள்‌. 


மகானுபாவனான அந்த ஸ்ரீராமசர்‌ 
திரனுக்கு குசன்‌, லவன்‌ என்றிரண்டு 
குமாரரும்‌, லக்ஷமணப்பெருமாளுக்கு 
அங்கதன்‌, சந்திரகேது எனறிரண்டு 
புத்திரரும்‌, பரதருக்கு தக்ஷகன்‌, புஷ்‌ 
கலன்‌ என்றிரு தனயரும்‌, சத்துருக்கி 
னருக்கு சுபாகு, சூரசேனன்‌ என்‌ 
றிருமக்களு முண்டானார்கள்‌. அவர்க 
ளுக்குள்ளே ஸ்ரீராமகுமாரனான குச 
னுக்கு அதிதி யென்கிற குமாரன்‌ 
பிறந்தான்‌. அதிதிக்கு நிஷதன்‌, நிஷத 
அக்கு அனலன, அவனுக்கு நபசு, 
நபசுக்குப்‌ புண்டரீகன்‌, புண்டரீக 
னுக்கு சேஷமதனுவா, அவனுக்குத்‌ 
தேவானீகன்‌, அவனுக்கு ௮னேகு, 
அனைகுவுக்குக்‌ குரு என்பவன்‌ பிறக்‌ 
தான்‌. அவன மகன்‌ பாரியாத்திரன்‌, 
அவன்‌ மகன்‌ பலன்‌, அவன்‌ புத்திரன்‌ 
சலன்‌, அவனுக்குப்‌ புத்திரன்‌ உற்கன்‌, 


http://acharya.org 


மம்சம்‌] 


அவனுக்குக்‌ குமாரன்‌ வச்ரெொபன்‌, 
வச்சிரநாபனுக்குப்‌ புதல்வன்‌ சங்க 
ணன்‌, அவனுக்குமகன்‌ வியுஷிதா௬ 
வன்‌; அவனுக்கு விசுவயஹன்‌ பிறக்‌ | 
அவன புத்திரனாகிய இரணிய 
நாபன்‌ மகா யோகிகளுக்குச்‌ சிரேஷ்‌ 
டராய்‌ ஜயிமுனிபின்‌ சிஷ்யராயுள்ள 
யாக்யெவல்க்கிய மகாமுனிவரிடத்தி 
னின்றும்‌ யோகவித்தையைப்‌ பெற்‌ 
முன்‌. அவனுக்குத்‌ தனயன்‌ புஷ்யன்‌, 
அவனுக்குத்‌ துருவசந்தி, அவனுக்குச்‌ 
சுதரிசனன்‌, அவனுக்கு அக்கினிவர்‌ 
ணன்‌, அவனுக்குச்‌ க்ரெகன்‌, சக்க 
ரகனுடைய குமாரன்‌ 


தான. 


மருவென்ப 
வன்‌, அவன்‌ யோகபலத்தைப்‌ பற்றிக்‌ 
கொண்டு இமயமலையின்‌ பக்கத்தி 
அள்ள கலாபக்கிராமத்திலே இப்போ 
அம்‌ யாருக்குக்‌ தெரியாமல்‌ வாசஞ்‌ 
செய்தகொண் டிருக்கிறோன்‌. 
முன்‌ இனிவருவ்‌ 


அவன 


மிமிவமிச கதை 


243 


சூரியவமிச க்ஷத்திரியருக்கு முதல்வ 
வான்‌. அவனுக்குப்‌ பிரச சுருகன்‌ 
என்று மகனொருவ னிருர்தான்‌. அவ 
ற்குச்‌ சுசந்தியென்பவன்‌ மகன்‌; 
அவற்கு அமர்ஷன்‌, அவனுக்கு ஸஹஸ்‌ 
வானென்பவன்‌, அவனுக்கு விசுவ 
பவன்‌, அவனுக்கு பிரகத்பலன்‌, 
அவன்‌ பாரதயுத்தத்திலே அர்ச்சுனன்‌ 
குமாரனான அபிமன்யுவினாலே கொல்‌ 
லப்பட்டான்‌. இப்படியாக இக்ஷ 
வாகு குலத்திற்பிறக்த ராஜாக்களில்‌ 
முக்யெமான சிலரைச்‌ சொன்னேன்‌. 
இவர்கள்‌ சரிதங்களைக்‌ கேட்பதனாலே . 


பாவங்கள்‌ தீரும்‌. எவன்‌ இவர்க 


ரூடைய சரித்திரங்களைச்‌ சிரத்தை 
யோடு படிக்கிருனோ அவன்‌ இம்மை 
யில்‌ வேண்டியவைகளைப்‌ பெற்று 


வாழ்ந்து கடைசியில்‌ சுவர்க்கமுஞ்‌ 


இருதயுகத்திலே ' சேருவான்‌. 


நாலாமத்தியாயம்‌ முற்றிற்று. 
pf 
ஜந்தாம்‌ அத்தியாயம்‌ 
நிமிவமிச கதை 


—0FHDS— 


இக்ஷ்வாகுவின்‌ குமாரனான நிமி 
யென்பவன்‌ ஆயிரம்‌ வருஷகாலஞ்‌ 
செல்லத்தக்க ஒரு யாகத்தை யாரம்‌ 
பித்து, அதற்கு வசிஷ்டரை ஹோதா 
வா யிருக்கும்படி வரித்தான்‌. அப்‌ 
போது வசிஷ்டர்‌ அரசனை ரோக்‌, 
“அரசனே! என்னைத்‌ தேவேந்திரன்‌ 
ஐர்‌.நூற௮ு வருஷஞ்‌ செய்யும்படியான 
யாகத்திற்காக முந்தி வரித்திருக்கின்‌ 
றான்‌ ஆதலால்‌ அதுவரையில்‌ நீ 
பொறுத்திருக்க வேண்டும்‌, உடனே 
வந்து உன்‌ யாகத்தையும்‌ நிறைவேற்‌ 
வேன்‌” என்று சொல்லக்கேட்டு 
அவ்வரசன்‌ ஒன்றும்‌ பேசாமற்‌ சும்மா 


விருந்துவிட்டான்‌. வசிஷ்டரோ தமது 
இஷ்டப்படி அரசன்‌ ஒத்துக்கொண் 
டானென்று நினைத்துக்கொண்டு இற்‌ 
திரனுடைய யாகச்தைச்‌ செய்விக்கப்‌ 
போனார்‌. அ௮வ்வரசனும்‌ அக்காலத்‌ 
திலேயே கவுதமர்‌ முதலானவர்களைக்‌ 
கொண்டு நடத்தினான்‌. 
வசிஷ்டமுனிவர்‌ தேவேர்திரனுடைய 
யாக முடிந்தவுடனே நிமி மகாராஜ 
னுடைய 


யாகத்தை 


செய்விக்க 
வேண்டுமென்ற வெகுதுரிதமாய்‌ ஓடி 
வந்து, அக்காரியத்தைக்‌ கவுதமர்க்கு 
அரசன்‌ கொடுத்ததாகத்‌ தெரிந்து 
கொண்டு, கோபமூண்டவராய்‌ அவ்‌ 


யாகத்தைச்‌ 


http://acharya.org 


244 


ஸ்ரீவிஷ்ணுபுராண்ம்‌ 


[நாலா 


வரசன்‌ தங்கிக்கொண்டிருக்கையில்‌ 
அவனுக்கு ஒரு சாபமிட்டார்‌. அதா 
வது, “என்னைத்‌ திரஸ்காரஞ்‌ செய்து 
'இவ்‌ யாக காரியத்தை கவுதமருக்குக்‌ 
கொடுத்தானாகையாலே இவ்வரசன்‌ 
உடம்பில்லாமற்‌ போவான்‌”' என்பது 
தான்‌. விழித்துக்கொண்ட பின்பு 
அரசன்‌ சாபம்‌ நேர்ந்ததை யறிந்து 
தானும்‌ குருவுக்கு ஒரு சாபமிட்டான்‌. 
அதாவது, “இந்தத்‌ அஷ்ட குருவான 
வர்‌ என்னேடு பேசிக்‌ காரியமறிந்து 
கொள்ளாமல்‌ தூங்கிக்கொண்டிருந்த 
என்னைச்‌ சபித்ததனால்‌ அவருக்கும்‌ 
உடம்பு போகக்கடவது” என்பதாம்‌. 
இப்படிக்‌ குருவுக்கு சாபங்‌ கொடுத்து 
அவ்வரசன்‌ தன்‌ தேகத்தை விட்டுவிட 
டான்‌. அம்முனிவரும்‌ இவ்வுடம்பை 
விட்டு, ஊர்வசியைக்‌ கண்டதனாற்‌ 
சிதறி விழ்க்திருந்த மித்திராவருண 
ருடைய வீரியத்திற்‌ பிரவேசித்து 
வேறு தேகங்‌ கைக்கொண்டார்‌. நிமி 
யென்னு மரசனுடைய தேகமோ திவ்‌ 
விய கந்த தைலத்தனாற்‌ சீர்படுத்தப்‌ 
பட்டதாகிச்‌ சுருங்குதன்‌ முதலான 
குற்றங்களில்லாமல்‌ அப்போ திறந்த 
வனுடைய தேகம்போ லிருந்தது. 
இப்படியிருக்க அவ்வியாக முடிவில்‌ 
பாகம்‌ பெறும்பொருட்டு வந்த தேவர்‌ 
களை நோக்கி * ௬ுத்துவிக்குகள்‌, “நீங்‌ 
கள்‌ எசமானனுக்கு வரங்கொடுக்க 
வேண்டும்‌” என்று சொன்னார்கள்‌. 
பின்பு தேவதைகள்‌ “எனன வரம்‌ 
வேண்டும்‌ 2” என்று கேட்க, நிமி 
சொல்லுகிருன்‌? *ஓ தேவர்களே! நீங்‌ 
கள்‌ சகல சமுசார துக்கத்தைப்‌ போக்‌ 
கு௫றவர்கள்‌, சரீரமும்‌ ஆத்தமாவும்‌ 
பிரிர்‌ இருப்பதைக்‌ வன்ன மனித 
ருக்கு வேறு துக்கமுண்டோ 2 ஆகை 
யால்‌ எனக்குத்‌ தேகம்‌ வேண்டுவதா 


னாலும்‌ மறுபடி இந்தச்‌ சரீரத்தில்‌ 
வசிப்பதற்கு விருப்பமில்லை. யாவரு 
டைய கண்களிலுமே வசிக்க விரும்பு 
இழேன்‌. 

வேண்டும்‌” 
கேட்டு அத்தேவரெல்லாம்‌ அவனிஷ்‌ 
டப்படி அவனைச்‌ சகல ஜனங்களு 
டைய நேத்திரங்களிலு மிருக்கச்‌ செய்‌ 


அப்படியாக வரமளிக்க 


என்று சொன்னதைக்‌ 


தார்கள்‌. அதனாலேதான்‌. சகல பூதங்‌ 
களும்‌ கண்களை இமைகனெறனர்‌. 


அவனுக்குப்‌ புத்திர னில்லாமற்‌ 
போனபடியினாலே அந்த ரிஷிகளெல்‌ 
லாம்‌ இராச்சியத்திற்கு அரசனில்லா 
மற்‌ போவதனால்‌ நேரிடுக்‌ அன்பத்திற்‌ 
குப்‌ பயந்து அவனுடைய உடலை 
அரணியிலிட்டுக்‌ கடைய, அதினின்று 
மொரு குமாரன்‌ பிறந்தான்‌. அப்படி 
பிறந்ததனாலே அவனுக்கு ஜனகன்‌ 
என்கிற பெயருண்டாயிற்று, மேலும்‌ 
இவன பிதா விதேகனாகையால்‌ வைதே 
கன்‌ என்றும்‌, கடையப்பட்டதனாலே 
மிதி என்றும்‌ நாமதேயங்களுண்டா 
யின. இவன்‌ பெயராலே இவனுடைய 
பட்டணத்திற்கு மிதிலை என்றும்‌, 
இவன்‌ பிதாவின்‌ பெயராலே அவ்‌ 
விராச்சியத்திற்கு விதேகதேச மென்‌ 
அம்‌ பெயர்‌ வழங்கின, அந்த ஜனக 
னுடைய மகன்‌ உதாவசு, அவனு 
நந்திவர்த்தனன. 
அவன்‌ குமாரன்‌ கேது, அவனுக்குத்‌ 
தேவராதன்‌) அவனுக்குப்‌ பிருகதுத்‌ 
தன்‌, அவனுக்கு மகாவீரியன்‌, அவ 
னுக்குச்‌ சுதிருதி, அவனுக்குத்‌ இருஷ்‌ 
டகேது என்கிற மகன்‌ பிறந்தான்‌, 
திருஷ்டகேதுவுக்கு அரியசுவன்‌, அவ 
னுக்கு மரு; மருவுக்குப்‌ பிரதிகன்‌, 
அவனுக்குக்‌ கிருதரதன்‌, அவனுக்‌ 
குத்‌ தேவமீடன்‌, அவன்‌ புதல்வன்‌ 


டைய குமாரன்‌ 


* ருத்துவிக்குகள்‌அத்தவர்யு, ஹோதா; உத்காதா, பிரமா முதலான யாகஞ்‌ 


http://acharya.org 


ட 
மம்சம்‌] 


புரூரவன்‌: சரித்திரம்‌ 


245 


விபுதன்‌, விபுதனுக்கு மகா இருதியென்‌ 
பவன்‌ பிறந்தான்‌. அவனுக்குக்‌ இருத 
ராதன்‌ ஜனித்தான்‌. அவனுக்கு மகா 
ரோமா, மகாரோமாவுக்கு சுவர்ண 
ரோமா, அவன புத்திரன்‌ இருசுவ 
ரோமா. அந்த இருசுவ ரோமாவின்‌ 
குமாரன்தான்‌ ிரத்துவச னென்றே 
ஜனகமகாராஜன்‌. அவர்‌ யாகத்திற்‌ 
காகப்‌ பூமியை உழும்போது அக்‌ 
கலப்பையின்‌ வழியிலே £தாபிராட்டி 
அவதரித்தருளினாள்‌. 


அந்தச்‌ €ரத்துவச மகாராஜனுக்குத்‌ 
தம்பி குசத்துவச னென்பவன சாங்‌ 
காசிய மென்னும்‌ பட்டணத்தை 
யாண்டுகொண்‌ டிருந்தான்‌. அந்தச்‌ 
சீரத்துவச ஜனகருடைய குமாரன்‌ 
பானுமான்‌. பானுமானுக்குச்‌ சுத்தி 
யும்னன்‌, அவனுக்குச்‌ ௬௪, அவனுக்கு 
ஊர்ஜனென்பவன்‌ மகன்‌. அவன்‌ 
குமாரன்‌ சதத்துவசன்‌. அவனுக்குக்‌ 
இருதி, அவன புத்திரன்‌ ரஞ்சனன்‌. 
அவன்‌ புத்திரன்‌ புருஜித்து. அவனுக்கு 
அரிஷ்டநேமி. அவனுக்குச்‌ சருதாயு. 


| 
| 
. 
| 


அவனுக்குச்‌ சுபார்சுவன்‌. அவனுக்‌ 
குச்‌ சிருஞ்சயன்‌. அவனுக்கு க்ஷ 
மாவி. கேஷேமோவிக்கு ௮னேன௬. 
அவனுக்குப்‌ பவுமரதன்‌. அவனுக்‌ 
குச்‌ சத்தியரதன்‌, அவனுக்கு உபகு 
வென்பவன்‌. உபகுவுக்கு உபகுப்த்‌ 
தன்‌. அவன்‌ மகன சுவாகதன்‌. 
அவனுக்குச்‌ சுவாங்கன்‌. 
னுக்கு சுபானன்‌, 
சுவர்ச்சசு. சுவர்ச்சசுக்குச்‌ சுபா 
ஷன்‌. அவனுக்குச்‌ ௬௬௬தன்‌. அவ ' 
னுடைய மகன்‌ ஜயன்‌. ஜயபுத்திரன்‌ 
விஜயன்‌. விஜய புத்திரன்‌ இருதன்‌. 
இருதனுக்குச்‌ சுகயன்‌, ௬நய 
னுக்கு வீ தஹவ்யன்‌. அவனுக்குத்‌ 
திருதி. இருதிக்குப்‌ பகுளாசுவன்‌. 
அவனுக்குப்‌ புத்திரன்‌ கிருதி. இந்‌ 
தக்‌ கிருதியினிடத்திலே நிற்கின்றது 
ஜனகவமிசம்‌. இவர்கள்தாம்‌ மிதிலா 
நகரத்தை யாண்ட ராஜாக்கள்‌. இவர்‌ 
கள்‌ பெரும்பாலும்‌ ஆத்துமவித்தை 
யில்‌ நிஷ்டைபெற்ற மகானுபாவர்க 
ளெனறறியும்‌. 


சுவாங்க 


அவனுக்குச்‌ 


ஐந்தாமத்தியாயம்‌ மற்றிற்று , 
ரட்ட அமு 


ஆரும்‌ அத்தியாமம்‌ 
புரூரவன்‌ சரித்திரம்‌ 


க 


மயித்திரேயர்‌ வினாவுகிறார்‌. “சுவா 
மீ பராசரபகவானே | சூரியவமிசத்‌ 
திற்‌ பிறந்த ராஜாக்களை அடியேனுக்கு 
அருளிச்செய் தர்‌. இனிச்‌ சந்திர வமி 
சத்திற்‌ பிறந்த ராஜாக்களையும்‌ கேட்க 
விரும்புகிறேன்‌. நிலையான £ீர்த்திபெற்‌ 
௮வர்களாகிய ௮ச்சந்திரகுலத்‌ தரசரு 
டைய சந்ததி இக்காலத்திலும்‌ புகழோ 
டிருக்கன்ற தன்றோ. ஆகையால்‌ அடி 


யேனிடத்திற்‌ இருபைகூர்க்து அச்சர்‌ 
ததியி லுதித்த அரசரையும்‌ அருளிச்‌ 
செய்யவேண்டும்‌" என்று பிரார்த்‌ 
தித்த சிஷ்யரைரோக்கிப்‌ பராசரர்‌ ௮௬ 
ளிச்‌ செய்யலாயினார்‌. 


கேளும்‌ மயித்திரேயரே | இவ்வமி௫ 
மும்‌ ௮திபல பராக்கிரமங்களும்‌ தேஜ 
சும்‌ ஈற்குண ஈற்செய்கைகளு முள்ள 


http://acharya.org 


946 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[நாலா 


நகுஷ, யயாதி, கார்த்தவீரியார்ச்சு 
னன்‌, முதலான மகாராஜாக்களினாலே 
அலங்காரமுடையது. அதனை முதலி 
லிருந்து சொல்லுகிறேன்‌. சகலலோக 
கர்த்தாவாயும்‌ பகவானாயு மிருக்கிற 
ஸ்ரீமக்கசாராயணனுடைய நாபிகமலத்தி 
அதித்தவரான சதுர்முக தேவருடைய 
குமாரர்‌ அத்திரி என்னு முனீக்திரர்‌. 
அர்த அத்திரிமகா முனிவருடைய 
மகன்‌ சந்திரன்‌. அவனைச்‌ சதுர்முகபக 
வான்‌ சகல ஓட திகளுக்கும்‌ பிராமணர்‌ 
களுக்கும்‌ நக்ஷத்திரங்களுக்கும்‌ அதி 
பதியாகப்‌ பட்டாபிலேகஞ்செய்தார்‌. 
இப்படிப்‌ பட்டாபிஷேகஞ்‌ செய்யப்‌ 
பட்டு அச்சந்திரன்‌ மேன்மைக்காக 
ராஜசூயயாகஞ்‌ செய்தான்‌. பின்பு 
இதன்‌ மகிமையினாலேயும்‌ மேலான 
அதிகாரம்‌ பெற்றிருப்பதனாலேயும்‌ மத 
முங்‌ கர்வமு முடையவனாகிச்‌ சகல 
தேவர்களுக்குங்‌ குருவாகிய பிரகஸ்‌ 
பதியின்‌ மனைவியான தாரையென்ப 
வளை .௮பகரித்துக்கொண்டான்‌. இச்‌ 
செய்தியை பிரகஸ்பதி பிரமாவுக்கு 
அறிவிக்க, அவர்‌ வந்து வெகுவாப்ப்‌ 
புத்தி சொல்லியதையும்‌ தேவரிஷிக 
ளெல்லாரும்‌ வேண்டிக்கொண்டதை 
யுங்‌ கேளாதவனாய்‌ அ௮ச்சந்திரன்‌ 
அவளை விடாமலே இருந்தான்‌. 


அதனாலே யுத்தத்திற்கு இடமுண்‌ 
டாயிற்று. அப்போது பிரகஸ்பதியி 
னிடத்துப்‌ பகைகொண்ட சுக்கிரன்‌ 
சந்திரனுக்குப்‌ பக்கபலமானான்‌. குரு 
வான சுக்கிரன்‌ சேர்ந்ததனாலே ஜஷே 
ரான ஜம்பன்‌, கும்மன, முதலிய சகல 
தயித்திய தானவர்கள்‌ சந்திரன்‌ பக்ஷத்‌ 
திற்‌ சேர்ந்து யுத்தசன்னாகஞ்‌ செய்‌ 
தார்கள்‌. ஸீருத்திரபகவான்‌ அம்இரரி 
னிடத்தில்‌ வித்தியாத்தியயனஞ்‌ செய்‌ 
தவராகையால்‌ குருபுத்திரராயெ பிர 
கஸ்பதிக்குத்‌ துணைசெய்ய லாயினார்‌. 


அசுரரெல்லாம்‌ சந்திரன்‌ பக்ஷத்திற்‌ 
சோர்ததனால்‌ தேவேந்திரன்‌ சகல 
தேவசைனியங்களோடுகூடங்‌ பிரகஸ்‌ 
பதி பக்ஷத்திற்‌ சேர்ந்து யுத்தசன்னா 
கஞ்‌ செய்தான்‌. இவ்வாறு தேவதை 
களுக்கும்‌ ௮௬ரருக்கும்‌ தாரைக்காக 
வுண்டானதாகையாலே தாரகாமயம்‌ 
பெற்ற மகாயுத்த 
மொன்றுண்டாக, அதில்‌ தேவதைகள்‌ 


என்று பெயர்‌ 


மேல்‌ அசுரரும்‌ அசுரர்மேல்‌ தேவர்‌ 
களும்‌ அநேக அஸ்திர சஸ்திரங்களைப்‌ . 
பிரயோகித்து மும்முறமா 
உலகமெல்லா மனக்கலக்க முற்றுப்‌ 


யிருக்க, 


பிரமதேவனைச்‌ சரணம்‌ புகுந்தன, அப்‌ 
போது அக்‌ கமலாசனர்‌ வந்து ௬கஇர 
னையும்‌ சிவனையும்‌ அசரரையும்‌ தேவர்‌ 
களையும்‌ தடுத்துச்‌ சந்திரனுக்குப்‌ புத்தி 
சொல்லி அத்தாரையைப்‌ பிரகஸ்பதிக்‌ 
குக்‌ கொடுப்பித்தார்‌. சண்டை யொ 
ழிர்த.த. 


பின்பு அத்தாரை கருவுற்றிருந்த 
தைக்‌ கண்டு அக்குருவானவர்‌ அவளை 
கோக்கி (அடி. பெண்ணே | என்‌ 
க்ஷேத்திரத்தில்‌ நீ மற்றவனுடைய 
மகனை வைத்திருக்கக்கூடாது. இது 


. வரையில்‌ நீ செய்த சாகசம்‌ போதும்‌, 


இனியக்கருவை விட்டுவிடு” என்று 
சொன்னார்‌. அதுகேட்டு அத்‌ தாரை 
மிகவும்‌ பதிவிரதை யாகையாலே பர்த்‌ 
தாவின்‌ வாக்கியத்தின்படி. அக்கரு 
வை ஒருநாணற்‌ செத்தையின்மேல்‌ 
எறிச்துவிட்டாள்‌. அக்‌ குழந்தை 
பிறந்த மாத்திரத்திலேயே சமஸ்த 
தேவர்களையுக்‌ தோற்கடிக்கும்படி 
யான தேஜசோடு விளங்கக்‌ கண்டு 
பிரகஸ்பதி, தன்‌ பிக்துவுக்குப்‌ பிறந்‌ 
திருக்கலாமென் நினைத்து அக்‌ கூழ்‌ 
தையின்மேல்‌ விருப்பமுற்றிருந்தார்‌. 
சந்திரனு மப்படியே யிருந்தான்‌. இவ்‌ 
வாற இருவரும்‌ அப்பாலகன்மேல்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] புரூரவன்‌ சரித்திரம்‌ 247 
ccc 
வீருப்பமுற்‌ நிருக்கையாலே தேவ்‌ 
தைகளெல்லாரும்‌ சந்தேகப்பட்டுத்‌ 
தாரையை, “பெண்ணரசே ! இவன்‌ 
சந்திரனுக்குப்‌ பிறக்‌. தவனா 2 குருவுக்‌ 
குப்‌ பிறந்தவனா? எங்களுக்குச்‌ சொல்‌” 
என்று வெகுவாய்க்‌ கேட்டார்கள்‌. 
எவ்வளவு கேட்டும்‌ அவள்‌ வெட்கத்த 
னால்‌ ஒன்அஞ்‌ சொல்லாமலிருக்க, அக்‌ 
குமாரன்‌ கோபமூண்டு அவளைச்‌ சபிக்‌ 
கும்படியாக எத்தனித்து அவளைப்‌ | லே மனமுருகனெவளாய்‌, பெண்மைக்‌ 


| யின்மேற்‌ காதலுற, அதற்கவளிணங்‌ 
| 
| 
| 
| 
| 
பார்த்து “(ஓ துஷ்டையான என்தா குண்டாக பெருமையையும்‌ சொர்‌ 


காமையினாலே அவர்கள்‌ “நீ மனுஷிய 
னுக்கு மனைவியாகக்‌ கடவை ?” என்று 
சபித்தார்கள்‌. அதனாலே அவள்‌ சில 
காலம்‌ பூலோகத்தி லிருக்கும்படி. வந்‌ 
தாள்‌. வந்தவிடத்தில்‌ மகாரூபவானா 
யும்‌ மிகுந்த ஈன்மன அள்ளவனாயும்‌ சத்‌ 
தியவாஇியாயு மிருந்த அச்தப்‌ புரூரவச்‌ 
சக்கிரவர்தீதியைக்‌ கண்டமாத்திரத்தி 


யே ! நீ யேன்‌ என்‌ தர்தையைத்‌ தெரி | க்க சவுக்யெத்தி லுண்டா யிருந்த 
வியாம லிருக்கிறாப்‌ ? இன்னமும்‌ நீ | விருப்பத்தையும்‌ விட்டு, அவனை யனு 
சொல்லத்‌ தழ.தழத்திருப்பையானால்‌ | சரிக்கும்பழ. இட்ட வந்தான்‌. அவ்‌ 
பொய்‌ வெட்கமுள்ள உனக்குத்‌ | வரசனும்‌ உலகத்திலுள்ள எல்லாப்‌ 
தகுந்த சிகைசெய்வேன்‌”” என்று பெண்களுக்கு மேலான * கரந்த), 
உருத்துச்‌ சொன்னான்‌. அப்போது | சுகுமாரத்துவம்‌, லாவண்யம்‌, விலா 
பிரமதேவர்‌ அ௮க்குமாரனைத்‌ தடுத்துத்‌ | சம்‌ முதலான குணங்களினாலே விளவ்‌ 
தாம்‌ அவளைக்கேட்டார்‌. அதற்கு கிக்கொண்டிருர்த அவ்வப்‌சரசைப்‌ 
அவள்‌ மிகவும்‌ வெட்கத்தினால்‌ தலையை | பார்த்து மனம்‌ அவளிடத்திலேயே 
வணங்கிக்கொண்டு ““சந்திரனாடைய | பற்றி நின்றான்‌. இவ்வா றவ்விருவரும்‌ 
மகன்தான்‌” என்று சொல்லிவிட்‌ ப ஒரேமனதாய்‌ வேற்று ரோக்கமில்லா 

| 

| 


டாள்‌. பின்பு சந்திரன்‌ மலர்ந்து விளங்‌ | தவராய்‌ மற்றெல்லாப்‌ பிரயோஜனங்‌ 
காநின்ற கபோல காந்தியுடையவ | களையும்‌ விட்டிருக்தார்கள்‌. . அரசன்‌ 
னய்ப்‌ புத்திரனைக்‌ கட்டியணைத்து | அவளை நோக்கித்‌ தைரியமாய்‌ “ஓ 
முத்தமிட்டு. “குழந்தாய்‌ ! 8 மிகுந்த பெண்ணரசே | உன்னை நான்‌ காத 
புத்தி யுள்ளவனாகையால்‌, புதன்‌ | லிக்கன்றேன்‌. டீ அனுக்கெரகத்தோடு 
என்று உனக்குப்‌ பெயர்‌ தந்தேன்‌” | என்னிடத்தில்‌ மனம்‌ வைக்கவேண்‌ 
என்முன்‌. டும்‌” என்று சொல்ல, அவ்வப்சரசு 
“ஓ மகாராஜனே | நான்‌ கேட்டுக்‌ 

அந்தப்‌ புதன்‌ இளையென்பவ ளிடத்‌ கொள்ளுகிற சங்கேதப்படி நீர்‌ ஈட 
தலே காமுற்றுப்‌ புரூரவனைப்‌ பெற்றா | ப்பீராயின்‌ உமது இஷ்டப்படியே 
னென்று முன்னமே உனக்குச்‌ சொல்‌ | யரகட்டும்‌” என்று நாணத்தினால்‌ தழ 
லியிருக்கிறேன்‌, அர்தப்‌ புரூரவமகாரா | தழக்கச்‌ சொன்னாள்‌. அதுகேட்‌ டர 
ஜன்‌ மகாதாதா; வெகுயாகங்கள்‌ செய்‌ | சன்‌ உன சங்கேதத்தைச்‌ சொல்‌ 
தவன்‌; மிகுந்த கார்தியுள்ளவன்‌, ஒரு | லட கண்ணே” என்று சொல்ல, 
காலத்தில்‌ மித்திராவருணர்‌ ஊர்வூ அத்‌. தெய்வப்பெண்‌ £ சொல்லுகிறாள்‌; 


* கார்‌இிடயவ்வனத்தினால்‌ | உண்டான ஒருவகைத்தோற்றம்‌. ௬௫ சுகுமாரத் துவம்‌— 
தொட்டால்‌ சைசறுக்கும்படியான மென்மை. லாவண்யம்‌— முத்‌ தினுள்ளே நீரினாலே 
தோன்றும்‌ பளபளப்புப்போன்‌ ற தோற்றம்‌. விலாசம்‌— சிரிப்பு, ஈடை, பேசுதல்‌, 
கைலீசல்‌ முதலானவற்று ஞண்டரகு மழகு. I 


http://acharya.org 


248. 


ஸ்ர விஷ்ணுபுராணம்‌ 


[நாலா 


44 ஓ மகாராஜனே ! இரண்டு ஆடுகள்‌ 
என்னால்‌ சூழந்தைகள் போல்‌ வளர்க்‌ 
கப்படுசின்றன. அவை எப்போதும்‌ 
என்‌ படுக்கையின்‌ சமீபத்திலேயிருக்க 
வேண்டும்‌ அங்கிருந்து அதனை 
யாரும்‌ அபகரிக்கக்கூடாஅ; இது 
ஒரு நிபந்தனை. நீர்‌ திகம்பரரா யிருக்க 
நான்‌ உம்மைப்‌ பார்க்கக்கூடாது ; 
இது இரண்டாவது நிபந்தனை. எனக்கு 
கெய்‌ தவிர வேறு ஆகாரம்‌ ஒன்றுவ்‌ 
கூடாத; இது மூன்றாவது நிபந்தனை 
இம்மூன்றில்‌ எ.து தவறினாலும்‌ உம்மி 
டத்தி லிருக்கமாட்டேன்‌ ” என்று 
சொல்ல, அதற்கு “£ அப்படியே யாக 
ட்டுமென்‌ கண்மணியே ” என்று அர 
சன்‌ ஒத்துக்கொள்ள, அவ்வப்சரசும்‌ 


அவனிஷ்டத்‌திற்கு இணங்ள்‌. 


பின்பு அந்தச்‌ சக்கரவர்த்தி அவ 
ளோடுகூட அளகாபுரியிலும்‌ சயித்திர 
ரத முதலான திவ்வியோத்தியானங்க 
ளிலும்‌ திவ்விய தாமரை முதலானவை 
களோடுகூடி விளங்காநின்ற மானச 
முதலான தடாகங்களிலும்‌ வேடிக்‌ 
கையாய்‌ விளையாடிக்கொண்டு நாளு 
க்கு நாள்‌ களிப்பு வளர்ந்து வரும்படி 
அறுபத்தொரு வருஷகாலம்‌ வாழ்ந்து 
கொண்டிருந்தான்‌. அப்படியே அந்த 
அவனேடுகூட அனுப 
வித்தவரும்‌ போகாநந்தத்தினால்‌ சுவர்‌ 
க்கலோகவாசத்தையுஞ்‌ சிறப்பா யெ 
ண்ணாம லிருந்தாள்‌. இவளில்லாமையி 
னாலே மற்ற அப்சரசுகளுக்கும்‌ த்‌ 
தர்‌ கந்தருவர்‌ முதலானவர்களுக்கும்‌ 
தேவலோகமான து ரமணீயமாக இரு 
க்கவில்ல்‌. ஆனதனால்‌ கந்திருவராஜ 
னாகிய விசுவாவசுவானவன்‌, அவளை 
மறுபடியும்‌ 
ண்டுபோக உபாயமென்‌ னென்று 
யோசித்து, அவள்‌ புரூரவனோடு செய்‌ 
திருக்கும்‌ நிபந்தனைகளை யறிந்து, ஓரிர 


ஊர்வசியும்‌ 


சுவர்க்கத்திற்குக்‌ கொ 


ட 


வில்‌ கந்தருவர்களோடு கூடிக்கொ 
ண்டு வந்து; படுக்கையின்‌ இட்ட 
விருந்த ஆடுகளிலொன்றை அபகரித்‌ 
துக்கொண்டு போனான்‌. ஆகாசத்திற்‌ 
கொண்டு போகும்போது அவ்வாடு 
அபயக்குரலாய்‌ கத்த, அதை ஊர்வட 
கேட்டு “ஜயோ | என்‌ குழந்தையை 
யாரோ கொண்டுபோகிறானே, அரா 
தையான நான இத்தருணத்தில்‌ யா 
ரைச்‌ சரணமடைவேன்‌” என்று கூவி 
னாள்‌. அதனைக்‌ கேட்டும்‌ அவ்வரசன்‌ 
தான்‌ அம்மணமா யிருக்கிறதினால்‌ 
தன்னை யவள்‌ பாராமலிருக்கவேண்டு 
மென்று அதைக்குறித்தப்‌ போகாமற்‌ . 
சும்மா விருந்தான்‌. பின்பு கந்தருவர்‌ 
மற்றொரு ஆட்டையுங்‌ கொண்டுபோ . 
னார்கள்‌. அதுவும்‌ ஆகாசத்திற்‌ கத்தி 
னதை அவள்கேட்டு (ஐயையோ | 
என்‌ மற்றொரு குழந்தையையும்‌ கொ 
ண்டு போகிறார்களே, என்ன செய்‌ 
வேன்‌? நான்‌ இக்கில்லாதவள்‌, எனக்‌ 
குப்‌ புருஷனுமில்லை, அற்பமான ஒரு 
வனைச்‌ சேர்ந்து நான்‌ இப்படியா 
னேன்‌” என்று கதறி யழுதாள்‌, அவ்‌ 
வரசன அதைக்‌ கேட்டுச்‌ சகிக்கமாட்‌ 
டாமல்‌ சத்துருவின்மேற்‌ கோபமூண்‌ 
டவனாகி, இருட்டுள்ள இரவாகை 
யால்‌ தனனையவள்‌ பார்க்கமாட்டா 
ளென்று அப்படியே எழுந்து கையிற்‌ 
கத்தியெடுத்துக்கொண்டு “அடாயார 
டா திருடுகிறவன்‌ ? கொன்றேனுன்‌ 
னை” என்‌ ருரவாரத்தோடு சென்றான்‌. 
அத்தருணத்தில்‌ கந்திருவர்‌ மிகப்‌ பிர 
காசமான ஒரு மின்னலை யுண்டாக்கி 
னார்கள்‌. அதன வெளிச்சத்தால்‌ வஸ்‌ 
திர மில்லாதிருந்த சக்கரவர்த்தியை 
ஊர்வசி கண்டதனால்‌ தன்‌ சங்கேதத்‌ 
திற்குப்‌ பங்கம்‌ வந்தது” 
கொண்டு உடனே அவனைவிட்டுச்‌ 
சொர்க்கலோகம்‌ போய்ச்சேர்ந்தாள்‌. 


அக்‌ கந்திருவரும்‌ ௮வ்வாடுகளை அன்‌ 


என்பது 


http://acharya.org 


மம்சம்‌] 


கேதானே விட்டுத்‌ தாங்களும்‌ தேவ 
லோகத்துக்குப்‌ போனார்கள்‌. 


அரசனோ அந்த ஆடுகளைக்‌ கைக்‌ 
கொண்டு சந்தோஷத்தோடு வந்து 
பார்த்துப்‌ படுக்கையில்‌ அப்சரசைக்‌ 
காணாமல்‌ விசனமுற்றுத்‌ இகம்பரனாக 
வே அங்கங்கே தேடிப்பார்த்தும்‌ 
அவள்‌ அகப்படாமையால்‌ பைத்தியம்‌ 
பிடித்தவனைப்‌ போலே அக்கோலத்‌ 
தோடேயே கண்டவிடமுர்‌ இரிந்து 
கொண்டிருந்தான்‌. இப்படி யிருக்க 
ஒரு காள்‌ குருக்ஷேத்திரத்தலே தாம 
ரைத்‌ தடாகத்திலே வேறு நான்கு 
அப்சரசுகளோடுகூட ஊர்வகியு மிருக்‌ 
கக்கண்டு பயித்தியமுள்ளவன்‌ போல 
வே அவள்‌ இட்டச்சென்று “அழு. 
யென்காதலி | பிராணராயட | சற்று 
நேரம்‌ நில்‌. சற்று என்னோடு பேசு, 
சற்ற நேரமாகிலுவ்‌ கூடியிருப்போம்‌'' 
எனறு பலபல நல்வார்த்தைகளைச்‌ 
சொல்லித்துதித்து வேண்டிக்கொண் 
டான்‌. அதற்கு ஊர்வசி சொன்னதா 
வது, “ஓ மகாராஜனே! உமது விவேக 
மில்லாத செய்கை போதும்‌, நான்‌ 
கர்ப்பிணியா யிருக்கறேன்‌, இவ்வரு 
டத்தின்‌ முடிவில்‌ இங்கே வாரும்‌, 
உமக்கு நல்ல புத்திரன்‌ பிறப்பான்‌, 
பின்பு உம்மோடு ஒருகா ளிருப்பேன்‌ 
போம்‌.” என்று சொல்லக்கேட்டு 
வெகு சந்தோஷ முடையவனாடித்‌ தன்‌ 
பட்டணம்‌ போய்ச்‌ சேர்ந்தான்‌. 

அப்போது அந்த வூர்வச தன்‌ 
தோழிமாரை நோக்கி தோழிமார்‌ 
களே! இவர்தாம்‌ சகல சுகுணங்க 
ளோடு கூடின புரூரவச்‌ சக்கரவர்த்தி, 
இவரோடு கூடத்தான்‌ நான்‌ இத்தனை 


புரூரவன்‌ சரித்திரம்‌ 


| 


240 


சாளும்‌ விருப்பமுங்‌ களிப்புமாயிருர்‌ 
தேன்‌” என்று சொல்லக்கேட்டு, அத்‌ 
தெய்வப்‌ பெண்களும்‌, “(இவனுடைய 
ரூபம்‌ வெகு சிலரக்‌கயமாயிருக்கிற து, 
இதனாலே இவனோடுகூட இருக்க 
நாங்களும்‌ விரும்புகிறோம்‌” என்று 
சொன்னார்கள்‌. பின்‌ அவ்வரசன்‌ ஊர்‌ 
வசியின்‌ சொற்படி. வருடத்தின்‌ முடி 
வில்‌ அவ்விடத்துக்குப்‌ போனான்‌. 
அவ்வப்சரசும்‌, ஆயுசு என்றெ குமா 
ரனைப்‌ பெற்று அவன்‌ கையிற்‌ கொடு 
தீது ஓரிரவு அவனோடு கூடியிருர்து * 
ஐது பிள்ளைகளைப்‌ பெறும்படி யான 
கர்ப்பமடைந்தாள்‌. அன்றியும்‌ அர 
சனை கோக்க, “ஓ மகாராசனே! நம்‌ 
மிடத்தில்‌ அன்பினால்‌ கந்தருவர்‌ 
உமக்கு வரங்கொடுக்க வந்திருக்கிறார்‌ 
கள்‌. வேண்டிய வரத்தைக்‌ கேட்டுக்‌ 
கொள்ளும்‌” என்று சொன்னாள்‌. 
௮துகேட்டரசன்‌ சொன்னது, (ரான்‌ 
சகல சத்துருக்களையுஞ்‌ ஜபித்து இந்தி 
ரிய சக்தி தப்பாதவனாய்‌ பந்துக்களி 
அம்‌ சேனைகளிலும்‌ பொக்கசத்திலும்‌ 
குறைவில்லாதவனா யிருக்கிறேனாகை 
யால்‌ யான வேண்டுவது யா தமில்லை; 
ஆனல்‌ எனக்கு வேண்டிய து ஊர்வ௫ 
யின்‌ சாலோக்கியம்‌, ஆதலால்‌ என்‌ 
காலத்தை ஊர்வசியோடுகூடக்கழிக்க 
விரும்புகின்றேன்‌!” என்று பிரார்த்‌ 
திக்கக்‌ கேட்டுக்‌ கந்தருவர்‌ அரச 
னுக்கு ஒரு அக்கினிஸ்தாலி கொடுத்து 
“(ஓ அரசனே! நீர்‌ வேதத்தை யனுச௪ 
ரித்து இவ்வக்கினியை மூன்றாக்கி 
ஊர்வசி சாலோக்கெமாயெ பயனைக்‌ 
கருதி ஈன்றா யாகஞ்செய்யும்‌, இஷ்டத்‌ 
தைப்‌ பெறுவீர்‌” என்று சொன்னார்‌ 
கள்‌. அதுகேட்டு அவ்வரசனும்‌ அக்‌ 


* ஊர்வசியின்‌ தோழிமார்‌ நால்வரும்‌ விரும்பியபடி அவ்வரசனோடு புணர்ந்து 
கருவுற்றனர்‌; ஊர்வசி தானுல்‌ கருவுற்றதனால்‌, ஐந்து பிள்ளைகளைப்‌ பெறும்படியான 
கர்ப்பமடைச்சாளென்றது. தோழிமார்‌ புணர்ச்சிக்கும்‌ ஊர்வசியே காரணமானதால்‌ 
அவளையே பிரதானமாகக்கொண்டு இங்கு சொல்லியிருப்பதென அறிக, 


98 


http://acharya.org 


0 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [நாலா 


இனிஸ்தாலியைக்‌ கைக்‌ கொண்டு | அக்கினிரூபமான இதனையே கொண்டு 
வரும்போது நடுக்காட்டில்‌ “எனன போய்‌ அரணியாக்கிக்‌ கடைந்து அக்‌ 
என்‌ மூடத்தனம்‌, ஊர்வசியை இங்கே | கினி யெடுத்து அதனை உபாசிக்கக்‌ 
யிட்டுக்கொண்டு வராமல்‌ அக்கினிஸ்‌ கடவோம்‌”” என்று நினைத்து, அப்ப 
தாலியை யன்றே கொண்டுவந்தேன்‌, டியே அதைக்கொண்டு பட்டணம்‌ 
என்ன பயன்‌” என்று நினைத்துப்‌ பித்‌ | வந்து காயத்திரி மந்திரத்தை யுச்சரித்‌ 
தனபோல்‌ அந்தஸ்தாலியை அங்கே அக்கொண்டே அரணி கடைய, அவ்‌ 
வைத்துவிட்டுப்‌ பட்டணம்‌ போய்ச்‌ வரணியபும்‌ காயத்திரியின்‌ எழுத்தின்‌ 
சேர்ந்தான்‌. அங்கே பாதிராத்திரி | கணக்குப்படி இருபத்து கான்று அங்‌ 
யான பின்பு விழித்துக்‌ கொண்டு | குல அளவுள்னதாய்‌ ஏற்பட்ட, 
ஓகோ ஊர்வசி சாலோக்யெம்‌ பெறு பின்பு அவ்வரணியைக்‌ கடைந்து அக்‌ 
வதற்குக்‌ கந்தருவர்‌ நமக்குக்‌ கொடுத்த இனியை யெடுத்து மூன்றாக்கி வேத 
அக்கினி ஸ்தாலியைக்‌ காட்டிலே | விதிப்படி ஊர்வசி சாலோக்கியத்‌ 
போட்டுவிட்டு வந்தேனே அதை இப்‌ | தைக்‌ கருதிப்‌ பல யாகங்கள்‌ செய்து 
போது போய்‌ எடுத்துக்கொண்டுவரக்‌ | அப்பிரபாவத்தனாலே கந்திருவலோ 
கடவேன்‌” என்று நினைத்துக்கொண்டு | கஞ்‌ சென்று ஊர்வசியோடு இனைபிரி 
கட ப்போய்‌ ண்டி கைத்தளிடத்‌ | யாமற்‌ சுகமாய்‌ வாழ்ந்து கொண்‌ 
ன கல்ப்‌ ப மக்‌ ! ஓருர்தான்‌. ஆதியில்‌ அக்கினி ஒன்றே 
அங்கே வன்னிமரத்தை நடுவிற்‌ | க்ப்‌ i 

கொண்ட அரசமரமிருக்கக்‌ கண்டு, | யிருந்தது; அவ்வெ ன றினலே இரத 
“நம்முடைய அக்கினி ஸ்தாலிதான்‌  மனுவந்தரத்தில்‌ மூன்றக்கினிகள்‌ எற்‌ 
இந்த மரமாயிருக்கும்‌ ஆதலால்‌ நரம்‌ | படுத்தப்பட்டன; 


அறுமத்தியாயம்‌ முற்றிற்று. 
பட்ட - 


ஏழாம்‌ அத்தியாயம்‌ 
கவுசிகவமிசதீதின்‌ வரலாறு 


உப ஆதவையய்‌ 


கேளும்‌ மயித்திரேயரே | அந்தப்‌ | கங்கை அவ்‌ யாகசாலையின்மேல்‌ வந்து 
புரூரவ மகாராஜனுக்கு ஆயுசு, அமா , 
வசு, விசுவாவசு, சருதாயு, ௪தாயு, | 
அயுதாயு எனறு அஅவர்‌ மக்களுண்‌ 
டானார்கள்‌. அவர்களுள்‌ அமாவசு 


, எல்லாவற்றையும்‌ முழுகடி க்கக்கண்டு, 
! கோபத்நனாற்‌ கண்டுவந்து பகவானா 
| யெ ஸ்ரீயக்கெபுருஷனைத்‌ தியானபலத்‌ 
| தினாலே இருதயத்தில்‌ நிறுத்தி, அத்‌ 

என்பவனுக்குப்‌ பீமன்‌ என்கிற புத்தி | தேஜசினாலே சூழப்பட்டவராய்‌ அக்‌ 

ரன்‌ பிறந்தான்‌. பீமனுக்குக்‌ காஞ்‌ | கங்கையைப்‌ பானஞ்‌ செய்துவிட்‌ 
சனன்‌, காஞ்சனனுக்குச்‌ சுகோத்தி | டார்‌. பின்பு தேவரிஷிகள்‌ அவரைப்‌ 
ரன்‌. அவனுக்கு ஜன்னு பிறந்தான்‌. | பிரார்த்தித்துக்‌ கங்கையை விடுவித்து 
அந்த ஜன்னு வென்னும்‌ ராஜரிஷி 
பாகஞ்செய்து கொண்டி ருக்சையில்‌ ' 


அக்கங்கையை அவருக்கு மகளாக 
வைத்தார்கள்‌. அதனாலேதான்‌ கன்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] கவுசிகவமிசத்தின்‌ வரலாறு 251 
ளு 
, கைக்குச்‌ சான்னவி என்றெ நரமதேய | யாணஞ்‌ செய்துகொண்டார்‌. பின்பு 
முண்டாயிற்று. அந்தச்‌ ஜன்னுவுக்குச்‌ | அர்த ரிஷீகமுனிவர்‌ அவளுக்குப்‌ புத்தி 
௬மந்து என்பவன்‌ ஜனித்தான்‌. அவ | ரோற்பத்திக்காக ஒரு ர சருவைச்‌ 
னுக்கு அசகன்‌, அவனுக்கு பலாகா௬ | செய்துவைத்தார்‌. அதைக்கண்டு அவ 
வன, அவனுக்குக்‌ குசன்‌, அவ னுக்குக்‌ | ருடைய பத்தினியாகிய சத்தியவதி 
குசாம்பன்‌, குசகாபன்‌, அதூர்த்த | யென்பவள்‌ அவரை வேண்டிக்கொ 
ரஜசு,; வசு என்று நால்வர்‌ புத்திரர்‌ | ண்டு தன்‌ தாயாருக்கும்‌ ஒருசருவைச்‌ 
உண்டானார்கள்‌. அவருள்‌ குசாம்பனா | செய்வித்தாள்‌. இப்படியாக அம்முனி 
னவன்‌, “எனக்கு இர்திர சமானனான | வர்‌ தன்‌ பத்தினிக்குப்‌ பிரமதேஜ 
புத்திரன்‌ பிறக்கவேண்டும்‌” என்று | சோடுகூடின புத்திரன்‌ உண்டாவதற்‌ 
தவஞ்‌ செய்யக்கண்டு, தேவேந்திரன்‌ | கரகவும்‌ சருக்களை யேற்படுத்தித்‌ தன்‌ 
நமக்குச்‌ சமானமாய்‌ மற்றொருவன்‌ மனைவியை நோக்கி) “நீ இந்தச்‌ ௪ரு 

| 

| 

| 

ad 

{ 


உண்டாகவேண்டாம்‌”” என்று தானே | வையும்‌, உன்‌ தாய்‌ அர்தச்‌ சருவையும்‌ 
அவனுக்குப்‌ பிள்ளையாய்ப்‌ பிறந்தான்‌. | புசிக்கக்கடவிர்கள்‌ ”” என்று கட்டளை 
அவன பெயர்‌ காதி; கவுசிகன்‌ என்‌ | யிட்டுத்‌ தாம்‌ வனத்திற்குச்‌ சென்றார்‌. 
அஞ்‌ சொல்லப்படுவான்‌. அந்தக்‌ 
கா இக்குச்‌ சத்தியவதி யென்ற கன்‌ | 
னிகை பிறந்தாள்‌. அவளை பிருகுவின்‌ 
குமா ரராயெ ரி£க மகாமுனிவர்‌ அனை 
குக்‌ கொடுக்கும்படி கேட்டார்‌. 

தக்‌ காதியானவன்‌, இம்முனிவர்‌ ர 
மணராகையா ஓம்‌ கிழவராகையாலும்‌ 
வெகு கோப முள்ளவராகையா லும்‌ 


பின்பு அவ்‌ விருவரும்‌ சருவைப்‌ 
புசிக்கத்‌ தொடங்குகையில்‌ தரய்‌ 
மகளை நோக்கி “அடி என்‌ புத்திரி] 
உலகத்தில்‌ எவனும்‌ தன்‌ புத்திரனுக்கு 
மேன்மையான குணமிருக்க வேண்டு 
மென்ன விரும்புவானே யல்லாமல்‌, 

தன்‌ பத்தினியின்‌ தம்பிக்கு அக்குண 

மகளை இவருக்குக்‌ கொடுக்கச்‌ சம்ம | மிருக்கவேண்டுமென்று விரும்பமாட்‌ 
திப்படாமல்‌ முனிவரை நோக்கி “(ஒரு | டான்‌, ஆதலால்‌ உனக்கு உன்‌ கண 
காதமாத்திங்‌ கறுப்பா யிருக்கப்‌ | வன்‌ கொடுத்த ௪ரு விசேஷமா யிருக்‌ 
பெற்று மற்றை ௮வயவங்களெல்லாம்‌ | கும்‌, க்ஷத்திரிய ஜாதியான என்‌ 
சந்திரன்போலே பிரகாசித்துக்கொண் | மகன்‌ பூமண்டலத்தை யாளவேண்டி. 
டி.ருக்கிறவைகளும்‌, காற்றையொத்த | யவனாதலால்‌ அப்படிப்பட்டவனுக்கு 
வேக முள்ளவைகளுமான ஆயிரங்‌ | மேலான குணங்க ளிருப்பதனலே 
குதிரைகளைக்‌ கன்யாசுல்கமாகக்‌ * | விசேஷ பிரயோஜனமுண்டு, பிராமண 
கொடுத்தால்‌ இக்கன்னிகையைத்‌ தரு னுக்குப்‌ பல பராக்கரமாஇ சம்பத்‌ 
வேன்‌ ” என்றான்‌. அம்‌ நானகு? இருப்பதனால்‌ என்ன பிரயோஜனம்‌, 
அப்படியே யாகட்டும்‌”” என்று | ஆதலால்‌ உன்னுடைய சருவை எனக்‌ ' 
ஒத்துக்கொண்டு வருண னிடத்திற்‌ | குக்கொடுத்து என்‌ சருவை நீ வாங்‌ 
போய்‌ அசுவதீர்த்தத்திற்‌ பிறந்த அவ்‌ | இக்கொள்வது தகுதியா யிருக்கின்‌ 
வாயீரங்‌ குதிரைகளையுங்கொண்டுவந்து | றது” என்று சொன்னாள்‌. அத 
கொடுத்து ௮க்கன்னிகையைக்‌ கலி ! கேட்டு மகளான சத்தியவதயும்‌ 4 சரி 
சைகை ணை ணை வந்தவை வ வவட வதை கைம் கல்‌ 


* சன்னியாசுல்ச்சம்‌--கன்னிகையைச்‌ குறித்‌ துக்கொடுக்கும்‌ பொருள்‌. 


* சர--ஒருவகைச்‌ சோறு. 


http://acharya.org 


252 


ஸ்ரீவிஷ்ணுபுராண்ம்‌ 


தான்‌ ”' என்று ஒப்புக்கொண்டு, தன்‌ 
சருவைத்‌ தன்‌ தாய்க்குக்‌ கொடுத்து 
அவள்‌ சருவைத்தான்‌ வாக்கிப்‌ புசித்‌ 
தாள்‌, பின்பு அம்‌ முனிவர்‌ காட்டி 
னின்னர்‌ இரும்பிவர்‌த, கருவுற்றிருக்‌ 
குர்‌ தமது பத்தினியின்‌ தேகத்தைக்‌ 
கண்டு, அவளைக்‌ குறித்துச்‌ சொல்லு 
இருள்‌, 4 அடி பாதகி! நீ செய்யக்‌ 
கூடாத காரியத்தை யேன்‌ செய்தாய்‌? 
ஏனென்றால்‌ உன்‌ தேகமானது மிக 
வும்‌ ரவுத்திர ரூபமாய்க்‌ காணப்படு 
கிறது. அதன்காரணம்‌, உன்‌ தாயின்‌ 
சருவை நீ புசித்தருக்றெதாய்‌ தோன்‌ 
கிறது. இது தகுதியன்று எதனா 


லென்றால்‌ கான்‌ அந்தச்‌ சருவில்‌ சகல | 


ஜசுவரிய வீரிய பலங்களை யேற்றி | 
யிருக்கன்றேன்‌. உன்‌ சருவிலேயோ | 


ஞானம்‌ சாந்தி பொறுமை முதலான 
பிராமணகுணங்களை யேற்றியிருக்கின்‌ 
மேன்‌. இதை நீ மாற்றினயாகையால்‌ 
உனக்கு உக்கிரமான அஸ்திரதார 
ணஞ்‌ செய்து க்ஷத்திரியாசாரமாய்‌ 
நடக்கத்தக்க புத்திரன்‌ பிறப்பான்‌. 
உன தாயாருக்கோ பொறுமை முத 
லான குணங்களுடையவனாய்ப்‌ பிரா 
மணாசாரமுள்ள குமாரன்‌ உண்டா 
வான்‌” என்று தன பர்த்தா சொன்‌ 
னதைக்கேட்டு, அப்பெண்‌ அவரு 
டைய திருவடிகளிலே வீழ்ந்து பிடித்‌ 
துக்கொண்டு, “சுவாமி! அடியேன்‌ 
தெரியாமையால்‌ அப்படிச்‌ செய்து 
விட்டேன்‌. அடியேன்மேல்‌ அனுக்‌ 
இரகம்‌ வைக்கவேண்டும்‌. அப்படிப்‌ 
பட்ட புத்திரன்‌ பிறக்கவேண்டாம்‌, 


| 


பேரன்‌ அப்படியாகட்டும்‌ ' என்ர 
பிரார்த்தித்தாள்‌. ௮ம்‌ முனிவரும்‌ 
அவள்மேல்‌ கிருபைகூர்ர்து 4 நல்லது 
அப்படியே யாகட்டும்‌?” என்றனுக்‌ 
பிறகு அந்தச்‌ ௪த்‌ 
தியவதி ஜமதக்கினி என்றெ குமார 
னைப்‌ பெற்றாள்‌. அவளுடைய தாய்‌ 
விசுவாமித்திரரைப்‌ பெற்றாள்‌. 


இரகஞ்செய்தார்‌. 


அந்தச்‌ சத்தியவதி சிலகாலத்துக்‌ 
குப்‌ பின்பு கவுசிக யென்கற நதியாய்‌ 
விட்டாள்‌. அந்த ஜமதக்கினிமுனிவர்‌ 
இக்ஷ்வாகு வமிசத்தனன ரேணுவென்‌ 
னும்‌ அரசனுடைய மகளாகிய ரேணு 
கை யென்பவளை விவாகஞ்‌ செய்து 
கொண்டார்‌. அவள்‌ வயிற்றில்‌ சகல 
லோககுருவான ஸ்ரீமக்‌ நாராயண 
அடைய அமிசத்தனலே சகல க்ஷத்‌ 
திரியவமிசகாச காரணரான ஸ்ரீ பரசு 
ராமர்‌ அவதரித்தார்‌. அந்த விசுவாமித்‌ 
திருக்கு பிருகுவமிசஸ்தனான சுனச்‌ 
சேபனே தேவதைகளினாலே மகனாகக்‌ 
அவன்‌ தேவ 
ரால்‌ கொடுக்கப்பட்டதனால்‌ தேவ 
ராதன என்னும்‌ பெயரை யடைர்‌ 
தான்‌, பின்பு விசுவாமித்திரருக்கு 
தனஞ்சயன்‌, கிருத 
தேவன்‌, அஷ்டகன்‌, கச்சபன்‌, ஹரி 
ரன்‌ என்கிற வேறு புத்திரரும்‌ உண்‌ 
டானார்கள்‌. 


கொடுக்கப்பட்டான்‌. 


அவர்கள்‌ சம்பந்தமாய்‌ 
அரேக கவுகெகோத்திரங்கள்‌ உண்‌ 
டாயின. அக்கோத்திரத்தார்க ளெல்‌ 
லாம்‌ * வெவ்வேறு பிரவரமுள்ள 
குலங்களில்‌ விவாகஞ்செய்தகொள்ள 


சருவின்‌ பலம்‌ தப்பாதாகையால்‌ என்‌ | வேண்டியவர்களா யிருக்கிறார்கள்‌. 


ஏழாமத்தியாயம்‌ ழற்றிற்று, 
ச. 


்‌ கா கைக ள்ள 
* பிரவ.ரம்‌--கோச்‌இிரத்தலைவர்‌ முறை, இது இவ்வொரு கோத்திரத்திற்சே 
யன்று, சகல சோத்திரங்களுக்கும்‌ பொதுவான விதி என்றறிச்‌, 


http://acharya.org 


எட்டாம்‌ அத்தியாயம்‌ 


காசிசாஜாக்களின்‌ வமிசம்‌ 


ப 


கேளும்‌ மயித்திரேயரே | புரூரவசி 
னுடைய மூத்தகுமாரன்‌ ஆயுவென்பவ 
னொருவனுண்டன்றோ ? அவன்‌ ராகு 
வின்‌ மகளைக்‌ கலியாணஞ்‌ செய்து 
நகுஷன்‌, ஈ்ஷத்திரவிருத்தன்‌, ரம்பன்‌, 
ரஜீ, அனேனசு, என்கிற குமார ரைவ 
ரைப்‌ பெற்றான்‌. அவருள்‌ க்ஷத்திர 
விருத்தனுக்குச்‌ சுஹோத்திரன்‌ பிறந்‌ 
தான்‌. அந்தச்‌ சுஹோத்திரனுக்கு 
காசியன்‌, காசன, இருச்சமதன்‌ 
என்று மூவர்‌ மக்கள்‌ பிறந்தார்கள்‌. 
கருச்சமதனுக்குச்‌ சவுனகன்‌ ஜனித்‌ 
தான்‌. அவன்‌ நான்கு வருணங்களை 
யும்‌ உண்டாக்கினான்‌, காயென்‌ என்‌ 
பவனுக்குக்‌ காசீராஜாவான காசே 
யன்‌ உண்டானான்‌. அவனுக்கு மகன்‌ 
ராஷ்டிர னென்பவன்‌. ராஷ்டிரனுக்‌ 
குப்‌ புத்திரன்‌ தீர்க்கதப௬ு. அந்தத்‌ 
தீர்க்க தபசுக்கூத்‌ தனுவந்தரி உதித்‌ 
தார்‌. அவர்‌ சுவாதனமான கரண 
களே பரங்களுடையவராய்‌ முன்‌ இரு 
ப்பாற்கடலி லுதித்தபோது எல்லாப்‌ 
பிறப்புகளிலும்‌ எல்லா ஞானமு 
மறிந்த ஸ்ரீம்‌ நாராயணன்‌ அவருக்கு, 
“£ நீ காசிராஜ வமிசத்திற்பிறந்து எண்‌ 
வகைப்பட்ட வைத்திய சாஸ்திரங்களை 
யும்‌ நன்றாய்ச்‌ செய்யக்கடவாய்‌, யக்‌ 
யத்தில்‌ அவிர்ப்பாகமும்‌ புசக்கக்‌ கட 
வாய்‌” என்று வரமளித்திருந்தார்‌, அந்‌ 
தத்‌ தனுவந்தரியின்‌ புத்திரன்‌ கேது 
மான. கேதமானுக்குப்‌ பீமரதன்‌. ௮வ 
னுக்குத்‌ திவோதாசன்‌. அவனுக்குப்‌ 
பிரதர்த்தனன்‌. அந்தப்‌ பிரதர்த்தனன்‌ 
பத்திரசிரேணிய வமிசத்தை நாசஞ்‌ 


செய்தமையால்‌ சகல சத்துருக்களைய 
நாசஞ்செய்தானென்௮ கொண்டு சத்‌ 
துருஜித்து என்னும்‌ பெயரை யடைந்‌ 
தான. மேலும்‌ அவன பிதாவான 
திவோதாசன்‌ அதிக அன்பினால்‌ அவ 
னை வத்ச, என்று அழைத்து வந்தமை 
யாலே, வத்சன்‌ என்னும்‌ பெயரையும்‌ 
அடைந்தான்‌. அன்றியும்‌, மிகவும்‌ 
சத்தியவானாகையால்‌ சத்தியத்துவச 
னென்கிற பெயரையும்‌ பெற்றான்‌. கூவ 
லய மென்னும்‌ பெயர்‌ பெற்ற குதிரை 
யொன்றை வைத்திருந்ததனால்‌ குவல 
யாசுவ னென்கிற நாமதேயத்தையும்‌ 
பொருந்தினான்‌. அவனுக்கு அளர்க்க 
னென்ூற புத்திரனுண்டானான்‌. அவ 
னைப்‌ பற்றியொரு சுலோகம்‌ இக்கா 
லத்தும்‌ வழங்குகின்றது. அதாவது 
அளர்க்கனைக்காட்டிலும்‌ மற்றெவன்‌ 
அறுபத்தாருயிரம்‌ வருஷகாலம்‌ இப்‌ 
பூமியை யாண்டான்‌” என்பது. அந்த 
அளர்க்க னென்பவனுக்குச்‌ சன்னதி 
யென்னு மகன்‌ பிறந்தான்‌. அவனுக்‌ 
குச்‌ சுநீதன்‌, அவனுக்குச்‌ சுகேது, 
அவனுக்குத்‌ தருமகேது என்பவன்‌ 
பிறந்தான்‌. அவனுக்குச்‌ சத்தியகேது 
உண்டானான்‌. அவனுடைய புதல்வன்‌ 
விபு. அவனுடைய தனயன்‌ ஸ்வவிபு, 


அவனுக்குச்‌ சுகுமாரன்‌. அவனுக்‌ 
குத்‌ திருஷ்டகேது. அவனுக்கு வீதி 
யோத்திரன்‌. அவனுக்கு பார்க்கன்‌, 


பார்க்கனுக்கு பார்க்கபூமி யென்ப 
வன்‌, இவனிடத்தினின்றும்‌ நான்கு 
வருணங்களு முண்டாயின, இவர்கள்‌ 
தாம்‌ காசிராஜாக்கள்‌, 


எட்டாமத்தியாயம்‌ ற்றிற்று, 
பட்ட அல 


http://acharya.org 


ஒன்‌ பதாம்‌ அத்திமாயம்‌ 


ரஜி சரித்‌ திரம்‌ 


ப பயப்‌ நவவி வவ 


ரஜி யென்பவனுடைய சந்ததியைச்‌ | ஸ்நிரங்களினாலே அசுர சேனைகளை 


சொல்லுகிறேன்‌ கேளும்‌. 


ஒப்பற்ற பலபராக்கரம வீரியங்களு | தேவேந்திரன்‌ 


| 
| 


{ 


ள்ள ஜந்‌.நூறுபுத்திரர்‌ பிறந்தார்கள்‌. 
இப்படியிருக்க, ஒருகால்‌ தேவாசுரயுத்‌ 
தம்‌ நேர்ந்தபோ அ, தேவரும்‌ அசுரரும்‌ 
பிரமதேவனிடம்போய்‌ “சுவாமி! இர்த 
யுத்தத்தில்‌ யாருக்கு ஜயம்‌ உண்டா 
கும்‌” என்ற கேட்டார்கள்‌. அதற்கு 
அத்தேவன்‌, ரஜிமகாராஜன்‌ ஆயுத 
மெடுத்துக்கொண்டு 
சேர்ர்து யுத்தஞ்‌ செய்வானோ அவா 
களுக்கு ஜயமுண்டாகும்‌” என்று 
சொல்ல, அதுகேட்டு முந்தி அசுரர்‌ 
ரஜிபினிடத்துக்கு வந்து எங்களுக்கு 
நீ யுத்தசகாயஞ்‌ செய்யவேண்டும்‌'' 
என்று கேட்டார்கள்‌. அதுகேட்டு 
ரஜியானவன்‌ “ஓ அசுரரே! நான 
தேவதைகளை வென்ற பிறகு உங்க 
ளுக்கு இர்திரனாபிருக்க நீங்கள்‌ சம்‌ 
மதிப்பட்டால்‌ அப்படியே உங்கள்‌ 
பக்ஷத்திற்‌ சேர்வேன்‌” என்ரான்‌. 
அதற்குத்‌ தயித்தியர்‌ அரசனே! நாங்‌ 
கள்‌ காரியவசத்திற்கு ஒன்று சொல்‌ 


லிப்‌ பின்னொன்று செய்யமாட்‌ே டாம்‌, | 


எங்களுக்குப்‌ பிரகலாதரே இக்திரனா 
யிருக்கவேண்டும்‌, 


யார்பக்ஷத்திற்‌ | சிறப்பன்றோ 2” 


| 
| 


அதற்காகத்தான்‌ | 


ரஜிக்கு | யெல்லாம்‌ ஈாசஞ்செய்தான்‌. பிறகு 


வந்து அ௮வ்வேந்தன்‌ 
பாதங்களில்‌ வீழ்ந்து “(ஓ மகாராஜ 
னே! ஆபத்திற்‌ காத்ததனாலும்‌ அன்ன 
மிட்டதனாலும்‌ நீ எங்களுக்குப்‌ பிதா 
வானாய்‌; இதனாலே சகல லோகங்‌ 
களுக்கும்‌ மிக மேலானவனுமானாய்‌; 
நானோ உனக்கு மகன்‌) மகன்‌ திரிலோ 
காதிபதியா யிருப்பது பிதாவுக்குச்‌ 
என்று துதித்து 
வேண்டி யுரைத்தான்‌. இதைக்கேட்டு 
ரஜியானவன்‌ நகைத்து “இந்திரனே 
கல்லது அப்படியே யாகட்டும்‌, பகை 
வனைலும்‌ இச்சகமபேசிக்‌ காலில்‌ 
வீழ்க்து வேண்டிக்கொண்டானானால்‌ 
அதனை மறுத்தல்‌ கூடா தகாரியம்‌, ஆத 
லால்‌ ஒப்புக்கொண்டேன்‌ போ” 
என்று சொல்லிவிட்டுத்‌ தன்‌ பட்ட 
ணம்‌ போய்ச்‌ சேர்ந்தான்‌, இந்திரன்‌ 
சுகமா யாண்டுகொண்‌ டிருந்தான்‌. 


சில காலத்துக்குப்பின்‌ ரஜி லோ 
காந்தரஞ்‌ சேர, அவன சூமாரரை 
நாரத முனிவர்‌ தூண்டிவிட்டார்‌. அத 
னாலே அவர்கள்‌ இந்திரனிடம்‌ போய்‌ 
நீ எங்கள்‌ பிதாவின்‌ புத்தினாகை 


'இர்த முயற்சி” என்று சொல்லிப்‌ | யால்‌ எங்களுக்கு ராச்சியத்திற்‌ பங்கு 
போய்விட்டார்கள்‌. பின்பு அமரரும்‌ | கொடுக்கவேண்டும்‌" என்னு கேட்டு, 


வந்து தங்கட்குத்‌ துணை செய்யவேண்‌ 
டும்‌ என்று அவ்வரசனை வேண்டிக்‌ 
கொண்டார்கள்‌. ௮வர்களோடும்‌ அவ்‌ 
வரசன்‌ தன்னிஷ்டத்தை முன்சொ 
ன்னபடி. சொல்ல, அவர்கள்‌ ஓத்துக்‌ 
கொண்டார்கள்‌. அதனால்‌ ௮ம்மன்ன 
வன்‌ தேவசைனியங்களைக்‌ கூட்டிக்‌ 
கொண்டு போர்செய்து, அரேக மகா 


இந்திரன்‌ அதற்கு இணங்காமையா 
லே அவனை வென்று தாங்கள்‌ அவ்‌ 
வதிகாரத்தைச்‌ செலுத்தினார்கள்‌, இவ்‌ 
வாறு வெகுகாலங்‌ கழிர்தபோகை 
யில்‌ தேவராஜன்‌ தன்‌ குருவாயெ பீர 
கஸ்பதி பண்டை போய்‌ “ஸ்வாமி | 


அடியேன்‌ இப்படி. அலைகிறேனே, 


அடியேன்‌ திருப்தி யடையும்படி. இலர்‌ 


http://acharya.org 


யயாதிமகா ராஜனுடைய சரித்திரம்‌ 


தைப்‌ பழத்தளவரூலும்‌ புரோடாசங்‌ 
கொடுக்கும்படி செய்யவேண்டும்‌” 
என்று பிரார்த்திக்க, அந்தக்‌ குரு “ஓ 
அமரராஜனே ! முன்னமே நீ யென்‌ 
னைக்‌ கேட்டிருப்பையாகில்‌ இவ்வா 
பத்து உனக்கு ரேரிடாதபடி செய்தி 
ருப்பேன்‌. உன்‌ விஷயத்தில்‌ நான்‌ 
செய்யக்கூடாதென்ன இருக்கிறது 8 
பார்‌ சிறிது நாளுக்குள்ளேயே உன்‌ 
ஐசுவரியம்‌ உனக்கு வரும்படி செய்‌ 
இறேன்‌”' என்று சொல்லி, இர்திரனுக்‌ 
சூத்‌ தேஜசு வளரவும்‌ சத்துருக்களுக்‌ 
கூப்‌ புத்திமயங்கவும்‌ ஒரு அபிசார 
்‌ ஓமஞ்செய்தார்‌. அதனால்‌ ரஜியின்‌ 
மக்களெல்லாம்‌ புத்தி மயங்கிப்‌ பிராம 
ணத்துவேஷ முண்டானவர்களாகவும்‌ 
வாணாச்சிரம தருமங்களை யிழந்தவர்க 


ளாகவு மாக வேதத்திற்குப்‌ புறமானார்‌ : 


கள்‌. 
இந்திரன்‌ ஜயித்துப்‌ புரோகுதருடைய 
ஹோம பலத்தினாலே மகாதேஜசுள்ள 


இப்படி யானதனால்‌ அவர்களை | 


255 


வனாய்‌ மறுபடியும்‌ சொர்க்கராச்சியத்‌ 
தை யாண்டுவந்தான்‌. 


இர்தப்படி. இந்திரன்‌ மறுபடியுஞ்‌ 
சொர்க்கம்‌ பெற்ற சரித்திரத்தைக்‌ 
கேட்பவனுக்கு ஸ்தானப்‌ பிரம்சமும்‌ 
துராத்துமாவா யிருத்தலு முண்டாவ 
தில்லை. ஆயுவின்‌ குமாரனான ரம்பனுக்‌ 
குச்‌ சந்ததியில்லை, க்ஷத்திர விருத்த 
னுடைய சந்ததி கேளும்‌. க்ஷத்திர 
விருத்தனுடைய மகன்‌ * பிரதிக்ஷத்திர 
னென்பவ னிருந்தான்‌. அவன்‌ புத்‌ 
திரன்‌ சஞ்சயன்‌. அவன்‌ புத்திரன்‌ 
ஜயன்‌. அவன்‌ மகன விஜயன்‌. அவ 
னுக்குக்‌ இருதன்‌ பிறந்தான்‌. அவனு 
க்கு ஹரியதனன்‌. அவன்‌ தனயன்‌ 
சகதேவன்‌. அவனுக்கு அதீனன்‌. அவ 
னுக்கு ஜயத்ஸேன்‌. அவனுக்குச்‌ சங்‌ 
கிருதி, அவன்‌ குமாரன்‌ க்ஷத்திரதரு 
மன்‌. இவர்கள்தாம்‌ க்ஷத்திரவிருத்த 
னுடைய வமிசத்திற்‌ பிறந்தவர்கள்‌. 


ஒன்பதாமத்தியாயம்‌ முற்றிற்று, 
ன 
பத்தாம்‌ அத்தியாயம்‌ 
I க ட 
யயா,திமகா ராஜனுடைய சரித்திரம்‌ 


ண 


மயித்திரேயரே | 
சொல்லுகிறேன்‌. நகுஷ மகாராஜ 
அக்கு யதி, யயாதி, சம்யா தி, ஆயாதி, 
வியாதி, கருதி, என்று அறுவர்‌ புதல்‌ 
வர்‌ தோன்றினர்‌. அவர்‌ யாவரும்‌ 
மிகுந்த வலிமையும்‌ வீ ரமுமுடையவர்‌. 
அவருள்‌ யதியென்போன்‌ இராசி 
யத்தை விரும்பினுனில்லை. ஆதலின்‌ 
யயாதி யென்பவன்‌ பூமி யாளப்பெற்‌ 
னன்‌, 
தேவயானியையும்‌ விருஷபருவாவின்‌ 


அவன சுக்கிரன்‌ மகளாகிய 


கு வமிசஞ்‌ , மகளாகிய சருமிஷ்டையைய மணம்‌ 


தனன்‌. இங்கு வமிசத்தைப்‌ பற்றிய 
ச௬ுலோகமொன்றுண்டு. அதாவது, 
“தேவயானி யது துர்வசு என்னு மக்‌ 
களையும்‌, சருமிஷ்டை துருகியு அனு 
பூரூ என்னு மக்களையும்‌ பெற்றனர்‌”? 
என்பதேயாம்‌. 


அவ்வரசன்‌ சர்மிஷ்டையினிடத்து 
அன்புகூர்ந்திருந்ததை தேவயானி தன்‌ 
தந்தைக்குத்‌ தெரிவிக்க, அந்தச்‌ சக்கி 


* முர்திச்‌ சொன்ன வமிசம்‌ பிராமணாசார முடையவரைப்‌ பற்றினது. இதுவோ 
சுத்த கத்‌ திரியவமிசம்‌ என்ற்றிர்து கொள்க. 


http://acharya.org 


256 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [நாலா 


ராசாரியர்‌ அவ்வரசனுக்கு ஜரயை | தன்‌ யவ்வனத்தைக்‌ கொடுத்தான்‌, 
யடையும்படியாகச்‌ சாபமிட்டார்‌. அதைப்பெற்று அந்த மகதி தரும 
அதகேட்டு ௮ம்‌ மன்னவன்‌ தனக்கு | விரோதமின்றித்‌ தக்க காலங்களில்‌ 
அகாலத்தில்‌ மூப்பு ரேரிடும்படிச்‌ | தனக்கு இஷ்டமானபடி சகல போ 
செய்ததனால்‌ மனவருத்தமுற்று அவர்‌ | கங்களையும்‌ அனுபவித்துக்‌ கொண்டு 
பாதங்களில்‌ விழ்ந்து வேண்டிக்‌ | செங்கோலையுஞ்‌ செவ்வையாய்ச்‌ 
கொண்டான்‌, அதனால்‌ அவர்‌ மனமி | செலுத்தி வந்தான்‌. அவன்‌ விசுவா9ி 
ரங்க; மூப்பை ஒருவர்க்குக்‌ கொடுத்து | யென்றெ அப்சரசோடும்‌ தேவயானி 
அவருடைய யவ்வனத்தைக்‌ கைக்‌ | யோடும்‌ அனுபவித்துக்‌ காமங்களின்‌ 
கொள்ளும்படியாக அவ்வரசனுக்கு | முடிவை அடைவேனென்று எண்‌ 
அனுக்கிரகஞ்‌ செய்தார்‌. பின்பு ௮ம்‌ | ணித்‌ தினந்தோறும்‌ அதேமனதர 
மகாராஜன்‌ தன்‌ மூத்த குமாரனான | யிருந்தான்‌. காளுக்குசாள்‌ அனுபவத்‌ 
ய துவை கோக்கு, “பிள்ளாய்‌! உன | தினால்‌ காமங்கள்‌ மிக இனியவைகளா 
மாதாமஹனுடைய சாபத்தினால்‌ என | 
க்கு நேர்ந்த இம்மூப்பை அவரனுக்ஜிர | 
கத்தின்படியே உனக்குக்‌ கொடுத்து | 
உன்‌ பருவத்தைக்‌ கைக்கொண்டு | 

| 

| 

) 


கவே அவனுக்குத்‌ தோன்றின ஆக 
லால்‌ இப்பாடல்களைப்‌ பாடினான்‌. 


“கரமமானது காமபோகத்தினாலே 


ஒரு போதும்‌ ௮டங்குகிறதில்லை. மற்‌ 
தென்ன வாகிறதென்றால்‌ அவிகளைச்‌ 


இன்னுமோ ராயிர வருஷகாலம்‌ உலக 
வின்பங்களை யனுபவிக்க விரும்புகின்‌ 
றேன்‌. எனக்கு இப்போது உலக 
வின்பங்களில்‌ திருப்தியண்டா யிருக்க 
வில்லை. ஆதலால்‌ நீ யென்‌ பேச்சுக்கு | பூமியிலுள்ள சகல தானியங்களும்‌ 
இணங்கவேண்டும்‌'' என்றுரைத்தான்‌ . | பொன்‌ முதலான சிறந்த பொருள்‌ 
அதற்கு அந்த யது அங்கீகாரப்பட | களும்‌ குதிரை முதலிய பசுக்களும்‌ 
வில்லை, அதுபற்றிப்‌ பிதா “(உன்‌ சந்‌ | அழகிய பெண்டிர்களும்‌ ஒருவனு 
ததி இராச்சிய மிழந்‌ இருக்கக்‌ கடவது” | டைய ஆசைக்குப்‌ போதாம லிருக்‌ 
என்று சபித்தான்‌. பிறகு துர்வ௬ு, | இன்றன. ஆதலின்‌ அவ்வாசையை 
அருகியு, அனு என்கற குமாரர்களை | நிறைவேற்ற முயல்வது கூடாத காரி 
யும்‌ இப்படியே தன்‌ மூப்பை வாங்கிக்‌ | யம்‌. ஆனதுபழற்றி அதனை யொழித்‌ 
கொண்டு யவ்வனத்தைக்‌ கொடுக்கும்‌ | தலே வேண்டும்‌. சகல பூதங்களிலும்‌ 
படி. முறையே வேண்டினான்‌. அவர்‌ | விருப்பும்‌ வெறுப்புமாயெ கருத்தை 


சொரியச்‌ சொரிய அக்கினி வளர்வது 


போல்‌ வளர்ந்தே வருகின்றது. இப்‌ 


களும்‌ அங்கீகரியாமற்‌ போனதனால்‌ | வையாமல்‌ சமமான தோற்றமுள்ள 
அவர்களையும்‌ சபித்தான்‌. அப்புறம்‌ | வனை புருடனுக்கு எத்திசையிலும்‌ 
சர்மிஷ்டையின்‌ வயிற்றிற்‌ பிறந்த தன்‌ | ௬கமே தோன்றும்‌; பு.த்தியீனருக்கு 
கடைசிக்‌ குமாரனான பூருவையும்‌ இப்‌ | விடக்‌ கூடாததாயும்‌ உடையவன்‌ 
படியே வேண்டினான்‌. அப்‌ பூரூவான | தளர்ந்தாலும்‌ தளராததாயு மிருக்‌ 
வன்‌ இப்பேச்சுக்கு வெகு வணக்க | இன்ற ஆசையை விட்டால்‌ ௬கமடை 
_ மாயும்‌ மேன்மையாயு மிணங்கி என்‌ | யலாம்‌, மனிதன்‌ மூப்பினால்‌ மெலிந்து 
தந்தாய்‌! இது எனக்கு மகா பிரசா | போக அவனுடைய மயிர்களும்‌ பற்‌ 
தம்‌. அப்படியே யாகட்டும்‌” என்று களும்‌ உதிர்ந்து போகின்றன. உயி 
பிதாவின்‌ ஜரையைக்‌ கைக்கொண்டு, | ராசை பொருளாசை என்னு மில்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] 


விரண்டுமோ ஒருபோதும்‌ மெலிவது 
மில்லை; இளைப்பது மில்லை. இதோ 
திருஷ்டாந்தம்‌, ஓராயிர வருஷகாலம்‌ 
போகானுபவஞ்‌ செய்துவந்த எனக்கு 
ஆசை இஞ்சித்து மொழியாமல்‌ 
வளர்ந்துகொண்டே வர்ததன்றோ 2 
ஆதலால்‌ நான்‌ இனி இவ்வவாவென்‌ 
னும்‌ பிசாசத்தை விட்டு ஒழிந்து, மன 
தைப்‌ பரப்பிரமத்தினிடத்திற்‌ செலுத்‌ 
இத்‌ தொந்தங்களும்‌ மமதையுநீங்கினவ 
னாய்‌, மிருகங்களோடு திரிக்துகொண் 


டிருக்கக்‌ கடவேன்‌” என்றிப்படிச்‌ 


கார்த்த வீரியார்ச்சுனன்‌ சரித்திரம்‌ 


257 


'சிர்தித்தவனாடு, அவ்‌ யயாதி மகா 


ராஜன்‌ பூருவின்‌ யவ்வனத்தை யவ 
னுக்குக்‌ கொடுத்துத்‌ தன்‌ மூப்பைத்‌ 
தான்‌ பெற்றுக்கொண்டு, தென்கழக்‌ 
கில்‌ அர்வசுவையும்‌, மேற்கில்‌ அருதியு 
வையும்‌, தெற்கில்‌ ய அவையும்‌ சிற்றரசு 
ராக்கிச்‌ சகல பூமண்டலத்துக்கும்‌ 
அப்‌ பூருவை அதிபதியாக வைத்து 
ராச்சிய பட்டாபிஷேகஞ்‌ செய்து 
தவஞ்‌ செய்யும்பொருட்டு 
வனத்திற்குச்‌ சென்றான்‌. 


தான்‌ 


பத்தாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
ட்ட அம 


பதினோரும்‌ அத்தியாயம்‌ 
கார்த்த வீரியார்ச்சுனன்‌ சரித்திரம்‌ 


வவ அந்தமை யம 


மாய்‌ மனிதர்‌, சித்தர்‌, கந்திருவர்‌, 
இயக்கர்‌, இராக்கதர்‌, குகயகர்‌, கம்‌ 
புருஷர்‌; அப்சரசுக்கள்‌, காகர்‌, விஹ 
கர்‌, தயித்தியர்‌, தானவர்‌, ஆதித்தியர்‌, 
உருத்திரர்‌, வசுக்கள்‌, அசுவினிகள்‌, 
மருத்துக்கள்‌, தேவரிஷிகள்‌ ஆயெ 
இவர்களினாலும்‌, மோக்ஷம்‌ 
முயன்றவர்க ளாலும்‌, 
காமங்களை 


இனி யயாதிமகாராஜாவின்‌ மூத்த 
குமாரனான யதவின்குலமுறை சொல்‌ 
அகறேன்‌ கேளும்‌: அர்த வமிசத்‌ 
தில்‌ சகல லோகங்களுக்கு மிருப்பிட 
பெற 
தருமார்‌ த்த 
விரும்பீயவர்களா லும்‌, 
தங்க டங்க ளிஷ்ட சித்தியின்‌ பொரு 
ட்டுத்‌ அதிக்கப்பட்டவராய்‌ ஆதிமத்தி 
யாரந்த ரகிதராய்‌ அளவிடக்கூடரத 
மகத்துவமுள்ளவரான ஸ்ரீ மகர விஷ்‌ 
ணுபகவான லோகானுக்கிரக காரண 
மான திருவிளையாட்டுக்‌ கேற்ற ஓர்‌ 
திவ்வியமங்கள விக்கிரகத்தோடு அவ | 
தரித்தருளினார்‌. 
23 


இவ்விடத்தில்‌ ஒரு சுலோகம்‌ வழங்‌ 
கும்‌? அதாவது, “ யதுவின்‌ வமிசத்‌ 
தை ஒருவன்‌ கேட்பதனாலே, சகல 
பாவங்களி ஸின்றும்‌ விடுபடுவான்‌ ; 
ஏனெனில்‌ அதில்‌ பரப்பிரமமானது 
ஸ்ரீ கிருஷ்ண னென்னுக்‌ திருநா மத்தி 
னால்‌ விளங்கெ மனுஷிய ரூபியாக 
அவதரித்த தன்றோ 2” 
அந்த யதுவுக்கு சகஸ்ரஜித்து, குரோ 
ஷ்டு, களன்‌, நகுஷன்‌ என்கிற நான்கு 
குமாரர்‌: உண்டானார்கள்‌. அவருள்‌ 
சஹஸ்ரஜித்தின்‌ மகன்‌ சதஜித்து, அவ 
னுக்கு . ஹைஹயன்‌, ஹேஹயன்‌, 
வேணுஹயன்‌ என்று மூவர்‌ மக்க 
ளரூண்டானார்கள்‌. அர்த ஹைஹய 
னுடைய மகன்‌ தருமனென்பவன்‌. 
அவனுக்குத்‌ தருமகேத்தின்‌. அவ 
னக்குக்‌ குந்தி. கூர்இிக்குச்‌ சஹஸ்ர 
ஜித்து. அவன்‌ மகன்‌ மஷ்மான்‌. 
அவன மாடஷ்மதி யென்கிற பட்‌ 
டணமொன்‌ ௮ண்டாக்கினான்‌. அவன்‌ 


என்பதாம்‌. 


http://acharya.org 


158 ்‌ ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


கண்ணை ககக சைகை வத்தை 
குமாரன்‌ பத்தரசிரேணியன்‌, அவ | மில்லாதவனாய்‌ச்‌ செங்கோல்‌ செலு 
னுக்கூத்‌ தனகன்‌. அத்‌ தனகனுக்குக்‌ | தீதி வந்தான்‌. 
இருதவீரியன்‌, இருதாக்கனி, கிருத 
ஒருகாலத்தில்‌ அந்தக்‌ கார்த்தவீரி 
யார்ச்சுனன ஈருமதை யாற்றில்‌ ஜலக்‌ 
இரீடை செய்துகொண்டு மதுபானத்‌ 
தினால்‌ மதித்திருக்கையில்‌, சகல தேவ 
தயித்திய கந்தர்வர்‌ முதலானாரை 
வென்றதனாற்‌ செருக்‌ கடைர்திரா 
நின்ற ரரவணன்‌ திக்குவிஜய யாத்த 
ரையாய்‌ அங்கும்‌ வரக்கண்டு, பசு 
வைப்போலே எளிதிலே அவனைப்‌ 
பிடித்துக்‌ கட்டிக்‌ கொண்டு போய்‌ 
மாகிஷ்மதி யென்றை தன்‌ பட்டணத்‌ 
தில்‌ ஓர்‌ மூலையிற்‌ போட்டிருந்தான்‌, 
அம்‌ மன்னவனை அவனிஷ்டப்படியே 
ஸ்ரீமந்‌ நாராயண வமிசத்தன லவ 
தரித்த பரசுராமர்‌ எண்பத்தையாயிரம்‌ 
வருஷத்தின்‌ முடிவில்‌ சங்கரித்தருளி 
சோடுங்‌ கூடின பூமண்டலமெல்லரம்‌ | னார்‌. அவனுக்கு நூறு பிள்ளைக 
பரிபாலனஞ்‌ செய்த, பதினாயிரம்‌ | ரூண்டு. அவர்களில்‌ சூரன்‌, சூர 
வேள்விகளையு மியற்றினான்‌. அவன்‌ | சேனன்‌, விருஷசேனன்‌, மத, ஜயத்‌ 
விஷயமான சுலோகம்‌ இக்காலத்தி | அவசன்‌ என்பவர்கள்‌ முக்கியமான 
லும்‌ வழங்குகறதைக்‌ கேளும்‌ : “எந்த | ஐவர்‌. அவர்களுக்‌ குள்ளே ஜயத்‌ 
ராஜாக்களும்‌ யாகங்களினாலும்‌ தான அவச னென்பவனுக்குத்‌ தாளசங்கன்‌ 
ங்களினாலும்‌ தவங்களினாலும்‌ வணக்க | என்பவன்‌ பிறந்தான்‌. அவனுக்கு அப்‌ 
முதலிய சற்குணங்களினாலும்‌ சாஸ்தி | பெயரே கொண்ட நூறு மக்க ளிரும்‌ 
| 


தருமன்‌; இருதவுஜ௬ என்று நால்வர்‌ 
புத்திரர்‌ பிறந்தார்கள்‌. அந்தக்‌ கருத 
வீரியனுடைய குமாரன்‌ அர்ச்சுன 
னென்பவன்‌. அவன்‌ ஸ்ரீமந்‌ நாரா 
யணாமிசமாய்‌ அத்திரிகுமாரராய்‌ விள 
ங்காநின்ற தத்தாத்திரேய மகாமுனி 
வரை யாராதித்து, அவருடைய அனுக்‌ 
இரகத்நினாலே அதருமத்திற்‌ புகாமை 
யும்‌, ஸ்வதருமத்திற்‌ பற்றுண்மையும்‌, 
ஆயபிரங்கைக ளுடைமையும்‌, யத்தத்தில்‌ 
வெற்றியும்‌, பூமியைத்‌ தருமத்தினாற்‌ 
காத்தலும்‌, சத்துருக்களினால்‌ அவ 
மானப்படாமையும்‌ சகல லோகங்க 
ளுங்‌ கொண்டாடும்படியான மகர 
புருஷனால்‌ மரணமுமான இவ்வரங்க 
ளைப்‌ பெற்றான்‌. அதனால்‌ சகல இவுக 


ரக்‌ கேள்விகளினாலும்‌ கார்த்தவிரி | தார்கள்‌. அவர்களுக்கு மூத்தவன்‌ 
யார்ச்சுனனை யொவ்வார்கள்‌, அவ | வீதிஹோத்திரன்‌. இரண்டாவான்‌ 
னுடைய ராச்சியத்தில்‌ ஒருவனும்‌ | பரதன்‌. அந்தப்‌ பரதனுக்கு விருஷன. 
பொருளிழத்ததில்லை, இக்காலத்திலும்‌ | விருஷனுக்கு மது. அவனுக்கு விருஷ்‌ 
அவனது நரமத்தைச்‌ சங்கீர்த்தனம்‌ ! ணி முதலான நூறு குமாரர்‌ உதித்‌ 
பண்ணுகிறவலுக்கு இழந்த பொருள்‌ தார்கள்‌. அதனாலே அந்தக்‌ குலத்‌ 
கைகூடும்‌ ' என்று ஹரிவமிசாதிகளி | தார்க்கு விருஷ்ணிகள்‌ என்றும்‌ மது 
லே சொல்லப்பட்டிருக்கன்ற.த. இப்‌ | வென்பவனைப்பற்றி மதுக்கள்‌ என்‌ 
படி. எண்பத்தையரயிரம்‌ வருஷகாலம்‌ | அம்‌ பெயர்‌ விளங்கிற்று. யதுவைப்‌ 
ஆரோக்கியம்‌ செல்வம்‌ பலம்‌ பராக்கி | பற்றி அவர்களுக்கு யாதவர்‌ என்கற 
சமம்‌ இவைகளில்‌ யாதொரு குறைவு | பெயரும்‌ வழங்கிற்று. 


பதினோறமத்தியாயம்‌ மற்றிற்று, 
a 


http://acharya.org 


பன்னிரண்டாம்‌ அத்தியாமம்‌ ப 
ஜ்யாமகன்‌ சரித்திரம்‌ 


க. பகன்‌ 


யாதவின்‌ புத்திரனான குரோஷ்டு | பிள்ளைக்காக 


என்பவனுக்குத்‌ துவஜினீவான்‌ என்‌ 
இற புத்திரன்‌ உண்டானான்‌. அவனுக்‌ 
குச்‌ சுவாதி, அவனுக்கு ருசங்கு. 
ருசக்குவுக்குச்‌ சித்திராதன்‌. அவனுக்‌ 
குச்‌ சசபிந்து. அவன சக்கிரம்‌ ரசம்‌ 
மணி கட்கம்‌ சருமம்‌ கொடி நிதி 
என்னு மேழு அப்பிராணிகளும்‌, 
மனைவி புரோகிதன்‌ சேனாபதி ரத 
காரன்‌ காலாள்‌ குதிரை யானை என்னு 
மேழு பிராணிகளுமாயெ பதினான்கு 
ரத்தினங்களை யுடையவனாய்ச்‌ சக்கர 
வர்த்தியா யிருந்தான்‌. 


அவனுக்கு 
லக்ஷம்‌ ப.த்தினிகளும்‌ பத்துலக்ஷம்‌ 
பிள்ளைகளு முண்டு, அவர்களுக்குள்‌ 
ளே பிருதுசரவன்‌, பிருதுகர்மா, 


பிருத€ர்‌ததி, பிருதயசன்‌, பிருதுஜ 
யன்‌, பிருதுதானன்‌ எனகிற அறு 
வா முக்கியமானவர்கள்‌. அவருள்‌ 
பிருத£ர்த்தியின்‌ மகன்‌ பிருதஅதமன்‌. 
அவனுக்கு உசனன்‌. அவன்‌ நூறு 
அசுவமேத யாகங்கள்‌ செய்தான்‌. 
அவனுக்குச்‌ சிதபு என்னு மகன்‌ 
பிறந்தான்‌, அவனுக்கு ருக்குமக 
வசன்‌. அவனுக்குப்‌ பராவிருத்து. 
அந்தப்‌ பராவிருத்துக்கு ருக்குமேஷ-*, 
பிரு தருக்குமன்‌, ஜ்யாமகன்‌, பலிதன்‌, 
ஹரிதன்‌ என்கிற ஐவர்‌ பிறந்தார்கள்‌. 
அந்த ஜ்யாமகனைப்பற்றி ஒரு சுலோ 
கம்‌ உண்டு: என்னவென்றால்‌ (“பெண்‌ 
டாட்டிக்கு வசப்பட்டவர்கள்‌ யாரா 
ருண்டோ அல்லது உண்டாவார்க 
ளோ அவர்கள்‌ யரவருக்கும்‌ சயிப்பி 
யையின்‌ கணவனான ஜ்யாமகனே மே 
லானவன்‌.'' அவனுடைய பத்தினி 
யான சயிப்பி யென்பவள்‌ பிள்ளை 
பெராம வலிருந்ததனாலே அவ்வரசன்‌ 


| 
| 
| 
| 
| 
| 
| 
| 


/ 
்‌ 


i வளவள வளவளவை 


| 


I 
| 


வேறு கலியாணஞ்‌ 
செய்ய மனமுடையவனா யிருக்‌ தும்‌ 
அவளுக்கு அஞ்சி ௮ப்படிசீசெய்யாம 
லிருந்து விட்டான்‌. அவனொருகால்‌ 
மிகுந்த ரதகஜ துரக பதாதிகளோடு 
கூடிப்‌ பயங்கரமா யிருக்கிற ஒரு மகா 
யுத்தத்திற்‌ புகுக்து சத்துருக்களை யெல்‌ 
லாஞ்‌ ஜயித்தான்‌. அப்போது அப்‌ 
பகைஞர்‌ தம்முடைய பக்துக்களையும்‌ 
பொருள்களையும்‌ விட்டு ஓட, அங்‌ 
கொரு சுந்தரமான பெண்‌ பயத்தினாற்‌ 
கண்‌ கலக்கமுற்று என்னைக்‌ காப்‌ 
பாற்ற வேண்டும்‌, தந்தையே! தாயே! 
உடன பிறந்தவனே |” என்று அழுது 
கொண்டு இசைகளைப்‌ 
பார்த்துக்‌ கூவி 


பார்த்துப்‌ 
நடுக்கமுற்றிருக்கக்‌ 
கண்டு, அந்தப்‌ பெண்மணியினிடத்‌ 
துக்‌ காதலுற்றவனாய்ச்‌ சிந்திக்கலாயி 
னை. ““மலடியின்‌ புருஷனாப்ப்‌ பிள்ளை 
யில்லாமலிருக்கின்ற எனக்குத்‌ தெய்வ 
மிப்பெண்கள்‌ நாயகத்தைப்‌ பிள்ளைக்‌ 
காக அளித்தது; ஆதலின்‌ இவளை விவா 
கஞ்செய்து கொள்வேன்‌; ஒருவேளை 
சயிப்பியை கோபிப்பாளோ என்ன 
மோ; அதற்காக இக்‌ கன்னியா ரத்தி 
னத்தைக்‌ கொண்டுபோய்ச்‌ சந்ததிக்‌ 
காக அவளிடத்தில்‌ உத்தரவு பெற்றுக்‌ 
கொண்டாயினும்‌ இவளைக்‌ கலியர்‌ 
ணஞ்செய்து கொள்வேன்‌” என்று 
சந்தித்து, அப்‌ பெண்ணைத்‌ தன்தேரில்‌ 
ஏற்றிக்கொண்டு தன்‌ பட்டணத்துக்‌ 
குப்‌ போனான்‌. அப்போது அரசன்‌ 
ஜயசாலியாய்‌ வருவதைக்‌ கேட்டு 
அவன்‌ மனைவியான சயிப்பியை சகல்‌ 
மான பரிஜனங்கள்‌ சேவகர்‌ பட்ட 
ணத்தார்‌ முதலானவர்களோடு அவ 


னைப்‌ பார்க்கும்பொருட்டு அரண்மனை 


http://acharya.org 


260 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


வாசலில்‌ வந்து நின்று, தேரின்மேல்‌ 
அரசனது இடப்பக்கத்திலிருந்த அக்‌ 
கன்னிகையைப்‌ பார்த்துக்‌ கொஞ்சம்‌ 
கோபத்தின லுதடுதுடிக்க அரசனை 
நோக்க “ஓ சபல சித்தமுடையவனே! 
தேரின்மேல்‌ எவளை யேற்றிக்கொண்டு 
வந்தாய்‌?” என்றாள்‌. இதைக்‌ கேட்ட 
வுடனே அரசன்‌ மிகவும்‌ பயமுற்றவ 
னாய்ப்‌ பின்வார்த்தை யொன்றும்‌ 
யோசியாமல்‌ (இவள்‌ என்‌ மரு 
மகள்‌” என்றான்‌. அதற்கு அவள்‌ 
அரசனே | கான்‌ பிள்ளைபெறவில்லை, 
உனக்கு வேறொரு பெண்டாட்டியு 
மில்லை, இப்படி. யிருக்க எந்தப்‌ புத்திர 
னுக்கு இவளைக்‌ கலியாணஞ்‌ செய்‌ 
யப்போனெறாய்‌” என்றாள்‌. அரசன்‌ 
அவளுடைய கோபத்தினாற்‌ கலங்கின 
வார்த்தையினாலே விவேகத்தையும்‌ தயி 
ரியத்தையு மிழந்து, முன்னுரைத்த 
பொருந்தாமொழிக்குப்‌ பரிகாரமாய்‌ 
மனைவியை நோக்கி “என பிராண 
நாயக | இனி உனக்குப்‌ பிறக்கப்போ 
இற மகனுக்கு மனைவியாகவே இவளைக்‌ 
கொண்டு வந்தேன்‌” என்றான்‌. ௮து 
கேட்டுச்‌ 


கொண்டவளாய்‌ 


சயிப்பியை புன்னகை 
(நல்லது அப்படி 
யே யாகட்டும்‌” என்று ஓத்துக்‌ 
கொண்டாள்‌. 

பின்பு அரசனை யிட்டுக்கொண்டு 
அர்தப்புரத்திற்‌ பிரவேசித்தாள்‌. இப்‌ 
படி. சிலகாலஞ்‌ சென்ற பிறகு அந்தச்‌ 
சயிப்பியை வயது முதிர்ந்தவளா யிருக்‌ 
அம்‌ அதிசுத்தமான லக்கனம்‌, ஓரை, 
திரேக்காணம்‌, ஈவாம்சம்‌ முதலான 
அவயவங்களை யுடைத்தான காலத்தி 
லே புத்திர வுற்பத்தியைப்‌ பற்றி அர 
சன்‌ சொல்லியிருந்த வாக்கின்‌ குணத்‌ 
தினாலே கருப்பமடைம்து, காலத்திற்‌ 
குமாரனையும பெற்றாள்‌. அந்தக்‌ குமார 


னுக்கு விதர்ப்பன்‌ என்றெ பெயரைப்‌ 
பிதா கொடுத்தான்‌. பிறகு முன்‌ 
கொண்டுவந்த கன்னிகையையே அக்‌ 
குமாரனுக்கு விவாகஞ்‌ செய்வித்‌ 
தான்‌. அவளுக்கு ஸ்நுகை என்பதே 
பெயராயிற்று. அர்த விதர்ப்பராஜ 
னும்‌ அவளிடத்திலே இருதன்‌, கைச 
கன்‌ என்னு மிரு குமாரரைப்பெற்றப்‌ 
பின்பு ரோமபாத னென்பவனையும்‌ 
பெற்றான்‌. அர்த ரோமபாத மகா 
ராஜன்‌ நாரதமகாமுனிவ ரிடத்தில்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றான்‌. அர்த ரோம 
பாதனுக்கு மகன பப்புரு, பப்புருவுக்‌ 
குத்‌ திருதி, இருதிக்கு கைசிகன, 
கைசிகனுக்குச்‌ சேதி, அவனுடைய 
சந்ததிபிற்‌ பிறந்தவர்கள்‌ சைத்தியர்‌ 
எனனப்படுவார்கள்‌. 

முன்சொன்ன ஸ்நுஷையின புத்திர 
னான கருத னென்பவனுக்குக்‌ குந்தி 
யென்பவன்‌ பிறந்தான்‌, குக்திக்குத்‌ 
திருஷ்டி. திருஷ்டிக்கு விதிருதி, விதி 
ருதிக்குத்‌ தசரர்கன்‌. அவனுக்கு 
வியோமன்‌. அவனுக்கு நீமுதன்‌, அவ 
னுக்கு விகிருதி. அவனுக்குப்‌ பீம 
ரதன்‌. அவனுக்கு ஈவரதன்‌. அவனுக்‌ 
குத்‌ தசரதன்‌. அவனுக்குச்‌ சகுனி. 
அவன்‌ மகன்‌ காம்பி, காம்பி மகன்‌ 
தேவராதன்‌. அவன்‌ குமாரன்‌ தேவ 
க்ஷத்திரன்‌. அவனுக்குப்‌ புத்திரன்‌ 
மது, மதுவுக்குக்‌ குருவமிசன்‌. குரு 
வமிசனுக்கு அனு. அனுவுக்குப்‌ புறா 
ஹோத்திரன்‌. அவனுக்கு அம்சன்‌, 
அவனுக்குச்‌ சத்துவதன்‌, அந்தச்‌ சத்‌ 
அவதனைப்‌ பற்றித்தான்‌ இனிச்‌ சொல்‌ 
லப்படும்‌ ராசாக்களுக்குச்‌ சாத்துவ 
தர்‌ என்றெ நாமதேய முண்டாயிற்று. 
இவ்வாறிந்த ஜ்யாமகனுடைய சர்ததி 
யைச்‌ சிரத்தையோடு கேட்றெ புரு 
ஷன பாவந்தீர்ந்தவனாவான்‌. 


பன்னிரண்டாமத்தியாயம்‌ முற்றிற்று. 
த. அல 


http://acharya.org 


பதின்மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
ஸ்யமந்தகமணி விருத்தா நீதம்‌ 


கேளும்‌ மயித்திரேயரே | முன்‌ 
சொன்ன சத்துவதனுக்கு பஜனன்‌, 
பஜமானன்‌, திவியன்‌, அந்தகன்‌, 
தேவாபிருதன்‌, மகாபோஜன்‌, விரு 
ஷ்ணி எனகிற. புத்திரர்‌ பிறந்தார்‌ 
கள்‌, அவருள்‌ பஜமானனுக்கு நிமி, 
இருகணன்‌, விருஷ்ணி என மூவர்‌ 
ஒருத்தி வயிற்றிலும்‌, சதஜித்து, 
சகஸ்ரஜித்து, அயுதஜித்து என்பவர்‌ 
கள்‌ மற்றொருத்தி வயிற்திலு முண்‌ 
டானார்கள்‌. அந்தத்‌ தேவபிருத னென்‌ 
பவனுக்குப்‌ பப்புரு வென்பவன்‌ 
மனிதர்களிற்‌ சிறந்தவ னென்றும்‌, 
தேவாபிருதன்‌ தேவர்களும்‌ கொப்‌ 
பானவ ஸனென்றும்‌ அரத்திலிருர்‌ த 
கேள்விப்‌ படுகன்றபடியே சமீபத்‌ 
திலே போனபோதும்‌ சரியாய்க்‌ 
காண்கிறோம்‌, பப்புருவினலும்‌ தேவா 
பிருதனாலும்‌ உபதேசிக்கப்பட்ட வழி 
யினால்‌ எழுபத்து நாலாயிரம்‌ பேர்‌ 
மோக்ஷத்தை யடைதந்தார்கள்‌. ஆத 
லின்‌ இவர்கள்‌ மகாசிரேஷ்ட ரெனப்‌ 
பட்டனர்‌. மகாபோஜன்‌ என்றெ 
வன்‌ அதிதருமவான்‌. அவன வமிசத்‌ 
திற்‌ பிறந்தவர்கள்‌ வோஜர்‌ என்றும்‌ 
மிருத்திகாவாமென்று சொல்லப்பட்ட 
பட்டணத்தில்‌ வாசஞ்செய்ததனால்‌ 
மார்த்திகாவார்‌ என்றும்‌ சொல்லப்படு 
வார்கள்‌. விருஷ்ணிக்குச்‌ சுமித்திர 
னென்றும்‌ யுதாஜித்தென்றும்‌ இருவர்‌ 
குமார ருதித்தனர்‌. சுமித்திரனுக்கு 
அனமித்திரன்‌, ௮னமித்திரலுக்கு நிக்‌ 
கினன, நிக்னெனுக்குப்‌ பிரசேனனும்‌ 
சத்திராஜித்து முண்டானார்கள்‌. அர்தச்‌ 
சத்திராஜித்து என்பவனுக்குச்‌ சூரிய 
பகவான்‌ மித்தினாயிருந்தார்‌. ஒரு 


காலத்தில்‌ அந்தச்‌ சத்திரர்ஜித்து கடற்‌ | 


கரையிலிருக்‌ தகொண்டு வெகு பத்தி 
யோடு சூரியபகவானைத்‌ அதித்தான்‌. 
அந்தச்‌ சூரியபகவா னும்‌ அவனுடைய 
ஸ்தோத்திரத்திற்கு மெச்சி, அவனுக்கு 
எதிரில்‌ வந்து தோன்றினார்‌. இப்படி 
யென நறியக்கூடாத வடிவுடைய 
ராய்ச்‌ சுத்த தேஜோமயமாய்‌ விளங்‌ 
காநின்ற அவ்வாதித்தயனை நோக்கி, 
அந்தச்‌ சக்தராஜித்து 
உம்மை வானத்தில்‌ நெருப்புக்‌ கட்டி 
போலக்‌ காண்கின்றேனன்றோ? அப்‌ 
படி.தான்‌ இப்போதும்‌ உம்மைப்‌ 
பார்க்கன்றேனே யல்லது வேறில்லை, 
ஆதலால்‌ நீர்‌ என்னிடத்தில்‌ ௮னுக்கர 
கஞ்‌ செய்ததின்‌ பயனொன்றுமில்லை 
யே?" என்று சொன்னான்‌. அதுகே 
ட்டு அந்த ரவிபகவான்‌ தன்‌ கழுத்திலி 
ருந்த ஸ்யமந்தகமென்கிற ரத்தினத்தை 
கழற்றி ஒரு மறைவிடத்தில்‌ வைக்க, 
பின்பு அந்தச்‌ சத்திராஜித்துக்‌ கொஞ்‌ 
சம்‌ இவந்து பிரகாசிக்கிற குறுகிய 
தேகமும்‌ பூனைக்கண்போலே கொஞ்‌ 
சம்‌ பொன்னிறமான கண்களுமு 
டைய சூரியனைப்‌ பார்த்துச்‌ சாஷ்‌ 
டாங்கமாய்த்‌ தெண்டமிட்டுத்‌ துதித்து 
நினருன்‌. அப்போது சூரியன்‌ அவ 
னைப்‌ பார்த்து “ஓ சத்திராஜிதனே | 
உனக்கு வேண்டும்‌ வரத்தைக்‌ கேள்‌, 
தருவேன்‌” என்றான்‌. அதற்கு அந்த 
யாதவன்‌ அந்த ஸ்யமந்தக மணியைத்‌ 
தரும்படிக்‌ கேட்டான்‌. அத்தினகர்‌ 
னும்‌ அர்த மணியை அவனுக்குக்‌ 
கொடுத்துத்‌ தன்‌ ஸ்தானத்திற்குப்‌ 
போனான்‌, 


“பகவானே | 


பின்பு சத்திராஜிதன்‌ அந்தத்‌ இவ்விய 
ரத்தினத்தைத்‌ தரித்ததனாலே சூரியனைப்‌ 


http://acharya.org 


262 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ நாலர்‌ 


போலவே நரற்புறங்களையும்‌ காந்தி | இது மகா பரிசுத்தனாலே தரிக்கப்பட்‌ 
களினாலே விளக்கிக்கொண்டு துவா | டால்‌ பொன்னை யுண்டாக்கும்‌, அசத்‌ 
ரகர ஈகரத்திற்கு வருகையில்‌, அந்தத்‌ | தனாலே தரிக்கப்பட்டால்‌ தரித்தவ 
அவாரகையி லிருக்றெவர்கள்‌ ஆதிபுரு 
ஷனாயும்‌ புருஷோத்தமனாயும்‌ பூபார 
நீக்குதற்காக மனுஷ்யாவதாரஞ்‌ செய்‌ 


னுக்கே தீங்கை வருவிக்கும்‌” என்‌ 
பதை யறியாதவனாய்‌ அந்த ரத்தினத்‌ 
தைத்‌ தன்‌ கழுத்தில்‌ தரித்துக்கொண்டு 
தருளியிருக்ற பகவானான கண்ணன்‌ குதிரையேறி வேட்டைக்காகக்‌ கரட்‌ 
சன்னிதியிற்‌ சென்று, சுவாமீ! தேவ | டி.ற்சென்று, அங்கே வேட்டையில்‌ 
ஒரு சிங்கத்தனற்‌ குதிரையோடு 
கூடக்‌ கொல்லப்பட்டான்‌, அச்சிங்‌ 
ணப்பஞ்‌ செய்தார்கள்‌. அதுகேட்‌ | கம்‌ அவ்விரத்தினத்தை வாயினாற்‌ கவ்‌ 


| 
| 
ரீரைச்‌ சேவிக்கச்‌ சூரியபகவான்‌ வரு | 

டுச்‌ சுவாமியானவர்‌ “வருகிறவன்‌ விக்கொண்டு போகையில்‌ கரடி. ராஜ 
| 


கிறார்போ லிருக்கிறத'' என்று விண்‌ 


சூரியனன்று, நம்முடைய சத்திராஜி | னன ஜாம்பவான்‌ அச்‌ சிங்கத்தைக்‌ 
தன்‌, சூரியனாலே கொடுக்கப்பட்ட 
சிமந்தகமென்னு மணியைத்‌ தரித்துக்‌ 


கொன்ற அவ்விரத்தினத்தை யெடுத்‌ 
துக்கொண்டு தனது குகைக்குச்‌ 
சென்று, சுகுமாரன்‌ என்கிற தன்‌ மக 
னுக்கு விளையாட்டுக்‌ கருவியாக்கி 
வைத்தார்‌. இப்படியிருக்கக்‌ காட்டுக்‌ 
குப்போன பிரசேனன்‌ வராம லிருந்த 


கொண்டு வருகின்றான்‌, ஆதலின்‌ 
அச்சமின்றிப்‌ பாருங்கள்‌” என்று 
அருளிச்‌ செய்ததைக்‌ கேட்டு, அப்படி 
அவர்களெல்லாம்‌ பார்த்திருக்தார்கள்‌. 
தனால்‌, யாதவரெல்லாம்‌ ஸ்ரீகிருஷ்ணன்‌ 
“ரத்தினத்தின்‌ மேல்‌ விருப்பம்‌ வைத்‌ 
திருந்தார்‌, அவர்‌ தாம்‌ அதை யடைச்‌ 
திருப்பார்‌, இது அவருடைய காரியர்‌ 
தான” என்று காதினமேற்‌ காதாய்ச்‌ 
சொல்லிக்கொண்டார்கள்‌. கண்ணன்‌ 


அந்தச்‌ சத்திராஜிதன்‌ துவாரகைக்கு 
வந்து அந்தச்‌ சிறப்பான ரத்தினத்‌ 
தைத்‌ தன்‌ மாளிகையிலே வைத்தான்‌. 
அர்த மணியோ நாளொன்றுக்கு எட்‌ 
டுப்பாரம்‌ பொன்னை யுண்டாக்கத்‌ தக்‌ 
கத; மேலும்‌ அதன்‌ மகிமையினாலே 
இராச்சியத்தில்‌ வியாதி, மழையின்‌ 
மை, நெருப்பு, பாம்பு முதலானவை | யிருப்பதையறிந்‌து, சகல யாதவசேனை 
களினின்‌ அம்‌ பயம்‌, கருப்பு முதலான 
வைகள்‌ உண்டாவதில்லை. ஸ்ரீகிருஷ்ண 
பகவானோ “இந்த வுத்தமமான வஸ்து 
உக்கிசேன மகாராஜனுக்குத்‌ தகும்‌ 
தது” என்று திருவுள்ளம்பற்றி யிருச்‌ 
தார்‌. ஆயினும்‌ குலத்தில்‌ பேதமுண்‌ 
டாகக்கூடா தென்பதுபற்றித்‌ தாம்‌ 


தமக்கிப்படி. லோகாபவாத முண்டா 


களோடு கூடப்‌ பிரசேனனுடைய 
| குதரைபோன வழியைத்‌ தொடர்ச்‌ 
தெழுந்தருளிக்‌ காட்டி லோரிடத்திலே 
குதிரையோடு கூடச்‌ சிங்கத்தினாற்‌ 
கொல்லப்பட்டு விழுக்திருந்த பிரசேன 
னையுங்‌ கண்டார்‌. யாவரும்‌ அங்கே 
சிங்கத்தின்‌ காலடி.களையும்‌ அவன்மேல்‌ 
சக்திமானாயிருந்தும்‌ அதைக்‌ கவராமற்‌ | தாக்கியிருக்குஞ்‌ சிங்கத்தின்‌ காலடி 
சும்மா எருந்தருளி யிருந்தார்‌. அந்தச்‌ | களையும்‌ சிங்கத்தின்‌ நகக்குறி முதலான 
'சத்திராஜித்தும்‌ (ஒருவேளை கண்ணன்‌ | வற்றையும்‌ கண்டதனால்‌ கண்ணன்‌ 
இதை நம்மைக்‌ கேட்பார்‌'' என்று | தமக்‌ குண்டாயிருந்த அபவாதத்தி 
நினைத்து ௮ம்மணியைத்‌ தன்‌ சகோ | னின்று நீங்கினார்‌. 

தரனான பிரசேனனுக்குக்‌ கொடுத்து பின்பு அந்த மிருகராஜன்‌ போன்‌ 
விட்டான்‌, : அந்தப்‌ பிரசேனனோ, | வழியையும்‌ பிடித்துச்‌ செல்லுகையில்‌ 


http://acharya.org 


தத தத வனி வனைவயனவயவயளிவயள்‌ 


மம்சம்‌] 


ஸ்மமந்‌ தகமணி விருத்தாந்தம்‌ 


203 


சிறிது தாரத்திலேயே அச்சிங்கத்தை 
யோர்‌ கரடிகொன்றதாகத்‌ தெரிந்து 
கொண்டு, அந்த ரத்தினத்தின்‌ மகிமை 
யை நினைத்து ௮க்கரடி போன வழியை 
யுக்‌ தொடர்ந்து, அங்கிருந்த மலையி 
னிடத்திற்‌ சேனைகளெல்லாவற்றையும்‌ 
நிறுத்தித்‌ தாமொருவராய்‌ அந்தக்‌ 
"கரடியின்‌ குகைக்குள்‌ எழுந்தருளினார்‌, 
உள்ளே எழுந்தருளினபோ அந்தச்‌ 
சுகுமாரன்‌ என்னுங்‌ குழந்தையை 
லாலனை செய்துகொண்டிருந்த செவி 
லித்தாயின்‌ வாக்கில்‌ ““(இங்கம்‌ பிர 
இங்கத்தை 
நம்முடைய ஜாம்பவான்‌ கொன்றார்‌. 
ஆதலின்‌ சிமந்தசமணி உனக்கே யாயி 
a, குழந்தாய்‌ ! அழாதே ” என்றெ 
வாக்கியத்தைக்‌ கேட்டருளி, அங்கே 
அச்‌ செவிலித்தாயின்‌ கையில்‌ சொலித்‌ 
துக்‌ கொண்டிருந்த இமந்தகத்தைக்‌ 
கண்டார்‌. அப்போது அச்‌ செவிலி 


சேனனைக்‌ கொன்றது, 


அவனவன்‌ 


/ 


rr 


வேண்டிய சரமக்‌இரியைகளைச்‌ செய்‌ 
அவிட்டார்கள்‌. அவர்கள்‌ அப்படி 
வெகு சிரத்தையோடு சிரார்த்தஞ்‌ 
செய்‌ துவந்தமையால்‌ யுத்தஞ்செய்கிற 
ஸ்ரீ கருஷ்ண பகவானுக்குத்‌ திருப்தி 
யும்‌, பலபுஷ்டியு முண்டாயிருக்தன. 
ஜாம்பவானுக்கோ இந்த மகாபுருஷ 
னாலே புடைக்கப்பட்டு அவயவ பர்‌ 
தங்களெல்லாம்‌ தளர்ச்சி யடைர்ததனா 
௮ம்‌, ஆகரரா திக ளில்லாமையா லும்‌, 
நாளுக்குநாள்‌ மெலிவுமிகுர்‌ அ வந்தது. 
இவ்வாறு சுவாமியினால்‌ வெல்லப்பட்‌ 
டபடியினாலே அந்தச்‌ சாம்பவான்‌ 
சுவாமி திருவடிகளிலே வீழ்க்து தண்‌ 
டம்‌ சமர்ப்பித்து விண்ணப்பஞ்செய்ய 


லாயினன:— 


“சுவாமி! தேவரீர்‌ சுராசுர யக்ஷ 
ராக்ஷச கந்திருவா திகளினாலும்‌ வெல்‌ 
லக்கூடாதவராயிருக்க, இப்‌ பூமியிற்‌ 


சிமந்தகத்தின்மேற்‌ கண்ணேடி நிற்‌ | சஞ்சரிக்கிற மனிதர்களாலும்‌ அவர்க 
கிற வொரு புதிய புருஷனைக்கண்டு | ளுக்கு உள்ளடங்கி விலங்குகளிற்‌ 


அச்சமுற்று ( என்னைக்‌ காக்கவேண்‌ 
டும்‌ காக்கவேண்டும்‌ ?' என்று கூவி 
னாள்‌. அர்த அபயக்‌ குரலைக்‌ கேட்‌ 
டுச்‌ ஜாம்பவான்‌ வெகு கோபத்‌ 
தோடு அங்கே வர, அவ்‌ விருவ 
ருக்கும்‌ இருபத்தொருகாள்‌ 
யில்‌ கொடிய யுத்த முண்டாயிற்று, 
இப்படியிருக்க வெளியிலிருந்த யாத 
வர்களெல்லாம்‌ ஏழெட்டு நாள்‌ வரை 
யிலும்‌ பார்த்துச்‌ சுவாமி வராமையி 
னாலே “ஓகோ கிருஷ்ணன்‌ இந்தப்‌ 
பிலத்தில்‌ காசமுற்றிருப்பான்‌, இல்லா 
விட்டால்‌ அவனுக்குச்‌ சத்துருக்களைச்‌ 
ஜயிக்கத்‌ தடையிருக்க மாட்டாது” 
என்று கருத்துக்‌ கொண்டவர்களாய்த்‌ 
துவாரகைக்கு வந்து, ££ இருஷ்ணன்‌ 
முடிவடைந்தான்‌ '' என்று சொல்லி 
விட்டார்கள்‌. அதுகேட்டு அவரு 


டைய பந்துக்களெல்லாம்‌ செய்ய 


வரை 


சேர்ந்த எம்போலியோராலும்‌ வெல்‌ 
லப்படுவீரோ ? ஆதலின்‌ தேவரீர்‌ 
அடியேங்க ளுடைய சுவாமியான 
ஸ்ரீ ராமரைப்போல்‌ சகல லோகங்க 
ளுக்கும்‌ ஆதாரபூதரான ஸ்ரீமந்‌ நாரா 
யணனுடைய இருவவதாரமா யிருக்க 
வேண்டும்‌ ” என்று விண்ணப்பம்‌ 
பண்ணி நின்றார்‌. அந்த ஜாம்பவா 
னைக்‌ கடாக்ஷித்து ஸ்ரீ கண்ணன்‌ “(ஆம்‌ 
மீர்‌ நினைத்தபடி. நாம்‌ லோக ரக்ஷணார்த்‌ 
தமா யிந்த அவதரரஞ்‌ செய்தோம்‌ ” 
என்று அருளிச்செய்த, விசேஷ வாச்‌ 
சலியத்தனாலே தமது திருக்கைகளைக்‌ 
கொண்டு அவருடம்பைத்‌ தடவியருளி, 
யுத்தத்தினா லவருக்குநேர்க்த கோயெல்‌ 
லாம்‌ நீக்யெருளினார்‌. பின்பு ௮க்கரடி. 
யரசன்‌ சுவாமிக்குத்‌ தண்டம்‌ சமர்ப்‌ 
பித்துத்‌ தமது மாளிகைக்கு அதிதியா 
யெழுந்தருளின அவருக்கு அர்க்கியம்‌ 


http://acharya.org 


264 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [நாலா 


கள்‌. அவளைத்‌ தங்களுக்குக்‌ கொடா 
மற்‌ போனதனால்‌ அவர்களெல்லாம்‌ 
௪த்திராஜித்தின்மேற்‌ பகை பாராட்டி 
வந்தார்கள்‌. ஒருகால்‌ அக்குரூரன்‌, 
தருதவர்மா முதலானவர்கள்‌ சததனு 


போலத்‌ தம்முடைய குமாரிகையான 
ஜாம்பவதி யென்பவளைக்‌ கொடுத்து, 
மஅபடியுந்‌ தண்டம்‌ சமாப்பித்து 7 
“6 இதையும்‌ இருவுள்ளம்‌ பற்றவேண்‌ 
டும்‌ ” என்று பிரார்த்தித்து அம்‌ மணி 
யையுங்‌ கொடுத்தார்‌. ஸ்ரீ பகவானும்‌ 
அவருடைய பக்திக்கு இணங்கி, அம்‌ 
மணியைக்‌ கொள்ளக்‌ கூடாததானா 
அம்‌ தமக்கு வந்திருக்கும்‌ அபவாதத்‌ 
தைத்‌ திர்த்தக்கொள்ளும்‌ பொருட்‌ 
டுக்‌ கைக்கொண்டு, ஜாம்பவதியோடு 
கூடத்‌ துவாரகைக்கு எழுந்தருளினார்‌. 
இப்படி. எழுகத்தருளிய பகவானைச்‌ 
சேவித்து அந்தத்‌ துவாரகா ஜனங்க 
ளெல்லாம்‌ அதிக சந்தோஷப்‌ பூரிப்பி 


னால்‌ மூப்படைந்தவர்களுங்கூட யவ்‌ 


வாவினிடத்துக்குப்‌ போய்‌ “ஓஒ சத 
தனுவாவே | இந்தச்‌ சத்திராஜித்தினு 
டைய துமார்க்கத்தைப்‌ பாரத்தை 
யா? வெகுநாளரய்க்‌ கேட்டுக்கொண் 
டிருந்த எங்களையும்‌ உன்னையும்‌ ௮வ 
மானம்‌ பண்ணிக்‌ கன்னிகையைக்‌ 
இருஷ்ணனுக்குக்‌ கொடுத்து விட்டா 
னே ₹ இரந்த அயோக்கியன்‌ இருக்‌ 
தாவதென்ன 2 நீ மகா சமர்த்த 
னாகையால்‌ இவனைக்‌ கொன்றுவிட்டு 
அந்தத்‌ திவ்விய ரத்தினத்தை யெடு 
த்துக்‌ கொள்‌) கிருஷ்ணன்‌ அதற்‌ 
காக உன்னை எதிர்ப்பானென்று நீ 
நினைக்கறையோ, ஆகட்டும்‌ அப்படி 


வனமுற்றவர்‌ போலா, 4: மகாபாக்‌ 
இயம்‌. மகாபாக்இயம்‌ ”” என்று கோ 
லாஹலப்பட்டிருந்தார்கள்‌. யாதவர்‌ 
களும்‌ பெண்டிர்களும்‌ ஆனந்த பாஷ்‌ 
பம்‌ பெருகவு மெய்பொடிக்கவு நின்று 
மிகவும்‌ வாழ்த்தி வணங்கினார்கள்‌. 


கேரிட்டபோது நாங்கள்‌ யாவரும்‌ 
உனக்குப்‌ பக்கபலமாய்‌ வருகின்‌ 
ரேம்‌” என்று தூண்டினார்கள்‌. அவ 
னும்‌ அப்படியே செய்கிறேனென்ற 
ஒப்புக்கொண்டு ஒருகாள்‌ சத்திரா 
ஜித்து தூங்கிக்கொண்‌ டி ருக்கையில்‌ 
அவனைக்‌ கொன்று போட்டு அவ்‌ 


பகவானும்‌ நடந்த ன 
யெல்லாம்‌ யாதவ சமுகத்துக்குச்‌ | 
சொல்லி, சிமந்தகத்தைச்‌ சத்திராஜித 
னுக்குக்‌ கொடுத்துத்‌ தமக்குக்‌ இடை 


வ னக ட » ° 
த்த வீணபவாதத்தைப்‌ போக்கிக்‌ ரதனத்தையுங்‌ கவர்ந்து கொண்டு 


கொண்டு ஜாம்பவதியை அம்தப்புமத்‌ குன்‌ 
திற சேர்த்துச்‌ சாங்‌ அழுர்கறுலி அக்காலத்தில்‌ பாண்டவர்கள்‌ அர 
யிருந்தார்‌. 5 6 ்‌ ம்‌ 
க்குமாளிகையில்‌ வெந்து போனார்க 

இப்படியிருக்கச்‌ சத்திராஜித்து “(நம்‌ | ளென்கிற செய்தி கேட்டு சுவாமி 
மாலே கண்ணன்மேல்‌ வீணபவாதம்‌ | அவர்கள்‌ வாசஞ்செய்து கொண்டி 
ஏற்பட்டதே, அந்த அபராதத்தை ருந்த வாரணாவத புரத்துக்கு எழும்‌ 
யெப்படியாவது நிவர்த்தி செய்து தருளியிருக்தார்‌. சுவாமிக்கோ பாண்‌ 
கொள்ளவேண்டும்‌ ” என்று நினைத்‌ | டவர்கள்‌ வெரந்துபோகாமல்‌ தப்பி 
அத்‌ தன்‌ புத்தரியான சத்தியபாமை | யிருக்கறார்க ளென்பது தெரிந்திருர்‌ 
யைச்‌ சுவாமிக்குச்‌ சமர்ப்பித்தான்‌. | தும்‌ லோகமரியாதைக்காகவும்‌, தா 
அந்தச்‌ சத்தியபாமையை முன்பு அக்‌ மெழுந்தருளாத பக்ஷத்தில்‌ பாண்ட 
குரூரன்‌, கிருதவர்மா, சததனுவா முத | வர்‌ பிழைத்திருக்கிரார்களென்று தரி 
லான யாதவர்கள்‌ கேட்டிருந்தார்‌ ' யோதனன்‌ சந்தே௫த்து அவர்களைக்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] 


ஸ்யமந்தகமணி விருத்தாந்தம்‌ 


265 


ccc ccc 


கண்டுபிடி க்கவேண்டி ய முயற்சிசெய்‌ 
வானாதலால்‌ அப்படிச்‌ செய்யவொட்‌ 
டாமற்‌ செய்வதற்காகவும்‌ எழுந்தருளி 
னர்‌. ஆதலால்‌ ச௪த்திராஜித்துக்கு இப்‌ 
படி.ப்பட்ட ஆபத்து நேரிட்டது, சத்‌ 
தியபாமையேோ தகப்பனைக்‌ *$கொலை 
செய்த துக்கம்‌ பொறுக்கமாட்டாமல்‌, 
அதிக கோபங்‌ கொண்டவளாய்‌ ரதத்‌ 
தினமே லேறிக்கொண்டு வாரணாவதத்‌ 
அக்குப்‌ போய்க்‌ கண்ணுக்‌ தண்ணீரு 
மாய்க்‌ கண்ணனைக்‌ கண்டு, 
பிராணநாயகனே! 


(என்‌ 
என்னைத்‌ தேவரீ 
ருக்குக்‌ கொடுத்தானென்கிற பொரு 
மையினாலே சததனுவா வந்து என்‌ 
தகப்பனைச்‌ சங்கரித்துவிட்டுச்‌ சூரி 
யனைப்போல்‌ இருளைநீக்கி யுலகத்தை 
விளக்கும்படியான ரத்தினத்தையுங்‌ 
இது 
தேவரீருக்குச்‌ செய்த அவமானமே 
யல்லாமல்‌ வேறன்று. இதைத்‌ திரு 
வுள்ளத்தில்‌ ஆலோசித்து அதற்குப்‌ 
ப.திலென்ன செய்யக்கூடுமோ அதைச்‌ 
செய்தருள வேண்டும்‌” என்று விண்‌ 
ணப்பம்‌ பண்ணிக்‌ கொண்டாள்‌. 
இதகேட்டுச்‌ சுவாமி திருவுள்ளத்தில்‌ 
உபேகைஷ யுள்ளவராயிருர்‌ தம்‌ சத்திய 
பாமையின்‌ விண்ணப்பத்திற்காகச்‌ 
சத்துருக்களின்மேல்‌ மிகக்‌ கோப 
மூண்டு சத்தியயாமையை போக்க, 
“பெண்மணியே | நீ சொன்னபடி 
இது எனக்குச்‌ செய்த அவமானர்‌ 
தான, அந்தத்‌ துராத்துமா இப்படிச்‌ 
செய்ததை நான்‌ சடிப்பேனே? மரத்‌ 
தைவிட்டு அதிற்‌ கூடுகட்டிக்கொண் 
டிருக்கிற பகஷிகளைக்‌ கொல்லக்கூடா 
தன்றோ? நீ யேன்‌ என்முன்‌ வீணாய்க்‌ 
கதறிப்‌ பேசுரறாய்‌ 2 
நில்‌” என்று அவளைச்‌ சமாதானப்‌ 
படுத்தித்‌ துவாரகைக்கு எழுந்தருளிப்‌ 
பலராமரோடு எகாந்தத்திற்‌ பேசின 
தாவது: “வேட்டைக்குப்‌ போய்ச்‌ 


94 


கொண்டுபோய்‌ விட்டான்‌. 


வேண்டாம்‌ 


சிங்கத்தின்‌ கையி லடி.பட்டி.றர்தான்‌. 
பிரசேனன்‌, சத்திராஜித்தும்‌ சததனு 
வாவினா லிறந்தான்‌. அவ்விருவரும்‌ 
இறந்ததனால்‌ அம்மணி ரத்தினம்‌ நமக்‌ 
சுப்‌ பொதுவா யிருக்கின்றது, மற்‌ 


' றொெருவன்‌ கொண்டுபோக நிமித்த 


மில்லை, ஆதலால்‌ எழுத்திரும்‌ தேரின்‌ 
மேலேறிச்‌ சததனுவாவைக்‌ கொல்வ 
தற்கு முயலும்‌” என்று தம்பி சொல்‌ 
லக்‌ கேட்டுப்‌ பலராமர்‌ “(அப்படியே 
யாகட்டும்‌” என்று அங்கீகரித்தார்‌. 


இவ்வாறு ஸ்ரீ ராமகிருஷ்ண ரிருவ 
ரும்‌ பிரயத்தினஞ்‌ செய்திருப்பதை 
யறிந்து அச்‌ சததனுவர, இருதவர்மா 
வண்டை போய்த்‌ தனக்குப்‌ பக்க 
பலஞ்‌ செய்யும்படி கேட்டுக்கொண் 
டான்‌. அதற்குக்‌ கருதவர்மாவான 
வன, கேளப்பா! நான்‌ பலபத்திர 
வாசுதேவர்சகளோடு பகைக்கத்தக்கவ 
னல்லேன்‌ போ” என்றான்‌. அது 
கேட்டு அச்‌ சததனுவா அக்குரூரனி 
டம்‌ போய்‌ அப்படியே சொல்ல, அவ 
னும்‌ (கேளப்பா! திருவடித்‌ தாக்குத 
லினாலேயே பூமியையெல்லாம்‌ நடும்‌ 
கச்‌ செய்யும்‌ திறமுடையவரும்‌, தேவ 
சத்துருக்களின்‌ மனைவிகளைக்‌ 
பெண்களாக்க வல்லவரும்‌, எப்படிப்‌ 
பட்டவர்களாலேயுந்‌ தடை செய்யக்‌ 


கைம்‌ 


கூடாத சக்கிராயுத முடையவருமான 
ஸ்ரீகருஷ்ணனேடும்‌, மதத்தினாற்‌ சுழல்‌ 
கின்ற கண்களாற்‌ பார்த்தமாத்திரத்தி 
னாலே சத்துரு சமுகத்தை யெரிக்க 
வல்லவரும்‌, மிகவும்‌ பிரபலரான சத்து 
ருக்களாயெ மதயானைகளை வசப்‌ 
படுத்துக்‌ திறனோடு விளங்கா நின்ற 
மாவெட்டிபோன்ற கலப்பை யாயுத 
பலராமரோடும்‌ 
யுத்தஞ்‌ செய்ய உலகக்‌ துதிக்கப்பெற்ற 
தேவர்களுக்குள்ளும்‌ ஒருவனாகிலும்‌ 
சக்திமானில்லையே ? . அப்படிப்பட்ட 


முடையவருமான 


http://acharya.org 


266 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[நாலா 


வர்களுக்கு எதிரில்‌ கான்‌ எவ்வளவு 2 
ஆதலின்‌ வேறு யாரையாகிலும்‌ சரண 
மாக்கொள்‌'” என்று சொல்லிவிட்‌ 
அது கேட்டுச்‌ சததனுவா 
ஓ அக்குரூரனே! நீ யெனைக்‌ காக்கும்‌ 
படியான இறனில்லாதவ னென்று 
நினைத்தாலும்‌ இரந்த ரத்தினத்தையா 
வது என்‌ கையிலிருந்து வாங்கிக்‌ காப்‌ 
பாற்றி வைக்கவேண்டும்‌” என்று 
வேண்டிக்‌ கொள்ள, அக்குரூரன்‌ 
நல்லது அப்படியே யாகட்டும்‌, நீ 
மிகுந்த துன்ப நேரிட்டபோதும்‌ இந்த 
ரகசியத்தை யாரோடுஞ்‌ சொல்லாம 
லிருப்பையானால்‌ நான காப்பாற்று 
தறேன்‌” என்று சொன்னான்‌. “அப்‌ 
படியே யாகட்டும்‌” என்று சததனுவா 
ஒப்புக்கொள்ள, அக்குரூரனும்‌ அந்த 
மணிரத்தினத்தை வாங்கிக்‌ கொண் 


டான்‌, 


டான்‌. பின்பு சததனுவாவானவன்‌ 
ஒப்பற்ற வேகமுள்ளதாயும்‌ நூறுகாத 


மளவு மிளையாமற்‌ ௬மக்குர்‌ திறமுள்‌ 


ளதாயு மிருந்த ஒரு பெண்‌ குதிரை ; 
| அண்ணா! சததனுவாவை வீணாகத்‌ 


யின்மே லேறிக்கொண்டு ஓடிப்போய்‌ 


விட்டான்‌. 


அவனேடிப்‌ போனா னென்பதை 
யறிந்து பலதேவ வாசுதேவரிருவரும்‌ 
சைனிய சுக்கிர வ மேகபுஷ்பவலாகங்க 
ளென்றெ கான்கு குதிரைகள்‌ கட்டி 
யிருக்கிற தேரின்மேலேறி அவனைப்‌ 
பின்றொடர்ர்தார்கள்‌. சததனுவாவான 
வன்‌ ஏறிக்கொண்டு போன பெண்‌ 
குதிரை நூறுகாதவழி சுமந்துபோன 
பின்பும்‌ செலுத்தப்பட்ட படியினாலே 
நடக்கமாட்டாமல்‌ மிதிலா பட்டணத்‌ 
தின்‌ சமீபமான வொரு வனத்தில்‌ 
இறந்து போயிற்று. ஆனதனால்‌ அச்‌ 
சததனுவாவானவன்‌ கால்நடையாக 
அப்புறமு மோடத்‌ தலைப்பட்டான்‌. 
அப்போது ஸ்ரீ கிருஷ்ணன்‌ தமயனா 
ரோடு சொன்னதாவது “பூதரதியா 


யோடிப்போன அந்த அதமனை நானும்‌ 
பதாதியாகவே தொடர்ந்து ஓடிப்‌ 
பிடித்துக்‌ கொன்று வருகிறேன்‌, அத 
வரையில்‌ நீர்‌ இங்கேயே இந்தத்‌ தேரி 
லேயிரும்‌, இவ்விடத்தில்‌ இக்‌ குதிரை 
கள்‌ சூிரை செத்திருப்பதைக்‌ கண்டு 
மிக ௮ச்சமுள்ளவைகளா யிருகன்ற 
மையால்‌ அவற்றை  இவ்விடத்தி 
னின்று மப்புறங்‌ கொண்டுபோக 
வேண்டாம்‌” என்று தம்பி யுரைத்த 
தைக்கேட்டு, ஸ்ரீ பலதேவரும்‌ “அப்‌ 
படியே யாகட்டும்‌” என்று ரதத்தி 
லேயே எழுந்தருளி யிருந்தார்‌. ஸ்ரீ 
இருஷ்ணனும்‌ இரண்டு குரோசச்‌ 
தாண்டிப்போய்‌ தூரத்திற்‌ காணப்‌ 
பட்ட சததனுவாவைக்‌ குறித்து அங்‌ 
இருந்தே சக்கரத்தைப்‌ பிரயோகித்த, 
அவன்‌ சிரசைச்‌ சேதித்துப்‌ பின்பு 
இட்டப்போய்‌ அவனுடைய உடம்பை 
யும்‌ வஸ்திராதிகளையுஞ்‌ சோதித்துப்‌ 
பார்த்தும்‌ சியமந்தகமணியைக்‌ காணா 
மல்‌ திரும்பி வந்து தமையனாரோடு 


ட தான்‌ கொன்றோம்‌, எவ்வளவு தேடி 


| 
| 
ர்‌ 


| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 


| 


டயும்‌ சகலலோக சாரபூதமான அந்த 


மகாரத்தினம்‌ அகப்படவில்லை” என்று 
உரைக்கக்‌ கேட்டு பலபத்திரர்‌ மிக 
வெகுண்டவராய்த்‌ தம்பியை நோக்கி 
“இப்படி நீ பொருணாட்ட முடைய 
வழயைத்‌ தியவழியி னடக்கினறாய்‌, 
சச்‌ச இப்படிப்பட்ட நீ நிந்திக்கத்தக்க 
இதையெல்லாம்‌ உடனபிறந்த 
தோஷத்துக்கு நான்‌ பொறுத்தேன்‌, 
ஆதலின்‌ இனி நீ உன்னிஷ்டப்படி 


எங்கேயாகிலும்‌ போகலாம்‌, நானுன்‌ 


வன்‌, 


னுடன்‌ சேரமாட்டேன்‌. துவார 
கைக்கும்‌ வரமாட்டேன்‌, எனக்குத்‌ 
துவாரகையினாலாவது உன்னாலாவது 
மற்றுமுள்ள பந்துக்களி னாலாவது 
ஆகவேண்டிய தென்ன? என்‌ 
எதிரில்‌ வந்து ஏன்‌ அநேகம்‌ பொய்ச்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] 


ஸ்யமந்தகமணி வி ருத்தாந்தம்‌ 


267 


சத்தியங்கள்‌ செய்கின்றாய்‌? உன்‌ 
சரித்திரம்‌ எவ்வளவும்‌ நன்றாயிருக்க 
வில்லை” என்று நிர்தித்துத்‌ இரஸ்‌ 
காரஞ்‌ செய்யக்‌ கண்ணன்‌ முடி 
வணங்கி வெகுவாய்‌ வேண்டிக்‌ 
ஆகிலும்‌ அவர்‌ எவ்‌ 
வளவும சமாதானப்‌ படாதவராய்த்‌ 
தம்பியோடு பேசாமலே மிதிலாபட்ட 
ணம்‌ போய்ச்‌ சேர்ந்தார்‌. 


கொண்டார்‌. 


அங்கே ஜனகமகாராஜன்‌ அவரை 
அர்க்கயாதி உபசாரங்களினால்‌ உப 
சரித்துத்‌ தமது மாளிகைக்கு எழுக்தரு 
ளப்பண்ணிக்‌ கொண்டுபோகப்‌ பல 
தேவரும்‌ உவப்போடு அங்கேயே 
எழுந்தருளி யிருந்தார்‌. அத்தருணத்‌ 
தில்‌ அரியோதனன்‌ அஸ்தினா பட்ட 
ணத்தினின்றும்‌ அங்குவந்த பலத்‌ 
திரரிடத்திற்‌ கதாயுத்தாப்பியாசஞ்‌ 
செய்துகொண்‌் டிருந்தான்‌. ஸ்ரீ வாசு 
தேவரோ துவாரகைக்கு எழுந்தருளி 
விட்டார்‌. 

இவ்வாறு மூன்று வருஷகாலஞ்‌ 
சென்ற பிறகு பப்புரு, உக்கிரசேனன்‌ 
முதலான யாதவர்களெல்லாம்‌ அம்‌ 
மணியைக்‌ இருஷ்ணன்‌ அபகரிக்க 
வில்லை யென்று தெளிந்தவர்களாய்‌, 
௮க்கருத்தைப்‌ பற்றித்‌ தம்பியினிடத்து 
மனமுறிக்து மிதிலையி லெழுந்தருளி 
யிருக்றே பலராமர்‌ சன்னிதிக்குச்‌ 
சென்று அவருக்கு நம்பிக்கை யுண்‌ 
டாகும்படி. சொல்லித்து வாரகைக்கு 
எழுந்தருளப்‌ பண்ணிக்கொண்டு வர்‌ 
தார்கள்‌. ௮க்குரூரரோ அந்தச்‌ சமர்‌ 
தகமணியின்‌ மகிமையால்‌ உண்டா 
கின்ற பொன்னைக்கொண்டு எம்பெரு 
மானிடத்திற்‌ சித்த நிலையுள்ளவராய்‌ 
எப்போதும்‌ யாகங்கள்‌ செய்து 
கொண்டு வந்தார்‌. யாகஞ்‌ செய்து 
கொண்டிருக்கையில்‌ க்ஷத்திரியனையா 
வது வைசியனையாவது கொன்றவன்‌ 


தன ன னவ ளைவவைகவ கவச கவைனைவனைய வைககைள வன் வவட 
கு ன ததத 


பிரமஹத்ததோஷ மடைவான்‌”” என்று 
சாஸ்திரமிருக்கிற நம்பிக்கையினால்‌ ஸ்ரீ 
இருஷ்ணனாலே தனக்கு யாதொரு 
அன்பமு நேரிடமாட்டாதென்‌ ஹெண்‌ 
ணி அக்குரூரர்‌ யாகதீக்ஷையாகிற்‌ 
கவசத்தைப்‌ பூண்டு நின்றார்‌. அந்த 
ரத்தினத்தின்‌ பிரபாவத்தனாலே அவ்‌ 
விடத்தில்‌ அறுபத்திரண்டு வருஷ 
காலம்‌ வியாதிகளும்‌ பஞ்சமும்‌ கொ 
ள்ளைரோயும்‌ உண்டாகாம லிருச்தன. 
இப்படி யிருக்கச்‌ சத்துவதனுடைய 
பேரனுக்குக்‌ குமாரனான எத்துருக்‌ 
கின னென்பவனை அக்குரூரரைச்‌ 
சேர்ந்த போஜர்கள்‌ 
போட்டதனால்‌ 


சங்கரித்துப்‌ 
சாத்துவதருடைய 
பகையை வைத்துக்கொண்டு துவார 
கையில்‌ வாசஞ்செய்வது நியாயமன்‌ 
றென்று எண்ணி அக்குரூரர்‌ தன்‌ . 
னினத்தாரோடுகூட துவாரகையை 
விட்டு அப்புறம்‌ போய்விட்டார்‌. 
அவர்‌ அப்பட்டணம்‌ விட்டுப்போ 
னது முதல்‌ அங்கே வியாதி பஞ்சம்‌ 
முதலான சகல வுபத்திரவங்களு முண்‌ 
டாய்க்கொண்டே வந்தன. இதைக்‌ 
கண்டு யாதவர்களெல்லாம்‌ பலபத்தி 
ரர்‌ உக்கிரசேனன்‌ முதலானவர்க 
ளோடு சேர்ந்து இதன்‌ காரணத்தை 
யாலோசிக்கத்‌ தொடங்கினார்கள்‌. அச்‌ 
சங்கத்தில்‌ கருடத்துவஜனை சுவாமி 
மற்றவர்களை நோக்கு, “(இதென்ன 
இவ்விடத்தில்‌ அரேக துன்பங்கள்‌ 
ஒருமிக்க வந்து சேர்ந்தன; இதை யா 
லோகியுங்கள்‌”" என்று அருளிச்‌ 
அந்ததனென்னும்‌ பெயர்‌ 
கொண்ட யாதவ மூப்பனொருவன்‌ 
சொல்லத்தொடங்கினான்‌:- 


செய்ய, 


கேளுங்கள்‌, யாதவர்களே | அக்‌ 
குரூ னுடைய தந்‌ைத சவபல்க்க 
னென்பவ னிருந்தானே, அவனிருந்த்‌ 
விடத்தி லெல்லாம்‌ தூர்ப்பிக்ஷா£இ 


http://acharya.org 


268 ஸ்ரீ விஷ்ணுபுராணம்‌ [நாலா 
அ அவப்‌ 
யுபத்திரவம்‌ உண்டானதில்லை; ஒரு | றன; குணவானிடத்திற்‌ குற்றம்‌ 
கால்‌ காரொஜனுடைய ராச்சியத்தில்‌ | பாராட்டல்‌ தகுதியன்‌ அ; ஆகையால்‌ 
மழையில்லாமல்‌ துன்பம்‌ நேரிட; சுவ | அந்த அக்குரூரனை இங்கே வரும்படி. 
பல்க்கனை அவ்வரசன்‌ தன்னிராச்சி செய்யவேண்டும்‌”? என்று விருத்தன்‌ 
யத்திற்கு அழைப்பித்தான்‌, அதனாலே | சொன்னதைக்கேட்டு ராமகிருஷ்ண 
மழைபெய்து ராச்சியத்திற்‌ க்ஷூம | உக்ரெசேனாதியர்‌ அவனிடத்‌ தபரா 
முண்டாயிற்ற ; அந்தக்‌ காசிராஜ தத்தைப்‌ பொறுத்து அவனுக்கு அப 
னுக்கு ஒரு மகளிருந்தாள்‌; அவளைத்‌ யங்கொடுத்துத்‌ துவாரகைக்குச்‌ ௬வ 
தன்னிராச்சியத்திற்கு ஈன்மை செய்த | பல்க்க குமாரனான அக்குரூரனை யிட்‌ 
தற்காகக்‌ காசிராஜன்‌ சுவபல்க்கலுக்‌ டுக்கொண்டு வந்தார்கள்‌. ௮வர்‌ வந்த 
குக்‌ கொடுத்தான்‌ ; அவள்‌ கருப்பத்தி | மாத்திரத்திலேயே சிமந்தகமணியின்‌ 
லிருந்து பிரசவகாலம்‌ நோந்தபோதும்‌ பிரபாவத்தினாலே மழையின்மை கொ 
வெளிக்கு வராமல்‌ தாய்க்கு அதிக 

துன்ப முண்டாக்கிக்‌ கொண்டிருக்‌ | 

தாள்‌. இப்படியே பன்னிரண்டு 

வருஷகாலஞ்‌ சென்றன ; இப்படி | அப்போது சுவாமீ “(இந்த அக்குரூ 
யிருக்க அவ்வரசன்‌ கருப்பத்திலிருர்த ரனுக்கு இவ்வளவு மகிமையிருப்ப 
செவைக்குறித்த, “மகளே ! நீயேன்‌ | தற்கு இவன்‌ சுவபல்க்கனுக்குக்‌ காந்‌ 
இன்னும்‌ பிறக்கவில்லை ? சீக்கிரம்‌ இனியினிடத்திற்‌ பிறந்தானென்பது 
வெளியில்வா, உன்‌ முகத்தைப்‌ பார்க்க | போதுமான காரணமன்று; இத மிக 
விரும்புகின்றேன்‌, உன்‌ தாயை நெடு | அற்பம்‌; மழையின்மை முதலிய துன்‌ 
நரள்‌ ஏன்‌ வருத்தகின்றாய்‌ 2” என்று | பங்களை நீக்கும்படியான மகிமையோ 
சொல்ல, வயிற்றிலிருந்த அக்கன்னி மகாயோகிகளுக்கும்‌ அருமை யாத 
கை “ஜயா | இதுமுதல்‌ இனந்தோறும்‌ | லால்‌ காரியம்‌ மிகப்‌ பெரிதா விருக்‌ 
ஒவ்வொரு பசுவைப்‌ பிராமணருக்குத்‌ | கின்றது ; ஆதலால்‌ அந்த மகா 
தானஞ்செய்து வருவீராயின்‌ மூன்று ரத்தினம்‌ இவனிடத்தி லிருக்கவேண்‌ 
வருஷங்கழித்து நான்‌ வெளிப்படு | டும்‌; சந்தேக மில்லை) அதற்குத்‌ 
வேன்‌” என்று சொன்னதைக்கேட்டு, | தான்‌ இப்படிப்பட்ட மகிமையுண்‌ 
அந்தப்‌ பூபதி அப்படியே தினர்‌ | டென்று அறிக்‌ இருக்கிறோம்‌ ; மேலும்‌ 
தோறு மொரு கோதானஞ்‌ செய்து | இந்த அக்குரூரன்‌ யாகத்தின்மேல்‌ 
வந்தான்‌. சொன்னகாலத்திற்‌ கன்னி | யாகமாய்‌ இடைவிடாமற்‌ செய்து 
கையும்‌ பிறந்தாள்‌. இனந்தோறுவ்‌ | வருகின்றான்‌ ; இதற்கெல்லாங்‌ கார 
கோதானஞ்‌ செய்ததனாற்‌ பிறந்தா | ணம்‌ வெகுபொருளைக்‌ கொடுக்கத்தக்க 
ளென்பது கொண்டு பிதா மகளுக்குக்‌ | தான அந்த ரத்தினந்தவிர வேறில்லை; 
காந்தனியென்ற பெயரிட்டான்‌. அப்‌ | ஆகையால்‌ அர்த மகாரத்தினம்‌ இந்த 
படிப்பட்டவள்‌ வயிற்றில்‌ அப்படிப்‌ | அக்குரூரனை விட்டுப்போன தன்று” 
பட்ட சுவபல்க்கனுக்குப்‌ பிறந்தவன்‌ | என்று உறுதியான அபிப்பிராய 
அக்குரூரன்‌ ; இப்படிப்பட்ட சத்த | முள்ளவராய்‌ வேறொரு காரியத்‌ 
மான பிறப்பும்‌ நல்லொழுக்கமுமுள்ள | தைச்‌ சாக்கிட்டு யாதவர்களை யெல்‌ 
வன்‌ இங்கு நின்று நீங்கெெதனால்‌ இவ்‌ | லார்‌ தமது இருமாளிகையிலே சங்கங்‌ 
வுபத்திரவங்களெல்லா முண்டாடன்‌ | கூட்டினார்‌, யாவருங்‌ கூடினபின்பு 


ள்ளைகோய்‌ முதலான துன்பங்கள்‌ 
நீங்கப்போய்‌ விட்டன. 


த 


http://acharya.org 


மம்சம்‌] 


சொல்ல வேண்டிய சங்கதியைச்‌ 
சொல்லி நிறைவேற்றின வுடனே 
வேறொரு சங்கதியைக்‌ கொண்டு 
வந்து; சில பரிஹாச வார்த்தைக 
ளோடு சுவாமி அக்குரூரனை நோக்க 
“£ ஓ தானபதியான அக்குரூரரே ! ௪த 
தனுவா அந்தச்‌ சிமந்தகமணியை உமக்‌ 
குக்‌ கொடுத்தது நமக்குத்‌ தெரியும்‌, 
அந்த மகா பிரபாவமுள்ள ரத்தினம்‌ 
உம்மிடத்தி லிருக்றெது, அப்படியே 
யிருக்கட்டும்‌, அதின்‌ பிரயோஜனத்‌ 
தை இவ்விராச்யெத்தில்‌ நாமெல்லாம்‌ 
அனுபவித்து வருகின்றோம்‌, ஆனால்‌ 
நம்முடைய பலபத்திரருக்கு அதை 
நான்‌ எடுத்துக்கொண்டதாய்‌ ஒரு 
நினைப்பிருக்கன்ற ௮, அதற்காக அதனை 
என்னிடத்தில்‌ அனுக்கிரகம்‌ வைத்துக்‌ 
காண்பிக்க வேண்டும்‌ ”” என்று ௮ரு 
ளிச்செய்து வாய்‌ மூடிக்கொண்டு 
எழுந்தருளி யிருந்தார்‌. அதுகேட்டு 
அக்குரூரர்‌ (6 இப்போது நாம்‌ என்ன 
செய்கிறது ? இல்லை யென்றோமானால்‌ 
அப்படி. யிப்படி. ஈம்முடைய வஸ்திரங்‌ 
களைச்‌ சோதித்து ரத்தினத்தை சுவாமி 
எடுப்பர்‌, பின்போ அவருக்கு விரோ 
தியாகின்றோம்‌, அது நஈல்லதன்று ” 
என்று ஆலோசித்துக்‌ சகல ஜகத்கார 
ணரான ஸ்ரீ வரசுதேவனை நோக்கி 
விண்ணப்பஞ்‌ செய்யலாயினார்‌. 


“ சுவாமி | சிமந்தகத்தைச்‌ சததனு 
அடியேனுக்குக்‌ கொடுத்தான்‌. அவன்‌ 
போனபின்பு இன்றைக்கோ நாளைக்‌ 
கோ சுவாமி கேட்பாரென்று நினைத்‌ 
அக்கொண்டு மிகவும்‌ வருந்தியே இத்‌ 
தனை சாள்வரையில்‌ இதனைத்‌ தரித்திருக்‌ 
தேன்‌. அதைத்தரிக்கும்‌ வருத்தத்தி 
னால்‌ சகல போகங்களிலும்‌ மனப்பற்‌ 
றில்லாதவனாகிச்‌ சிறிதும்‌ ௬ுகமறியா 
இருக்கின்றேன்‌. பகவானே! இந்த 
ரத்தினத்தைத்‌ தரித்தக்கொண்டாகி 


ஸ்யமந்தகமணி விருத்தாந்தம்‌ 


269 


அம்‌ ரரச்சியத்துக்கு சேஷேமத்தை யுண்‌ 
டாக்கு முபகாரத்தைச்‌ செய்யமாட்‌ 
டாமல்‌ சம்முடைய கையிற்‌ கொண்டு 
வந்து கொடுக்கின்றானே யென்று 
தேவரீர்‌ நினைப்பீரே யென்கிற பயத்தி 
னால்‌, கானே வலுவிலே இதை இத்தனை 
நாளும்‌ தேவரீர்‌ சந்நிதியிற்‌ சமர்ப்பி 
யாம லிருர்தேனே யல்லாமல்‌ வேறன்‌ 
௮) ஆதலால்‌ இப்போது இந்த ரத்தி 
னத்தைத்‌ திருவுள்ளம்பற்றி யாருக்கா 
இனும்‌ திருவுள்ளத்தின்படி. கொடுக்க 
லாம்‌ '' என்று விண்ணப்பஞ்செய்து, 
தமது மடியில்‌ வஸ்திரத்தில்‌ முடிந்து 
வைத்திருந்த மிகச்‌ சிறிய பொற்‌ சிமி 
ழை யெடுத்து அந்தச்‌ சபையிலேயே 
அதைத்‌ திறந்து அந்த ரத்தினத்தை 
வைத்தார்‌. எடுத்து வைத்தபோதே 
அந்தச்‌ சபையெல்லாம்‌ அதின்‌ காந்தி 
யினால்‌ பளபள வென விளவ்‌இற்று. 
இவ்வாறு அக்குரூரர்‌ இதனை வெளியி 
லெடுத்து வைத்து இந்தச்‌ மெந்தக 
மணியைச்‌ சததனுவா 
கொடுத்துப்போனான்‌. இதோ அதை 
யிங்கே வைத்துவிட்டேன்‌ இது யாரு 
க்குச்‌ சேரவேண்டியதோ அவர்‌ 
எடுத்துக்‌ கொள்ளலாம்‌ ”' என்று 
சொல்லிவிட்டார்‌. அதைக்‌ கண்டு 
சகல யாதவர்களும்‌ **ஈன்றாயிருக்கின்‌ 
றத, ஈன்றாயிருக்கன்றது '” என்று 
களகளப்பாய்ப்‌ பேசினார்கள்‌. பலபத்‌ 
திரர்‌ 1 இம்மணி ஈமக்குர்‌ தனக்கும்‌ 
பொதுவா யிருக்கட்டும்‌ என்று கிருஷ்‌ 
ணனே யக்$£கரித்‌ இருக்கின்றா னன்‌ 
ரோ” என்று அதன்‌ கண்‌ அவாவுற்றி 
ருந்தார்‌. சத்தியபாமையோ “நமக்‌ 
இது பிதுருதனமன்றோ? ஆதலின்‌ 
நமக்கு ” என்று ஆசை கொண்டிருக்‌ 
தாள்‌. கண்ணன்‌ இவ்விருவருடைய 
கருத்தையு மறிந்து எருதுக்கும்‌ சக்கி 
ரத்திற்கும்‌ நடுவி லகப்பட்ட ஐந்து 
வைப்போல்‌ மிகவும்‌ மனச்சங்கடப்‌ 


எனக்குக்‌ 


http://acharya.org 


210 ஸ்ரீவி ஷ்ணுபுராணம்‌ [நாலா : 


பட்டு யாதவர்களெல்லாம்‌ கேட்கும்‌ | முதலான போகங்களை ' மிழக்கவேண்‌ 
படி அக்குரூரை நோக்க, “கேளும்‌ | டியவராய்‌ இருக்கின்றார்‌. ஆதலின்‌ 
அக்குரூரரே | இப்போது இந்த மணி | ஓ தானபதியே | இந்த யாதவ கூட்ட 
ரத்தினத்தை நான்‌ யாவர்க்கு மெதிரில்‌ | மும்‌ பலராமரும்‌ நானும்‌ சத்திய 
எடுத்துக்‌ காண்பிக்கச்‌ சொன்னது | பாமையும்‌ உம்மைப்‌ பிரார்த்திப்ப 
எதுக்கென்றால்‌, கான்‌ அதனை யபக | தென்னவெனில்‌, இத்தனை நாளும்‌ 
ரித்தருக்கறேனென்று சிலருக்‌ குண்‌ | போலே இனிமேலும்‌ சகல ராச்சிய 
டாயிருக்கிற எண்ணத்தை மாற்றிப்‌ | க்ஷேமார்த்தமாய்‌ நீரே தரித்திருக்க 
பரிசுத்தவைைதற்கேயன்றி மற்றொன | வேண்டும்‌, மறுத்தொன்றுஞ்‌ சொல்ல 
றிற்கன்று; இதுவோ என்‌ தமயனா 
ருக்கும்‌ எனக்கும்‌ பொ.துத்தான்‌, 
நன்றா யோசித்தால்‌ இது சத்திய 
பாமைக்குப்‌ பிதுருதன மானஅபறறி 
அவளுக்கே யுரியது, இதனால்‌ சகல 
ராச்சியத்திற்கும்‌ சேஷ நன்மை 
யுண்டு, அதற்காக இதை மகா பரிசுத்‌ 
தனாய்ப்‌ பிரமசாரி விருதத்தை யனுஷ்‌ 
டி.ப்பவனே தரித்திருக்கவேண்டும்‌, 
அசுத்தனா யிருப்பவன்‌ தரிப்பனாகில்‌ 
அவனுக்கே தீங்குண்டாகும்‌. நானோ 
பதினாயிரம்‌ பெண்டீர்களை வைத்துக்‌ 
கொண்‌ டிருக்கிறே னாகையால்‌ இம்‌ 


வேண்டாம்‌ ”” என்று பகவான்‌ ௮௬ 
ளிச்‌ செய்ததைக்கேட்டு, அக்குளூரர்‌ 
: ௬வரமி நியமனத்துக்கு அடியேன்‌ 
மாறாய்‌ நடக்கக்கடவே னல்லேன்‌. 
ஆதலின்‌ அப்படியே யாகட்டும்‌ ” 
என்று அந்த ரத்தினத்தை எடுத்து, 
தமது கழுத்தில்‌ தரித்துக்கொண்டு 
சூரியன்போலே மகா விளக்கத்தோடு 
சஞ்சரித்துக்கொண்‌ டிருந்தார்‌. 


மயித்திரேயரே! இவ்வா ஸ்ரீ கரு 
ஷ்ணபகவானுக்கு நேர்ந்த விணப 
வாத நீக்கத்தை நினைப்பவர்களுக்கு 
மணியை வைத்திருக்க யோக்கயெனல்‌ | ஒருபோதும்‌ அபவாதம்‌ இஞ்சத்தும்‌ 
லேன்‌. சத்தியயாமைதான்‌ எப்படி | நேரிடுவதில்லை. கரணகளேபரங்கள்‌ 
தரிக்கமாட்டுவாள்‌ ? பலபத்திரரோ | மெலிவுருமல்‌ வாழ்க்திருந்து ௪கல 
இதைத்‌ தரிப்பதற்காகச்‌ ௬ராபான | பாபங்களினின்றும்‌ விடுபடுவார்கள்‌. 


பதின்ழன்றமத்தியாயம்‌ முற்றிற்று, 
5 


Pr னவ ச்வளவனையளவசஷனைட அவளவனவசாவச வளவள வனவள வளவள வ வளவ வளவள வள வவ வளவள வன்‌ 


பதினாலாம்‌ அத்தியாயம்‌ 
அனமித்‌ திரவம்ச சரித்திரம்‌ 


ட்‌ 
அனமித்திரனுடைய மகன்‌ சினி | தான்‌. குணிக்கு யுகந்தரன்‌, இவர்கள்‌ 

என்பவ ஸிருந்தான்‌. அவனுக்குச்‌ | தாம்‌ சைனேயர்‌. 

சத்தியகன்‌ பிறந்தான்‌. சத்தியகனு 

டைய மகன்‌ சரத்தியகி, அவனுக்கு 

யுயுதானனென்கிற பெயரு முண்டு. 

அவனுக்குச்‌ சஞ்சய னென்பவன்‌ 


பிறந்தான்‌. அவனுக்குக்‌ குணி பிறர்‌ 


அந்த அனமித்திரனுடைய குலத்‌ 
திலே விருஷ்ணி யென்பவ னுண்டா 
னான்‌. அவன்‌ குமாரன்‌ சுவபல்க்கன்‌. 
அவன்‌ பிரபாவத்தை உமக்கு முன்பே 


http://acharya.org 


“மம்சம்‌]” அனமித்திரவம்ச௪ சரித்திரம்‌ 271 
சொன்னேன்‌. அந்தச்‌ சுவபல்கனுக்‌ | கொண்டார்‌. உக்கிரசேனனுக்கும்‌ 


குச்‌ சத்திரகன்‌ என்று தம்பியொருவ 
னுண்டு,. சுவபல்க்கனுக்கு அக்குரூரன்‌ 
என்பவர்‌ கரந்தியினிடத்திற்‌ பிறக்‌ 
அந்தச்‌ சுவபல்க்கனுக்கே மற்‌ 
ரெருத்தியின்‌ வயிற்றில்‌ உபமத்கு என்‌ 
பவனொருவன்‌ பிறந்தான்‌. அவ்வுப 
மத்குவுக்கு மிருதாமிருதன்‌, வி௬வன்‌, 
அரிமேஜயன்‌, இரிக்ஷத்தரன்‌, உபக்ஷத்‌ 
திரன, சத்துருக்கனன்‌, அரிமர்த்த 
னன்‌, தருமதிருக்கு, தருஷ்ட தருமன்‌, 
கந்தமன்‌, ஓஜவாஹன்‌ என்ற புத்திர 
ரும்‌, சுதாரை என்றெ கன்னிகையும்‌ 
உண்டானார்கள்‌. அக்‌ குரூரருக்கு 
தேவவான்‌, உபதேவன்‌ என்பவர்கள்‌ 
சனித்தார்கள்‌. சித்திரகன்‌ என்பவ 
னுக்கு பிருஅ, விபுருது முதலிய மக்கள்‌ 
அகேகருண்டானார்கள்‌, முன்சொன்ன 
சத்துவத குமாரனான அந்தகனுக்குக்‌ 
குகுரன்‌, பஜமானன்‌, ௬௭, கம்பலன்‌, 
பார்ஹிஷதன்‌, என்று நால்வர்‌ உதித்‌ 
தார்கள்‌. அவருள்‌ குகுரனுக்குத்‌ திருஷ்‌ 
டன்‌ ஜனித்தான்‌. அவனுக்குக்‌ கபோ 
தரோமா. அவனுக்கு விலோமா. 
அவனுக்குத்‌ தும்புரு வென்னுங்‌ கந்‌ 
திருவனுடைய மித்திரனான அனு என்‌ 
பவன பிறந்தான்‌, அனுவுக்கு ஆனக 
அந்துபி, அவனுக்கு அபிஜித்து, அபி 
ஜித்துக்குப்‌ புனர்வசு, அவனுக்கு ஆகு 
கன்‌ என்றெ மகனும்‌, ஆகுக என்றெ 
மகளூ முண்டானார்கள்‌. ஆகுகனுக்‌ 
சூத்‌ தேவகன்‌, உக்கிரசேனன்‌ என்று 
இரண்டு புத்திரர்‌. அவருள்‌ தேவக 
னுக்கு தேவவான்‌, உபதேவன்‌, ௪க 
தேவன்‌, தேவரசுதிதர என நால்வர்‌ புத்‌ 
திரறாண்டு. அவர்களுக்கு விருக 
தேவை, உபதேவை, தேவரக்ஷிதை, 
ஸ்ரீதேவை, சாச்திதேவை, ௪கதேவை, 
தேவூ€ என்று எழுடன்‌ பிறந்தார்க 
ளுண்டு, அவ்வேழு பெண்களையும்‌ 


வாசுதேவர்‌ கலியாணஞ்‌ செய்து 


தார்‌. 


கம்சன்‌, நியக்ரோதன்‌, சாமா, அன 
காஹவன்‌, சங்கு, சுபூமி, ராஷ்டிர 
பாலன்‌, யுத்ததுஷ்டி, சுதுஷ்டிமான்‌ 
என்றை குமாரர்‌ பிறந்தார்கள்‌; அன்றி 
யும்‌, கம்சை, கம்சவதி, சுதனு, ராஷ்‌ 
டிரபாலிகை என்று நால்வர்‌ பெண்‌ 
பிள்ளைகளும்‌ பிறந்தார்கள்‌. பசமான 
னென்பவனுக்கு விடூரதனென்னும்‌ 
பு.த்திரனுண்டானான்‌. விடூரதனுக்குச்‌ 
சூரன்‌, சூரனுக்குச்‌ சமி, சமிக்குப்‌ 
பிரதிக்ஷத்திரன, அவனுக்குப்‌ போ 
ஜன்‌, அவனுக்கு இருதிகன்‌, அந்த 
இருதிகனுக்குக்‌ இருதவர்மா, சததனு, 
தேவார்ஹன்‌, தேவகர்ப்பன்‌ முதலான 
சில குமாரருண்டானார்கள்‌. அவருள்‌ 
தேவகருப்பனுக்குச்‌ சூரனென்பவன்‌ 
பிறந்தான்‌. அந்தச்‌ சூரனுக்கு மாரி 
ஷையென்னு மனைவியிருக்தாள்‌. அச்‌ 
சூரன்‌ அந்த மாரிஷை யென்பவளிடத்‌ 

லே வசுதேவன்‌ முதலான பத்துப்‌ 
பிள்ளைகளைப்‌ பெற்றான்‌. அர்த வ௬ 
தேவர்‌ பிறக்குங்‌ காலத்திலே தேவதை 
கள்‌ இவரிடமாய்ச்‌ சுவாமி இருவவ 
தாரஞ்‌ செய்வதை யறிந்து ஆனகம்‌, 


| அர்துபி என்கிற வாத்தியங்களை முழக்‌ 


இனார்கள்‌. அதனால்‌ வசுதேவருக்கு 
ஆனகதுக்துபி என இற நாமதேயமுண்‌ 
டாயிற்று. அந்த வசுதேவருக்குத்‌ 
தேவபாகன்‌, தேவசிரவன்‌, அஷ்ட 
கன, ககுச்சக்கிரன்‌, வச்சதாரகன்‌, 
சிருஞ்சயன்‌, சமிகன்‌, 
கண்டுஷன்‌ என்றெ ஒன்பது சகோத 
ரர்களும்‌, பிருதை, ச௬ுருததேவை, 
சுருதரேத்தி, சுருதிரெவை, ராஜாஜி 
தேவீ என்றெ ஐந்து சகோதரிகளு 
மிருந்தார்கள்‌. அந்தச்‌ சூரமகாராஜ 
க்குக்‌ குக்தியென்று மித்தினொருவ 
னிருந்தான்‌. அவன்‌ அபுத்திரனாயிரு்‌ 
ததனாலே அச்சூரன்‌ பிருதை யென்‌ 
னும்‌ தன்‌ தலைமகளை மகளாகத்‌ த்த்தஞ்‌ 


சியாமன்‌, 


http://acharya.org 


212 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


அவன்‌ முற்காலத்தில்‌ ௮சுரருக்‌ 
கெல்லாம்‌ அரசனாயிருந்த இரணிய 
செய்து கொண்டான்‌. அவளுக்கு கசிபு என்பவன்‌, ௮வன்‌ சகலலோக 
தருமன்‌, வாயு, இந்திரன்‌, இவர்களி | குருவான ஸ்ரீரசிம்மமூர்த்தியால்‌ சங்‌ 
னாலே யுதிஷ்டிரன்‌, பீமசேனன்‌, அர்ச்‌ கரிக்கப்பட்டு மறுபடியும்‌ அளவற்ற 
சுனன்‌ என்கிற மூன்று குமாரருண்‌ | வீரிய சவுரிய பராக்கிரம சம்பத்துக்‌ 
டாக்கப்‌ பட்டார்கள்‌. அன்றியும்‌ | களை யுடையவனாய்‌ மூன்று லோகத்‌. 
அவள்‌ கன்னிகையா யிருந்த காலத்‌ | தாரையும்‌ தன்‌ வசப்படுத்தியாளுச்‌ 
திலே சூரியபகவானாலே கர்னனென்‌ | இறனுள்ள ராவணனாகப்‌ பிறந்தான்‌, 
பவனுண்டாக்கப்‌ பட்டிருந்தான்‌. | | அப்போது வெகுகால மனுபவிக்கப்‌ 
அந்தக்‌ குந்திக்கு மாத்திரி ட பட்டதும்‌ எம்பெருமானாலே நேர்ந்த 
சக்களத்தி ஒருத்தியிருந்தாள்‌. சரீர நாசத்தீனா லுண்டானதுமான 
ளுக்கு ஈாசத்தியன்‌, தூரன்‌ வு புண்யவசத்தினலே ஸ்ரீரராமாவதாரஞ்‌ 
தேவர்களால்‌ ஈகுூலன்‌, சகதேவன்‌ | செய்த அவ்‌ வெம்பெருமானாலேயே 
என்னு மிரண்டு குமாரருண்டாக்கப்‌ 
பட்டார்கள்‌. இக்‌ குந்தியின்‌ சகோ 


செய்தான்‌. அந்தப்‌ பிருதை யென்ப 
வளைப்‌ பாண்டுமகாராஜன்‌ விவாகஞ்‌ 


| 

சங்கரிக்கப்பட்டான. அவன ௪௪௯ 
| பாலனாய்ப்‌ பிறந்தபோ அம்‌ பூமிபாரர்‌ 
தரியான சுருததேவை யென்பவனைக்‌ | தீர்க்கும்‌ பொருட்டு அவதரித்தருளிய 
காருசதேசத்து ராஜனை விருத்ததர்ம | தாமரைக்கண்ணணனை பகவானிடத்‌ 
மகாராஜன்‌ விவாகஞ்செய்து கொண | திலே பகையே பாராட்டி வந்தான்‌. 
டான்‌. அவள்‌ வயிற்றில்‌ தந்தவக்கி 

ரன்‌ என்கிற மகா அசுரன்‌ பிறந்தான்‌. 

சுருதகீர்த்தியைக்‌ கேகயராஜன்‌ கலி | 

யாணஞ்‌ செய்துகொண்டான்‌. அவள்‌ | 

வயிற்றில்‌ சந்தர்த்தனன்‌ முதலான | 
ஐவர்‌ குமாரர்‌ பிறந்தார்கள்‌. ராஜாதி | 
தேவியானவள்‌ அவந்தி ராஜனுக்கு 
மனைவியாகி விந்தன்‌, அனுவிந்தன்‌ 
என்பவர்களைப்‌ பெற்றாள்‌. சிருதசிர ட்ட பனு ட்டம்‌ 
வசு என்பவள்‌ சேதிதேசத்திராஜனா | லல ரத்த 
திய தமகோஷனுக்குப்‌ பத்தினியா கச்‌ | த ச்‌ கு ய்‌ [த்‌ 
செபாலனென்கிற குமாரனைப்‌ பெற்‌ | மலே அர்த மோக்ஷத்தையே யளிக்‌ 
றாள்‌. ! கின்றான்‌. 


அதனால்‌ அக்கண்ணனாலேயே சங்க 
ரிக்கப்பட்டு எப்போதும்‌ அவ்வெம்‌ 
பெருமானையே நினைத்திருந்ததனால்‌ அந்‌ 
தப்‌ பரமாத்துமாவினிடத்திலே சாயுச்‌ 
சியம்‌ பெற்றான்‌. எம்பெருமான்‌ பக்தி 
யோடு தன்னைத்‌ தியானிப்பவர்களுக்‌ 
குத்‌ திருவுள்ளமுவந்து மோக்ஷமளிப்‌ , 
பதுபோலவே விரோதத்தினாலே யாக 


| 
| 


பதினலாமத்தியாயம்‌ ழற்றிற்று. 


ரட்ட அறு 


* எவ்விதத்‌திலும்‌ சேதனரை உஜ்ஜீவிப்பது எம்பெருமானுடைய சுபாவ மென்‌ 
பது கருத்து. 


http://acharya.org 


பதினைந்தாம்‌ அத்திமாமம்‌ 
சிசுபாலமோக்ஷ காரணமும்‌ 
பகவானுடைய திருவமிசமும்‌ 


மயித்திரேயர்‌ வினவுறொர்‌:-—“பரா 
சரமகாமுனிவரே | இந்தச்‌ சபாலன்‌ 
இரணியகசிபுவா யிருந்தபோ.தும்‌ இரா 
வணனா யிருந்தபோதும்‌ ஸ்ரீ விஷ்ணு 
பகவானாலே சய்கரிக்கப்பட்ட, புண்‌ 
ணியத்தனலே மகாபோக பாக்கியல்‌ 
களைப்‌ பெற்றிருந்தானே 
சாயுச்சியத்தை 


யல்லது 
யடையவில்லையே ; 
அப்படி. யிருக்க, இப்போது மாத்தி 
ரம்‌ சாயுச்சியத்தை யடைந்த வித 
மென்ன ? இதை அரிய மிகவும்‌ குதா 
கல முடையவனா யிருக்கிற அடியே 
னுக்கு இதை விளக்கியருளவேண்‌ 
டும்‌; தேவரீர்‌ சகல தருமங்களையு 
மறிந்தவர்களுக்‌ கெல்லாம்‌ சிரேஷ்ட 
ராதலால்‌ இவ்விஷயத்தின்‌ உண்மை 
யையும்‌ அறிக்திருக்கிறிர்‌'' என்று 
வேண்டி. வினாவின சிஷ்யருக்கு ஆசா 
ரியர்‌ ௮ருளிச்செய்யலாயினா :-- 


* கேளும்‌, மயித்திரேயரே ; ஸகல 
லோகங்களுக்குஞ்‌ சிருஷ்டி ஸ்திதி 
சம்ஹார கர்த்தாவான சுவாமி ஹிர 
ணியகசிபுவைச்‌ சங்கரிக்கும்‌ பொரு 
ட்டு ஈரசிம்மாவதாரஞ்‌ செய்கையில்‌, 
அவ்வசுரனுக்கு இவர்‌ ஸ்ரீமகாவிஷ்ணு 
வென்கிற க்யோனம்‌ உண்டாயிராமல்‌, 

புண்ணிய வசத்தினால்‌ மகிமைபெற்ற 
. ஒரு ஜெர்து என்றெ நினைப்பே யுண்‌ 


டாயிருந்தது ; ஆதலால்‌ அவ்வசுரன்‌ 
ரஜோகுணத்தின்‌ மிகுதியால்‌ அப்‌ 
படி.ப்பட்ட விபரீத பாவனையைப்பெழற்‌ 
றிருந்த, அந்த நரசிம்ம மூர்த்தியா 
லே சங்கரிக்கப்பட்ட புண்ணியத்தின்‌ 
காரணமாய்‌ மூவுலகங்களையும்‌ ஆளத்‌ 
தக்க மேன்மையான செல்வத்தைப்‌ 
பெற்றானே யல்லது, ஆதிமத்தியாந்த 
ரஹிதனாயும்‌ பரப்பிரம்மமாயும்‌ இருக்‌ 
இற அந்தப்‌ பகவானிடத்தில்‌ லய 
மடையவில்லை. இப்படியே ராவணனா 
யிருக்கையிலும்‌ அவன்‌ காம பரவச 
னாகி சீதாபிராட்டியினிடத்தில்‌ மிக 
அன்புள்ள ஸ்ரீராமரூபியான எம்பெரு 
மானாலே வசைசெய்யப்பட்ட போ 
தும்‌ அவனுக்கு அர்த ஸ்வாமியிடத்தில்‌ 
எம்பெருமானென்கிற கியானமுண்‌ 
டாகாமல்‌ மனுஷியனென்௫ற இயான 
மே யுண்டாயிருந்தது. மறுபடியும்‌ எம்‌ 
பெருமானாலே வசைசெய்யப்பட்ட 
சுருத மகிமையினால்‌ சேதி ராசகுலத்‌ 
திற்‌ பிறக்து பூமண்டலத்தோர்‌ கொ 
ண்டாடும்படியான ஐசுவரியத்தைப்‌ 
பெற்றான்‌, ஆனால்‌ ௮ந்தச்‌ சனனத்தில்‌ 
எம்பெருமானுடைய சகலமான இரு 
நாமங்களையும்‌ நிந்திப்பதற்குக்‌ காரண 
மானான்‌. எப்படி. யென்றால்‌ அரேக 
சன்மங்களால்‌ வளர்ந்துவந்த மிகு 
நத பகையைப்பற்றி அவ்‌ வெம்பெரு 


* சுவாமியின்‌ துவாரபாலகர்‌ சாபத்தினால்‌ இரணிய கசிபு முதலாக மூன்று 
ஜனனமெடுத்துச்‌ கடைசியில்‌ முத்தியடையும்படி அனுக்ரெகமும்‌ இருர்ததனாலே 
அப்படி சடந்தாலும்‌ அதற்குக்‌ சா.ரணமான தியானசம்‌£ர்‌த்தனா திகளும்‌ பகவத்‌ 
கடாகூத்தினாலுண்டாயிருர்தன வென்பதை அருளிச்செய்த மசாரிஷியின்‌ திருவுள்ள 


மென்னவென்றால்‌, 


ஏதேனுமொரு வியாஜத்தை யபேக்ஷிக்கு மெம்பெருமான்‌ 
அவேஷா திகளினாலாவது செய்யு ஈாமசங்‌ரெத்தனாதிகளையும்‌ திருவுள்ளம்‌ 
யருளும்படியான மகோதரர னென்பதேயாம்‌. 


பற்றி 


http://acharya.org 


274 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ ந 


ec 
மானுடைய சகலமான திருசா மங்களை மயித்திரேயரே! சசெயால மோக்ஷத்‌ 
யும்‌ நிந்திப்பதிலும்‌ வெருட்டுவதிலும்‌ | தைப்பற்றின சகலத்தையும்‌ உமக்கு 
மற்றுமுள்ள செய்கைகளிலும்‌: உச்‌ நன்றாய்ச்‌ சொன்னேன்‌ ; எம்பெரு 
சரித்து வந்தான்‌. மேலும்‌ மலர்ந்த | மான்‌ பகைபற்றியாவது சங்கீர்த்த 
செர்தாமரைப்‌ பூவோடொத்த இருக்‌ ; னஞ்‌ செய்பவர்களுக்கும்‌ நினைப்பவர்‌ 
கண்களுள்ள அம்‌, பிரகாசித்துக்கொ | களுக்கும்‌ சராசுரர்களு மடையமாட்‌ 
ண்டிருக்கற பீதாம்பரத்தைத்‌ தரித்த | டாத பெரும்பயனை அளிப்பனானால்‌ 
தும்‌, திவ்விய கிரீட கேயூர ஹார கட | நன்றாய்ப்‌ பக்தி செய்பவர்களுக்கு 
கங்கள்‌ முதலான திருவாபரணங்களை | அளிக்கக்கேட்க வேண்டுமோ 3 

யணிந்ததும்‌, திரண்டு பருத்து நீண்ட 
நான்கு திருக்கைகளோடும்‌ திருவாழி 
தருச்சங்கு முதலிய திவ்வியா யுதங்க 
ளோடுங்கூடி விளங்கிக்கொண்டிருப்‌ 
பதுமான அந்தக்‌ கண்ணனுடைய 
திவ்விய ரூபத்தையே, உண்கையிலும்‌ 
இருக்கையிலும்‌ படுக்கையிலும்‌ உலா | 
வுகையிலும்‌ மஞ்சன றம்‌ கிடா 
மற்றெல்லர வவஸ்தைகளிலும்‌ விடா 


இந்தச்‌ சங்கதி யிருக்கட்டும. ஆனக 
துந்துபி என்கற வசுதேவருக்குப்‌ 
பெளரவி, ரோஹிணி, மதிரை, பத்தி 
ரை, தேவ முதலாக அநேக பத்தினி 
கள்‌ உண்டு, அவருள்‌ ரோகிணிக்குப்‌ 
பலபத்திரன்‌, சடன்‌, சாரணன்‌, தும 
தன்‌ முதலான புத்திரர்‌ உண்டானார்‌ 
கன்‌. அந்தப்‌ பலபத்திரரும்‌ ரேவதியி 
மல்‌ ஒரேயிடிப்பாய்‌ மனதில்‌ நினைத்‌ | னிடத்தில்‌ விசடன்‌, உலமுகன்‌ என்‌ 
இருந்தான்‌. அதனால்‌ எங்குமர்தத்‌ | இற பிள்ளைகளைப்‌ பெற்றார்‌. சாரண 
தோற்றமே விளங்கப்பெற்று, கோப | னுக்குச்‌ சாஷ்டி, மாஷ்டி, ௪௬, ௪த்‌ 
தாபாதிகளில்‌ அவனையே உச்சரித்து, |) இயன்‌, சத்தியதிருதி முதலான புத்‌ 
அந்தப்பாவனையே பொருக்தினவனா | தார்‌ உண்டானார்கள்‌. பத்திராசுவன, 
ய்த்‌ தன்னைச்‌ சங்கரிக்கும்‌ பொருட்டு | பத்திரபாகு, அர்த்தமன்‌, பூதன்‌ முத 
எறியப்பட்ட திருவாழியின்‌ காந்தி | லானவர்களும்‌ ரோகிணியின்‌ வமிசத்‌ 
மாலைகளினாலே சொலித்தக்கொண்டு, 
அழியாத தேஜோரளுபமாயும்‌ பகை 
முதலிய குற்றங்களற்றதாயும்‌ பரப்‌ 
பிரம்மமாயும்‌ உள்ள அந்தப்‌ பகவா 


திற்‌ பிறந்தவர்கள்‌. மதிரை யென்பவ 
| ளுக்கு நந்தன்‌, உபநந்தன்‌, கிருதகன்‌ 
முதலான சிலமக்கள்‌ பிறந்தார்கள்‌. 
க உபநிதி, கதன்‌, முத 
னுடைய சொரூபத்தை எப்போது | லிய குமாரருண்டு. வைசாலி யென்‌ 
உள்ளபடி. கண்டானோ, அர்தக்காலத்‌ | பவளுக்குக்‌ கெளசகன்‌ என்ற 
தில்‌ எம்பெருமானுடைய திவ்விய சக்‌ மகன்‌ ஒருவன்‌ உண்டானான்‌. * 
| தேவகியினிடத்திலும்‌ இீர்த்திமான்‌, 

சஷேணன்‌, உதாயு, பத்திரசேனன்‌, 

ருஜுதாசன்‌, பத்தா தேவன்‌ என்ற 

ஆறுபிள்ளைகள்‌ பிறந்தார்கள்‌ ; அவர்‌ 


கரத்தினாலே அந்தச்‌ சிசுபாலன்‌ சங்‌ 
கரிக்கப்பட்டவனாய்‌, அவ்‌ வெம்பெரு 
மானுடைய ஸ்மரணாதிகளாலே சகல 
பாபங்களும்‌ ஈசிக்கப்பெற்று, அவ்‌ | கள்‌ யாவரையும்‌ கம்சன்‌ கொன்றான்‌. 
வெம்பெருமா னிடத்திலேயே லயத்‌ பின்பு ஏழாவது கர்ப்பத்தை எம்பெரு 
தை யடைந்தான்‌. மானுடைய நியமனத்தின்‌ படியே 


. * இப்பெயர்கள்‌ அவர்களுக்குப்‌ பூர்வஜன்ம த்‌இ லிரும்தவைகள்‌. 


http://acharya.org 


மம்சம்‌] 


யோகநித்திரையானது நள்ளிரவில்‌ 
தேவகியின்‌ வயிற்றினின்றும்‌ பெயர்‌ 
த்து ரோடுணியின்‌ வயிற்றிலே சேர்த்‌ 
துவிட்டது, அப்படி யிழுக்கப்பட்டதி 
னால்‌ அந்த ஏழாவது பிள்ளைக்கு ஸங்‌ 
கர்ஷ்ணன்‌ என்றெ தஇிருகாம முண்டா 
யிற்று. [ஸங்கர்ஷ்ணம்‌- இழுத்தல்‌.] 


பின்பு சகல லோகங்களாயெ மகா 
விருட்சங்களுக்கு வேராயும்‌, இருந்த 
வர்களு மிருக்கின்றவர்களு மிருப்ப 
வர்களுமான சகல சுராசுர முனி 
ஜனங்களுடைய மனசுக்கும்‌ எட்டா 
தவனாயும்‌, ஆதிமத்தியாந்த ரகிதனாயும்‌, 
சகல குண ஐசுவரிய சம்பன்னனாயு 
முள்ள ஸ்ரீவாசுதேவன்‌, பிரம்மா 
முதலான சகல தேவதைகளினாலும்‌ 
பூமிபாரத்தை நீக்கும்‌ பொருட்டுப்‌ 
பிரார்த்திக்கப்பட்டவனாய்த்‌ தேவ 
கர்ப்பத்தில்‌ எழுந்தருளினான்‌. அவ்‌ 
வெம்பெருமானுடைய அனுக்கரகத்‌இ 
னால்‌ வளரப்பெற்ற மகா மகிமையுள்ள 
அந்த யோகநித்திரையும்‌ நந்தகோப 
னுடைய பத்தினியான யசோதையின்‌ 
வயிற்றிலே பிறந்தது, ௮ர்தத்‌ தேவ£ 
கர்ப்பத்தினின்றும்‌ அத்‌ தாமரைக்கண்‌ 
ணனான எம்பெருமான்‌ இருவவதரித்த 
போது சகலலோகமும்‌ தெளிந்த பிர 
காசமுள்ள சூரிய சந்திராதி இரகங்க 
ளுள்ளதாகவும்‌ சர்ப்பாதி பயமில்ல 
தாகவும்‌ சொஸ்தமான மனசுள்ளதாக 
வும்‌ அதர்மம்‌ நீங்கெதாகவும்‌ ஆயி 
ற்று. அந்தச்‌ சுவாமி யவதரித்து யாவ 
ரையும்‌ ஸனமார்க்கஸ்தராகத்‌ இருத்தி 
யருளினர்‌. 


இவ்வாறு பூலோகத்தி லவதரித்த 
அவ்‌ வெம்பெருமானுக்குப்‌ பதினருயி 
சத்து நூற்றொரு பத்தினிகள்‌ இருக்‌ 
தார்கள்‌, அவர்களுக்குள்‌ ருக்குமணி, 


பகவானுடைய எ ர வைவ்‌ தைத்‌... * இரத 


Er 


275 


சத்தியபாமை, ஜாம்பவதி, சாருஹா 
சினி முதலான எண்மர்‌ முக்கியமான 
வர்கள்‌, இப்பத்தினிகள்‌ யாவரிடத்‌ 
தும்‌ சகல ரூபியான அவ்‌ வெம்பெரு 
மான்‌ லக்ஷத்தெண்பதினாயிரம்‌ பிள்ளை 
களை யுண்டாக்கினார்‌. அந்தப்‌ பிள்ளை 
களுக்குள்‌ பிரத்தியுமனன, சாருதேஷ்‌ 
ணன்‌; ஸாம்பன்‌ முதலான பதின்‌ 
மூவர்‌ பிரதானமானவர்கள்‌. அந்தப்‌ 
பிரத்தியும்னன்‌ ருக்குமியின்‌ மகளாகிய 
ருக்குமவதி யென்பவளைக்‌ கலியா 
ணஞ்செய்து அனிருத்த னென்னும்‌ 
புத்திரனைப்‌ பெற்றான்‌. அவ்வனிருத்த 
னும்‌ அர்த ருக்குமியின்‌ பெளத்திரி 
யான சுபத்திரை யென்பவளைக்‌ கலி 
யரணஞ்‌ செய்துகொண்டு வசரென்‌ 
என்னு மகனைப்‌ பெற்றான்‌. அவ்வச்‌ 
சிரனுக்குப்‌ பிரதிபாகு வென்பவன்‌ 
மகன்‌. அந்தப்‌ பிரதிபாகுவுக்குக்‌ குமா 
ரன்‌ ஸுசாரு. இவ்வாறு அநேகமாயி 
ரங்‌ கொகளுள்ள யதுகுலத்தின்‌ புத்‌ 
திர சங்கியைச்சொல்ல அநேக வாயிர 
வருஷகாலமும்‌ போதாது, இவ்விஷ 
யத்தில்‌ இரண்டு சுலோகங்கள்‌ பயன்‌ 
பட்டிருக்கின்றன. “ யதுகுலத்துப்‌ 

பிள்ளைகளுக்கு வில்வித்தை கற்பிக்கும்‌ 
ஆசிரியர்‌ மூன்று கோடியே யெண்‌ 
பத்தெட்டு லக்ஷம்பெயர்‌. மகாத்து 
மாக்களான யாதவரை எண்ணுதற்கு 
யார்‌ திறம்‌ ? அக்குலத்‌ தலைவனை 


ஆகுக னொருவனே பதினாயிரம்‌ பதி 


னாயிரம்‌ லக்ஷம்‌ பேரோ டட லு 
றார்‌” * 


கேளும்‌, மயித்திரேயரே| முன்பு 


, தேவாசுர யுத்தத்தில்‌ இறந்த மகா பல 


வானக௧ளான அ௮௬ரரெல்லாம்‌ லோ 
கோபத்திரவம்‌ பண்ணும்‌ படியாக 
மனிதருக்குள்‌ பிறந்தார்கள்‌. அவர்‌ 
களை நாசஞ்‌ செய்யும்‌ பொருட்டு தேவ 


* இக்கு சோடி லக்ஷம்‌ என்ற கணக்குகளுக்கு அனேக மென்பதே கறாத்தர்ம்‌, 


http://acharya.org 


216 


ஸ்ரீவிஷ்ணுபுரர்ணம்‌ 


தைகளெல்லாம்‌ யதுவம்சத்தில்‌ நூற்‌ | 


ரெரு குலத்தராகப்‌ பிறந்தார்கள்‌. 
இவர்கள்‌ யாவர்க்கும்‌ ஸ்ரீ விஷ்ணுபக 
வான்‌ அதிபதியாகி ஆண்டுவந்தபடி. 
யால்‌ அவருடைய நியமனத்துக்கு 
உள்ளடக்கி நடந்துவந்த அவ்‌ யாதவர்‌ 


கள்‌ குறைவற்று நாளுக்கு நாள்‌ விரு 


த்தியானார்கள்‌. ஆதலால்‌ அவ்வம்சம்‌ 
மிகப்பெருகி அளவற்றிருந்தது, இவ்‌ 


வாறு வளர்ந்து வந்த விருஷ்ணிவம்ச 


வரலாற்றை எவன்‌ அன்போடு கேட்‌ 
இராுனோ அவன்‌ சகல பாபங்களு 
மொழிர்தவனாகி ஸ்ரீ விஷ்ணு லோகத்‌ 


தை யடைவான்‌. 


பதினைந்தாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
ட 


பதினாறாம்‌ அத்திமாமம்‌ 
துர்வசுவம்ச சரித்திரம்‌ 


மெட்‌ 


பராசரர்‌ அருளிச்‌ செய்கிறார்‌, மயித்‌ | மீசானு. அவனுக்குக்‌ கரந்தமன்‌. கரந்‌ 


திரேயரே | இப்படியாக யதவம்சத்‌ | 
தை 
னேன்‌, இனித்‌ துர்வசு வம்சத்தைக்‌ 
கேளும்‌. அருவசுவுக்கு வன்னியென்‌ 
பவன்‌ மகனொருவ ஸிருந்தான்‌. அவ்‌ 
வன்னியின்‌ மகன்‌ பார்க்கன்‌. 
கலுக்கு பானு, 


உமக்கு விசதமாய்ச்‌ சொன்‌ 


பார்க்‌ 


அவனுக்குத்‌ திர 


| தமனுக்கு மருத்தன்‌. அவன சந்ததி 
 யற்றவனாடிப்‌ புருவம்சஸ்தனான அஷ்‌ 
யந்தனைப்‌ புத்திரனாக எற்படுத்திக்‌ 
கொண்டான்‌. இவ்வாறு அந்த வம்ச 
மானது யயாதி சாபத்தினால்‌ விருத்தி 


யில்லாமற்‌ பெளரவ வம்சத்தையே 
சேர்க்துவிட்டது. 


பதினுறமத்தியாயம்‌ ற்றிற்று, 
ந - 7,3 அறு 


பதினேழாம்‌ அத்தியாமம்‌ 
அருகியுவம்‌ச சரித்திரம்‌ 


ல்‌ அ ஒப 


துருகியுவின்‌ குமாரன்‌ பப்புரு, | னுக்குத்‌ துர்த்தமன்‌, அவனுக்குப்‌ பீர 


அவனுக்குச்‌ சேது, சேதுவின்‌ குமா 


| சேதன்‌, பிரசேதனுடைய குமாரன்‌ 


ரன்‌ ஆரப்தன்‌. ஆரப்தனுடைய குமா | சததருமன்‌, அவன்‌ மேற்கு வடகாட்‌ 


ரன காந்தாரகன, 


, கார்தாரகனுக்குக்‌ | டிலுள்ள 


௮கேக மிலேச்சருக்கு 


கர்மன்‌, கர்மனுக்குக்‌ இருதன்‌, இருத | அதிபதியா யிருந்தான்‌, 


பதினேழாமத்தியாயம்‌ ழற்றிற்று, 
12 ன்‌ 


http://acharya.org 


பதினெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
௮ அவம்‌ச சரித்திரம்‌ 


த்ர 


யயாதி மகாராஜனுடைய நான்கா 
மகனான அனுவென்பவனுக்கு சபா 
நலன்‌, சட்சு, பரமேஷு என்கிற குமா 
ரர்‌ மூவருண்டானார்கள்‌, அவர்க்குள்‌ 
சபாநலனுடைய புத்திரன்‌ காலா 
நலன்‌. காலாஈலனுக்குச்‌ சிருஞ்சயன்‌. 
சிருஞ்சயனுக்குப்‌ புரஞ்சயன்‌, புரஞ்‌ 
சயனுக்குச்‌ சனமேஜயன்‌. அவனுக்கு 
மகன்‌ மகாசாலன்‌. அவன்‌ குமாரன்‌ 
மகாமனசு. அவனுக்கு உரன்‌, 
திநிட்சு, என்றிரண்டு குமார ர௬ுண்டா 
ஞர்கள்‌. உ€நரனுக்குச்‌ சிபி, நிருகன்‌, 
நவன, இருமி, வர்மன்‌ என்கற ஐவர்‌ 
பிறந்தார்கள்‌. சிபிக்குப்‌ பிரஷதர்ப்‌ 
பன, சுவீரன்‌, கேகயன்‌, பத்ரகன்‌ 
என்னு நால்வர்‌ குமாரருண்டு. இதி 
க்ஷ£ாவுக்கும்‌ ருஷத்திரதன்‌ என்கிற 
மகன்‌ பிறந்தான்‌. அவனுக்கு ஹே 
மன்‌, ஹேமனுக்குச்‌ சுதமசு, சுதமசுக்‌ 
குப்‌ பலி, ௮வனுடைய மனைவியிடத்‌ 
தில்‌ தீர்க்கதமசு எனற ரிஷியினால்‌ 
அங்கன, வங்கன, களிங்கன்‌, சிம்‌ 
மன்‌, பெளண்டரன்‌ என்ற குமாரர்‌ 
கள்‌ உண்டாகி அப்பெயர்கொண்ட 
தேசங்களை ஆண்டுவந்தார்கள்‌. அந்தச்‌ 
சந்ததிகளுக்கும்‌ அப்‌ பெயர்களே 
யுண்டு. அங்கசந்ததியில்‌ அனபானன்‌ 
ஜனித்தான்‌. அவனுக்குத்‌ திவிரதன்‌ 
என்கிறவன பிறந்தான்‌, அவனுக்குத்‌ 
தர்மரதன்‌, அவனுக்குச்‌ சித்திரரதன்‌, 
அவனுக்கு ரோமபாதனென்கற பெ 


யருமுண்டு. அவனுக்குத்‌ '$சரதமகா 
ராஜன்‌ சரேகதெனா யிருந்ததனால்‌ சந்ததி 
யில்லாத அவனுக்குச்‌ சார்தையென்ப 
வளை மகளாகக்கொடுத்தான்‌. அவ்‌ 
வுரோமபாதனுக்கு மகன்‌ சதரங்கன. 
அவனுக்கு மகன்‌ பிருதுலாக்ஷன்‌. ௮வ 
னுக்குச்‌ சம்பன்‌, அவன்‌ சம்பை 
யென்னும்‌ பட்டணத்தை யேற்படுத்தி 
னான்‌. அச்சம்பனுக்கு அரியங்கன்‌ 
என்றெ குமாரனுண்டானான்‌. அரியங்‌ 
கனுக்குப்‌ பத்திரரதன்‌, அவனுக்குப்‌ 
பிருகத்திரதன்‌ அவன குமாரன்‌ பிரகத்‌ 
கருமன்‌. அவன்‌ புத்திரன்‌ பிரகத்பா, 
அவனுக்குப்‌ பிருகன்மனன்‌. அவனு 
க்கு ஜயத்ரதன்‌. அந்தச்‌ சயத்ரதன்‌ 
பிராமண க்ஷத்திரிய வம்சங்கள்‌ கல 
ந்து பிறந்த ஒரு ஸ்திரீயை விவாகம்‌ 
பண்ணிக்கொண்டு, அவளிடத்தில்‌ 
விஜயன்‌ என்கற புத்திரனைப்பெற்‌ 
றான்‌. அவ்‌ விஜயனுக்கு மகன்‌ தருதி, 
அவனுக்குப்‌ புத்திரன்‌ திருதவிரதன்‌. 
அவனுக்குச்‌ சத்தியகர்மா. அவனுக்கு 
அதிரதனென்பவன்‌ பிறந்தான்‌. அவன்‌ 
றான்‌ கங்கையினிடத்திலே பெட்டியிற்‌ 
போட்டுக்‌ குந்தியினால்‌ எறிந்து விடப்‌ 
பட்ட கர்னன என்பவனை யெடுத்துப்‌ 
புத்திரனாக வைத்துக்‌ கொண்டான்‌, 
அக்கர்னனுடைய மகன்‌ விருஷசே 
னன்‌. இவ்விருஷசேன னளவுமுள்ள 
வர்‌ தாம்‌ அங்கநாட்டை யாண்ட 
அங்கவம்சஸ்தர்‌. 


பதினேட்டாமத்தியாயம்‌ ழற்றிற்று, 
ட்ட அறு 


http://acharya.org 


பத்தொன்பதாம்‌ அத்திமாயம்‌ 
பூருவம்ச சரித்திரமும்‌, பரத சரித்திரமும்‌ 


ன உணரார்‌ 


மயித்தரேயரே ! இனி யயாதியின்‌ 
கடைசிக்‌ குமாரனான பூருவின்‌ வம்சத்‌ 
தைக்‌ கேளும்‌. பூருமகாராஜனுடைய 
குமாரன்‌ ஜனமேஜயன்‌. அவன்‌ குமா 
ரன்‌ பிரசின்வான்‌. அவனுக்கு மகன்‌ 
பிெவீரன்‌. பிரவிரனுக்கு மனசியு. அவ 
னுக்கு அப்தன்‌. அவனுக்குச்‌ சுத்தியு. 
சுத்தியுவுக்குப்‌ பகுகதன்‌. அவனுக்கு 
ஸம்யாதி. ஸம்யா திக்கு அஹம்யா தி. 
அவனுக்கு ரெளத்திராசுவன்‌. அர்த 
ரெளத்திராசுவனுக்கு ருதேபு, கக்ஷேபு, 
தண்டிலேபு, இருதேபு, ஜலேபு, தர்‌ 
மேபு, திருதேபு, தலேபு, சன்னதேபு, 
வனேபு என்று பத்துப்‌ புத்திரா பிறக்‌ 
தார்கள்‌. ருதேபுவுக்கு ரந்திராரன்‌ 
என்பவன்‌ பிறந்தான்‌, அந்த ரந்த 
நாரன்‌ ௬மதி, ௮ப்பிரதிரதன்‌, தருவன்‌ 
என்ற பிள்ளைகளைப்‌ பெற்றான்‌. அப்‌ 
பிரதிரதனுக்கு குமாரன்‌ கண்ணுவன்‌. 
அவனுக்கு மேதாதிதி. . அவன முத 
லாகக்‌ கண்ணுவ வம்சஸ்த ரெல்லாம்‌ 
பிராமணரானார்கள்‌, அந்த அப்பிரதி 
ரதனுக்கு ஐலீனன்‌ என்கிற மற்றொரு 
குமாரனுண்டானான்‌. ஜலீனனுக்குத்‌ 
துஷியந்தன்‌ முதலான நால்வர்‌ புத்தி 


ரர்‌ பிறந்தார்கள்‌. அர்தத்‌ தஅஷியரந்த 
மகாராஜனுக்குப்‌ பரதசக்கிரவர்த்தி 
பிறந்தான்‌. அர்தப்‌ பரதனென்னும்‌ 


பெயருக்குக்‌ காரணமாகத்‌ தேவர்க 
ளாலே சுலோகம்‌ பாடப்பட்டிருக்‌ 
ன்றது, (தாயானவள்‌ தோற்பை, 
எவனாலே புத்திரனுண்டாக்கப்‌ பட்டா 
னோ ௮வனுக்கே யவன்‌ புத்திரன்‌, ஆத 
லால்‌ ஓ தஷியந்தமகா ராஜனே! பிள்ளை 
யைப்‌ பரித்துக்கொள்‌; சகுந்தலையை 
அவமானப்படுத்தாதே; ஓ அரசனே! 
முன்பு யமசபையிலிருந்து புத்திரனை 


வீரியத்தை விட்டவனே கொண்டு 
போனான்‌; இந்தக்‌ கர்ப்பத்தை நீயே 
யுண்டாக்கினாய்‌; சகுந்தலை சத்தியமே 
சொன்னாள்‌.” [பரஅகாப்பாற்று.] 


அந்தப்‌ பரத மகாராஜனுக்குப்‌ பத்‌ 
தினிகளான மூவரிடத்தில்‌ ஒன்பது 
புத்திரர்‌ பிறந்தார்கள்‌. அப்பிள்ளை 
களைப்‌ பார்த்து, (“இவர்கள்‌ எனக்குத்‌ 
தக்கவரல்லர்‌'”' என்று பீதா சொன்ன 
தனால்‌, அப்பிள்ளைகளின்‌ தாய்கள்‌ விப 
சார சந்தேகத்தினால்‌ தங்களைப்‌ புரு 
ஷன்‌ தள்ளிப்போடுவா னென்றஞ்சி 
௮ப்பிள்ளைகளைக்‌ 
பின்பு புத்திரோற்பத்தி வீணா 
இயதனால்‌ புத்திரன்‌ வேண்டுமென்று 
மருத்துக்களை நோக்கிச்‌ சோமயாகஞ்‌ 
செய்த அந்தப்‌ பரதனுக்குத்‌ தீர்க்க 
தம௬ என்பவராலே பக்கத்தில்‌ தள்‌ 
ளப்பட்ட பிருகஸ்பதி விரியத்தினால்‌ 
உசத்திய பத்தினியான மமதை யென்‌ 
பவளிடத்திற்‌ பிறந்த பரத்துவாஜ 
னென்பவனைப்‌ பிள்ளையாக அந்த 
மருத்துக்கள்‌ பிரசாதித்தார்கள்‌. “ஓ 
மூடையான பெண்பிள்ளாய்‌! ஈம்மிரு 


கொன்றுவிட்டார்‌ 


கள்‌, 


வராலும்‌ பிறந்த இப்பிள்ளையை நீ 
பரி” என்று பிருகஸ்பதியும்‌, அப்‌ 
படியே நோக்கி 
மமதையும்‌, ஆகத்‌ தந்‌ைததா யிருவ 
ரும்‌ சொல்லீப்போட்டுப்‌ போனத 
னால்‌ அந்தப்‌ பிள்ளைக்குப்‌ பரத்துவாஜ 
னென்கிற நாமதேயம்‌ வந்தது. [பர 
பரி, துவாஜம்‌-இருவராற்‌ பிறந்த 
வன்‌.] பரதனுக்குப்‌ புத்திரோற்பத்தி 
வீணனைபோது பிள்ளையானதனாலே 
அந்தப்‌ பரத்துவாஜனுக்கு விரதன்‌ 
எனப்‌ பெயரு முண்டாயிற்று. [வித 


பிருகஸ்பதியை 


http://acharya.org 


பூருவம்ச சரித்திரமும்‌, பரத சரித்திரமும்‌ 


தன்‌ வீண்‌.] அந்த விததனுக்கு மன்யு 
என்பவன்‌ பிறந்தான்‌. மனயுவுக்கு 
பிரகத்க்ஷத்திரன, மகரவிரியன்‌, ௩௧ 
ரன்‌, கர்க்கன்‌ என்கற பிள்ளை 
கள்‌ பிறந்தார்கள்‌. கரனுக்கு ஸங்‌ 
இருதி பிறந்தான்‌, அவனுக்குக்‌ குருப்‌ 
பிருதி, ரந்திதேவன்‌ என்னு மிரண்டு 
குமாரர்‌ உண்டு, கர்க்கனுக்குச்‌ சினி 
பிறந்தான்‌. அதனால்‌ கார்க்கியர்‌ என்‌ 
அம்‌ சைனிபர்‌ என்றும்‌ சொல்லப்‌ 
பட்ட அர்த வம்சஸ்தரெல்லாம்‌ கூத்‌ 
திரியரா யிருர்‌தம்‌ ஒரு காரணத்தினால்‌ 
பிராமணரானார்கள்‌. மகாவீரியனுக்கு 
துருக;பன்‌ என்னும்‌ மகன்‌ பிறந்‌ 
தான்‌. அவனுக்குத்‌ இரையாருணி, 
புஷ்க்கரிணன்‌, கபி என்று மூன்று 
பிள்ளைகள்‌ பிறந்து பின்பு மகிமையி 
னால்‌ பிராமணரானார்கள்‌. பிகத்க்ஷத்தி 
ரனுக்கு மகன்‌ சுஹோத்திரன்‌. சுஹோ 
தீதிரனுக்கு ஹஸ்தி யென்பவன்‌ பிறந்‌ 
தான்‌. அவன்தான்‌ இந்த ஹஸ்தினா 
புரத்தை உண்டாக்கி வாசஞ்‌ செய்த 
வன்‌. ஹஸ்திற்கு ௮ஜமீடன்‌ ; துவிஜ 
மீடன்‌, புருமீடன்‌ என்றெ மூன்று 
குமாரர்‌ உண்டானார்கள்‌. அஜமீட 
அடைய புத்திரன்‌ கண்வன்‌. கண்வ 
னுக்கு மேதாதிதி, அவன்‌ முதல்‌ 
கண்வகுலத்தார்‌ பிராமணரானார்கள்‌. 
அவ்வஜமீடனுக்கே பிரூகதிஷு என்‌ 
அ வேறொரு மகனிருந்தான்‌. அவனுக்‌ 
குப்‌ பிருகத்தனு, பிருகத்தனுவுக்கு 
பிருகத்கர்மன்‌, அவனுக்கு ஜயத்திர 
தன்‌, அவனுக்கு விசுவஜித்து, அவ 
லுக்கு சேனஜித்த, சேனலித்த 
னுடைய குமாரர்‌ ருசிராசுவன, காரி 
யன்‌, திரிடஹனு, வச்சஹனு, என்‌ 
பவர்கள்‌, ருசிராசுவனுக்குப்‌ புத்தி 
ரன்‌ பிருதுசேனன்‌. பிருதுசேனனுக்‌ 
குப்‌ அவனுக்கு நீலன்‌. 
அவனுக்கு நூறு பிள்ளைகளுண்டு. 
அவர்களுக்குள்‌ பிரதானமானவன்‌ 


பாரன்‌, 


279 


காம்பீலிய நகராதிபதியான சமரன்‌. 
அந்தச்‌ சமரனுக்கு பாரன்‌, சுபாரன்‌, 
ஸதசுவன்‌ என மூன்று புத்திரர்‌ 
உண்டு. ௬பாரனுக்கு ஸுஒருதி 
என்று சொல்லப்பட்ட பிருது, அவ 
னுக்கு விப்பிராசனென்பவன்‌ பிறந்‌ 
தான்‌. அவனுக்கு அனுஹன்‌. அவன்‌ 
௬ுகருடைய மகளாகிய ர்த்தி யென்‌ 
பவளை விவாகஞ்‌ செய்து கொண் 
டான. அவ்வணுஹனுக்குப்‌ பிரமதத்‌ 
தன்‌ பிறந்தான்‌, அவனுக்கு விஷ்வக்‌ 
சேனன்‌. அவனுக்கு உதகஸணேனன்‌. 
அவனுக்கு மகன்‌ பல்லாடன்‌. முன்‌ 
சொல்லப்பட்ட அவிஜமீடன்‌ என்பவ 
னுக்குப்‌ புத்திரன்‌ யவீகரன்‌. அவனுக்‌ 
குப்‌ புத்திரன்‌ திருதிமான்‌. அவனுக்கு 
ஸத்யதிருதி. அவனுக்குத்‌ திரிடரேமி. 
அவனுக்குச்‌ சுபாரிசுவன்‌. அவனுக்‌ 
குச்‌ சுமதி, அவனுக்குச்‌ சன்னதி 
மான்‌. சன்னதிமானுக்குப்‌ புத்தி 
ரன்‌ கிருதன்‌. அவன்‌ இரணிய 
காபனால்‌ யோகாப்பியாசம்‌ செய்விக்‌ 
கப்பட்டு பிராச்சிய சாமகருடைய 
இருபத்து 


செய்தான்‌. 


நான்கு சங்கீதங்களைச்‌ 
கருதனுக்கு உக்ரொ 
யுத னென்பவன்‌ மகன்‌, அவன்‌ 
பெரும்பாலும்‌ நீபரென்பவர்களை அழி 
த்து விட்டான்‌. உக்ஜரொயுதனுக்குத்‌ 
தனயன்‌ கேஷேமியன்‌. அவனுக்குச்‌ 
சுதீரன்‌. அவனுக்கு ரிபுஞ்சயன்‌. அவ 
னுக்குப்‌ பஹுரதன்‌, இவர்கள்‌ தாம்‌ 
புருவம்சஸ்தா்‌. பெளரவர்‌ என்று 
சொல்லப்படுவார்கள்‌... 


முன்‌ சொல்லப்பட்ட அஜமீடனு 
க்கு நளினீ3யென்று ஒரு பத்இினியிரும்‌ 
தாள்‌. அவள்‌ வயிற்றில்‌ நீலன்‌ என்ப 
வன்‌ பிறந்தான்‌. அவனுக்குச்‌ சாந்தி 
பிறந்தான்‌. அவனுக்குச்‌ ௬சாந்‌தி. 
௬சாந்திக்குப்‌ புரஞ்சயன்‌. அவனுக்கு 
ரிக்ஷன்‌. அவனுக்கு அரியசுவன்‌, 


http://acharya.org 


280 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


அவனுக்கு முத்கலன்‌, சிரஞ்சயன்‌, 
பிருகதிஸு, யவிகரன்‌, காம்பீரியன்‌ 
என்கிற ஐவர்‌ பிறந்தார்கள்‌. இவர்‌ 
கள்‌ என்னுடைய ஐந்து ராச்சியங்‌ 
களையும்‌ ஆளப்‌ போதுமானவர்கள்‌ ” 
என்று பிதாவினால்‌ : சொல்லப்பட்ட 
படி.யினாலே பாஞ்சாலரென்னும்‌ பெய 
ரைப்‌ பெற்றார்கள்‌. முத்கலனுடைய 
வம்சஸ்தர்‌ மெளற்கலியரென்று சொல்‌ 
லப்பட்டு க்ஷத்திரிய த்‌ தன்மையோடு 
கூடின பிராமணரா யிருந்தார்கள்‌. 
முத்கலனுக்கு அரியசுவன்‌ மகன்‌. 
அரியசுவனுக்கு திவோதாஸன்‌ என்‌ 
இற புத்திரனும்‌, ௮கலியை யென்‌ 
இற. புத்திரியும்‌ பிறந்தார்கள்‌. அந்த 
அகலியை சரத்துவான்‌ யென்றெ 
கெளதமருக்குப்‌ பத்தினியாகிச்‌ சதா 
நந்தரென்பவரைப்‌ பெற்றாள்‌. சதா 
நந்தருக்குச்‌ சத்திய தருதி என றவர்‌ 
பிறந்து தனுர்வேதத்தை முற்றுங்‌ கற்‌ 
மார்‌. அந்தச்‌ சத்திய தருதிக்கு ஊர்வசி 
யென்கிற அப்சரசைக்‌ கண்டபோது 
வீரியமானது கழுவி நாணற்கட்டை 
யிலே இரண்டு பிரிவாய்‌ விழுந்தது. 
அதினின்றும்‌ ஒரு புத்திரனும்‌, ஒரு புத்‌ 
திரியும்‌ பிறந்தார்கள்‌. அவர்களை வேட்‌ 
டைக்கு வந்த சந்தனுமகாராஜன்‌ 
பார்த்துக்‌ இருபையினாலே பரிக்கிர 
கத்தான்‌. : அதனால்‌ அப்புத்திரனுக்‌ 
க்கு கிருபன்‌ என்றும்‌, ௮க்கன்னிகை 
க்கு இருபியென்றும்‌ பெயருண்டா 
யின. அந்தக்‌ இருபி துரோணாசாரிய 
ருக்குப்‌ பத்தினியும்‌ அசுவத்தரமனுக்‌ 
குத்‌ தாயுமானாள்‌. 


திவோதாச னென்பவனுக்குப்‌ புத்‌ 
திரன்‌ மித்திராயு. மித்திராயுவுக்குச்‌ 
சியவனனென்பவன்‌ பிறந்தான்‌. யெ 


கேஷேத்திரத்தைக்‌ குருக்ஷேத்திரமாக்கி 
| 


| வனலுக்குச்‌ சுதாசன்‌. அவனுக்குச்‌ 


சவுதாசன்‌. அவனுக்குச்‌ சகதேவன்‌, 
அவனுக்குச்‌ சோமகன்‌, சோமக 


னுக்கு நூறு மக்களுண்டு. மூத்தவன்‌ 


ஷதனுக்குத்‌ துருபதன்‌, அருபதனுக்‌ 
குத்‌ இருஷ்டத்துயும்னன்‌. அவனுக்‌ 
குத்‌ திருஷ்டகேது, ௮ஜமீடனென்பவ 
னுக்கு ரிகூனென்ற௮ு மற்றொரு குமார 
னிருந்தான்‌. அவனுடைய மகன்‌ சம்‌ 
வரணன. குரு 
பிறந்தான்‌. அவன்முன்‌ இந்தத்‌ தரும 


ஜர்‌.து. கடைசியவன்‌ பிருஷதன்‌. பிரு 
\ 


சம்வர்ணனுக்குக்‌ 


னை. அந்தக்‌ குருவுக்குச்‌ ௬தனு, 
ஜன்னு, பரிக்ஷித்து முதலான புத்திரர்‌ 
உண்டானார்கள்‌. அவருள்‌ சு தனுவின்‌ 
புத்திரன்‌ சுகோத்திரன்‌, அவனுக்குச்‌ 
சியவனன்‌. சியவனனுக்குக்‌ இருத 
கன்‌. அவனுடைய குமாரன்‌ உபரி 
சரவசு. அந்த வசுவுக்குப்‌ பிருகத்திர 
தன்‌, பிரத்தியக்கரன்‌, குசாம்பன்‌, 
குசேலன்‌, உபரிமாச்சியன்‌ முதலாக 
ஏழுபிள்ளைகள்‌ பிறந்தார்கள்‌. பிருகத்‌ 
திரதனுக்குக்‌ குசாக்கிரன்‌ குசாக்கிர 
னுக்கு விருஷபன, விருஷபனுக்குப்‌ 
புஷ்பவான. அவனுக்குச்‌ சத்திய 
ஹிதன்‌. அவனுக்குச்‌ சுதனுவா. அவ 
னுக்குச்‌ சந்து. அந்தப்‌ பிருகத்திரத 
னுக்கே இரண்டு பாதியாய்‌ மற்றொரு 
குமார னுண்டானான்‌. அவன்‌ ஜரை 
யென்கிற ராக்ஷசியினாற்‌ கூட்டப்பட்‌ 
டபடியால்‌ ஜராசந்தனென்கிற பெய 
ரைப்‌ பெற்றான்‌. அந்தச்‌ சராசந்தனு 
டைய குமாரன்‌ சகதேவன்‌. அவன்‌ 
குமாரன்‌ சோமபன்‌. அவனுக்குக்‌ 
குமாரன்‌ சுருதிசிரவசு. இவர்கள்தாம்‌ 
மக ததேசத்தை யாண்டதனால்‌ மாகதர்‌ 
எனனும்‌ பெயர்பெற்ற ராஜாக்கள்‌, 


பத்தோன்பதாமத்தியாயம்‌ முற்றிற்று, 
பட்ட அம 


http:/acharya.org 


இருபதாம்‌ அம்சக்‌ 
சந்தனு வம்சம்‌ 


ல அஆ ய பயப்பட 


பரிகதித்துக்கு சனமேசயன்‌, சுருத 
சேனன்‌, உக்கிரசேனன்‌, பீமசேனன்‌ 
. என கான்கு பிள்ளைகள்‌ உண்டு, 
ஜன்னு என்பவனுக்கு சுரதன்‌ என்‌ 
லும்‌ புத்திரன்‌ பிறந்தான்‌. அவனுக்கு 
வீடூரதன்‌. அவனுக்குச்‌ சார்வபெள 
மன. சார்வபெளமனுக்கு ஜயத்சே 
னன்‌. அவனுக்கு ஆராதிதன்‌. அவ 
னுக்கு அயுதாயு. அயுதாயுவுக்கு அக்‌ 
ரோதனன்‌. அவனுக்கு தேவா திதி, 
அவனுக்கு ருக்ூஷனென்பவன்‌ பிறர்‌ 
தான்‌. அவனுக்குப்‌ பீமசேனன்‌. அவ 
அக்குத்‌ திலீபன்‌. திலீபனுக்குப்‌ பிரத 
பன்‌. அந்தப்‌ பிரதீபனுக்குத்‌ தேவாபி, 
சந்தனு, பாகிலிகன்‌ என மூன்று புத்‌ 
திரர்‌ உதித்தார்கள்‌. தேவாபியென்‌ 
பவன்‌ சிறுவனா யிருக்கையிலேயே 
காட்டிற்‌ சென்று வாசஞ்செய்து 
கொண்டிருந்தான்‌. சந்தனுவோ அர 
சனானான்‌. அ௮வனைப்பற்றிப்‌ பூமியி 
லொரு சுலோகம்‌ வழங்குகின்றது. 
அதாவது “(அவ்வரசன்‌ மூப்படைந்த 
எவனைக்‌ கைகளாற்‌ பரிசிக்கிருனோ 
அவன யெளவனத்தை யடைஇழுன்‌, 
அன்றியும்‌ மிகுந்த 
பொருக்துகிறுன்‌. ஆகலால்‌ சந்தனு 
வெனும்‌ பெயரை யடைந்தான்‌”” என்‌ 
பதுதான்‌. 


சாந்தியையும்‌ 


அந்தச்‌ சந்தனு மகாராஜாவின்‌ 
இராச்சியத்தில்‌ பன்னிரண்டாண்‌ 
டளவு மழை பெய்யாம லிருந்தது. 
அதனால்‌ சகல ராச்சியத்திற்கு முண்‌ 
டான இிங்கைக்கண்டு அவ்வரசன்‌ 
பிராமணரை நோக்கி “சுவாமிகளே! 
ஏன்‌ நம்முடைய ராச்சியத்தில்‌ மழை 
பெய்யாம லிருக்கன்றது? என்னு 
26 


டைய அபராதம்‌ யாது?” என்று 
வினவினான்‌. அதற்கந்தப்‌ பிராமணர்‌ 
கள்‌ அரசனே! மூத்தவ னிருக்க 
இளையவனாகிய நீ இந்தப்‌ பூமியை 
யனுபவிக்கின்றாய்‌, ஆதலால்‌ மூத்தவ 
னுக்கு விவாகமில்லா திருக்க இளைய 
வன்‌ விவரகஞ்‌ செய்துகொண்டால்‌ 
எந்தப்‌ பாதகமுண்டோ அதை நீ 
யடைந்திருக்கிருய்‌'' எனச்‌ சொன்‌ 
னார்கள்‌. அதுகேட்‌ டரசன்‌ “ஆகில்‌ 
நான செய்யவேண்டுவ தென்ன?" 
என்று அந்தப்‌ பிராமணரைக்‌ கேட்க, 
அந்தப்‌ பிராமணர்‌ சொன்னதாவது : 
“(உன தமையனான தேவாபி யென்‌ 
பவன்‌ பாதக முதலாகிய யாதொரு 
குற்றமு மில்லாமல்‌ பரிசுத்தனா யிருக்‌ 
கறபடியால்‌ அவனுக்கே யுரியது இவ்‌ 
விராச்சியம்‌, ஆகையால்‌ இதுவரையில்‌ 
நீ யனுபவித்ததே போதும்‌, இனி இவ்‌ 
விராச்யெத்தை யவனுக்குக்‌ கொடுத்து 
விடவேண்டும்‌" என்ன அதுகேட்டு 
அச்‌ சந்தனு மகாராஜன்‌ தான்செய்த 
அக்கிரமத்துக்காக மனஸ்தா பத்தையும்‌ 
விசனத்தையு மடைந்தவனாடி, அந்தப்‌ 
பிராமணர்களையே முன்னிட்டுக்கொ 
ண்டு தமயனுக்கு ராச்சியம்‌ கொடுக்‌ 
கும்பொருட்டு அவனிருக்கு மாணி 
யத்தைத்‌ தேடிச்‌ சென்றான்‌. இவ்வள 
வுக்குள்ளே அந்தச்‌ சந்தனுவின்‌ மக்‌ 
திரியாகியெ ௮சுமராவி யென்பவன்‌ 


, அக்காட்டிற்கு வேதவாத விரோதஞ்‌ 


சொல்லும்படியாகச்‌ சில தபசிகளை 
அனுப்ப, அவர்கள்‌ போய்ச்‌ சரியான 
புத்தியுள்ள. அச்சகத்‌ தேவாபியென்னு 
மிராஜகுமாரனுக்கு வேத மார்க்கத்‌ 
திற்கு விரோதமான சல கெட்ட 
யுக்திகளைப்‌ போதித்து அவனுடைய 


http://acharya.org 


282 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [நாலா 


டானார்கள்‌. சந்தனுவுக்கும்‌ தேவநதி 
யான கங்கையினிடத்தில்‌ சகல சாஸ்‌ 
திரார்த்தங்களையு மறிந்தவராய்‌ மகாபல 
பராக்கிரம கர்த்தகளோடு கூடி விளங்‌ 
காநின்ற பீஷ்ம ரென்பவர்‌ உதித்தார்‌. 
அந்தச்‌ சந்தனுவுக்கே சத்தியவதி 
யென்பவளிடத்தில்‌ சித்திராங்கதன்‌, 
விசித்திர வீரியன்‌ எனுமிரண்டு மக்க 
ளுண்டானார்கள்‌. அந்தச்‌ சித்திராங்‌ 
கத னென்பவன்‌ இளமையிலேயே 
சித்திராங்கத னெனுங்‌ கந்திருவனால்‌ 
யுத்தத்தில்‌ கொல்லப்பட்டான்‌. விதித்‌ 


மனம்‌ வேதத்தைப்‌ பற்றாமல்‌ விரோத 
மான மார்க்கத்தைப்பற்றி யிருக்கும்‌ 
படி. செய்துவிட்டார்கள்‌. இப்படி. 
இருக்குங்‌ காலத்தில்‌ அவ்வரசனிருக்‌ 
கும்‌ ஆச்சிரமத்திற்குச்‌ சந்தனு மகா 
ராஜனேடுகூடப்போன பிராமணர்கள்‌ 
அர்த ராசகுமாரனைக்‌ கண்டு தஞுர்த 
மரியாதையோடு “மூத்தவன்‌ ராச்சி 
யத்தை யாளவேண்டும்‌” என்பதைப்‌ 
பற்றின வேதப்பிராமண நியாய வாக்‌ 
இயங்களைச்‌ சொன்னார்கள்‌. அந்தத்‌ 
தேவாபி அவ்வாக்கியங்களைக்‌ கேட்டு 
வேதத்திற்கு விரோதமான தூர்யுத்தி 
களைக்‌ கொண்டு அநேகவித அரஷணை 
களைச்‌ செய்தான்‌. அதைக்‌ கேட்ட 
வுடனே பிராமணரெல்லாம்‌ வெறுப்‌ 


திர விரியன்‌ காசிராஜனுடைய புத்‌ 
திரிகளான அம்பாலிகை அம்பிகை 
யென்பவர்களைக்‌ கலியாணஞ்‌ செய்து 
கொண்டு, மிகவும்‌ காம போகங்‌ 
படைந்து, சந்தனு மகாராஜனை நோக்கி | களில்‌ உழன்றதனால்‌ பெரு வியாதி 
“அரசனே! இந்த விஷயத்தில்‌ நிரப்‌ 
பந்தஞ்‌ செய்தது போதும்‌ வா; இனி 
உன ராச்கயத்தில்‌ மழையின்மையா | 
கிய குற்றம்‌ நீங்கிற்று; எகொனின்‌ | 
அநாதி சுத்தமான எத்கரகவைள்க | 
ளுக்குத்‌ தூரஷணத்தைச்‌ சொன்னத 
னால்‌ உன்‌ தமையன்‌ பதிதனனான; 
தமையன்‌ பதிதனை தனால்‌ உனக்குப்‌ 
* பரிவேத்துருத்துவமென்னுவ்‌ குற்ற 
மில்லை; ஆதலால்‌ நீயே ராச்சிய 
மாள வேண்டும்‌” எனச்‌ சொன்னார்‌ 
கள்‌. அதனால்‌ அவ்வரசன்‌ தன்‌ பட்ட 
ணத்திற்கு வந்து அரசாளத்தொடங்‌ லான நூறு பிள்ளைகளைப்‌ பெற்றான்‌. 


பிடித்து மரணமடைந்தான்‌. பின்பு 
அர்தச்‌ சத்தியவதியின்‌ கட்டனையி 
னால்‌ என்‌ குமாரனான இருஷ்ணத்து 
வைபாயனன்‌ தாயின்‌ பேச்சைக்‌ தள்‌ 
ளக்‌ கூடா தென்பது பற்றி வித்‌ 
திர வீரியனுடைய க்ஷேத்திரங்களில்‌ 
திருதராஷ்டிரன்‌ பாண்டு என்பவர்‌ 
களையும்‌ அந்த ராஜபத்தினிகளால்‌ 
ஏவப்பட்ட ஒரு தாசியினிடத்தில்‌ விது 
ரனையும்‌ உண்டாக்கினான்‌. திருதராஷ்‌ 
டி ரன்‌ காந்தாரி யென்பவளிடத்தில்‌ 
துரிமயாதனன்‌ துச்சாதனன்‌ முத 
இனன்‌. வேததாஷணையால்‌ பதிதனை | பாண்டு மகாராஜன்‌ காட்டில்‌ மிருக 
மூத்தவ ஸிருக்கையிலும்‌ இளையவ 
னுடைய ராச்சியத்தில்‌ எல்லாப்‌ பயிர்‌ 
களுஞ்‌ செழித்து வளரும்படி. மேகம்‌ 
மழை பொழிந்தது, 


ரூபமான ஒரு இருஷியின்‌ சாபத்தி 
னால்‌ புத்திரோத்பத்தி பண்ணும்படி 
யான சாமர்த்திய மிழந்திருந்தபடி. 
யால்‌ அவனுடைய பத்தினியான 
குக்திபினிடத்தில்‌ தருமன்‌, வாயு, இந்‌ 
பாகிலீகனுடைய மகன்‌ சோமதத்‌ | திரன்‌ என்னும்‌ தேவர்களால்‌ யுதிட்டி 
தன, அவனுக்குப்‌ பூரி, பூரிசிரவன்‌, 
சல்லியன்‌ எனும்‌ மூன்று புத்திரருண்‌ 


ரன்‌, பீமசேனன்‌, அர்ச்சுனன்‌ என்ப 
! புத்திரருண்‌ ' வர்களும்‌, மற்றொரு பத்தினியான 


* பரிவேத்தருச்துவம்‌- அண்ணன்‌ பி அண்ணன்‌ பிரமசாரியாயிருக்க த்‌ தம்பி சலியாணஞ்‌ 
செய்துசொள்வ த. 


http://acharya.org 


மம்சம்‌] 


பின்னிட்ட பாண்டவ வம்சம்‌ 


கதத 


மாத்திரி யென்பவளிடத்தில்‌ அசுவினி 
தேவர்களாலே ஈகுலன்‌, ஸஹதேவன்‌ 
என்பவர்களும்‌, ஆக ஐவர்‌ புத்திரர்‌ 
உண்டாக்கப்‌ பட்டார்கள்‌. அவ்‌ வை 
அரெளபதியி ஸிடத்தில்‌ 
யுதிட்டிரருக்குப்‌ பிரதிவிச்தியன்‌, பீம 
சேனனுக்குச்‌ சுருதசேனன்‌, அர்ச்‌ 
சுனனுக்குச்‌ சுருதர்த்தி, ஈகுலனுக்‌ 
குச்‌ சதானீகன்‌, ஸஹதேவனுக்குச்‌ 
௬ருதகாமா என்னும்‌ ஐந்து புத்தரே 
யுண்டானார்கள்‌. இவர்களின்றி அந்‌ 
தப்‌ பாண்டவர்களுக்கு வேறு புத்தி 
சரு முண்டு. யுதிஷ்டிரருக்கு யெள 
தேமீ என்பவளிடத்தில்‌ தேவகன்‌ 


வர்க்கும்‌ 


க்கு இடிம்பை என்பவளிடத்தில்‌ 
கடோர்கஜனும்‌, காசி என்பவளிடத்‌ 
தில்‌ சர்வகன்‌ என்பவனும்‌ பிறந்தார்‌ 
கள்‌. சஹதேவனுக்கு விஜயை யென்‌ 
பவளிடத்தில்‌ சுஹோத்திரனும்‌, ஈக 
லனுக்கு ரேணுமதியினிடத்தில்‌ நிசமித்‌ 
தரனும்‌ பிறந்தார்கள்‌. அர்ச்சுனனு 
க்கு உலூபி என்னும்‌ நாககன்னிகை 
யினிடத்தில்‌ இராவான்‌ என்பவனும்‌, 
மணலுருபட்டணாதிபதியான பாண்‌ 
டி.யன்‌ மகளிடத்தில்‌ புத்திரிகா புத்திர 
னய்ப்‌ பப்புருவாகன னென்பவனும்‌ 
பிறந்தார்கள்‌. அன்றியும்‌ அவ்வர்ச்சு 


னனுக்கே சுபத்திரை என்பவளிடத்‌ 
தில்‌ இளமையிலேயே மகா பல பராக்‌ 
சரெமசாலியாய்ச்‌ சமஸ்த சத்துருக்களை . 
யுஞ்‌ ஜயிக்கும்‌ வல்லமை யுள்ளவனான 
அபிமன்யு வென்பவன்‌ பிறந்தான்‌. 
அந்த அபிமனயுவுக்கு உத்தரையென்‌ 
பவளிடத்தில்‌ பரீக்ஷித்து பிறந்தான்‌. 
அவன்‌ கர்ப்பத்திலிருக்கையில்‌ குரு 
வம்சஸ்தரெல்லாம்‌ நாசமாய்ப்‌ போன 
பின்பு அசுவத்தாமா பிரயேரஇத்த 
பிர்ம்மாஸ்திரத்தனால்‌ எரிக்கப்பட்டுப்‌ 
போய்ச்‌ சகல சராசுரர்களாலும்‌ வர்‌ 


தனஞ்‌ செய்யப்பட்ட இருவடி.த்தாம 


| ரைகளை யுடையவரும்‌, தமது தஇருவுள்‌ 
என்பவன்‌: பிறந்தான்‌. பீமசேனனு | 


ளத்தாலேயே சில காரணங்களுக்காக 
மனுஷியாவதாரஞ்‌ செய்தருளினவரு 
மான ஸ்ரீ இருஷ்ணபகவா னுடைய பிர 
பாவத்தினால்‌ மறுபடியும்‌ பிராணனை 
யடைந்தான்‌. அதனாலே அவனுக்குப்‌ 
பரிக்ஷித்து என்னும்‌ பெயர்‌ வந்தது. 


ஓ மயித்திரேயரே! அந்தப்‌ பரி 


குதித்து மகாராஜன்றான்‌ இப்பொழுது 
இர்தப்‌ பூமண்டலத்தை யெல்லாம்‌ 


யாதொரு குறைவுமில்லாமல்‌ மேன்‌ 
மேல்‌ தருமம்‌ வளர்ந்து வரும்படி. 
யாகப்‌ பரிபாலனஞ்‌ செய்து கொண் 
டிருக்கின்றான்‌, 


இருபதாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
- 
இருபத்தோராம்‌ அத்தியாமம்‌ 
பினனிட்ட பாண்டவ வம்சம்‌ 
__ ஆஃப்‌ 


பட பராசரர்‌ அருளிச்செய்னெறார்‌, 
மயித்திரேயரே | இனிவரும்‌ ராஜாக்‌ 
களைச்‌ சொல்லுகிறேன்‌ கேளும்‌ :-- 
இப்பொழுது அரசனாயிருக்கிற்‌ பரி 
குதித்து மகாராஜாவுக்கு ஜனமேஜயன்‌, 
சுருதசேனன்‌, உக்கிரசேனன்‌, பீம 


! சேனன்‌ என்று நால்வர்‌ புத்திரர்‌ பிறப்‌ 


பார்கள்‌. ஜனமேஜயனுக்குச்‌ சதானீக 
னென்பவன பிறப்பான்‌, அவன்‌ யாக்‌ 
இய வல்க்கியரிடத்தில்‌ வேதத்தையும்‌ 
இருபாசாரியரிடத்தில்‌ அஸ்திரங்களை 
யும்‌ பெற்று கொடியவைகளான விஷ 


http://acharya.org 


84 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


யங்களில்‌ விரத்தியுள்ளவனாகிச்‌ சவு | குச்‌ சுாயன்‌, அவனுக்கு மேதாவி, 
னக மகாரிஷியின்‌ உபதேசத்தினாலே | மேதாவிக்கு ரிபஞ்சயன்‌, அவனுக்கு 
ஆத்துமஞானத்தில்‌ தேர்ந்து உத்தம | மகன்‌ அருவன்‌. அவன்‌ குமாரன்‌ திக்‌ 
மான மோக்ஷத்தை யடைவான்‌. அம்‌ | குமன்‌, அவன்‌ புத்திரன்‌ பிருகத்திர 
தச்‌ சதானீகனுக்குக்‌ குமாரன்‌ அசுவ | தன்‌. அவனுடைய தனயன்‌ வசுதா 
மேததத்தன்‌. அவனுக்கு அதம | சன்‌. அவனுக்கு வேறொரு சதானீகன்‌. 
கிருஷ்ணன்‌. அவனுக்கு நிசக்குனு. | அவனுக்கு உதயனனென்பன்‌ ஜனிப்‌ 
அவன்‌ காலத்தில்‌ ௮ஸ்திபைட்டண | பான்‌. அவனுக்கு விஹீரரன்‌ பிறப்‌ 
மானது கங்கையினால்‌ அழிக்கப்படும்‌. | பான்‌. அவனுக்குத்‌ தண்டபாணி 
பின்பு அவன்‌ கவுசாம்பியென்னும்‌ | யென்னுல்‌ குமார னுண்டாவான்‌. 
பட்டணத்தில்‌ வாசஞ்‌ செய்வான்‌. | அவனுக்குத்‌ தனயன்‌ நிமித்தன்‌. அவ 
அவனுக்கு உஷ்ணன்‌ என்கிற மகன்‌ | னுக்கு க்ஷேமக னுண்டாவான்‌. இங்‌ 
உண்டாவான்‌. உஷ்ணனுக்கு விசித்‌ | கொரு சுலோகமுண்டு, அதாவது 
திரரதனன்‌, அவனுக்கு விருஷ்ணி | “(பிராமண கூஷத்திரியர்களுக்கு ஆதார 
மான்‌. அவனுக்குச்‌ சுஷேணன்‌, அவ | மாய்த தேவரிஷிகளினாலும்‌ பூசிக்கப்‌ 
அுக்குச்‌ சுனீதன்‌. சுனீதனுக்கு நிரு | பட்டிருந்த பாண்டவ வமிசமானது 
பசக“, அவனுக்குச்‌ சகலன்‌, | கலியுகத்தில்‌ சகேஷமகனோடு முடிவைப்‌ 
அவனுக்குப்‌ பாரிபிலவன்‌. அவனுக்‌ ) பெறும்‌” என்பதுதான்‌, 
இருபத்தோராமத்தியாயம்‌ மற்றிற்று. 
சட 
இருபத்திரண்டாம்‌ அதீதிமாமம்‌ 


பி பட்ட இக்ஷ்வாகு வம்சம்‌ 


இனிவரும்‌ இக்ஷுவாகு வமிசத்‌ | அவனுக்கு அமித்திரஜித்து. அவனுக்கு 
தரசரைச்‌ சொல்லுகிறேன்‌. முன்பு | பிருகத்பாஜன்‌. அவனுக்குத்‌ தருமி. 
அவ்வமிசத்தில்‌ பிருகத்பலன்‌ என்பவ | தருமிக்குக்‌ இருதஞ்சயன்‌. இருதஞ்‌ 
ல்‌ னென்று முடித்தேனே, சயனுக்கு ரணஞ்சயன்‌, ரணஞ்சய 
அவனுக்குப்‌ புத்திரன்‌ பிருகத்க்ூஷணன்‌. ட்டது ன்ப - டட 
அவனுக்கு உருகஷயன்‌, அவனுக்கு | இக்குச்‌ சஞ்சயன்‌. அவனுக்குச்‌ சரக்‌ 
வச்சவியூகன்‌, அவனுக்குப்‌ பிரதிவி | இயன்‌, சாக்கியனுக்குச்‌ சுத்தோத 
யோமன்‌. அவன்‌ மகன்‌ இவாகரன்‌. | னன்‌. அவன்‌ மகன்‌ ராகுளன்‌. அவ 
அவனுக்குச்‌ சகதேவன்‌, . சகதேவ | னுடைய மகன்‌ பிரசேனஜித்து, அவ 
அடைய புத்திரன்‌ பிருகதசுவன்‌ அவ | னுக்கு க்ஷஈத்தரகன்‌. அவனுக்குக்‌ 
க்குக்‌ குமாரன்‌ பானுரதன்‌. அவ | குண்டகன்‌. அவன்‌ மகன்‌ சுரதன்‌. 
னக்குப்‌ பிரதீதாசுவன்‌. அவனுக்குச்‌ | அவன புத்திரன்‌ சுமித்திரன்‌. இவர்‌ 
சுப்பிர தீகன்‌. அவனுக்கு மருதேவன்‌. | கள்தாம்‌ பிருகத்பல குலத்திற்‌ பிறந்த 
அவன புத்திரன்‌ சுகக்ஷத்திரன்‌. அவ | இக்ஷுவாகு வமிசத்தர்‌. இங்கொரு 
னுக்குக்‌ இன்னரனென்பவன்‌ பிறப்‌ | சுலோகம்‌ ““இ௯துவாகுவின்‌ குலம்‌ 
பான. இன்னரனுக்கு அந்தரிக்ஷன்‌ | கலியுகத்தில்‌ சுமித்தினோடு முடிவு 
புத்திரன்‌. அவனுக்குச்‌ சுபர்ணன்‌, ' பெழும்‌'' என்றுண்டு, 

இருபத்திரண்டாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
அ 


http://acharya.org 


இருபத்துமூன்றாம்‌ அத்தியாமம்‌ 
பின்னிட்டமாகத வமிசம்‌ 


+ 


இனிப்‌ பிரகத்தரதன்‌ முதல்‌ உண்‌ | வன்‌ பிறப்பான்‌. அவனுக்கு க்ஷேமி 
டாகும்‌ மாகதருடைய வமிசத்தைச்‌ | யன்‌ உண்டாவான்‌. அவனுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌: இவ்வமிசத்தில்‌ ஜரா | ௬விரதன்‌ ஜனிப்பான்‌. சுவிரதனுக்குத்‌ 
சந்தன்‌ முதலிய மகாபல பராக்கிரம தருமனுதிப்பான்‌. தருமனுக்குச்‌ ௬௪௫ 
சாலிகளான ராஜாக்கள்‌ உண்டானார்‌ | ரவன்‌ தோன்றுவான்‌. அவனுடைய 
கள்‌, ஜராசந்தனுடைய மகன்‌ சகதே | மகன்‌ திருடசேனன்‌. அவனுடைய 
வன்‌. அவன்‌ மகன்‌ சோமாபி, அவன்‌ | குமாரன்‌ சுபலன்‌. சுபலனுடைய 
புத்தின்‌ அனுசுருதசிரவன்‌. அவ | புத்திரன்‌ சுநீதன்‌. அவனுக்குச்‌ சத்‌ 
னுக்கு அயுதாயு, அவனுக்கு நிரமித்‌ | தியஜித்தென்பவன்‌ புதல்வன்‌. அவ 
திரன்‌. அவன தனயன்‌ சுநேத்திரன்‌. | னுக்கு விசுவஜித்து, அவனுக்கு ரிபுஞ்‌ 
அவன சுதன்‌ பிருகத்கருமா. அவன்‌ | சயன்‌, இவர்கள்தாம்‌ பிருகத்திரத 
புதல்வன்‌ சியேனஜித்து. அவன்‌ குமா | வமிசத்து ராஜாக்கள்‌. இவர்கள்‌ இனி 
ரன்‌ சுருதஞ்சயன்‌. அவன்‌ புத்திரன்‌ | ஓராயிரமாண்டளவு பெருகி யிருப்‌ 
விப்பிரன்‌, அவனுக்குச்‌ சுசியென்ப பார்கள்‌. 


க அவபன 


இநுபத்துழன்றமத்தியாயம்‌ மற்றிற்று. 
1 
இருபத்துநாலாம்‌ அத்தியாமம்‌ 
க்ஷத்திரியருக்குப்‌ பின்வரும்‌ ராஜபரம்பரை 
கல்கியவதாரம்‌ 
அவையை 


பிருகத்திரத வமிசத்தின்‌ கடை | பின்பு சசுராபனென்பவ னுண்டா 
யில்‌ ரிபுஞ்சயனென்பவ ஜனொருவனுண்‌ | வான்‌. அவன்‌ மகன்‌ காகவர்ணன்‌. 
டே, அவனுக்குச்‌ சுனகனென்றொரு | அவன்‌ குமாரன்‌ க்ஷேமதருமன்‌. அவ 
மந்திரி யுண்டாவான்‌. அவன்‌ தன்‌ | னுக்கு கூததளஜசு, அவனுக்கு விதிசா 
அரசனைக்‌ கொன்று பிரத்தியோத | ரன்‌. அவனுக்கு அஜாதசத்தரு, அவ 
னென்னும்‌ தன்‌ புத்திரனுக்குப்‌ பட்‌ | னுக்கு ௮ர்ப்பகன்‌. அவனுக்கு உதய 
டாபிஷேகஞ்‌ செய்வான்‌. அந்தப்‌ | னன்‌. . அவனுக்கு நந்‌இவர்த்தனன்‌. 
பிரத்தியோதனனுக்குப்‌ பாலகனென | அவனுக்கு மகாநந்தி; இவர்களெல்‌ 
பவன்‌ மகன்‌. அவனுக்கு விசாகயூபன்‌: | லாம்‌ சைசுாபர்‌ என்று சொல்லப்‌ 
அவன்‌ மகன்‌ ஜனகன்‌. அவனுக்குப்‌ | பட்டு முர்தூற்‌ றறுபத்திரண்டு வருஷ 
புத்திரன்‌ நந்திவர்த்தனன்‌. ஆக இவ்‌ | கால மாள்வார்கள்‌. அந்த மகாநந்‌ 
வைவரும்‌ பிரத்தயோத ரென்றே | திக்கு ஒரு சூத்திரப்பெண்‌ வயிற்றிற்‌ 
சொல்லப்பட்டவராய்‌ நூற்று முப்பத்‌ | பிறந்தவனாப்ப்‌ பேராசை யுடையவ 
தெட்டுவருஷ்காலம்‌ ௮ரசாள்வார்கள்‌. ! னாய்‌ மகாபலமுள்ளவனாப்‌ மகாபத்தும 


http://acharya.org 


296 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


பன்‌ 


னென்கிற பெயரையுடைய நந்தன்‌ 
மற்றொரு பரசுராமன்போல்‌ க்ஷத்திரி 
யரை யெல்லாம்‌ நாசஞ்செய்யத்‌ தலைப்‌ 
படுவான்‌. அதுமுதல்‌ க்ஷத்திரியர்‌ 
நதித்துப்போகச்‌ சூத்திரர்‌ அரசாள்‌ 
வார்கள்‌. அர்த மகாபதுமன்‌ தன 
னாக்கனைக்கு ஒருவராலும்‌ தடை நேரி 
டாதபடி இப்பூமியை ஒரு குடையின்‌ 
இழாண்டு வருவான்‌. அவனுக்குச்‌ 
சுமாலி முதலாக எட்டுப்‌ பிள்ளைக 
ளுண்டாக), அவனுக்குப்‌ பின்பு நூறு 
வருஷ மாண்டு வருவார்கள்‌. பிறகு 
இவ்வொன்ப.து நந்தர்களையும்‌ கவுடிலி 
யன்‌ என்றும்‌ விஷ்ணுகுப்த னென்‌ 
அஞ்‌ சொல்லப்பட்ட பிராமணனொரு 
அதற்குப்‌ 
பிறகு அர்த மகாநந்தனுக்கு வைப்‌ 
பாட்டியான முரையென்பவள்‌ வயிற்‌ 
றிற்‌ பிறந்த சந்ததியார்‌ பூமியை 
யாண்டு வருவார்கள்‌. . அவர்களுக்‌ 
குள்ளே சந்திரகுப்த னென்பவனை 
அந்தக்‌ கவுடில்ய பிரரமணனே சிங்‌ 
காதனமேற்றிப்‌ பட்டாபிஷேகஞ்‌ 
செய்வான. 


வன்‌ நாசஞ்‌ செய்வான்‌. 


அந்தச்‌ சந்திரகுப்தனுக்குப்‌ பிந்து 
சாரனென்பவ னுண்டாவான்‌. அவ 
னுக்கு மகன்‌ அசோகவர்த்தனன்‌. 
அவனுக்குச்‌ சுயன்‌. அவனுக்குத்‌ 
தசாதன்‌. அவனுக்குச்‌ சம்யுதன்‌. 
அவனுக்குச்‌ சாலிசூகன்‌, அவனுக்குச்‌ 
சோமசர்மா. சோமசர்மாவுக்குச்‌ சத 
தனுவா. அவனுக்குப்‌ பின்பு பிருகத்‌ 
திருதனென்பவ னண்டாவான்‌. இந்த 
மவுரியர்‌ பதின்மரும்‌ நூர்ற்று முப்பத்‌ 
தேழாண்டளவும்‌ பூமியை யாண்டு 
வருவார்கள்‌. அவர்களுக்கு முடிவில்‌ 
சுங்கர்‌ என்று சொல்லப்பட்ட பதின்‌ 
மர்‌ பின்வருமாறு பூமியை யாள்வார்‌ 
கள்‌. முன்‌ சொல்லப்பட்ட மவுரியரிற்‌ 
கடைசி யரசனை அவன்‌ சேனாதிபதி 


புஷியமித்தரன்‌ கொன்று 
தானே யரசனாவான்‌. அவன புத்தி 
ரன்‌ அக்கினிமித்திரன்‌. அவன்‌ மகன்‌ 
சுச்சியேஷ்டன்‌. அவன்‌ குமாரன்‌ 
வசுமித்திரன்‌. அவனுடைய புதல்வன்‌ 
உதங்கன்‌. அவனுக்குத்‌ தனயன்‌ புளிச்‌ 
தகன. அவனுக்குச்‌ சுதன்‌ கோஷவசு 
வென்பவன்‌, அவனுடைய மைந்தன்‌ 
வச்சிரமித்திரன்‌. அவனுக்குச்‌ சூனு 
பாகவதன்‌. அவனுடைய தனுசன்‌ 
தேவபூதி, இச்சுங்கரெல்லாம்‌ நூற்‌ 
௮ப்‌ பன்னிரண்டாண்டு பூமியாண்டு 


யான 


வருவார்கள்‌, 


பின்பு விசனியா யிருந்த அந்தத்‌ 
தேவபூமி என்கிற சுங்கனை அவன்‌ 
மந்திரியான வசுதேவனென்னுங்‌ கண்‌ 
வன்‌ கொலைசெய்து தானரசனாவான்‌. 
அதனால்‌ இப்‌ பூமி 
சேரும்‌. அக்கண்வன்‌ மகன்‌ பூமித்தி 


கண்வர்களைச 


ரன்‌. அவனுக்கு நாராயணன்‌, நாரா 
யணனுடைய மகன்‌ ௬சர்மா. கண்வ 
வமிசஸ்தரான இக்கால்வரும்‌ நாற்பத்‌ 
தைந்து வருஷகால மரசாள்வார்கள்‌. 
அந்தச்‌ சசர்மா வென்னுங்‌ கண்வனை 
அவன வேலைக்காரனாப்‌ ஆர்திரஜாதி 
யான பலிபுச்சகனென்பவன்‌ கொன்‌ 
அ ராச்சியத்தை தான்‌ கட்டிக்கொள்‌ 
வான்‌. பின்பு ௮வன்‌ தம்பி இருஷ்ண 
னென்கிறவன்‌ அரசனாவான்‌. அவ 
னுடைய மகன்‌ சாந்தகாணி. அவ 
னுக்கு பூர்ணோச்சங்கன்‌, அவன்‌ 
மகன்‌ சாதகர்ணி, அவனுக்கு லம்போ 
தரன்‌) அவனுக்குப்‌ பாலகன்‌. அவ 
னுக்கு மேகசுவாதி, அவனுக்குப்‌ படு 
மான்‌. அவனுக்கு ௮ரிஷ்டகருமன்‌, 
அவனுக்கு ஹாலாஹலன்‌. அவன்‌ 
மகன்‌ பல்லகன்‌, அவனுக்கு மகன்‌ 
புளிர்தசேனன்‌. அவனுக்குப்‌ புத்தி 
ரன்‌ சந்திரன்‌, அவனுக்குச்‌ சாத 
கர்ணி, அவனுக்குச்‌ சிவசவாதி, ௮வ 


http://acharya.org 


மம்சம்‌] 


க்ஷ த்திரியருக்குப்‌ பின்வரும்‌ ராஜபரம்பரை 


287 


னுக்கு கோமதீபுத்திரன்‌. அவனுடைய 
குமாரன்‌ பூளிமான்‌. அவனுக்குச்‌ 
சாந்தகர்ணி. சார்தகர்ணிக்குச்‌ சிவஸ்ரீ. 
அவன்‌ மகன்‌ சிவஸ்கந்தன்‌. அவனு 
க்கு யக்கியஸ்ரீ, அவன்‌ புத்திரன்‌ துவி 
யக்கியன்‌. அவனுக்குச்‌ சர்திரஸ்ரி. 
அவனுக்குப்‌ புலோமாபி. ஆக இம்‌ 
முப்பதின்மரும்‌ நரனூற்‌ றெண்பத்‌ 
தாறு வருஷகாலம்‌ பூமியை யனுப 
விப்பார்கள்‌. 


பின்பு இவ்வார்திரருடைய சேவக 
ரான ஆபீரன்‌ முதலிய ஏழுபேரும்‌ 
கர்த்தபிகள்‌ என்னப்பட்ட பதின்ம 
ரும்‌ அரசராவார்கள்‌. அப்புறம்‌ ஒரு 
குலத்துப்‌ பதினறுவர்‌ ஆள்வார்கள்‌. 
பின்பு எட்டு யவனரும்‌, பதினான்கு 
அருஷ்கரும்‌, பதின்மூன்று முருண்ட 
ரும்‌, பதினொரு மவுனரும்‌ ஆயிரத்துத்‌ 
தொண்னூற்றொன்பது வருஷகாலம்‌ 
ராஜாக்களாவார்கள்‌. பிறகு மவுனரி 
லேயே ஒரு குலத்துப்‌ பதினொருவர்‌ 
முக்‌ நூறு வருஷகால மாள்வார்கள்‌. 
இவர்களெல்லாம்‌ நூத்தபின்பு இங்‌ 
கிலையெனனு நகரத்தாராய்‌ ராஜல 
சம்பந்த மில்லாதவரான யவனரே 
மறுபடியும்‌ அரசராவார்கள்‌. அவர்க 
ளாவார்‌:-— விர்தியசத்தி, புரஞ்சயன்‌, 
ராமசந்திரன்‌, தருமவர்மா, வங்கன்‌, 
நந்தனன்‌, ச௬நந்தி, அவன்‌ தம்பியான 
நந்தியசன, பிரவீரன; 
என்னு மிப்பதின்மரும்‌ நூற்றாறு வரு 
ஷ_காலம்‌ ஆள்வார்கள்‌. இவர்களுக்‌ 
குப்‌ பிற்காலத்தில்‌ அவர்கள்‌ சூலத்‌ 
இற்‌ பிறந்த பதின்மூவரும்‌, பாகிலிக 
தேசத்தார்‌ மூவரும்‌, புஷ்யமித்திரர்‌ 
படுமித்திரர்‌ என்கிற பதினமூவரும்‌, 


௬க்கிரன்‌, 


ஆந்திரர்‌ ஏழுபேரும்‌ சிற்றரசராய்‌ 
ஆண்டு வருவார்கள்‌. 
எப்படியெனனில்‌, ஒரு கோசல 


காட்டை ஒன்பதினமரும்‌ நைஷத 


தேசத்தை ஒன்பதின்மரும்‌ ஆள்வார்‌ 
கள்‌. மகதபட்டணத்தில்‌ விசுவஸ்படி.க 
னென்பவ னொருவன்‌ உண்டாக, 
செம்படவர்‌ வேடர்‌. முதலானவர்க 
ளோடு கலந்த பார்ப்பாரை ராச்சி 
யத்திலே ஸ்தாபிப்பான்‌. பத்துமவதி 
யென்கிற பட்டணத்திலே நாகரென்‌ 
அ சொல்லப்பட்ட ஒன்பது மாகதர்‌ 
சகல ராச வமிசங்களையும்‌ அழித்துக்‌ 
கங்கையின்‌ உற்பத்திமுதல்‌ பிரயாகம்‌ 
வரையிலுள்ள ராச்சியத்தை அனுப 
விப்பார்கள்‌. கோசலம்‌, ஆந்திரம்‌, 
புண்டரம்‌, தாமிரலிப்தம்‌, சமதடபுரி 
இவற்றைத்‌ தேவரகதித னென்பவன்‌ 
ஆளுவான்‌. கலிங்கம்‌, மாஷெம்‌, மகேச்‌ 
திர பூமிகள்‌ இவற்றைக்‌ குகர்‌ என்‌ 
பவர்‌ ஆளுவார்கள்‌. நிடதம்‌, மைமி 
ஷகம்‌, காலகோசகம்‌ என்னும்‌ ராஜி 
யங்களை மணிதானியக வமிசத்தார்‌ 
அனுபவிப்பார்கள்‌. இரைராச்சியம்‌, 
முஷிகம்‌ என்னு மிடங்களைக்‌ கனகப்‌ 
பெயருடையவன்‌ புசிப்பான்‌. சவு 
ராஷ்டிரம்‌, அவந்தி, சூத்திரம்‌ ஆபீரம்‌ 
என்னு நாடுகளையும்‌, ஈருமதை யாற்‌ 
றைச்‌ சேர்ந்த பாலைநிலங்களையும்‌, 
கெட்டுப்போன பார்ப்பாரும்‌ இடை 
யர்‌ சூத்திரர்‌ முதலானவர்களும்‌ ஆளு 
வார்கள்‌, இந்து, தேவிகை, சந்திர 
பாகை, இர்கதிகளின்‌ கரைநாடுகளை 
யும்‌ கெட்டுப்போன சூத்திரர்‌ மிலேச்‌ 
சர்‌ முதலானவர்கள்‌ கைக்கொள்ளு 
வார்கள்‌, இவ்வாறு சொல்லப்பட்ட 
அரசரெல்லாம்‌ ஒரேகாலத்தில்‌ ஆண்டு 
வருவார்கள்‌. இவர்க ளெல்லாம்‌ 
மிகுந்த கோபமும்‌ அற்ப அனுக்கிரக 
மும்‌ உடையவர்களாய்‌, பொய்யிலும்‌ 
அதருமத்திலும்‌ மனம்‌ பற்றியவர்க 
ளாய்‌, ஸ்திரீகளையும்‌ பாலகர்களையும்‌ 
கோக்களையும்‌ வதைக்குந்‌ தன்மைய 
ராய்‌, பிறர்‌ பொருளைக்‌ கவரும்‌ இறத்‌ 
தினராய்‌, ௮ற்பசத்தி யுடையராய்‌, 


http://acharya.org 


288 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[நாலா 


pS 


இருளுக்குச்‌ சமானமானவர்களாய்‌, 
உண்டானவுடனே யழியும்‌ பொருள்‌ 
போன்றவராய்‌, பேராசை கொண்ட 
வர்களாய்‌ இருப்பார்கள்‌. அவர்களைச்‌ 
சேர்ந்த ராச்சியத்தாரெல்லாம்‌ அந்த 
மிலேச்ச வொழுக்கத்தையே கைக்‌ 
கொண்டவர்களாய்‌, ராஜாக்களைப்‌ 
பற்றியிருப்பதே 
தருமத்திற்கு விபரீதமா யிருந்துகொ 
ண்டு பிரஜைகளை நாசஞ்செய்வார்கள்‌. 
அதனால்‌ தினந்தோறுங்‌ கொஞ்சங்‌ 
கொஞ்சமாய்த்‌ தருமமும்‌ அர்த்தமும்‌ 
குறைர்‌தபோக உலகத்திற்கு க்ஷயமே 
யுண்டாகும்‌. 


பலமாக்கொண்டு, 


அப்போது பொருளே உயர்குலத்‌ 
திற்குக்‌ காரணமல்ல அ ஈற்குலப்பிறப்‌ 
பன்ற. வலிமையே சகல தரும 
காரணமாமன்றி ஈல்லொழுக்கமன்று. 
மனமொத்து ஒருவரை 
யொருவர்‌ விவாகஞ்செய்யக்‌ காரண 
மல்லது குலகோத்திராதிக ளன்று. 
பெண்தன்மையே போகத்திற்கு ஏது 
வல்லது விவாகமுறைமை யன்று. 
பொய்‌ சொல்லுக்‌ திறமே விவகாரத்‌ 
தில்‌ ஜயமடையக்‌ காரணமனறி நியாய 


வருவதே 


தருமங்களன் று, மேனீ ருடைமையே 
ஒரு நிலத்தைக்‌ கைக்கொள்ளக்‌ கார 
ணமல்லது க்ஷேத்திர சுத்தி முதலிய 
வையன அ. முப்புரி. நூலை யணிட்திருத்‌ 
தலே சனத்‌திற்குக்‌ 
காரணமன்றி வேதசாஸ்திர ஆசார 
குறிகளைத்‌ தரித்‌ 
திருப்பதே பிரமசாரி முதலிய ஆச்சிரம 
காரணமன்றி விரதங்களல்ல, அநியாய 
வழியிற்‌ செல்வதே விருத்தி காரண 


மல்லது நியாயத்தைப்‌ பார்ப்பதன்று. 


பார்ப்பாரத்‌ 


முதலியவை யல்ல. 


வலியில்லாமையே ஜீவன மில்லா 
மைக்கு ஏதுவாமே யல்லது பயிர்‌ முத 
லியவை யில்லாமையன்று. அச்ச 


மின்றி யுரத்துப்‌ பேசுவதே பாண்டித்‌ 


திய ஏதுவன்றி நூற்பயிற்சியன்று, 
பொருளின்மையே சா.துவாயிருத்தற்‌ 
கேதவல்ல அ ஈற்குணமன் று. பொரு 
ளகப்படத்தக்கதரா யிருப்பதே வாசஸ்‌ 
தானத்தின்‌ மேன்மைக்குக்‌ காரண 
மல்லது புண்ணிய தீர்த்தா தகளுடை 
மையன்று. ' ஈகை மாத்திரமே தரும 
காரணமன்றி யாகாதிகளல்ல. அங்இி 
கரிப்பதே விவாகத்துக்குக்‌ காரண 
மன்றி வைதிக முறையன்று. நன்றாய்‌ 
வேடம்‌ தரித்தவனே பாத்திரமாவதற்‌ 
கேதுவன்றி யோக்கியதை யன்று, 
தூரமான விடத்திலிருந்து கொண்டு 
வருந்‌ தண்ணீரே தீர்த்த ஏதுவன்றி 
௬த்தியன்று. 
மகத்துவத்திற்குக்‌ காரணமல்லது தவ 
முதலியவையன அ, 


கபடவேடம்‌ தரித்தலே 


இவ்வாறு அநேக தோஷங்களினால்‌ 
மிகுந்திருக்கும்‌ பூமியில்‌ எந்தச்‌ சா தியி 
லானாலும்‌ எவன்‌ பலவானோ அவனே 
யரசனாவான்‌. அப்படி யாகும்போது 
அதிவிருத்தரான அநேக சனங்கள்‌ 
அவர்களுடைய கையின்‌ கீழிருக்க 
மாட்டாமல்‌ மலைகளின்‌ நடுச்சாரல்‌ 
களிலே போய்க்‌ காய்‌ இழங்கு கீரை 
யிலை தேன்‌ முதலானவைகளை ஆகார 
மாகவும்‌, மரப்பட்டைகள்‌ தழைகள்‌ 
இவைகளை வஸ்திரமாகவுங்‌ கொண்டு, 
காற்று வெய்யில்‌ மழை முதலானவை 
களினால்‌ துன்பப்படுவார்கள்‌. எவ 
னும்‌ இருபத்து மூன்று வருடமளவும்‌ 
பிழைத்திருப்பதே அரிதாம்‌. இப்படி. 
இந்தக்‌ கலியுகத்தில்‌ ஜனமெல்லாம்‌ 
க்ஷ்யமடைந்து வரச்‌, சிரெளதசுமார்‌ 
த்த தருமங்க ளெல்லாம்‌ மிகவும்‌ 
அழிர்‌தபோகக்‌, கலியுகமும்‌ முடிய 
லாகும்‌, 

அப்போது, சகலலோக இருட்டி 
கர்த்தாவாயும்‌ சராசரங்களுக்‌ கெல்‌ 


லாக்‌ குருவாயும்‌ ஆதிமத்தியாந்த ரெ 


http://acharya.org 


மம்சம்‌] கல்ப யவதாரம்‌ 289 
அலைகள்‌ வகைகளாக வையை வைய யை ைகையையையயை யை வையை யை யை வவ ன வ னை வை வனை வ பய 
ராயும்‌ சாக்ஷாத்‌ பிரம்மமாயும்‌ இருக்‌ ஆகாசத்தில்‌ வடபுறத்தில்‌ இழக்கு 
இன்ற ஸ்ரீ வாசுதேவபகவான்‌, தன்‌ | துனியாய்ப்‌ பெட்டிவண்டி போலே 
அம்சத்தாலே சம்பள மென்னுங்‌ இரா | காணப்படும்‌ ஸப்தரிஷி மண்டலத்தில்‌ 
மத்தில்‌ முக்யெராயுள்ள விஷ்ணு | கிழக்கின்‌ நுனியிலுள்ளவர்‌ மரீசி, 
யசஸு என்ற பிராமணருடைய அவருக்கு மேற்கில்‌ கொஞ்சம்‌ தாழ்‌ 
மாளிகையில்‌ அஷ்டகுணைசுவரிய சம்‌ | ந்து காணப்படுகறவர்‌ அருந்ததியோடு : 
பன்னராய்‌ கற்கிரூபியாய்‌ அவதரித்து, | கூடின வசிஷ்டர்‌, அவருக்கு மேற்கில்‌ 
அளவற்ற மகத்துவ முடையவராய்‌ | கொஞ்ச முயர்ர்து காணப்படுகறவர்‌ 
மிலேச்சராயும்‌ இருடராயும்‌ துஷ்டா | ௮ங்கிர௬, அவர்க்குச்‌ சமீபமான மேற்‌ : 
சார முள்ளவர்களாயும்‌ உள்ள எல்லா | கில்‌ சதுக்கமாயுள்ள நான்கு ஈட்சத்தி 
ரையும்‌ நாசஞ்செய்தருளி, உலகமெல்‌ | ரங்களூள்‌ ஈசானியத்தி லிருப்பவர்‌ 
லாம்‌ தன அ தருமத்தில்‌ நிலைக்கச்செய்‌ ! அத்திரி, அத்திரிக்குத்‌ தெற்கி லிருப்ப 
வர்‌. பின்பு கலிமுழுதும்‌ முடிவா | வர்‌ புலஸ்தியர்‌, அவற்கு மேற்கி அள்‌ 
கும்போது, இரவின்‌ முடிவில்‌ எழுந்த | ளவர்‌ புலகர்‌, அவருக்கு வடக்கரய்‌ 
வர்களுக்கு உண்டாவது போலே, | மண்டலத்திற்கு வாயவியத்தில்‌ இருப்‌ 
அந்தச்‌ சகல ராச்சியத்தாருக்கும்‌ நிர்‌ ) பவர்‌ இரது, வசிஷ்டருக்குத்‌ தென்‌ 
மலமான படிகக்கல்போலே சுத்த 
மான பூத்திக ளுண்டாகும்‌. இனி 
யுண்டாமவர்க்குக்‌ கரரணரா யிருக்‌ 
கும்‌ அக்காலத்து மனிதர்‌ மிகுந்த இழ 
வராய்ப்‌ போயிருந்தாலும்‌, தற்காலத்‌ 


இழக்கில்‌ மிகச்‌ சூட்சுமமாய்க்‌ காணப்‌ 
படு நட்சத்திரம்‌ அருந்ததி. இந்தச்‌ 
சப்தரிஷிகளுக்குள்ளே முன்னிட்டு 
உதயமாகின்ற புலஸ்திய சர.துக்களுக்‌ 
குச்‌ சமமான தகிணோத்தா ரேகை 
தில்‌ : புத்திரோற்பத்தி யுண்டாகும்‌. யில்‌ தென்புறத்தில்‌ ௮சுவனியாதி நட்‌ 
அவர்களுக்குப்‌ பிறக்கும்‌ பிள்ளைக | சத்திரங்களுள்‌ எது காணப்படுமோ 
ளெல்லாம்‌ கிருதயுகத்தை யனுசரித்த | அர்த ஈட்சத்திரத்தோடு கூடினவர்க 
வர்களாயே யிருப்பார்கள்‌. இவ்விஷ | ளாகவே அந்தச்‌ சப்தரிஷிகள்‌ நூறு 
யத்தில்‌ சொல்லப்படுஞ்‌ சுலோகமா | வருஷகால மிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
வது, “எப்போது சந்திரனும்‌, சூரிய | இந்தப்‌ பரிக்ஷித்து மகர்ராஜாவின்‌ கால 
னும்‌, பிரகஸ்பதியும்‌, புஷிய நக்ஷத்தி தீதில்‌ மகா நட்சத்திரத்தி லிருக்கின்‌ 
ரத்தில்‌ ஒரேகாலத்தில்‌ பிரவேசிப்பார்‌ | ருர்கள்‌. இப்போதுதான்‌ தேவமா 
களோ அப்போது கருதயுக முண்டா | னத்தினால்‌ ஆயிரத்‌ திருநூறு வருஷ 
கும்‌” என்பதுதான்‌, | காலமான கலியுகமானது பிரவர்த்‌ 
! இத்தது. அது முன்னமே யுண்டா 

மயித்திரேயரே! சென்றவர்களும்‌ | யிருந்தாலும்‌ எப்போது சாக்ஷாத்‌ பக 
இருக்கன்றவர்களும்‌ வருமவர்களு வானாயெ ஸ்ரீ விஷ்ணு வசுதேவ குலத்‌ 
மாய அந்தந்த வம்சத்து ராஜாக்களை தில்‌ கண்ணஞய்‌ அவதரித்திருக்‌ து 
யுமக்குச்‌ சொன்னேன்‌. பரிக்ஷித்து ஸ்ப ன்‌ அல்கல்‌ சோதி டி: 
எழுந்தருளினாரோ அப்போதுதான்‌ 


மகாராஜாவின்‌ உற்பத்திகாலம்‌ தொட சனியின்‌. ௮” சொல்லவேண்றிம்‌. 


ங்கி ஈந்தனுக்குப்‌ பட்டாபிஷேகமா எனென்றால்‌ அந்தச்‌ சுவாமி, தன்‌ 
குங்‌ காலவரையில்‌ ஆயிரத்தைந்நூறு திருவடித்‌ தாமரைகளாலே இந்தப்‌ 


வருஷம்‌ ஆகும்‌ என அறியும்‌, பூமியைப்‌ பரிசித்துக்‌ கொண்டிருந்த 
97 


http://acharya.org 


வளவும்‌ கலியானது இப்பூமியில்‌ 
வியாபிக்கச்‌ சக்தியற்றதா யிருந்தது. 
அந்த எம்பெருமானுடைய அம்ச 
மான கண்ணன்‌ தன்னடி சோதிக்‌ 
கெழுர்தருளின பின்புதான்‌ பாண்‌ 
டவ சிரேஷ்டரான தருமபுத்திரர்‌ விப 
ரீதமான நிமித்தங்களைக்கண்டு பயந்து, 
பரிக்ஷித்தக்குப்‌ பட்டா பிஷேகஞ்‌ 
செய்து, தம்பியரோடுகூட இராச்சி 
யத்தை விட்டு, மகாப்பிரஸ்தானம்‌ 
போய்விட்டார்‌. இந்தச்‌ சப்தரிஷிகள்‌ 
பூர்வாஷாடா நட்சத்திரத்திற்கு எப்‌ 
பொழுது போவார்களோ அப்பொழு 
துதான்‌ நந்தருடைய காலமாகும்‌, 
௮து தொடங்கி இந்தக்‌ கலியானது 
விருத்தி யடைந்து வரும்‌. 


எந்தத்‌ இனத்தில்‌ ஸ்ரீ கருஷ்ணபக 
வான்‌ தமது திவ்விய லோகத்திற்கு 
எழுந்தருளினாரோ அர்த நாளிலேயே 
கலி பிரவர்த்தித்தது. மயித்திரேயரே | 
அதன்‌ தொகையைக்கேளும்‌: சந்தி 
சந்தியமிசங்களை விட்டுக்‌ கலியுகத்தின்‌ 
பிரமாணமானது மூன்று லக்ஷத்‌ தணு 
பதினாயிரம்‌ வருஷமாம்‌. இதைத்‌ தேவ 
மானத்தினாற்‌ கணக்கிட்டால்‌ சந்தியா 
இகளோடுகூட ஆயிரத்‌ திரு நூறு வரு 
ஷமாம்‌. இக்கலியுகமான து கிஞ்சித்து 
மில்லாமல்‌ நீங்கனவுடனே மறுபடி. 
யும்‌ இருதயுக முண்டாகும்‌. யுகந்தோ 
௮ம்‌ மகாத்துமாக்களான பிராமணர்‌ 
க்ஷத்திரியர்‌ வைசியர்‌ சூத்திரர்‌ என்‌ 
இற நான்கு வருணத்தாரும்‌ அநேகர்‌ 
கடந்து போனார்கள்‌. நரன்‌ அவர்கள்‌ 
யாவரையும்‌ குலந்தோறும்‌ விவரப்‌ 
படுத்தி உமக்குச்சொல்லினேனில்லை. 
ஏனெனில்‌ அவர்களின்‌ தொகை 
பெயர்கள்‌ 
அரேகருக்குச்‌ சமானமா யிருப்பதஞ 
லே சொன்னதையே சொல்ல நேரீடு 


அனந்த மாகையாலும்‌, 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[நாலா 


தானமான சிலரையே சொன்னே . 
னென்றறியும்‌. புரு வமிசத்தனன 
தேவாபியும்‌, இக்ஷ்வாகு வமிசத்தனை 
புருவும்‌, இவ்விருவரும்‌ மகத்தான 
யோகபலத்தைக்‌ கொண்டு கலாபக்‌ 
இராமத்தில்‌ யார்க்குக்‌ தெரியாமல்‌ 
இருப்பவர்களாய்‌, வருங்‌ கிருத யுகத்‌ 
இல்‌ இங்கே வந்து க்ஷத்திரிய வமிசத்‌ 
தைப்‌ பிரவாத்திப்பிப்பார்கள்‌, இவர்‌ 
களே உண்டாகும்‌ மனுகுலத்திற்கு 
விதையாக ஏற்படுத்தப்பட்டவர்கள்‌, 
இந்தக்‌ இரமமாய்‌ மனுவமிசஸ்தராலே 
இருதயுகம்‌ திரேதாயுகம்‌ துவாபரயுகம்‌ 
என்கிற மூன்று யுகங்களும்‌ ௮னுப 
விக்கப்படுகின்‌ மன, கலியுகத்திலே 
யோ இப்போது தேவாயியும்‌ புருவு 
மிருப்பதுபோல்‌ சிலர்‌ மாத்திரம்‌ 
விதைபோலிருப்பார்கள்‌. ஓ மயித்தி 
ரேய முனிவரே ! இந்த மனு வமிசத்‌ 
தைத்‌ தூக்குத்தொகையா யுமக்குச்‌ 
சொன்னேன்‌. முழுதுஞ்‌ சொல்வ 
தற்கு அகேகவரயிர வருஷகாலமும்‌ 
போதாது. இவர்களும்‌ மற்றுமுள்ள 
அரசரும்‌ அஞ்ஞானத்தினாற்‌ குருட 
ராகி ஒழிக்கத்தக்க இவ்வுடம்பிலே 
விசேஷ அபிமானம்வைத்தார்கள்‌. மே 
லும்‌ அவர்கள்‌, “இந்தப்‌ பூமி எனக்‌ 
கெப்படி வசப்படும்‌? என்புத்திரனுக்கு 
எப்படி வசப்படும்‌? என்‌ குலத்தாருக்‌ 
கெல்லாம்‌ எப்படி வசப்பட்டிருக்கும்‌? 
அப்படிப்பட்ட வுபாயஞ்‌ செய்ய 
வேண்டும்‌” என்று கவலையுற்றவராகி 
யொழிந்தார்கள்‌. இப்போ திருக்கின்ற 
அரசருக்கு முன்‌ ஸிருந்தவர்களும்‌ 
அவர்களுக்கு முற்பட்டவர்களும்‌ 
இனி யுண்டாமவர்களும்‌ அவர்களைப்‌ 
பின்றொடர்பவர்களும்‌ யாவரும்‌ பெ 
ரும்பாலு 
சரத்காலத்தில்‌ ஜயம்பொருந்தும்‌ பொ 
ருட்டு அங்கங்கே படையெடுத்துச்‌ 


மிப்படிப்‌ பட்டவர்களே. 


இற படியினாலும்‌, உத்தேசமாகப்‌ பிர ! செல்கின்ற அரசரை நோக்கிப்‌ பூத்த 


http://acharya.org 


மம்சம்‌] 


கல்கி யவதாரம்‌ 


291 


அகவ வளைவை கனரக வைனை வணக அன ககக கைக கக க ககக கக கைகை கக க கை கைக கை கை கை ககக கைக சைசைைைைசைசைசை 


பலமலர்களாகிற பற்களினாலே பூமி 
சிரிக்கின்றது போலும்‌, ஓ மயித்திரே 
யரே! இவ்விடயத்தில்‌ பூமிதேவியினால்‌ 
பாடப்பட்ட பாடல்களைச்‌ சொல்லு 
கிறேன்‌ கேளும்‌! இவைகளைப்‌ பூர்வத்‌ 
தில்‌ தருமக்கொடி போட்டிருந்த 
ஜனகமகாராஜனுக்கு அ௫தரென்இற 
முனிவர்‌ உரைத்தருளினார்‌. 


பூமிதேவி சொன்னது :_—“£மிகவும்‌ 
புத்திசாலிகளான ராஜாக்களுக்கு ஏன்‌ 
இப்படிப்பட்ட அஞ்ஞான மிருக்கின்‌ 
றது, என்னவென்றால்‌ நீரிலுண்டான 
அரைக்குச்‌ சமானமான தங்களைச்‌ சத 
மாக எண்ணுகிறார்களன்றே, முன்பு 
தங்களைவென்று, பிறகு முறையே மம்‌ 
திரிகளையும்‌ சேவகரையும்‌ நாட்டாரை 
யும்‌ வென்று, அப்புறம்‌ சத்துருக்களை 
வெல்ல நினைக்கிறார்கள்‌. இப்படிச்‌ சத்‌ 
அருக்களை வெல்வதனால்‌ கடல்சூழ்ந்த 
பூமியையெல்லாம்‌ கைவசப்படுத்து 
வோமென்று பேராசைகொண்டு முய 
அகிறார்களே யல்லது, மிருத்தியு சமீ 
பத்தில்‌ வந்திருப்பதை யறிகின்றா 
ரில்லை, நல்லது அவர்கள்‌ நினைக்கிறபடி. 
கடல்சூழ்ந்த பூமண்டலமான து அவர்‌ 
களுக்குக்‌ கைவசப்பட்டபோதிலும்‌, 
இதற்கு முதற்காரணமான ஆத்தும 
ஜயத்திற்கு இதுவொரு பயனாகுமோ? 
ஆகமாட்டாது. மோக்ஷமன்றோ ஆத்‌ 
அம ஜயத்திற்குப்‌ பயனாகும்‌, ஓகோ 
இவ்வாறு நினைத்துப்‌ பாடுபட்ட பிதா 
மகன்‌ பிதா முதலானவர்களெல்லாவ்‌ 
கூடக்கொண்டு போகமாட்டாமல்‌ 
விட்டுபோன என்னை அவர்‌ மக்கள்‌ 
வசப்படுத்த நினைக்கிறார்களே இதெ 
ன்ன மூடத்தனம்‌ ? அகங்காரங்‌ கொ 
ண்ட இவ்வரசருக்குள்‌ பிதாவுக்கும்‌ 
புத்திரனுக்கும்‌ அண்ணன ஐம்பிமா 
ருக்கும்‌ என்னிமித்தம்‌ மோகத்தினால்‌ 
யுத்த முண்டாகின்றதன்றோ ? இந்தப்‌ 


பூமியெல்லாம்‌ எனதே, என்‌ வமிசத்‌ 
திற்கு மிது சாசுவதம்‌, என்கிற இவ்‌ 
வீனபுத்தயானது எல்லா ராஜாக்க 
ளுக்கும்‌ முந்தினவனுடைய மரணத்‌ 
திற்குப்‌ பின்‌ உண்டாஇியே யிருந்தது. 


இது ஆச்சரியம்‌. இவ்விதமாய்‌ மமதை 


கொண்டிருந்து என்னைக்‌ கொண்டு 
போகமாட்டாமல்‌ விட்டு மரணமடை 
நீத வொருவனைப்‌ பார்த்தும்‌ பின்னுண்‌ 
டாகிறவனுடைய சித்தத்தில்‌ இப்‌ 
படிப்பட்ட மமதையெப்படி குடி. 
கொள்ளுகன்றது? தன்னுடைய தூத 
ரைக்கொண்டு பிற வரசருக்கு இப்‌ 
பூமி எனது, நீ விட்டுப்போ'” என்று 
சொல்லி யனுப்புகன்ற அரசரை 
கோக்க எனக்கு மிகுந்த ககைப்பு 
உண்டாகின்றது” இவைகளை ஈன்‌ 
ருய்க்‌ கேட்பவர்களுக்குச்‌ சூரியனு 
க்கு முன்‌ பனியழிவதுபோல்‌ மமதை 
யானது அழிந்‌ துபோம்‌. 


உலகத்தை ரக்ஷிக்கின்ற ஸ்ரீ மகர்‌ 
விஷ்ணுவின்‌ அமிசாமிசங்களினால்‌ 
அநேக மகாராஜாக்க ளுண்டாகப்‌ 
பெற்ற மனுவின்‌ வமிசத்தை யுமக்குச்‌ 
சொன்னேன்‌. இவ்வமிசத்தை முறை 
யே கேட்நறெவனுக்கு மனஞ்‌ சுத்தப்‌ 
படுவதனாற்‌ பாவமெல்லாம்‌ போய்‌ 
விடும்‌. இர்தச்‌ சூரிய சந்திர குலங்‌ 
களைக்‌ கேட்கத்‌ தனதானிய சம்பத்து 
கள்‌ மிகவுண்டாகும்‌, இந்திரியங்களுக்‌ 
கும்‌ குறைவு நேரிடாது. மகா பல 
வான்களாயும்‌ மகா வீரியமுடையவ 
ராயும்‌ அளவற்ற பொருளுள்ளவர்க 
ளாயு மிருந்த இக்ஷுவாகு, ஜன்னு, 
மாந்தாதா, சகரன்‌, ரகு, யயாதி, நகு 
ஷன்‌ முதலானவர்களெல்லாம்‌ கால 
பலத்தினாலே ஒன்றுமில்லாமல்‌ மரண 
முற்றக்‌ கதையிற்‌ சொல்லத்தக்கவ 
ரானதைக்‌ கண்டும்‌ விவேகமுள்ள 
எவன்தான்‌ பெண்டாட்டி பிள்ளை 


http://acharya.org 


292 


ஸ்ரீவிஷ்ணுபுராண்ம்‌ 


வீடு நிலம்‌ பொருள்‌ முதலானவை 
களிலே மமதையை வைப்பான்‌? மகா 
பலமுள்ள புஜங்களோடு கூடி யிரு 
ந்து அரேக வருஷகாலர்‌ தவஞ்செய்து 
பலபேறு பெற்று யாகாதிகளைப்‌ 
பண்ணி மிகக்‌ கயொதிமானகளா 
யிருந்தவர்களும்‌ காலபலத்தினாற்‌ கதை 
யிலேயே சொல்லப்படும்படி யானா 
கள்‌. பிருது வென்பவன்‌ சமஸ்த சத்‌ 
அருக்களையுஞ்‌ செயித்துச்‌ சகலலோ 
கங்களிலும்‌ போய்க்கொண்டிருந்தா 
னன்றோ? அவனும்‌ ரெருப்பிற்பட்ட 
இலவம்‌ பஞ்சுபோலே கால சக்கிரத்‌ 
திற்பட்டு ஒரு நிமிஷத்திலே மாண்டு 
போனான்‌. எவன்‌ சமஸ்த சத்துருக்‌ 
களையு சாசஞ்செய்‌து சமஸ்த தீவுகளை 
யுங்‌ கைவசப்படுத்தி மேன்மையோ 
டாண்டானோ அந்தக்‌ கார்த்தவீரியார்‌ 
ச்சுனனும்‌ கதைகளிற்‌ சொல்லப்படும்‌ 
போது, இப்படிப்பட்டவ னொருவனி 
ருந்தானா வென்று சந்தேகிக்கும்படி 
யன்றே ஆய்விட்டான்‌. எல்லா த்திசை 
களிலுங்‌ கொண்டாடும்படியான 
செல்வமுங்‌ £ர்த்திப்‌ பிரதாபமுமுள்ள 
இராவணன்‌, அவிக்ஷதன்‌, ரகூவமிசத்‌ 
தார்‌, முதலானவர்களுடைய சாம்ப 
லும்‌, இயமனுடைய சிறிது புருவ 


a கவனிவ வளவன்‌ 
ஹட 


கெறிப்புடன்‌ கூடின பார்வையினால்‌, 
இவ்வுலகத்தி லில்லாமற்‌ போயிற்றன்‌ 
றோ. 28 | என்னசெல்வங்கள்‌ ? மாந்‌ 
தாதாவென்று பெயர்‌ படைத்த சக்‌ 
இரவர்த்தியும்‌ கதைக்கே புலப்பட்டி 
ருப்பதைக்‌ கண்டு எந்தப்‌ பு.த்தியீன 
னும்‌ மமதையை வகிக்கமாட்டான்‌. 
பரதன்‌ முதலானோர்களும்‌ சகரனும்‌ 
ககுஸ்தனும்‌ ராவணனும்‌ ஸ்ரீராம லக்ஷ 
மணரும்‌ யுதிட்டிரர்‌ முதலானாரும்‌ 
முன்னுண்டாயிருக்தா ரென்பது மெய்‌ 
யோ பொய்யோ 2 உண்டாயிருந்தது 
மெய்யானால்‌ ௮வர்களிப்போ தெங்கே 
போனார்கள்‌ ? நமக்குத்‌ தெரியவில்லை, 
ஓ பிராமணோத்தமரே | மகா மகிமை 


யுள்ளவர்களாக நான உமக்குச்‌ 
சொன்ன பூர்வீக ராஜாக்கள்‌ அடை 
ந்த கதியையே இப்போதிராநின்ற 


அரசரும்‌ இனி வருமரசரும்‌ அடை 
இக்காரியத்தை யறிந்து 
புத்திசாலியான மனிதன்‌ தனனிலும்‌ 
மமதையைச்‌ செய்யக்கூடாத; இப்‌ 
படியிருக்க புத்திரன்‌ மனைவி க்ஷேத்‌ 
திர முதலானவற்றில்‌ மமதை செய்‌ 
தென்பதற்குக்‌ கேட்க 
வேண்டுமோ, 


வார்கள்‌, 


யக்கூடா 


இருபத்து நான்காமத்தியாயம்‌ ழற்றிற்று, 


ட்‌ ட அணி 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ நாலாமம்சம்‌ 


முற்றிற்று 


http://acharya.org 


ஸ்ரீ 


ஸ்ரீமதேராமா நுஜாயநம 3 


மீ விஷ்ணுபுராணம்‌ 


ஐந்தாமம்சம்‌---ஸ்ரீகிநஷ்‌ ண சரித்‌ திரம்‌ 


வைகை இவையவைகை 


முதலாம்‌ ௮த்தியாமம்‌ 


தேவர்களுடைய பிரார்த்தனை முதலியவை 


வயத ஃ*ையவை 


மயித்தி ரயர்‌ வினவுறோர்‌. 
“சுவாமி, பராசர மகாமுனிவரே ! 
தேவரீர்‌ ராஜாக்களுடைய வமிச விஸ்‌ 


தாரத்தையும்‌ அந்தந்த வமிசங்களைப்‌ | 


பற்றின சரித்திரத்தையும்‌ உள்ளபடி. | 
அடியேனுக்கு அருளிச்செய்£ர்‌. யது ! 
குலத்தில்‌ சர்வ வியாபகனாயிருக்கெற 


ஸ்ரீம்‌ நாராயணன்‌, 


i 


பரிச்சேதப்பட்‌ 
டுக்‌ காண்கையாலே அமிசமென்று 
சொல்லத்தக்கதாய்‌ யாதொரு அவ 
தாரஞ்‌ செய்தருளினனோ அதை யுள்ள 
படி. பரக்கக்‌ கேட்க அடியேன்‌ விரு 
ம்புசன்றேன்‌. ஓ மகாமுனிவரே ! புரு 
ஷோத்தமனை ஸ்ரீ பகவான்‌ இந்தப்‌ 
பூலோகத்தில்‌ அமிசத்திலு மமிசமென்‌ 
இஅம்படி. அவதரித்து எந்தெந்தக்‌ காரி 
யங்களைச்‌ செய்தருளினானோ அவற்றை 
யெல்லா மடியேனுக்குத்‌ திருவாய்‌ 
மலர்ந்தருளல்‌ வேண்டும்‌” என்றிப்‌ 
படி. பிரார்த்தித்த மயித்திரேயருக்கு 
ஸ்ரீ பராசர பிரமரிஷி அருளிச்செய்‌ 
இருர்‌, 


க 
re னை னைவயனிவவனைவன்வனை! 


ஓ மயித்திரேயரே | நீர்‌ வினாவியபடி. 
லோகஹிதமான ஸ்ரீ மகா விஷ்ணுவினு 
டைய ௮ம்சாவதாரத்தையும்‌ சரித்திரத்‌ 
தையும்‌ சொல்லுகின்றேன்‌ கேளும்‌. 
முன்பு தேவகனுடைய குமாரிகை 
யாயும்‌ தேவ்கன்னிகைக்குச்‌ சமானை 


யாயுமுள்ள தேவ என்பவளை வசு 
தேவர்‌ விவாகஞ்‌ செய்து கொண்ட 
போது அவளுடன்‌ பிறந்தவனை 
கம்சனென்பவன்‌ கலியாண ரதத்தில்‌ 
அந்த மணமக்களை யேற்றித்‌ தான்‌ 
அர்த ரதத்தை நடத்தினை, அப்‌ 
போது ஆகாசத்தில்‌ ஒரு அசரீரி 
வாக்கு, கம்சனைத்‌ தான்‌ சொல்வதை 
யாதரவோடு கேட்கும்படி. விளித்து 
“ அடமூடா! நீ எவளை அவள்‌ புரு 
ஷூனோடு தேரிலேற்றி வெகு பிரியமாய்‌ 
நடத்தனைறாயோ அவளுடைய எட்‌ 
டாம்பிள்ளை உனனுயிரைப்‌ போக்‌ 
கும்‌” என்று மேகம்போலே கம்பீர 
மான தொனியாய்ச்‌ சொல்லிற்று. 
இதைக்‌ கேட்டவுடனே அக்கம்சன்‌ 
கத்தியைக்‌ கையி லெடுத்துக்கொண்டு 
உடன்பிறந்தாளைக்‌ கொல்லத்‌ தணிம்‌ 
தான்‌. அத்தருணத்தில்‌ வசுதேவர்‌ அந்‌ 
தக்‌ கம்சனை நோக்கி “ ஓமகானுபாவ 
னே! நீ இவளைக்‌ கொல்ல வேண்‌ . 
டாம்‌, இவள்‌ வயிற்றிற்‌ பிறக்கும்‌ 
பிள்ளைகளையெல்லாம்‌ உனக்குத்‌ தந்து 
விடுவேன்‌, நீ அவர்களை இஷ்டப்படி. 
செய்துகொள்‌ ” என்று சொன்னா, 
இவ்வார்த்தையைக்‌ கேட்டு அதனிட 
தீதிலொரு பெருமை பாராட்டினவ 
னாய்‌ “அப்படியே யாகட்டும்‌” என்‌ 


http://acharya.org 


204 
ரொப்புக்‌ கொண்டு 6 தவகியைக்‌ 
கொன்றானில்லை., 

இப்படிப்பட்ட காலத்திலேயே 


பூமிதேவி மிகுந்த பாரத்தினால்‌ துன்ப 
முற்று மகாமேரு பருவதத்தி லிருக்‌ 
இன்ற தேவசபையிற்‌ சேர்ந்து பிரம 
தேவன்‌ முதலான தேவர்களுக்கெல்‌ 
லாம்‌ வந்தனஞ்‌ செய்து சொல்லத்‌ 
தொடங்கினாள்‌. 

ஓ தேவர்களே! பொன்னுக்கு 
அக்கினி பிதா, பசுக்களுக்குச்‌ சூரி 
யன்‌ பிதா, எனக்கும்‌ சகல லோகங்‌ 
களுக்கும்‌ ஸ்ரீமந்‌ நாராயணன்‌ பிதா, 
பிரசாபதிகளுக்கெல்லாம்‌ பதியாயும்‌, 
பூர்விகருக்கும்‌ பூர்விகராயுமுள்ள ௪௮ 
முகரும்‌; கலை காஷ்டை நிமேஷ முத 
லான ரூபமுடையதாயுர்‌ தோன்றாத 
தாயு மிருக்கின்ற காலமும்‌, ஆதித்தர்‌, 
மருத்துக்கள்‌, சாத்தியா, உருத்திரர்‌, 
வசுக்கள்‌, அசுவினிதேவதைகள்‌, 
அக்கினிகள்‌, பி.துருக்கள்‌, உலகங்க 
ளுக்குச்‌ சிருஷ்டிகர்த்தாக்களான பிர 
சாபநிகள்‌, இயக்கர்‌, ராக்ஷதர்‌, தயித்‌ 
இயர்‌, பீசாசர்‌; நாகர்‌, தானவர்‌, ௧௩ 
தருவர்‌, அப்ச்சரசுக்கள்‌ என்கிற 
யாவரும்‌ அவ்‌ வெம்பெருமானாகிய 
ஸ்ரீ விஷ்ணுவின்‌ ரூபங்க என்றோ ? 
மேலும்‌ சூரியாதி கிரகங்களினாலும்‌ 
௮சுவினியாதி தாரகைகளினாலும்‌ மற்‌ 
அமுள்ள ஈக்ஷத்திரங்களினாலும்‌ விதெ 
திரப்பட்‌ டிருக்கன்ற ஆகாயமும்‌, 
தியும்‌, தண்ணீரும்‌, காற்றும்‌, நானும்‌, 
சப்தம்‌ பரிசம்‌ ரூபம்‌ ரசம்‌ கந்தம்‌ என்‌ 
இற விஷயங்களும்‌, அந்த ஸ்ரீமர்‌ நாரா 
யணனுடைய . தருமேனியே. இவ்‌ 
வாறு அவ்‌ வெம்பெருமானுடைய 
அரேகவித ரூபங்களும்‌ கடலிலுண்டா 
இன்ற அலைகளைப்போல ஒன்றுக்கொ 
ன்று பாதிக்கப்படுவனவும்‌ பாதிப்‌ 


பனவுமா யிருக்கின்றன. ஆதலின்‌ இப்‌ 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[ஐந்தா 


பொழுது காலகேமி முதலிய அரச 
ரெல்லாம்‌ பூலோகத்திற்‌ பிறந்து இர 
வும்‌ பகலும்‌ பிரசைகளைத்‌ அன்பப்‌ 
படுத்திக்கொண்டி ருக்கிறார்கள்‌.முன்பு 
மகா சமர்த்தரான ஸ்ரீ விஷ்ணுவினாலே 
சங்கரிக்கப்பட்ட கரலநரேமி யென்ப 
வன்‌ உக்ரெசேன புத்தினான கம்ச 
னாய்ப்‌ பிறந்தான்‌. இப்படியே அரிஷ்‌ 
டன்‌, தேனுகன்‌, கேசி, பிரலம்பன்‌, 
நரகன்‌, சுந்தன்‌, உக்கெனன பாணன்‌ 
என்பவர்களும்‌, ராஜகுலங்களிலே பிற 
ந்து கொடுமைசெய்து திரிகின்ற பல 
ரும்‌ உண்டு. அவர்களை கான்‌ எண்‌ 
ணச்‌ சத்தியற்றிருக்கின்றேன்‌. ஓ திவ்‌ 
வியரூபந்தரித்த தேவதைகளே | முன்‌ 
இஅரைத்தபடி பல 
ளுடையவர்களாயும்‌ மிகுந்த செருக்‌ 


பராக்கிரமங்க 


குடையவர்களாயு மிருக்கிற அசுரேம்‌ 
திரருடைய திரளான சேனைகள்‌ என்‌ 
மே லிருப்பதனாலே கான்‌ வெகுவான 
பாரத்தைச்‌ சுமக்கும்‌ வருத்த முடைய 
வளாய்‌, என்னையுஞ்‌ சுமக்கச்‌ சக்தி 
இந்தச்‌ 
சங்கதியை உங்களுக்கு விண்ணப்பஞ்‌ 
செய்தேன்‌. ஆதலால்‌ நீங்கள்‌ என்‌ 
மேல்‌ அனபுகூா்க்து சான்‌ மெலிவடை 


யற்றவளா யிருக்கின்றேன்‌. 


ந்து பாதாளஞ்‌ சேராதபடி என்‌ 
சுமையை இறக்கியருள வேண்டும்‌." 
என்றிப்படி விக்கியொாபனஞ்‌ செய்த 
மூதேவியின்‌ வாக்கியத்தைக்‌ கேட்டுச்‌ 
சகல தேவதைகளும்‌ சதுர்முகன்‌ சன 
னதியில்‌ பூபாரத்தைத்‌ திர்க்கவேண்டு 
மென்று பிரார்த்திக்க அந்தச்‌ ௪துர்‌ 
முகர்‌ அத்‌ தேவதைகளை நோக்கச்‌ 
சொல்லுகின்றார்‌. 


₹ஓ தேவதைகளே! பூமிதேவி 
சொன்னதெல்லாம்‌ சத்தியந்தான்‌. 
நானும்‌ உருத்திரனும்‌ நீங்களும்‌ ஸ்ரீமந்‌ 
நாராயணனுடைய சரீரவ்களாகவே 


யிருக்கின்றோம்‌,  அவ்வெம்பெருமா 


http://acharya.org 


மம்சம்‌] 


னுடைய விபூதிகள்‌ எவையுண்டோ 
அவைகளுடைய உயர்வுக்‌ தாழ்வும்‌ 
ஒன்றையொன்று பாதிப்பதற்கும்‌ 
பா திக்கப்படுவதற்குங்‌ காரணமா 
யிருக்கன்றன. ஆசையால்‌ வாருங்‌ 
கள்‌ தஇிருப்பாற்கடற்‌ கரைக்குப்‌ போ 
வோம்‌. அங்கேபோய்‌ ஸ்ரீயப்பதிக்‌ 
குத்‌ தண்டம்‌ சமர்ப்பித்த, இவை 
யெல்லாம்‌ விண்ணப்பஞ்‌ செய்வோம்‌. 
அப்படி. நாம்‌ செய்தால்‌ ச௪ர்வஸ்வரூபி 
யான அவ்வெம்பெருமான்‌ பூமி நிமித்‌ 
தம்‌ சாத்துவிக ௮வதாரஞ்‌ செய்து 
தருமத்தை நிலைநாட்டி யருளுவன்‌”' 
எனறிப்படி சொல்லி, அத்தேவர்களை 
யுன்‌ கூட்டிக்கொண்டு அக்கமலாசனர்‌ 
திருப்பாற்‌ கடலுக்குச்‌ சென்று 
யோக நிஷ்டையுள்ள மனசோடு ஸ்ரீ 
கருடத்துவசனைத்‌ தோத்திரஞ்‌ செய்‌ 
யத்‌ தொடங்கினார்‌ :-- 


“சுவாமி, வேதங்களுக்கும்‌ எட்டா 
தவனே | பிரம்ம விஷயமான விவே 
கத்தினா லுண்டான ஞானமும்‌ சப்தப்‌ 
பிரம்ம விஷயமான ஆகமத்தினா லுண்‌ 
டான ஞானமுமாகிற பரமென்‌ மும்‌ 
அபர மென்௮ஞ்‌ சொல்லப்பட்ட 
இரண்டு வித்தைகளும்‌ நீயே. ஓ பிரபு 
வே! உபநிஷத்துக்களிற்‌ கூறப்பட்ட 
வைகளாய்‌ ரூபப்பட்டதும்‌ ரூபப்‌ 
படாததுமா யிருக்கின்ற இரண்டு 
பிரமமென்று சொல்லப்பட்ட பிரகிருதி 
புருஷர்களும்‌ உன்னுடைய ரூபங்க 
ளேயாம்‌. சூக்ஷுமங்களுக்கும்‌ ஸ்தா 
லங்களுக்கும்‌ ஆகத்துமாவாயிருக்கன்‌ 
றவனே! சர்வ சொரூபியானவனே | 
எல்லா மறிந்தவனே | இருக்கு வேத 
மும்‌ யசுர்வேதமும்‌ சாமவேதமும்‌ 
அதர்வண வேதமும்‌, சிகை, கல்‌ 
பம்‌; நிருத்தம்‌, சந்தம்‌, சோதிடம்‌, 
வியாகரணம்‌ எனனப்பட்ட வேதாங்‌ 
கங்களும்‌, இதிகாச புராணங்களும்‌, 


தேவர்களுடைய பிரார்த்தனை முதலியவை 


296 


மீமாஞ்சை, தருக்கம்‌, தரும சாஸ்திரம்‌ 
என்பவைகளும்‌ நீயே. ஓ அதோக்ஷ 
ஜனே! ஓ முதல்வருக்கு மதிபதியே! 
ஜீவாத்தும பரமாத்துமாக்களையும்‌ தூல 
சூக்ஷம சரீரங்களையும்‌ அவியத்தத்‌ 
தையும்‌ பற்றி விசாரணை செய்கின்ற 
யாதொரு வேதாந்த வாக்கியமுண்‌ 
டோ அதுவும்‌ உன்னைக்‌ காட்டிலும்‌ 
வேறன்று, கண்‌ முதலியவைகளா 
௮ுணரக்‌ கூடாததும்‌, ஒன்றிற்குக்‌ 
சமானமாகக்‌ காட்டக்கூடாததும்‌, 
இப்படிப்பட்ட தென்று மனதினால்‌ 
நினைக்கக்கூடாததும்‌, தேவாதி நாமங்‌ 
களும்‌ சுக்கிலாதி வர்ணங்களும்‌ கை 


| கால்‌ முதலிய அவயவங்களு மில்லாத 


அம, லேச கருமாதிக ளற்றவையு 
மான முக்தசொரூபம்‌ யாதுண்டோ 
அதுவும்‌ நீயே. பரமசொரூபமென்ப 
அம்‌ நீயே. எம்பெருமானே! நீ காதில்‌ 


லாமலே கேட்கின்றாய்‌. கண்ணில்‌ 
லாமலே பார்க்கன்றாய்‌, காலில்லா 
மலே ஓடுகின்றாய்‌. கையில்லாமலே 


கிரகிக்றொய்‌. ரூபமில்லாமலே இஷ்ட 
மான அநேக ரூபங்களை யெடுக்கன்‌ 
றாய்‌. ஒருவராலும்‌ அறியப்படாமல்‌ 
எல்லா மறிகிறாய்‌, ஓ பரமாத்துமா 
வே! அணுவுக்‌ கணுவாயும்‌ காணக்‌ 
கூடாத  சொருபமுள்ளவனாயுமான 
உனனைக்‌ கரண்பவனுக்கு மிகவும்‌ அஞ்‌ 
ஞான நிவிர்த்தி யுண்டாகின்றது. 
இவ்விதமான உபாசகனுடைய புத்தி 
யானது உனது மேன்மையான பத்‌ 
தையேயன்றி மற்றொன்றையும்‌ இரடிக்‌ 
கன்றதில்லை. நீயே எல்லாவற்றிற்‌ 
கும்‌ ஆதாரபூதன்‌. நீயே லோகங்களை 
யெல்லாம்‌ ரகதிக்கிறவன்‌. ௪கல பூதங்‌ 
களும்‌ உனக்கு உள்ளடங்கி யிருக்‌ 
இன்றன. உண்டானது முண்டாவது 
மெதுவோ, அணுவுக்‌ கணுவரயிருப்ப 
தெதுவோ, பிரகிருதிக்கு மேற்பட்ட 
புருஜனெவனோ, இவை யெல்லாம்‌ 


http://acharya.org 


296 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[ஜர்தா 


நீ யொருவனே யல்லது வேறன்று, சுவா தினமா யீருக்கன்றவன்‌. ஆதி 
எவன்‌ ஒருவனாயிருக்‌ தம்‌ நால்வகைப்‌ யந்த சூனியனாயும்‌ சகலத்தையும்‌ தன்‌ 


பட்டவனாடி உலகத்துக்குத்‌ தேஜசை 
யும்‌ செல்வத்தையும்‌ அளிக்கன்றானே, 
அந்த அக்கினி பகவானும்‌ நீயே. எல்‌ 
லாப்‌ புறங்களிலுங்‌ கண்ணடையவ 
னும்‌, அளவில்லாத சொருபமுடைய 
வனுமான பகவானே! நீ திரிவிக்கர 
மாவதாரஞ்‌ செய்து மூவுலகங்களிலுச்‌ 
திருவடியை வைத்தாய்‌. அன்றியும்‌ 
சுவாமீ! அக்கனியான த ஒன்றாயிருர்‌ 
தும்‌ ரூபமாறாமலே அரேக வஸ்துக்‌ 


களிலே பற்றி அநேக ரூபமாய்‌ விளங்‌ | 
குவதபோலே நீ யெங்கும்‌ வியாபித்த | 


சக்ல 


வொரு சொருபியாயிருந்தும்‌, 


 தேஜசாயு மிருக்கினறாய்‌, 


சொளுபங்களிலேயும்‌ பற்றியவற்றைப்‌ : 


பெருமையோடு வளர்க்கினருய்‌, பிர 
இருதி சம்பந்த மில்லாததாயும்‌ ஒப்பற்‌ 
றதாயும்‌ ஒன்றேயாயுமுள்ள உன்னு 
மேன்மையான சொருபம்‌ 


ஞானத்தினலேயே 


டைய 
யா துண்டோ, 


யறியத்தக்க ௮ச்சொருபத்தை ஞானி 
களே காண்கினறார்கள்‌. ஓ பரமாத்‌ | 
தமாவே! முக்காலப்‌ பொருள்களிலும்‌ | 
உன்னைக்‌ காட்டிலும்‌ வேறானதொன்‌ | 


மில்லை. 
ளாய்ச்‌ சமஷ்டி வியஷ்டி யென்று 


காரண காரிய ரூபங்க | 


சொல்லப்பட்ட அவியத்தமும்‌ வியத்‌ | 
தமுமான சொருபமுடையவன்‌ நீயே, | 
அன்றியும்‌ சகல வியூகாஇிகளுக்குல்‌ | 
காரணமாய்ச்‌ சமஷ்டியென்று சொல்‌ | 
லப்பட்ட ஸ்ரீ வாசுதேவ மூர்த்தியா | 
யும்‌, காரியமாய்‌ வியஷ்ட்டியென்று | 
சொல்லப்பட்ட சங்கர்ஷ்ண அநிருத்த | 
| செய்த ஸ்தோத்திரத்தை ஸ்ரீ யப்பதி 


பிரத்தியும்ன மூர்த்தியாயு மிருக்கின்‌ 
றாய்‌. 
வற்றையும்‌ பொருந்தினவன்‌. 
லாஞ்‌ செய்யவல்ல சத்திஞான பலாதி 
சய மேன்மை யுடையவன்‌. அன்றி 
யும்‌ நீ வளர்ச்சியும்‌ தேய்வு மில்லாத 
வன. 


எல்‌ 


ஒருவர்க்கு முள்ளடங்காமல்‌ 


நீ யெல்லாமறிந்தவன்‌. எல்லா | 


வசத்திலுடையவனாபு மிருக்கினறாய்‌, 
மேலும்‌ நீ வாட்டம்‌, சோம்பல்‌, அச்‌ 
சம்‌, குரோதம்‌, காமம்‌ முதலான தூக்‌ 
குணங்களோடு கூடாம லிருக்கின்‌ 
றாய்‌. ஓ எம்பெருமானே! நீ யாதொரு 
குற்றமு மில்லாதவனாயும்‌, உன்‌ இரு 
பையன்றி யடையக்‌ கூடாதவனாயும்‌, 
யாதோ ராதாரமு மில்லாதவனாயும்‌, 
நித்தியனாபும்‌, தடையில்லாத வுச்சாக 
முடையவனாயு மிருக்னெறாய்‌. இதுவு 
மல்லாமல்‌ சகலத்துக்கும்‌ ஈச்சுரனாயும்‌ 
முக்கிய ஆதாரமாயும்‌ தேஜசுகளுக்குத்‌ 
பிரகிருதி 
முதலிய ஆவரணங்களினாலும்‌ கரும்‌ 
களினாலும்‌ மூடப்படாதவனே | வே 
அபாய மில்லாதவராலே பாவிக்கக்‌ 
திரிபாத்விபூ தியிலே 
எழுந்தருளி யிருப்பவனே! ஸ்ரீ புரு 
ஷோத்தமனே | உனக்குத்‌ தண்டம்‌ 
சமர்ப்பிக்கன்றேன்‌. ஓ ஸ்ரீபப்பதி 
யே! நீ அநேக விதமாய்ச்‌ செய்‌ 
தருளு மவதாரங்க ளெல்லாம்‌ தரு 
மத்தை நிலைப்பிக்கும்‌ பொருட்டுச்‌ 
சுவேச்சையாலே யுண்டாகினறவை 
யேயனறி, ஈரகானுபவஞ்‌ செய்பவர்க 
ளுக்குப்போலே அக்கானுபவத்திற 
காகவுமல்ல, சொர்க்கத்தி லிருப்பவர்‌ 
சுகானுபவத்திற்‌ 
பூமியிலிருப்பவர்களுக் 


கூடியவனே | 


களுக்குப்போலே 
காகவுமல்ல, 
குப்போலே சுகதுக்கானுபவத்திற்கா 
கவுமல்ல, தருமாதருமங்களாலுண்டா 
னவைகளு மல்ல” என்றிப்படி. பிர்மா 


இருவுள்ளம்பற்றி உகப்போடு விசுவ 
ரூபங்‌ காட்டிப்‌ பிதாமகனை நோக்கி, 
“(ஓ நான்முகனே! நீ தேவதைகளோடு 
கூட என்னிடத்தி லெதைப்பெறக்‌ 
கருதணையோ அதைச்‌ சொல்லக்கட 
வாய்‌, ௮து கையிற்‌ கடைத்ததாகவே 


http://acharya.org 


மம்சம்‌] 


தேவர்களுடைய பிரார்த்தனை முதலியவை 


297 


நினை" என்று அருளிச்செய்தார்‌. அப்‌ 
போது பிரமதேவன்‌ சுவாமியின்‌ 
விசுவரூபத்தைச்‌ சேவித்துத்‌ தேவர்க 
ளெல்லாம்‌ பயத்தினால்‌ வணங்கி நிற்க 
மறுபடியும்‌ அதிக்கத்‌ தொடங்கினார்‌. 


“ஓ சுவாமி! அநேகர்‌ இருமுடிக 
ளும்‌ அநேகர்‌ இருக்கைகளும்‌ அநேகர்‌ 
திருவடிகளு முள்ள பகவானே! உன 
க்கு அநேக வாயிரந்தரந்‌ 
சமர்ப்பிக்கன்றேன்‌, 


தண்டம்‌ 
ஓ சூக்ஷ்மங்க 
ளுக்கும்‌ சூக்ஷ்மமானவனே | பெரிய 
வைகளுக்கெல்லாம்‌ பெரியவனே | 
கனமுள்ளவைகளுக்‌ கெல்லாம்‌ கன 
மானவனே ! பிரஒருதி புருஷர்களுக்‌ 
கூப்‌ பிரதானமானவனே | அவியத்தத்‌ 
திற்கு வேறானவனே | ஓ பகவானே | 
அடியேங்கள்‌ திறத்தில்‌ நீ இருவுள்ள 
மிரங்கவேண்டும்‌. ஓ சுவாமி | இந்தப்‌ 
பூமி தன்மேலுண்டான பெரிய ௮௬ 
ரர்களாலே மஹா பர்வதங்களுடைய 
பந்தங்களையெல்லா மிழர்து உலகத்‌ 
திற்கெல்லாம்‌ முக்கிய ஆசிரயமான 
உன்னைத்‌ தன்பார நீக்கும்‌ பொருட்‌ 
டுச்‌ சரணமடைகனெறான்‌. ஓ அள 
வற்ற சத்தயுடையவனே | அடியே 
னும்‌ இந்த இந்திரனும்‌ அசுவினி தேவ 
தைகளும்‌ வருணனும்‌ உருத்திரரும்‌ 
வசுக்களும்‌ ஆதித்தரும்‌ மருத்துக்‌ 
களும்‌ அக்கினிகளும்‌ மற்றுமுள்ள 
தேவர்களும்‌ ஆகிய அடியேங்களெல்‌ 
லாம்‌ செய்யவேண்டிய தெதுவோ 
அதை நியமித்தருள வேண்டும்‌. நீ 
யிட்ட கட்டளையைப்‌ பரிபாலனஞ்‌ 
செய்துகொண்டு அடியேங்கள்‌ கூற்ற 
மற்றவர்களாய்‌ எப்போதும்‌ உன்‌ ங்‌ 
கரராக வர்த்திக்கக்கடவோம்‌,”' 


என்றிப்படி சதுர்முகனாலே அதி 

செய்து பிரார்த்திக்கப்‌ பட்டவராய்‌ 

அவ்வெம்பெருமான்‌ தமது திருமேனி 

யினின்றும்‌ வெண்மையுங்‌ கருமையு 
88 ச 


மான மயிர்கள்போற்‌ காணப்பட்ட 
தேஜசுகளை யெடுத்து, ஓ வானவரே! 
இர்த என்‌ தேஜசுகள்‌ பூமியி லவதரித்‌ 
அப்‌ பூமிக்குப்‌ பாரத்தினு லுண்டான 
அன்பத்தை நீக்கும்‌. இத்தேவர்களும்‌ 
நமக்கு லீலாசாதனமாகத்‌ தங்களமி 
௪த்தினாலே பூமியிற்‌ பிறந்து முன்‌ பிற 
ந்த அஷ்ட ௮௬ரரோடு யுத்தஞ்செய்‌ 
யக்‌ கடவர்‌. அப்படி. செய்வதினாலே 
அசுராமிசத்தனாற்‌ பிறந்தவர்களெல்‌ 
லாம்‌ காசமடைவார்கள்‌. இப்போது 
தேவதைகளுக்கு அசாத்தியரான 
அசுரரெல்லாம்‌ பின்பு பூமியில்‌ வசு 
தேவருடைய பத்தினி தேவகியென்ப 
வளுடைய எட்டாவது கர்ப்பத்தி லவ 
தரிக்கு மென்னுடைய தேஜசுவின்‌ 
கடைக்கண்‌ பார்வையினாலே பல 
ஹீனப்பட்டு சூர்ணமா யிருப்பார்க 
ளென்‌ தறியும்‌. அப்படி யவதரித்துக்‌ 
கம்சனாய்ப்‌ பிறந்திருக்கிற காலகேமி 
யைச்‌ சங்கரிக்கும்‌”” என்று நியமித்து 
விட்டு ஸ்ரீ பகவான்‌ அந்தர்த்தான 
மானார்‌. 


ஓ மயித்திரேயரே | இவ்வாறு நிய 
மித்து மறைந்துபோன எம்பெருமா 
னுக்கு அரேகமாகத்‌ தண்டம்‌ சமர்ப்‌ 
பித்த, அமரரெல்லாம்‌ மேருபர்வதத்‌ 
தில்‌ தங்கள்‌ ஸ்தானம்‌ போய்ச்‌ சேர்‌ 
நீது, பின்பு எம்பெருமானுடைய கிய 
மனப்படி. பூமியில்‌ அவதரித்தார்கள்‌. 
இப்படியிருக்கப்‌ பூமியைத்‌ தாக்கக்‌ 
காக்கின்ற சுவாமியானவர்‌ தேவி 
யின்‌ எட்டாங்‌ கர்ப்பத்தி லவதரிக்கப்‌ 
போகிறார்‌ என்பதை நாரதமுனிவர்‌ 
வந்து 
இதைக்‌ 
மிகுந்த கோபமடைந்து தேவகியை 


கம்சனுக்குத்‌ தெரிவித்தார்‌, 

கேட்டவடனே கம்சன்‌ 
யும்‌ வசுதேவரையும்‌ காவலிற்‌ போட்டு 
விட்டான்‌, 


http://acharya.org 


298 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[ஐந்தா 


ESS 
இப்படி. யிருக்கையில்‌ எம்பெரு | யசோதையின்‌ படுக்கையிலும்‌ உன்‌ 


மான்‌ சகல லோகங்களையு மோகிப்‌ 
பியா நின்ற யோகநித்திரை யென்றெ 
தமது மாயையை நோக்கி “ஓ மாயை 
யே! நீபாதாளத்தி லிராநின்ற இர 
ணியகஃிபுவின்‌ குமாரர்‌ அறுவரையும்‌ 
முறையே தேவகியின்‌ கருப்பத்திற்‌ 
சேர்‌. அவ்வறுவரும்‌ சங்கரிக்கப்‌ 
பட்டவுடனே என்னுடைய அமிசமா 
யிருக்ன்ற ஆதிசேஷன்‌ தேவியின்‌ 
எழாய்‌ கர்ப்பத்திற்‌ சனிப்பான்‌. வசு 
தேவனுடைய பத்தினி ரோகிணி 
யென்பவ ளொருத்தி ஈந்தகோபனு 
டைய கோகுலத்திலே யிருக்கன்றாள்‌. 
அவளுடைய வயிற்றி லிருக்கும்‌ வரயு 
ரூபமான எழுமாதத்துக்‌ - கருப்பத்‌ 
தைக்‌ கலைத்துவிட்டுத்‌ தேவகியின்‌ 
வயிற்றிலிருக்கும்‌ சேஷாம்சமான எழு 
மாதத்துக்‌ - கருப்பத்தைக்‌ கொண்டு | 
போய்‌ ரோகிணி கருப்பத்திற்‌ சேர்த்‌ 
தவிடு, அப்போது காவலிற்‌ போட்‌ 
டிருக்றெ பயத்தனாலே தேவகிக்ளுக்‌ | 
கருப்பம்‌ போய்விட்டதென்று உல 
கஞ்‌ சொல்லிக்கொள்ளும்‌. ரோகிணி 
கருப்பத்தி லவதரிக்குமவர்‌ வெள்ளி ; 
மலைச்‌ சிகரம்போலே விளங்கிக்கொ 

ண்டு கருப்பத்தினின்‌ அ மிழுக்கப்‌ 
பட்டதனால்‌ சங்கர்ஷண னென்னும்‌ 
பெயரை யடைவர்‌, உடனே நான்‌ 


தேவகியின்‌ வயிற்றிற்‌ பிரவேசிப்‌ 


பேன்‌. நீயும்‌ உடனேதானே நந்தனு | 


டைய பத்தினியான யசோதையின்‌ 
வயிற்றிற்‌ பிரவேசிக்க வேண்டும்‌. 
கேள்‌ பெண்ணே ! மாரிகாலத்தில்‌ 
மாதத்தில்‌ இருஷ்ணபக்ஷ 
அஷ்டமியில்‌ இரவில்‌ நான்‌ அவதரிப்‌ 


ஆவணி 


பேன்‌. நீயும்‌ ௮வ்விரவிலேயே நவமி 
யில்‌ ஜனிப்பாய்‌. அப்போது வசுதே 
வன்‌ என்‌ சத்தியினாலே தூண்டப்‌ 
பட்ட பூத்தியுடையவ்னாய்‌ 


என்னை ! 


ஊத்‌ தேவகியின்‌ படுக்கையிலுங்‌ 
கொண்டுபோய்‌ விட்டுவிடுவான்‌. உட 
னே கஞ்சன்‌ வந்து உன்னைப்‌ பிடித்‌ 
அப்‌ பாருங்கல்லின்மேற்‌ போட்டு 
வெட்ட எத்தனிப்பான்‌, நீயோ வான 
த்திலே எழும்பி நிலை பெறுவாய்‌. அத்‌ 
தருணத்தில்‌ ஆயிரங்‌ கண்ணுள்ளவ 
னை தேவேந்திரன்‌ என்னிடத்தி 
லிருக்கும்‌ பெருமையினால்‌ உனக்குத்‌ 
பிரணாமஞ்‌ செய்து 
உன்னை உடன்பிறந்தவளாக வைத்துக்‌ 


தலைவணங்கிப்‌ 
கொள்வான்‌. .நீயும்‌ சும்பநிசும்பாதி 
யரான அநேக ௮௬ரரைச்‌ சங்கரித்து, 
மிகப்‌ பெருமை யுற்றவளாய்‌ விந்தி 
யம்‌ ஜாலந்தரம்‌ முதலான யோக 
மீடங்க ளென்கற ஆலயங்களிலே 
அவிர்ப்பவித்து, அர்த ஸ்தானங்களா 
லே பூமியை யெல்லாம்‌ விளங்கச்‌ 
செய்வாய்‌, பூதி, என்னத), க்ஷ£ந்தி, 
காந்தி [| தியெள] என்னப்பட்ட வா 
னம்‌, பூமி, திருதி, இலச்சை, புஷ்டி , 
உஷை என்பவைகள்‌ முதலான ஸ்திரி 
யம்சமானவைக ளெல்லாம்‌ உன்னு 
டைய அயிசுவரியமா க விருக்கும்‌ விப 
। வங்களாகும்‌. எவர்கள்‌ உன்னை ஆரி 
யையென்றும்‌ தர்க்கையென்றும்‌ வே 
தகர்ப்பை யென்றும்‌ அம்பிகை யெ 
ம்‌ பத்திரையென்றும்‌ பத்திரகாளி 
யென்றும்‌ கே்ஷேமதையென்றும்‌ பாக்‌ 
இயெதையென்றும்‌ நாமங்களைச்சொல்லி 
காலையிலும்‌ 
வணக்கத்தோடு ததிக்னெறார்களோ, 


பகற்குப்‌ பின்னு மிக 
அவர்களுடைய பிரார்ததனைகளெல்‌ 
லாம்‌ எனது அனுக்கிரகத்தினாலே தப்‌ 
மேலும்‌ சூத்‌ 
திராதிகளான எவர்கள்‌ மதுமாமிசா தி 


பாமற்‌ கைகூடிவரும்‌. 


களினாலும்‌, இன்னும்‌ பலவித வுணவு 
களினாலும்‌ உன்னை யாராரதிக்கிறார்க 


ளோ, அவர்களுக்கெல்லாம்‌ இஷ்ட 


http://acharya.org 


மம்ச்ம்‌] தேவூமைச்‌ தேவர்‌ துதித்தது 299 


மானவரங்களைக்‌ கொடுத்து வருவாய்‌. | அவசியமா யப்படியே முடியுமாத 
இப்போது நான்‌ சொன்ன காரியங்க ! லால்‌ மீ சந்தேகப்படாமற்‌ போய்‌ 
ளெல்லாம்‌ என்னனுக்கிரகத்தினாலே | நடத்து” என்று நியமித்தருளினார்‌. 
மதலாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
<A 


இரண்டாம்‌ அத்திமாயம்‌ 


தேவகியைத்‌ தேவர்‌ துதித்தது 
த 

இப்படியாக எம்பெருமானாலே நிய காணப்படாதவர்களாய்த்‌ துதித்தார்‌ 
மிக்கப்பட்ட யோகநித்திரை அசராம்‌ | கள்‌. 

சமான ஆனு கருப்பங்களையும்‌ தேவகி | 

யின்‌ உதரத்திற்‌ சேர்த்து, ஏழாங்‌ கருப்‌ | : எங்கனமெனில்‌, (ஓ தேவகித்தாயே 
பத்தையு மிழுத்துக்‌ கொண்டுபோய்‌ | | நீ பூர்வத்தில்‌ மகத்துவத்தைக்‌ கருப்‌ 
ரோடுணியி னுதரத்திற்‌ சேர்த்துவிட்‌ | பத்திற்‌ கொண்டிருந்த சூ.௯-மப்‌ பிர 
டாள்‌, வசு தேவரும்‌ முன்‌ தான்‌ கம்‌ | கிருதியா யிருக்கின்றாய்‌. பின்பு சகல 
சனுக்கு வாக்குத்தத்தஞ்‌ செய்தபடி வேதங்களையுங்‌ கருப்பத்தி லுடைத்‌ 
அவ்‌ வாறு சசுக்களையுங்‌ கொடுக்க, | தான பிரணவ ரூபமான லோகநாத 
அவன்‌ அவற்றை வாங்கி வெட்டிப்‌ | னுடைய ஸ்ரீசூக்தியா யிருக்கன்றாய்‌, 
போட்டான்‌. . ஏழாம்‌ கருப்பம்‌ ரோ | மேலும்‌ சிருஷ்டிக்கப்படுஞ்‌ சொருபவ்‌ 
கிணி வயிற்றிற்‌ சேர்ந்தவுடனே சகல | களைக்‌ கருப்பத்திலுடைய சிஷ்டியா 
லோக ரக்ஷணார்த்தமாய்‌ ஸ்ரீ ஹரிபக | யும்‌, எல்லாவற்றிற்குவ்‌ காரணமாய்‌ 
வான்‌ தேவகியின்‌ கருப்பத்தி லெழும்‌ | யக்கியங்களைக்‌ கருப்பத்தில்‌ வைத்துக்‌ 
தருளினார்‌. யோகநித்திரையும்‌ சுவாமி | கொண்டிருக்கிற வேதமாயும்‌, பலனைக்‌ 
நியமனப்படி யசோதையின்‌ கருப்பத்‌ | கருப்பத்திற்‌ கொண்டிருக்கிற பூசை 
திற்‌ பிரவேசித்த, அவரவதரித்த இனத்‌ | யாயும்‌ அக்கனியைக்‌ கருப்பத்தி 
திலேயே பிறந்தாள்‌. ஸ்ரீ விஷ்ணுவின்‌ | லுடைத்தான அரணியாயும்‌, தேவதை 
அமிசம்‌ பூலோகத்திற்‌ சேர்க்தவுடனே | களைக்‌ கருப்பத்திற்‌ றரித்த அதிதியா 
சூரியாதி இரகங்கள்‌ ஆகாசத்தில்‌ | யும்‌, அசுரரைக்‌ கருப்பத்திற்‌ றரித்த 
விளக்கமாய்ச்‌ சஞ்சரித்தன. வச்‌ | இதியாயும்‌, பகலைக்‌ கருப்பத்திலுடைய 
தாதி ருதுக்களும்‌ நன்றாய்‌ விளங்னெ. | பின்மாலையாயும்‌, ஞானத்தை யுள்ளே 
மிகுந்த தேஜூனாலே சூழப்பட்டிருர்த |- கொண்டிருக்கின்ற பெரியோர்களின்‌ 
அந்தத்‌ தேவதியைக்‌ கண்களாற்‌ | பணிவிடையாயும்‌, நியாயத்தை யுட்‌ 
காண யாவருஞ்‌ சக்தியற்றிருர்தார்‌ கொண்ட நீதிசாஸ்தரமாயும்‌, வணக்‌ 

| 
| 


i 


கள்‌. மேலும்‌ பார்க்கன்றவர்களு | கத்தை யுள்ளே தரித்த லச்சையாயும்‌, 
டைய மனமெல்லாம்‌ உடைந்துபோ ! ஆசைப்படத்தக்க பொருளை யுட்‌ 
யின. ஸ்ரீ பகவானைத்‌ தரித்து மேலான | கொண்டிருக்கிற ஆசையாயும்‌, சர்‌ 
தேஜஸோடு விளங்கிக்‌ கொண்டி ருர்த | தோஷத்தை யுள்வைத்தருக்கிற இருப்‌ 
தேவகியைத்‌ தேவதைகள்‌ அங்கி | இயாயும்‌, அறிவை யுட்கொண்டிருக்‌ 
ரக்த புருஷர்களா லும்‌ ஸ்திரிகளாலுக்‌ கற புத்தியாயும்‌, சஞ்சலமின்மையை 


http://acharya.org 


300 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [ஐந்தா 


யுள்ளே வஒத்திருக்கற புத்திகிலைமை | வைகளை யெல்லாம்‌ உதரத்திற்‌ பொ 
யாயும்‌, இரக நக்ஷத்தராதிகளை யுள்ளே திர்துகொண்டு எங்கும்‌ வியாபித்தவ 
பொ திர்துகொண்டிருக்கிற ஆகாசமா னாய்‌, யாவுமாகப்‌ பாவிக்கப்பட்டவ 
யும்‌ இருக்கின்றாய்‌. அம்மா! இவ்‌ | னாய்‌, பிரமாணங்களாலே பரிசோ 
விபூதிகளும்‌ மற்றுமுள்ள அநரேகவா | திக்கவொண்ணாத நாம கர்மா திக ளூள்‌ 
யிரம்‌ விழூதிகளும்‌, கடல்கள்‌ மலைகள்‌ | ளஎவனாய்‌, ரூபகர்மாதி பிரமாணங்களி 
ஆறுகள்‌ தீவுகள்‌ காடுகள்‌ பட்டணங்‌ | னாலே பரிசேதப்படுத்தக்‌ கூடாதவ 
கள்‌ இராமங்கள்‌ முதலானவைக னாய்‌, ஆதலாலே அனந்தனென்னுந்‌ 
ளோடு கூடின பூமியும்‌, இவையெல்‌ | திருகாமமுள்ளவனா யெழுர்தருளி 
லாம்‌ இப்போது உன்‌ வயிற்றி லிருக்‌ | யிருக்கிற ஸ்ரீ விஷ்ணு பகவான்‌ உன்‌ 
இன்றன. அன்றியும்‌ சகல அக்கினி கருப்பத்தி லன்றோ எழுந்தருளி 
களும்‌ ஜலங்களும்‌ காற்றுகளும்‌ நாகர்‌ யிருக்கின்றான்‌. ஆகையால்‌ எல்லாம்‌ 
களும்‌ யக்ஷர்களும்‌ ராக்ஷசரும்‌ பிதூர்க்‌ உனக்குள்ளேயே யிருக்கின்றன. 
களும்‌ குஹயகரும்‌, இரக நக்ஷத்திராதி | மேலும்‌ நீ சுவாகை, சுவதை, வித்தை 
விமானங்களினாலே சித்திப்பட்டு | சுதை இவைகளாகவும்‌ சொல்லத்தக்க 
விளங்குகின்றதாய்‌ எல்லாவற்றிற்கும்‌ | வளா யிருக்கன்றாய்‌. நீ ஆகாசத்தி 
இடங்கொடுத்துக்‌ கொண்டிருக்கிற | லிருந்த அதிதியென கிற சோதியல்‌ 


வானமும்‌ பூலோக புவர்லோகாதி | லவா சகலலோக ரக்ஷணத்திற்காகப்‌ 


யேழு லோகங்களும்‌, இவற்றையெல்‌ | பூமியி லவதரித்தாய்‌? அம்மா! நீ அடி 
லாங்‌ கொண்டிருக்கிற பிரமாண்ட 
மும்‌, இவற்றினுள்ளே யிருக்கிற தேவ 
தைத்திய கந்தர்வ சாரண உரக யக்ஷ 
ராக்ஷச பிரேத மனுஷ்ய பசு பகதி 
முதலான சகலவித ஜீவன்களும்‌, எல்‌ 
லாம்‌ உன்‌ வயிற்றி லிருக்கன்‌றன. | மானை நீ மிக வுகப்போடு தரிக்க 
எப்படியெனில்‌ முன்னுரைக்கப்பட்ட | வேண்டும்‌. 
இரண்டாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
து 
மூன்றாம்‌ அத்தியாமம்‌ 
கண்ணன்‌ திருவவதாரம்‌ 
க்‌ 

இப்படி வ்ர்ன்வ்ராலே அதிசெய்யப்‌ | லாம்‌ மலரும்‌ பொருட்டுத்‌ தேவி 
பட்டுத்‌ தே௨கியானவள்‌ : தாமரைக்‌ யாகிய இழக்குச்சரந்தியில்‌ ஸ்ரீம்‌ நாரா 
கண்ணனான எம்பெருமானை உல்கரக்ஷ | யணனாகிய சூரியன்‌ உதித்தருளினான்‌. 
ணைக்காகத்‌ தனது கருப்பத்தித்‌ றரித்‌ | அர்த சுவாமி யவதரித்தருளிய இன 
இருந்தாள்‌. பின்பு முன்‌ சங்கல்பித்த | மான்‌ சகல்‌ இசைகளு நிர்மலமாகப்‌ 
விதமாக ஆவணிமாத்த்தில்‌ ௮அமரபக்ஷூத்‌ | பெற்றதாய்ச்‌ சர்‌இரனுடைய நிலாப்‌ 
தில்‌ அஷ்டமிகூடின ரோகிணியில்‌ இர | போலே யாவர்க்கும்‌ சர்தோஷகரமா 
வில்‌ உலகங்களாகிய தாமரைகளெல்‌ ! யிருந்தது. வாமி யவதரித்தவள வில்‌ 


| யேங்களிடத்தி லனுக்கரகமுடையவ 
'ளாய்‌ உலகத்துக்கு நன்மை செய்‌ 
| தருளவேண்டும்‌. மேலும்‌ சகல லோ 
| கங்களையும்‌ தரித்தருக்கின்ற எம்பெரு 


http://acharya.org 


மம்சம்‌] 


கண்ணன்‌ திருவவதாரம்‌ 


201 


சத்புருஷரெல்லா மிகுந்த சந்தோஷத்‌ 
தையும்‌ உக்கிரமான காற்றுகளெல்‌ 
லாம்‌ தணைிவையும்‌ நஇிகளெல்லாமர்‌ தெளி 
வையு மடைக்தருந்தன. எம்பெருமா 
னவதரித்த தற்காகச்‌ சமுத்திரங்கள்‌ 
தங்களுடைய கோஷத்தினலே மனோ 
கரமான வாத்தியத்தொனியைச்‌ செய்‌ 
தன. கந்தருவராஜர்‌ பாடினார்கள்‌. 
அரம்பையரெல்லா மாடினார்கள்‌. தேவ 
ரெல்லா மாகாயத்தினின்று பூமியிற்‌ 
பூமழை பொழிந்தார்கள்‌. அக்கினிக 
ளெல்லாஞ்‌ சாந்தங்களாகிச்‌ சொலித்‌ 
தன. சகல லோகாதாரனான ஸ்ரீ ஜனார்‌ 
த்தன னவதரித்தருளின ஈள்ளிரவிலே 
மேகங்களெல்லாம்‌ புஷ்பவர்ஷம்‌ வர்‌ 
ஷித்துக்கொண்டு மெல்லெனக்‌ கர்ச்‌ 
சித்தருந்தன. இப்படி லோகஹிதார்த்‌ 
தமாய்க்‌ கருகெய்தற்‌ பூப்போன்ற திரு 
மேனியும்‌ நான்கு இருத்தோளும்‌ 
ஸ்ரீ வச்ச மென்னு மறுப்பொருக்திய 
திருமார்புமா யவதரித்த ஸ்ரீயப்பதியை 
வசுதேவர்‌ சேவித்து மிகவும்‌ பிரசன்ன 
மான வாக்கியங்களாலே துதித்துப்‌ 


பின்பு கஞ்சனிடத்‌ தச்சத்தனாலே 
சுவாமி சன்னிதியில்‌ விண்ணப்பஞ்‌ 
செய்ததாவது:-- 

“ சுவாமி! தேவதேவர்களுக்கும்‌ 


அதிபதியே! அடியேனுடைய பாக்‌ 
கியவசத்தினா லவதரித்தருளினீர்‌. ஆனா 
அம்‌ இருவாழி இருச்சங்கு முதலான 
திவ்விய லக்ணங்களோடு கூடின 
இந்தத்‌ திவ்வியரூபத்தை அடியேனிட 
தீதி லனுக்கிரகத்தனலே உபசம்ஹரிக்‌ 
கவேண்டும்‌. ஏனென்றால்‌, தேவரீர்‌ 
இந்த மாளிகையில்‌ இப்படி. யவதரித்த 
தை யறிந்தால்‌ கம்ஸன்‌ உடனேவந்து 
அடி. யேங்களைக்‌ கொல்லுவான்‌, ஆத 
லால்‌ இந்த ஸ்வரூபத்தை மறைத்துப்‌ 
போடவேண்டும்‌ '' என்று வசுதேவர்‌ 
விண்ணப்பஞ்‌ செய்த வுடனே தேவகி 


ES TD ணை 


க 


யும்‌ பிரார்த்திக்கனறான்‌. முடிவில்லாத 
சொருபத்தை யுடையவராய்ச்‌ சகல 
லோகங்களையும்‌ ரூபமாய்க்‌ கொண்ட 
வராய்க்‌ கருப்பத்தி லிருக்கையிலும்‌ 
சகலலோகங்களையும்‌ திருமேனியாலே 
தாங்கிக்‌ கொண்‌ டிருக்கிறவராய்த்‌ 
தமது மாயையென்கற ஆச்சரியசத்தி 
யினலே பாலகனா யவதரித்தருளின 
தேவாதி தேவனை சுவாமி அடியே 
னிடத்தில்‌ அனுக்கிரகஞ்‌ செய்யவே 
ண்டும்‌. எம்பெருமானே | ௮௬ரனாலே 
பிறந்த அந்தக்‌ கம்ஸன்‌ தேவரீர்‌ தரு 
வவதாரத்தை யறியா இருக்கும்படி. 
நான்கு திருத்தோள்‌ முதலான லக்ஷ 
ணங்களூள்ள இந்தச்‌ சொருபத்தை 
யுபசரிக்கவேண்டும்‌ '' என்று தேவகி 
யும்‌ பிரார்த்தித்ததைத்‌ இருவள்ளம்‌ 
பற்றி, ஸ்ரீ பகவான்‌ அவளைப்பார்த்து 
“நீ பூர்வத்தில்‌ புத்திரன்‌ வேண்டு 
மென்று பிரார்த்தித்துத்‌ துதித்தையே 
அதற்குப்‌ பயனாக நான்‌ உன்வயற்றிற்‌ 
பிறந்து காட்டினேன்‌ ”' என்று ௮௬ 
ளிச்செய்து அந்த ஸ்வரூபத்தை விட்‌ 
டுச்‌ சாதாரண பாலக ரூபியாட எழும்‌ 
தருளியிருந்தார்‌. 


வசுதேவர்‌ உடனே அந்தக்‌ சூழச்‌ 
தையை யெடுத்துக்கொண்டு வெளி 
யில்‌ வந்தார்‌. காலாட்களெல்லாம்‌ 
யோக நித்திரையினால்‌ மதிமயக்கச்‌ 
சும்மா விருச்தார்கள்‌. அப்படியே 
அந்த மதுராபட்டணத்து வாசற்காப்‌ 
பாரும்‌ மயங்கி யிருந்தார்கள்‌. வச 
தேவர்‌ சூழந்தையை யெடுத்துக்‌ 
கொண்டு போகையில்‌ உண்டாயிரு 
ந்த மழையைத்‌ இருவனர்தாழ்வான்‌ 
தர்‌ இருமுடிகளாலே தடுத்துக்கொண் 
டே கூட எழுந்தருளினார்‌. அப்போது 
சுழிந்து ஐடாமின்ற ஆழமான தண்‌ 
ணீருள்ள யமுநாந்தியும்‌ சவரமியை 
எழுந்தருளப்‌ பண்ணிக்‌ கொண்டு 


http://acharya.org 


802 


ப ஸ்ரீவிஷ்ணுபுராண்ம்‌ 


போகிற வசுதேவருக்கு முழங்காலள 


வாயிருந்தது. அவ்‌ யமுனைக்கரையிலே 


| 


கென்ன இங்குவரும்‌? ஒன்றும்‌ வராது, 
விட்டுவிடு, கொல்லாதே” என்று 


கம்சனுக்கு இறை செலுத்துவதற்காக தொனி தழதழக்கத்‌ தேவகி வேண்டிக்‌ 
வந்திருந்த நந்தகோபர்‌ முதலானாரை | கொள்வதையும்‌ லக்ஷியஞ்‌ செய்யாமல்‌, 


வசுதேவர்‌ கண்டார்‌. அக்காலத்தில்‌ 
நந்தருடைய பத்தினியான யசோதை 
யும்‌ யோகநித்திரையின்‌ அம்சமான 
ஒரு கன்னிகையைப்‌ பெற்றும்‌, அவ்‌ 
யோக நித்திரையினால்‌ மயக்கமுற்றுப்‌ 
பிறந்த இன்னதென்றறியாமலிருந்தாள்‌ 
அக்கிருந்தவர்களும்‌ அப்படியே மய 
ங்கி யிருந்தார்கள்‌. ஆனதபற்றி வசு 
தேவர்‌ தடையின்றி அங்குச்‌ சென்று 
இப்பாலகனை யசோதையின்‌ படுக்கை 
யில்‌ விட்டு, அக்கன்னிகையை யெடுத்‌ 
துக்கொண்டு தம்மிடம்‌ வந்து சேர்ந்‌ 
தார்‌. பின்பு யசோதையானவள்‌ 
மாயாமோகர்‌ தெளிந்து, குவளைப்பூ 
விதழ்போல்‌ விளங்காநின்ற குழச்‌ 
தையைப்‌ பார்த்துத்‌ தனக்கு மகன்‌ 
பிறந்தானென்று மிக மகிழ்ந்தாள்‌, 
மதுரையில்‌ வசுதேவர்‌ அப்பெண்‌ 
குழந்தையைத்‌ தேவகியின்‌ படுக்கை 
யில்‌ விட்டவுடனே, ௮௮ கூவா கூவா 
வென்று கத்தககேட்டுக்‌ காவலாட்க 
ளெல்லாம்‌ ஓடிப்போய்‌ தேவகிக்குப்‌ 
பிள்ளை பிறந்ததென்று கஞ்சனுக்கு 
அறிவித்தார்கள்‌. உடனே கஞ்சனும்‌ 
பரபரப்பா யோடிவந்து (இது பெண்‌ 
குழர்தையாயிற்றே இதனா இனக்‌ 


அப்‌ பெண்‌ குழந்தையைத்‌ தூக்கிப்‌ 
பா ருங்கல்லின்மேற்‌ போட்டு வெட்ட 
யத்தனித்தான்‌. அப்பெண்ணோ கல்‌ 
லின்மேற்‌ போட்டவுடனே எழும்பி 
வானத்திற்‌ போய்‌ ஆயுதங்களோடு 
கூடின எட்டுக்கைகளுள்ள ஒரு மகா 
ரூபத்தோடு நின்று, வெகு கோபத்‌ 
தோடு பேரிரைச்சலிட்டுச்‌ சிரித்துக்‌ 
கஞ்சனை நோக்க, “அடா மூடா! 
என்னைக்‌ கல்லின்மே லெறிர்து கொல்‌ 
வதனாற்‌ பயனென்ன 3 உன்னைக்‌ 
கொல்லுகிறவன்‌ பிறந்திருக்கின்றான்‌ ; 
அவன்‌ யாரென்று கேட்கறையோ ? 
அவன்‌ சகல தேவதைகளுக்கும்‌ சகல 
பாக்கெம்போ லிருக்கின்ற மேன்மை 
யுடையவன்‌ ; அவன்றான்‌ பூர்வஜன்‌ 
மத்திலும்‌ உனக்குச்‌ சத்துரு) இதை நீ 
நன்றாயறிர்து உனக்கு இதமெதுவோ 
அதைச்‌ செய்துகொள்‌ ” என்று சொ 
ல்லிவிட்டு, சித்தர்‌ முதலான தேவ 
கணங்களால்‌ திவ்விய மாலை சந்தன 
முதலியவைகளால்‌ பூசித்து அதிக்‌ 
கப்பட்டு கம்ஸன்‌ கண்ணுக்கெதிரி 
லேயே ஆகாசமார்க்கமாய்ப்‌ போய்‌ 


விட்டாள்‌. 


ழன்றமத்தியாயம்‌ மற்றிற்று. 


த. 


http://acharya.org 


நாலாம்‌ அத்தியாயம்‌ 


கம்சன்‌ ௮சுரருககு உரைத்தது 


பின்பு கம்சன்‌ மனதில்‌ இடிற்பிடித்‌ 
தவனாய்ப்‌ பிரலம்பன்‌ கேச முதலான 
மகா அசுரரை அழைத்து “(பெருமை 
யான புசங்களையுடைய ஓ பிரலம்ப 
னே! ஓகேசி! ஓதேனுகனே | ஓ பூத 
னாய்‌! ஒ அரிஷ்டன்‌ முதலானவர்களே! 
நீங்கள்‌ யாவரும்‌ என்‌ பேச்சைக்‌ 
கேளுங்கள்‌; துராத்துமாக்களான 
அமரர்‌ என்னைக்‌ கொல்லும்படியான 
எத்தனஞ்‌ செய்தார்களல்லவா ? ஆ 
அம்‌ என பராக்கிர மரக்கினியில்‌ 
வெர்திருக்கிற அவர்களை மகாவீரனை 
நான்‌ லஃஷியஞ்‌ செய்நெேனில்லை; 
ஏனெனில்‌, அற்ப வீரத்துவமுள்ள 
இர்தினா லென்னாகும்‌? தவசியாய்த்‌ 
திரிகிற சிவனாலேதான்‌ என்ன? சோர்‌ 
வான சமயம்‌ பார்த்து அசுரரைக்‌ 
கொல்லுஞ்‌ சூகனன விஷ்ணுதான்‌ 
என்ன செய்ய மாட்டுவான்‌? இவர்‌ 
களே இப்படியானால்‌ இவர்களிற்‌ 
குறைந்த பலமுடையவரான ஆதித்‌ 
தர்‌ வசுக்கள்‌ அக்கினிகள்‌ முதலான 
வர்களால்‌ என்ன சாதிக்கப்படும்‌ 2 
அல்லது இவர்கள்‌ யாவரும்‌ ஒன்றாய்த்‌ 
திரண்டு வந்தாலும்‌ என விஷயத்தில்‌ 
என்ன செய்யமாட்டுவார்கள்‌ ₹ ஒன்‌ 
அஞ்‌ செய்ய மாட்டார்கள்‌ என்று 
நம்புங்கள்‌ இதற்கொரு திருஷ்டாந்‌ 
.தம்‌ பாருங்கள்‌; முன்னொருகால்‌ தேவ 
தைகளோடு நான்‌ யுத்தஞ்‌ செய்கை 
யில்‌ அவர்களுக்குத்‌ தலைவனை இந்தி 
ரன்‌ நான்‌ எய்த அம்புகளில்‌ ஒன்றை 
யாகிலு மார்பினலே தாங்காமல்‌ முது 
இனாலேயே தாங்கிக்‌ கொண்டு ஓடி. 
யொளித்ததை யறியீர்களோ 3 அன்றி 
யும்‌ என்‌ னிராச்சியத்தில்‌ இந்திரன்‌ 


மழையை . நிறுததனபோது நான்‌ 


பாணங்களினாலே மேகங்களை பிளந்து 
வேண்டியமட்டும்‌ மழை பெய்வித்துக்‌ 
கொண்டேனே, அதுதான்‌ உங்களுக்‌ 
குத்‌ தெரியாதா ? இதிருக்கட்டும்‌ இவ்‌ 
வுலகத்திலே என்‌ மாமனாரான ஜரா 
சந்த மகாராஜா தவிர மற்றெந்த 
ராஜாக்கள்தாம்‌ என்‌ புஜபலத்துக்கு 
அஞ்சி எனக்கு வணங்காமலிருக்க 
றார்கள்‌? ஆகையால்‌ எனக்குத்‌ தேவர்‌ 
களிலொரு அலகதிய முண்டாகிறது 
மன்றி, அவர்களுடைய எத்தனத்தை 
நினைக்கும்போது ஈகைப்பே யுண்டா 
தின்றது. ஆனாலும்‌ அர்தத்‌ துஷ்டர்‌ 
களைக்‌ குறித்து அவர்களிலும்‌ அதிக 
மாய்‌ நாம்‌ ஜாக்கரதையோடு எத்த 
னஞ்‌ செய்ய வேண்டும்‌. ஆகையால்‌ 
அந்தத்‌ துராத்துமாக்களுக்கு ௮பகார 
மாக நாம்‌ செய்யவேண்டும்‌ காரியம்‌ 
என்னவென்றால்‌, இந்த பூமியில்‌ விசே 
ஷத்‌ தான?லராயும்‌ யாக?€லராயுமிருக்‌ 
இறவர்கள்‌ எவருண்டோ அவர்களை 
வதைசெய்ய முக்கியமாய்‌ எத்தனஞ்‌ 
செய்யவேண்டும்‌. அப்படிச்‌ செய்‌ 
தால்‌ விருத்தி யில்லாமையினாலே 
தேவர்கள்‌ தாமே அழிந்தபோவார்‌ 
கள்‌. ஓ அசர சிரேஷ்டர்களே! இன்னு 
மொன்று சொல்லுகிறேன்‌ கேளுங்‌ 
கள்‌. தேவகி வயிற்றிற்‌ பிறந்தபெண்‌ 
“உனக்கு மிருத்துவா யிருக்கிறவன்‌ 
முன்னமே பிறந்தருக்கிறான்‌ என்று 
சொல்லிற்றன்றோ, ஆதலால்‌ இந்தப்‌ 
பூமியிலே பிறந்தருக்கிற பாலகர்‌ விஷ 
யத்திலும்‌ எத்தனஞ்‌ செய்யவேண்டும்‌. 
எப்படி. யென்றால்‌, எந்தப்‌ பாலகனி 
டத்திலே விசேஷமான பலம்‌ சாமர்த்‌ 
தியம்‌ முதலானவை காணப்படுமோ 
அந்தப்‌ பாலகனைத்‌ தேடி. யெப்படியா 


http://acharya.org 


304 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[ஐந்தா 


இலும்‌ கொன்றுபோட வேண்டும்‌” 
என்றிப்படி யசுரருக்குக்‌ கட்டளையிட்‌ 
டுக்‌ கம்சனைவன்‌ வீட்டிற்‌ சென்று, 
தேவியையும்‌ வசுதேவரையும்‌ காவலி 
னின்றும்‌ விடுவித்து, ௮வர்களைகோக்கி 
“உங்களுடைய குழந்தைகளை யெல்‌ 
லாம்‌ நரன்‌ வீணாய்க்‌ கொன்றேன்‌. 
கடைசியில்‌ எனக்கு மிருத்துவாக வே 


மொருவன்‌ எப்படியோ பிறந்துவிட்‌ | 


டான்‌. நீங்கள்‌ செக்கள்‌ போய்விட்ட 


( 


தேயென்று விசனப்பட வேண்டாம்‌. 
அவைகளுக்கு அப்படி. யாகவேண்‌ 
டிய விதி யிருந்ததனாலே அவசியம்‌ 
அப்படியே முடிந்தது. மேலும்‌ உங்‌ 
களூடைய பாப பலனாகவும்‌ அந்தக்‌ 
குழந்தைகள்‌ கொல்லப்‌ 
என்று சமாதான வார்த்தைகளைப்‌ 
பேசி அவர்களுக்கு விடைகொடுத்து 
தான மனதில்‌ அச்சத்தோடு கூடத்‌ 
தன்‌ மாளிகைக்குச்‌ சென்றான்‌. 


பட்டன 


_ நான்காமத்தியாயம்‌ மற்றிற்று. 
பட்‌ 22 அணி 
ஜந்தாம்‌ அத்தியாயம்‌ 
பூதனையின்‌ வதம்‌ 


OOO உப 


இவ்வாறு கம்சனால்‌ காவலினின்‌ 
றும்‌ விடப்பட்ட வசுதேவர்‌ நந்தகோ 
பருடைய வண்டிவிட்டிருக்கு மிடத்‌ 
திற்குப்‌ போய்த்‌ தனக்குப்‌ பிள்ளை 
பிறந்ததென்று மிகுந்த 
மடைந்திருக்கிற நந்தரைக்‌ 
வெகு அன்போடு “பகவத்‌ சங்கல்பத்‌ 
தால்‌ உமக்குப்‌ புத்திரசந்தான முண்‌ 
டாயிற்றே, மகரபாக்கியம்‌ மகாபாக்‌ 
இயம்‌'” என்று சொல்லி மேலும்‌ 
சொல்லுறொர்‌: (ஓ என்‌ சிகேகிதரான 
நந்தகோபரே! உமக்கு இந்த வார்த்த 
கத்தில்‌ ஒரு ஆண்பிள்ளை பிறந்தது. 
இது வெகு பேர்களுடைய கண்படும்‌ 
படியானது. நீங்கள்‌ அரசனுக்குச்‌ 
செலுத்த வேண்டிய கப்ப மெல்லாஞ்‌ 
செலுத்திவிட்டீர்களே, இனி நீங்கள்‌ 
இங்கிருப்பது நன்றன்று, ஏனெனில்‌ 
பொருளுள்ளவர்கள்‌ அஷ்ட ராஜாக்க 
ளுடைய சமீபத்தில்‌ விசேஷமா யிருப்‌ 
பத அபாயத்திற்கு ஏதுவாம்‌. ஆகை 
யால்‌ வந்த காரியம்‌ நிறைவேறின. 
நீங்கள்‌ இனி யிங்கே நிற்காமல்‌ துரித 
மாய்க்‌ கோகுலம்‌ போய்ச்‌ சேருங்‌ 


சந்தோஷ | 
கண்டு | 


ற்‌ “வள வவ வவ வவ கற்க 


கள்‌. எனக்கு ரோகிணியின்‌ வயிற்‌ 
றிற்‌ பிறந்த குழந்தையொன்று அங்கே 
இருக்கிறதன்றே, அதை நீர்‌ உம்‌ 
முடைய பிள்ளையைப்போலே பாது 
காத்துவரவேண்டும்‌'' என்று வ௬தே : 
வர்‌ சொல்லிவிட்டுப்‌ போனவுடனே, 
நந்தகோபர்‌ முதலானவர்களும்‌ வண்‌ 
டி.களின்‌ மேல்‌ சாமக்கிரிகளை போட்‌ 
டுக்கொண்டு கோகுலம்‌ போய்ச்‌ 
சேர்ந்தார்கள்‌, I 
இதற்குள்ளே பூதனை யென்னும்‌ 
ராக்ஷச நல்ல பெண்ணுருவத்தோடு, 
இரவிலே அங்கங்கே சிறு குழந்தை 
களுக்கு முலைகொடுத்துக்‌ கொன்று 
கொண்டே கோகுலத்திலும்‌ வந்த, 
தங்கிக்கொண்டிருநக்த யசோதையின்‌ 
குழந்தையையும்‌ எடுத்து முலைகொடுத்‌ 
தாள்‌. அவள்‌ எந்தெந்தக்‌ குழந்தை 
களுக்கு முலைகொடுக்கறாுளோ அந்தர்‌ 
தக்‌ குழந்தைகள்‌ உடனே ரக்த 
மாமிச மெல்லாஞ்‌ சுண்டிப்போய்‌ 
மரணமடையும்‌. இந்தப்‌ பகவானான 


குழந்தையோ அவ்வரக்கியின்‌ முலை 


http://acharya.org 


மம்சம்‌] 


பூதனையின்‌ வதம்‌ 
ல்ல 


505 


களைக்‌ கைகளாலே இறுகப்‌ பிடித்து மாக்கிர மித்தவனாய்‌ அரேக இவ்வி 


அவளுயிரோடு உறிஞ்சிற்று. உறிஞ்‌ 
சவே அவள்‌ தன்னியல்பான குர 
லோடு பேரிரைச்சலிட்டுக்‌ கதறி நரம்‌ 
புகளின்‌ கட்டெல்லாம்‌ நீங்கிப்‌ பயங்‌ 
கரமான ரூபத்தோடு தரையில்‌ வீழ்‌ 
நீது இறந்தாள்‌. அவ்விரைச்சலைக்‌ 
கேட்டு, இடைச்சேரியி லிருக்தவர்க 
ளெல்லாம்‌ நடுங்கத்‌ திகைத்த எழுந்து 
வந்த, அப்பேயின்‌ மடியிற்‌ குழந்தை 
யிருப்பதையும்‌ அவள்‌ செத்துக்டெப்‌ 
பதையுங்‌ கண்டார்கள்‌. யசோதையும்‌ 
பரபரப்போடு ஓடிவந்து அக்குழந்தை 
யை யெடுத்துப்‌ பசுவின்‌ வாலைச்சுற்றி 
அப்பேயினா லுண்டான பாலதோஷத்‌ 
தைப்‌ போக்கினள்‌. உடனே நந்த 
கோபரும்‌ வந்து அக்குழந்தையை 
யெடுத்துக்கொண்டு கோமய சூர்ணத்‌ 
தை * அதன சிரத்தில்‌ கரப்பாக 
வைத்து “எவனுடைய நாமீகமலத்தி 
னின்றும்‌ உலகமெல்லா முண்டாயிற்‌ 
ரோ அப்படிப்பட்ட சகலோற்பத்தி 
காரண பூதனை ஸ்ரீ ஹரிபகவான்‌ 
உன்னை ரக்ஷிக்கக்கடவன்‌ ; எவனது 
கோட்டின்‌ நுனியாலே தாங்கப்பட்டு 
இப்பூமியான த சகல பிரபஞ்சத்தை 
யும்‌ தரிக்கன்றதேர அந்த மகா வராக 
ரூபமுள்ள ஸ்ரீகேசவன்‌ உன்னை ரக்ஷிக்‌ 
கக்கடவன; ஈகங்களி னனிகளினலே 
சத்துருவின்‌ மார்பைப்ளெர்த வைபவ 
முள்ள ஸ்ரீ ஈரசிம்ம ரூபியான ஜனார்த்‌ 
தனன எங்கு முன்னைக்‌ காக்கக்கட 
வன ; முன்‌ வாமனனாயிருக்து பின்பு 
ஒரு க்ணத்திலே மூவடிகளினாலே 
முறையே மூன்று லோகங்களையு 


| 
| 


a 


யாயுதங்கள்‌ திருக்கைகளிலே விளம்‌. 
' கப்பெற்றவனாயுமுள்ள பகவான்‌ எப்‌ 
போதும்‌ உன்னைப்‌ பாதுகாக்கக்கட 
வன்‌ ; உன்‌ சிரத்தைக்‌ கோவிந்தன்‌ 
காக்க, உன்‌ கண்டத்தைக்‌ கேசவன்‌ 
காக்க, குறியுள்பட வயிற்றினிடத்தை 
யெல்லாம்‌ ஸ்ரீ விஷ்ணுவும்‌ முழக்தாள்‌ 
அடிகள்‌ இவற்றைச்‌ ஜனார்த்தன னும்‌ 
கரக்கவேண்டும்‌; முகத்தையும்‌ கைகளை 
யும்‌ அவற்றின்‌ இழ்ப்புறங்களையும்‌ 
மனத்தையும்‌ மற்றுமுள்ள பொறிக 
ளெல்லாவற்றையும்‌ தடுக்கக்கூடாத 
ஆட்சியுடைய ஸ்ரீம்‌ நாராயண்ன்‌ 
ரச்திக்கவேண்டும்‌ ; உனக்குப்‌ பகை 
யாளிகளாயுள்ள பிரேத கூசுமாண்ட 
ராக்ஷசாதிகள்‌ சங்கு சக்கரம்‌ கதை 
முதலான திவ்வியாயுதங்களைத்‌ திருக்‌ 
கைகளி லேந்திய எம்பெருமானுடைய 
தருச்சங்னெ ஓசையினாலே அதஞ்‌ 
செய்யப்பட்டு நாசமாகக்‌ கடவர்‌ த 
ஸ்ரீ வைகுண்டன்‌ இசைகளிலே உன்‌ 
னைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌ ; மூலைக 
ளில்‌ மதுசூதனன்‌ காக்கவேண்டும்‌ ; 


வானத்தில்‌ இருடீகேசன்‌ ரக்ஷிக்க 
வேண்டும்‌ ; பூமியிலே தரணிதரன்‌ 
பாலிக்கவேண்டும்‌ ”” என்று இப்படி 
நந்தகோபர்‌ சாந்தி கருமங்களைச்‌ 


செய்து பின்பு அக்குழர்தையைச்‌ 
சகட்டின்‌ கழ்ப்புறத்திலே தொட்டி 
லில்‌ வளர்த்தினா்‌. அங்கு விழுந்திருந்த 
அப்பேய்ச்சியின்‌ உடலைக்கண்டு வந்த 
இடையரெல்லாம்‌ பயத்தையும்‌ ஆச்சரி 


யத்தையு மடைந்தார்கள்‌, 


ஐந்தாமத்தியாயம்‌ ற்றிற்று, 


கு. 


* கோமயகூர்ணம்‌ = விபூ இ; 


80 


http://acharya.org 


ஆரும்‌ அத்தியாயம்‌ 
சகடயமனார்ச்சுன பங்கம்‌ 


முன்னுரைத்தபடி. சகட்டின்‌ £ழ்ப்‌ றி ததீதிலே அவ்விரண்டு குழர்தைகளுக்‌ 
பள்ளிகொண்டிருச்த ஸ்ரீமதசூதனன்‌, | கும்‌ ஜாதகருமாதி சடங்குகளைச்‌ 
ஒருகால்‌ அச்சகட்டில்‌ அசுரனொரு செய்து, மூத்த குழந்தைக்கு ராமன்‌ 
வன்‌ வரந்‌.து ஆவேசித்த தறிர்‌து முலைப்‌ | | என்றும்‌ இளைய குழந்தைக்கு கிருஷ்‌ 
பாலுக்கு அழுகிற பாவனையிலே தன்‌ | ணன என்றும்‌ இருகாமஞ்‌ சாத்தினார்‌. 
சிறிய திருவடிகளை மேலே தூக்கியரு ஓ மயித்திரேயரே! பின்பு அவ்விரண்டு 
ளினான்‌. அத்திருவடி.களா லுதைபட்ட பாலகரும்‌ முழந்தாட்களையுப்‌ கைகளை 
மாத்திரத்தில்‌ ௮ச்சகடானது இருப்‌ 
பப்பட்டு அதன்மேலிருக்த கும்பமுத 
லானவைகள்‌ உடையக்‌ கீழே விழுச்‌ 


யும்‌ ஊன்றித்‌ தவழ்பவராகி விளையா 
டி.க்கொண்டே வருகையில்‌, கோம 


யம்‌ சாம்பல்‌ இவற்றை யுடம்பிற்‌ 
பூசிக்கொண்டு, நிமிஷமாகிலும்‌ ஓரி 
டத்திலே நிற்காமல்‌, மாட்டுத்‌ தொழு 
வத்திலிருந்து கன்றின்‌ ழொழுவத்த 


தது. உடனே இடையரு மிடைச்சி 
களும்‌ * ஹாஹா” என்று கூவிக்‌ 
கொண்டு ஓடிவந்து, மல்லாந்து படுத்‌ 
துக்கொண்டிருக்கிற குழந்தையையும்‌ ! லும்‌, அங்கிருந்து மறுபடி மாட்டின்‌ 
கீழே விழுந்திருக்கிற சகட்டையும்‌ | ஜெழுவத்திலும்‌ ஒடுகறதும்‌, பசுவின்‌ 
பார்த்துத்‌ திகைத்து, ““யாரிந்தச்‌ சகட்‌ | வால்‌ கன்றின்வால்‌ இவற்றை யிழுத்‌ 


அத்‌ துன்பப்படுத்துவதுமாக விளையா 
டி.க்கொண்டிருக்கிறதினாலே, யசோ 
தையும்‌ ரோகிணியும்‌ இக்குழக்தைக 


டை யிப்படித்‌ திருப்பினார்‌ ?”” என்றார்‌ 
கன்‌. அதுகேட்டு அங்கு விளையாடிக்‌ 
கொண்டிருந்த சிறுவர்‌, இக்குழந்தை 
தான்‌ அழுதுகொண்டே காலைத்தூக்க, ளைத்‌ தடைபடுத்தச்‌ சத்தியற்றவர்களா 
அதின்‌ தாக்குதலினாலே இச்சகடு ; யிருந்தரர்கள்‌. இப்படி அதி சஞ்சல 
இரும்பிக்‌ ழே வீழ்ந்தது. நாங்கள்‌ | ராய்த்‌ தடுக்கக்கூடாம லிருந்தபடியி 
னாலே யசோதையானவள்‌ ஸ்ரீ கிருஷ்‌ 
ணனைத்‌ தஇருவுதரத்திற்‌ கயிற்றினாற்‌ 
கட்டி ஒருரலிலே பிணித்துக்‌ குழந்தை 


| 

பிரத்தியக்ஷமாய்ப்‌ பார்த்தோம்‌. ”' | 

என்று சொன்னார்கள்‌. அத கேட்ட 

பின்பு கோவலர்‌ மிகவும்‌ ஆச்சரியப்‌ | 

பட்டார்கள்‌. ஈந்தகோபரும்‌ ஆச்சரி | யை நோக்கி 4 மிகச்‌ சஞ்சலமான 

யத்தோடு குழந்தையை யெடுத்னுக்‌ | சேஷ்டை யுள்ளவனே | இனிமேல்‌ 

கொண்டார்‌. யசோதையும்‌ சகட்டின்‌ | ஓடு பார்ப்போம்‌ "' என்று சொல்லி 
விட்டு தரன செய்யவேண்டும்‌ வேலை 
| யிலிருக்‌துவிட்டாள்‌. இவ்வாறு யசோ 


மேலிருந்து விழுந்து உடைந்த பாண்‌ 
டங்களின்‌ ஓடுகனையும்‌ ௮ச்சகட்டை 
யும்‌; தயிர்‌, பூ, அக்ஷதை, இவைகளி | தை யிருக்கக்‌ கண்ணன்‌ அவ்வுலை 
னாலே பூத்தாள்‌. யிழுத்துக்கொண்டு ௮ங்்‌இருந்த இரட்‌ 

் டை மருதமரத்தினடுவே எழுந்தருளி 

பின்பு வசுதேவர்‌ கர்க்கர்‌ என்றெ | னார்‌. எழுர்தருளும்போது அவ்வுரல்‌ 
தம்‌ புரோகதெரை அனுப்ப, மகாஞானி | சூறுக்காய்‌ நின்‌ திழுக்கப்பட்டபடி 
யான அம்முனிவரும்‌ கோகுலத்துக்கு | மினாலே அநேக பெருங்‌ களைக 


வந்து, யாருக்குச்‌ தெரியாமல்‌ எகார்‌ |) ரூள்ள அம்மரங்கஸிரண்டும்‌ முறிந்து 


http://acharya.org 


.... சகடயமளார்ச்சுன பங்கம்‌ 507 
க ககக கைவ சைய கைவ வன வ வவ 
வீழ்ந்தன. அவை விழுமளவி லுண்‌ கன்றுகளையும்‌ ஓட்டிக்கொண்டு பிருந்‌ 
டான கடகடா வென்றெ தொனி | தாவனம்‌ போய்ச்‌ சேர்ந்தார்கள்‌. 
யைக்கேட்டு அங்கிருந்தவர்கள்‌ ஓடி | இவர்கள்‌ போனவுடனே அந்தப்‌ பிரு 
வந்து, பெரிய விருக்ஷங்க ளிரண்டு | கத்‌ வனமானது நெல்‌ சோறு தயிர்‌ 
முறிந்து வீழ்ச இருப்பதையும்‌, அவற்றி | முதலானவை அங்கங்கே சிந்தியிருந்த 
னிடையிலே உரலோடு கட்டுண்டு புதி | தனாலே, காக்கை முதலான குரூரபகஷி 
தாய்‌ முளைத்த சிறுபற்களின்‌ வெண்‌ | கள்‌ நிறைந்ததாய்‌ விகாரப்பட்டுப்‌ 
மையான காந்தி தோன்றப்‌ புன்சிரிப்‌ | போயிற்று, பிருந்காவனமோ மே 
புக்கொண்டு தவழ்னெற பாலகனையும்‌ | லான காரியஞ்‌ செய்யவல்ல கண்ண 
பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்றார்கள்‌. | னாலே பசுக்கள்‌ முதலானவை விருத்‌ 
இதனாலும்‌ சுவாமிக்குத்‌ தாமோதர | தியடைந்து செழிக்கும்படி குளிர்ந்த 
னென்கிற திருகாம முண்டாயிற்று. | திருவுள்ளத்தோடு அனுக்கிரஇக்கப்‌ 
[தாம-- கயிறு, உதரம்‌--வயி.று.] பின்பு | பட்டதனால்‌, மிகவுங்கொடிய கோ 
நந்தகோபர்‌ முதலானவர்களெல்லாம்‌ டைகாலத்திலு மாரிகாலத்திலுண்டா 
இப்படியாகக்‌ காண்ட பெரிய உற்‌ | வது போலே இளம்புல்‌ செழிக்கப்‌ 
பாதங்களைக்‌ கண்டு பயந்து திடற்‌ | பெத்றிருந்தது. அந்தப்‌ பிருந்தாவன த்‌ 
பிடித்தவராய்‌, ஆலோடிக்கத்‌ தொடங்‌ | இற்‌ சென்று அவ்வாயர்களெல்லாம்‌ 
கனார்கள்‌. ““பூதனைவந்து செத்ததும்‌, அர்த்த சந்திராகாரமாக வாசஸ்தான 
சகடுமாறி வீழ்ர்ததும்‌, காற்று முத | மேற்படுத்தி, அதின்‌ ஓரமெல்லாம்‌ 
லிய உபத்திரவ மில்லாதிருக்க மரங்‌ வண்டிகள்‌ விடுமிட முண்டாக்கித்‌ 
கள்‌ முறிந்ததும்‌, ஆகிய நாசத்திற்குக்‌ | தகுந்தபடி குடியிருந்தார்கள்‌. பின்பு 
காரணமான உற்பாதங்க எநேகங்‌ | சிறிதுகாலஞ்‌ செல்ல ஸ்ரீ ராமகிருஷ்‌ 


காணப்படுனெறன, ஆதலால்‌ இவ்‌ | ணர்க ளிருவரும்‌, கன்றுமேய்க்கும்‌ 
விடத்தினால்‌ நமக்குப்‌ பயனில்லை, இர்‌ பருவமுடையவர்களாகி * காகபக்ஷங்‌ 
தப்‌ பிருகத்வனத்தை விட்டு நாம்‌ சக்‌ | களத்‌ தரித்தவராய்‌, அக்கினி குமார 
விம்‌ வேறிடத்திற்குப்‌ போகவேண்டு | னான சாகன்‌ விசாகன்‌ என்பவர்களைப்‌ 
வது அவசியம்‌, அப்படி செய்யாமற்‌ | போல்‌ விளக்கமுற்று, மயிற்றோகை 
போனால்‌ இப்படிப்பட்ட பூசம்பந்த |.யை முடியிலும்‌ காட்டுமலர்களைக்‌ 
மான மஹோத்பாதங்களால்‌ நம்‌ காதிலும்‌ அணிந்தவராய்‌, இடையர்க்‌ 
டைய ஆய்ச்சேரிக்குத்‌ தீங்குகேரிடும்‌, | குரிய புள்ளாங்குழல்களி னாலேயும்‌ 
ஆன௮ பறறி நாம்‌ இது விட்டுப்போக | இலைகளினாலேயும்‌ பல வாத்திய வோ 
வேண்டும்‌” என்று ஆலோசித்து, அத்‌ | சைகளைச்‌ செய்துகொண்டும்‌, கை 
தலைவர்கள்‌ தர்தங்‌ கூட்டங்களை நோக்‌ | கொட்டுவதுஞ்‌ செரிப்பதமாக ஓடிக்‌ 
இச்‌ “ஒக்திரம்‌ பிரயாண சக்நாகஞ்‌ | கொண்டும்‌, ஒருவரையொருவர்‌ தூக்‌ 
செய்யுங்கள்‌'' என்று கட்டனையிட்‌ | இச்‌ சுமந்துகொண்டும்‌, அப்படியே 
டார்கள்‌. பின்பு அந்தந்தக்‌ கூட்டத்தா மற்றுமுள்ள இடைப்பிள்ளைகளோடு 
ரும்‌ வண்டிகளின்மேல்‌ சாமக்கரி விளையாடிக்‌ கொண்டும்‌, கன்றுகளை 
களைப்‌ போட்டுக்கொண்டு, கூட்டங்‌ | மேய்த்தும்‌, ஒருவரோ டொருவர்‌ 
கூட்டமாய்‌ மாடு மேய்க்கிறவர்கள்‌ | இணைபிரியாமல்‌ ஒரிடத்திலேயே விளை 
மாடுகளையும்‌ கன்று மேப்க்கறெவர்கள்‌ யாடிக்கொண்டிருந்தார்கள்‌. -மயித்தி 
* காசபக்ஷம்‌--பக்கங்களில்‌ வைக்கும்‌ குடுமி, ஜஃலுப்பா, 


http://acharya.org 


908 
ரேயரே! இந்த 
பாரும்‌, சகலலோகங்களையுவ்‌ காப்ப 
.வர்‌ கன்று காப்பவரானார்‌. 


இப்படி யிருக்கையில்‌ ராடு 
டத்தினாலே வானமுழுது மறைத்துக்‌ | 
கொண்டு நீர்த்தாரைகளினலே திசை | 
களை யொன்றாக்குவதபோல மாரி | 
காலம்‌ வந்தது. அக்காலத்தில்‌ புதிய | 
புற்கள்‌ நிறைய முளைத்‌இருப்பதினா | 
லும்‌, அதன்மே லங்கங்கே தம்பலப்‌ 
பூச்சிகள்‌ வியாபித்திருப்பதினாலும்‌, 
பூமியானது பச்சைக்கல்லினாற்‌ செய்‌ 
து இடையிடைப்‌ பதுமராக மிழைத்‌ 
்‌ ததுபோ லிருந்தது. புதிதாய்ச்‌ செல்வ 


மடைந்த காலத்தில்‌ அடக்கமொழுக்‌ | 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


மாயாலிலையைப்‌ | 


[ஐந்தா 


கைபோல்‌ மிகவும்‌ பிரகாசித்துக்கொ 
ண்டிருந்தது. உத்தம புருஷனிடத்தி 
லே துர்ச்சனன்‌ செய்த ரேசமபோ 
லே வானத்தில்‌ மின்னலானது 
தோன்றிமறைக்து நிலையாமலிருந்தது. 


மிகவு மூடர்‌ தாம்‌ நினைத்த கருத்து 


விளங்கும்படி பேசத்‌ தெரியாமல்‌ 
வாய்க்கு வந்தபடி. பேசுற பேச்சு 
கள்‌ வேறு பொருளைக்காட்டி விளங்‌ 
காமற்‌ போவதுபோல அக்காலத்தில்‌ 


) புல்பூண்டு முதலியவைகளால்‌ மூடப்‌ 


பட்டு வழிகளும்‌ விளங்காமலிருக்தன. 
இப்படியாக வுண்டாய்‌ மயில்களு 
மான்களு மதித்திமுக்கப்பெற்ற அந்த 
வருஷா காலத்திலே கிருஷ்ணராம 
ரிருவரும்‌ காட்டில்‌ இடைப்பிள்ளைக 


கங்க ளில்லாதவர்களுடைய மனங்‌ | ளோடு கூடி வெகு சந்தோஷமாய்ச்‌ 


கள்‌ எப்படியாகுமோ, அப்படியே 
அக்காலத்தில்‌ தண்ணீர்கள்‌ வழிமுறை 
நோக்காமல்‌ இசைந்தபடி. யோடிக்‌ | 
கொண்டிருந்தன. தாங்கொண்டதை 
விடாத மூர்க்கருடைய உரத்து நெரு | 
ங்கயுமிருக்கற பேச்சுகளினாலே சுருதி 


புருஷருடைய பேச்சுக்கள்‌ எப்படி 
அடக்கப்பட்டு விளங்காவோ, அப்‌ 
படி. நிருமலனான சந்திரன்‌ கறுத்த 
மேகங்களினாலே மூடப்பட்டு விளங்க 
வில்லை, * குணஹீசமான இர்திரவில்‌ 
லானது ஆகாயத்தில்‌ நிலைபெற்றது 


எப்படியிருந்த தென்றால்‌, விவேகமில்‌ | 


லாத அரசனுடைய ஆசிய பலத்தி | 
னாலே குணஹீசனான வொருவன்‌ ஒரு 
பெரும்பதத்தில்‌ நிலை பெற்றதுபோ 
லிருந்தது. வானத்தில்‌ மேகங்களின்‌ 
இழே நிர்மலமான கொக்குகளின்‌ வரி 
சையானஅ ௮பகாரஞ்‌ செய்தல்‌ முத 
லான தீயொழுக்கமுடையவ னிடத்‌ 


| 
) 
| 
நியாயங்களுக்கு ஒத்‌அப்பேசுகிற ௪த்‌ 
| 
| 
| 
| 


ee சவ்‌ 


i வளவ ளவ னவ 


சஞ்சரித்துக்கொண்டிருக்தார்கள்‌, 


அங்கு அவர்கள்‌ திருவிளையாட்‌ 
டைக்‌ கேளும்‌: ஓடத்தில்‌ பசுக்க 
ளோடு தானம்‌ பாடிக்கொண்டும்‌, 
ஓரிடத்தில்‌ மிகவுங்‌ குளிர்ச்சியான 
மரத்தடிகளி லுலாவிக்கொண்டு மிருச்‌ 
மற்றோரிடத்திற்‌ சென்று 
மாலைகளையும்‌ மயிற்றோ 


தார்கள்‌. 
கடப்பம்பூ 
கை மாலைகளையுஞ்‌ சாத்திக்கொண்டு 
பல நிறமான மலைகளின்‌ துகள்‌ 
களைத்‌ திருமேனியிற்‌ பூசிக்கொண்டு 
ஆடினார்கள்‌. மற்று மோரிடத்திற்‌ 
போய்த்‌ தழைகளினாலே படுக்கை 
போட்டு அதிற்‌ படுத்துத்‌ இருக்‌ 
கண்வளர்த்தி செய்தார்கள்‌. இன்‌ 
ரிடத்தில்‌ காச 
சிக்கு மளவில்‌ அஞ்சினவரைப்‌ பேர்‌ 
லே ஹரஹரவென்று கூவிக்கொண்‌ 
டும்‌, ஒரிடத்தில்‌ இன்னான்‌ பாடுவதிப்‌ 
படியென்று அந்தச்‌ சிறுவர்‌ பாடு 


னுமோ மேகங்‌ 


திலு நற்குலத்தான்‌ செய்யு நற்செய்‌ | திறத்தை யெடுத்துச்‌ சொல்லித்‌ தாங்‌ 


* குணம்‌ என்றால்‌ ம்‌ 
சிலேடை யொத்திருக்கும்‌, 


நாணுக்கும்‌ பேரா, தலால்‌, 


குணமில்லாத 'வில்லென்று 


http://acharya.org 


மம்சம்‌]. 


களும்‌ பாடிக்கொண்டு மிருந்தார்கள்‌. 
ஓரிடத்தில்‌ மயில்கள்‌ கூப்பிடக்‌ கேட்டு 
அவைபோலத்‌ தாம்‌ குழலூதியருளி 
னார்கள்‌, இவ்வாறு அநேகவித பாவ 
னைகளான இருவிளையா ட்டுகளினாலே 
அண்ணன ஓம்பிகளிருவரும்‌ மிஞுந்த 
ரேசத்தோடும்‌ சந்தோஷத்தோடும்‌ மற்‌ 
றோர்களையுங்‌ களிப்பித்துக்‌ கொண்டு, 
இரவிலுங்கூடச்‌ சிறித பொழுது 


காளிமமாத்தனம்‌ 


| 


| 


909 


கோக்களோடுங்‌ கோபால பாலக 
ரோடுங்கூடி. விளையாடித்‌ தங்களிடஞ்‌ 
சேருவார்கள்‌. கேட்டீரோ மயித்தி 
சேயரே! அக்‌ குமாரரிருவரும்‌ காந்தி , 
பலம்‌ முதலான சூணங்களினாலே 
தேவாமிசமென்று தோன்றும்படி. 
விளங்கிக்கொண்டு நந்தன்‌ இருமாளி 


கையில்‌ வளர்ந்து வந்தார்கள்‌. 


ஆறமத்தியாயம்‌ மற்றிற்று, 
வடை 
ஏழாம்‌ அத்தியாயம்‌ 
காளியமரீத்தனம்‌ 


— 99 


i ்‌ சு 3 ௬ ்‌ 
ஒருகால கண்ணன்‌ பலராமரை ! 


விட்டுத்‌ தனித்து வனத்துக்குச்‌ சென்‌ 
௮, இடைப்‌ பிள்ளைகளோடு கூடக்‌ 
காட்டுப்‌ பூமாலைகளை யணிந்து விளங்‌ 
கிக்கொண்டு உலாவி நின்றார்‌. அப்படி 
யுலாவுகையில்‌ அலைகன்ற பேரலைக 
ளோடு கூடினதாய்க்‌ கரைகளில்‌ 
ஓட்டி யிராநின்ற நுரைகளினாலே 
சிரிப்பதுபோ லிருக்கிற யமுனாகதியி 
னிடத்துச்‌ சென்று, அதில்‌ விஷாக்‌ 
இனிபினாலே கொதிப்படைந்த நீருள்‌ 
ளதாய்‌ மிகவும்‌ பயங்கரமா யிருக்கிற 
காளியமடுவையும்‌, அதின்‌ விஷரக்கினி 
யின்‌ வேகத்தினால்‌ கரையிலுள்ள மரங்‌ 
களெல்லாம்‌ எரிக்கப்பட்டிருப்பதை 
யும்‌, காற்றிலகப்பட்ட நீர்த்துளிகளின்‌ 
பரிசத்தனாலே வானத்திற்‌ பறக்கிற 
பறவைகள்‌ எரிர்து போவதையுங்‌ 
கண்டு, இந்த மடு வெகு கொடுமை 
யான மிருத்துவின்‌ வாய்போ லிருக்‌ 
இன்றதென்று, நினைத்தருளி, பின்பு 
“ஓகோ | பரமதுஷ்டனாயும்‌ விஷமே' 
ஆயுதமாகக்‌. கொண்டவனாயு முள்ள 
காளியகாகன்‌ இதிலிருக்கின்றானன்‌ 
' "றோ? இவனை நாம்‌ ஜயித்தால்‌ இம்‌ 


a வள்‌ கவன்‌ வனவுளகவளைவளை வளவ 
பஅவளவயளவள்‌வே 

வசன வண்வளிவளவளவள்‌வளில, 

க்‌ 

1 


மடுவை விட்டு கடலுக்குப்‌ போய்ச்‌ 
சேருவான்‌, இம்மடுவி லவனிருப்பத 
னாலே இவ்‌ யமுநா நதி கடலெட்டு 
மளவுங்‌ கெடுக்கப்பட்டு நீர்வேட்கை 
யுள்ள மனிதர்‌ பசுக்கள்‌ முதலானார்க்‌ 
குப்‌ பானயோக்கிய மாகாம லிருக்‌ 
ன்ற, ஆதலால்‌ இந்தத்‌ துஷ்ட 
சர்ப்பத்துக்கு ஈரம்‌ தண்டனை செய்ய 
வேண்டும்‌, அதனால்‌ இவ்வாய்ப்பாடியி 
லீருப்பவரெல்லாம்‌ ௮ச்சமற இந்கதி 
யை யனுபவிப்பார்கள்‌, வழி தப்பி 
நடக்கிற துஷ்டர்களை நிக்கிரகிக்கும்‌ 
பொருட்டன்றோ நாம்‌ அவதரித்தருளி 
யது, அதலால்‌ கிஞ்சித்துச்‌ சமீபத்‌ 
திற்‌ பெருங்‌ களைகளோடுகூடி விளங்‌ 
காநின்ற இந்தக்‌ கடப்பமரத்தன்மே 
லேறி இச்சர்ப்பத்தின்‌ மடுவிற்‌ குதிப்‌ 
போம்‌” என்று இருவுள்ளத்திற்‌ சர்‌ 
தித்து, ஸ்வாமி திருப்பரி வட்டத்தை 
நன்றாயிழுத்துக்‌ கட்டிக்கொண்டு, ௮ம்‌ 
மரத்தின்‌ மேலேறி, அதினின்றும்‌ 
வேகமாய்‌ மடுவிற்குதித்தார்‌. அப்படி. 
ஸ்வாமி குதித்ததனால்‌ அந்த மடு மிக 


வும்‌ அலைப்படைந்து, நீரின்‌ பரவுதலி 


னால்‌ தூரத்திலிருந்த மரங்களையும்‌ 


http://acharya.org 


810. ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [ஐந்தா 


நனைத்துவிட்டது, அந்த மரங்களெல்‌ | டைக்கு வந்தார்கள்‌. அப்படியே 
லாம்‌ சர்ப்பத்தின்‌ விஷாக்கினிச்‌ சுவா | ஈந்தகோபரும்‌ பலபத்திரரும்‌ பரபரப்‌ 
லைகளினாற்‌ கொதித்த நீர்‌ பட்டமாத்தி 
ரத்திலே தீ மூட்டியதுபோல நாற்‌ 
புறங்களிலுஞ்‌  சுவாலைகள்‌ பரவ 
எரிக்‌ துபோயின. ஸ்வாமியோ அந்தக்‌ 


புடனே ஓடிவந்தார்கள்‌. வந்தவர்க 
ளெல்லாம்‌ சர்ப்பங்களின்‌ உடல்களி 


னாலே சுற்றப்பட்டு அசையமாட்டா 
மற்‌ கிடக்கிற சுவாமியைப்‌ பார்த்துக்‌ 
காளியமடுவிற்‌ குதித்தவுடனே உரக்‌ | கண்களில்‌ தாரைதாரையாய்‌ நீர்வடி 
கத்‌ தோளைத்‌ தட்டியருளினார்‌. அட்‌ 
தத்‌ தோள்‌ தட்டிய வோசையைக்‌ 
கேட்டவுடனே, கோபத்தினாற்‌ கண்க 
ளெல்லாஞ்‌ சிவக்க முகங்களில்‌ விஷச்‌ 


யக்‌ கதறியமுதுகொண்டு நின்றார்கள்‌. 
நந்தகோபரும்‌ யசோதையும்‌ கண்‌ 
ணன திருமுக மண்டலத்திலேயே 
கண்களை வைத்து லயித்தவர்களாய்‌ 
ஒரு செய்கையுமின்றி மரம்போலா 
னார்கள்‌. அப்போது கோவியர்‌ சுவா 
மிக்கு கேரிட்ட ஆபத்து நீங்குவதரிது 
என்று அதைரியமும்‌ பயமும்‌ பற்றின 
வர்களாய்‌ நாவுலர்க்து வாய்குளற 


சுவாலைகள்‌ மிகுந்தவனாய்‌ மகாவிஷ 
முள்ள பலவேறு சர்ப்பங்களோடு 
கூடக்‌ காளியனென்னுஞ்‌ சர்ப்பரா 
ஜன்‌ வெளியில்‌ வந்தான்‌. அந்த நாக 
னுடைய அரேக பத்தனிகளும்‌ அழ 
கிய முத்துமாலைகளை யணிந்தவராய்‌ | அழுதுகொண்டே சொன்னதாவது; 
நின்ற குண்டலங்களின்‌ காந்திகள்‌ “நாமெல்லாம்‌ யசோதையோடு 
வீச வெளியில்‌ வந்தார்கள்‌. இவ்வித 
மாய்‌ வெளியில்‌ வந்த அந்தக்‌ காளிய 


கூட இந்தக்‌ காளியமடுவில்‌ விழுந்து 
விடுவோம்‌, திருவாய்ப்பாடிக்குப்‌ 
னும்‌ மற்றைச்‌ சர்ப்பங்களும்‌ தங்க | போகக்கூடாது, எனெனில்‌ சூரிய 
னில்லாத பகலேதுக்கு 2 சந்திரனில்‌ 
லாத ராத்திரி எதுக்கு 2 விருஷபமில்‌ 
லாத பசுக்களேதுக்கு2 அப்படியே 
ஸ்ரீ கிருஷ்ண னில்லாத திருவாப்ப்‌ 
பாடி நமக்கேதுக்கு 2 ஆதலால்‌ 
அங்கே நாம்‌ மறுபடி. போவது தகுதி 
யன்று. இந்த ஸ்ரீ கிருஷ்ணனை விட்‌ 
டுத்‌ தண்ணீரில்லாத குளம்போலே 
அழகற்றதும்‌, ௬௧ ஹேதுவாகாதது 
மான கோகுலத்திற்குப்‌ போகமாட்‌ 
டோம்‌. எங்கே கருகெய்தற்‌ பூப்‌ 


ளுடைய உடல்களினாலே கண்ணனை 
இறகப்‌ பிணித்துக்‌ கடித்தன, இவ்‌ 
வாறு அம்மடுவில்‌ வீழ்ந்து சாப்பங்‌ 
களினாலே சற்றப்பட்டுக்‌ இடக்கிற 
ஸ்ரீ கிருஷ்ணனைப்‌ பார்த்து இடைப்‌ 
பிள்ளைக ளெல்லாம்‌ சேரகமடைந்து 
ஆய்ப்பாடியிற்‌ சென்று (ஐயோ! நம்‌ 
முடைய கிருஷ்ணன்‌ மோகத்தினாலே 
காளியமடுவில்‌ விழுந்து முழுகிப்‌ 
. போய்‌ காளியனாலே விழுங்கப்படு 
கின்றான்‌. ஓடிவாருங்கள்‌, பாருங்‌ 
கள்‌” என்று கூவினார்கள்‌. இடி. 
விழுக்ததற்‌ கொப்பான அந்தப்‌ பேச்‌ 


போலே மனோகரமான கரந்தியு 
டையவனான கண்ணன்‌ இல்லையே, 
௮து தாய்‌ வீடானாலும்‌ அதில்‌ வாசத்‌ 
திறை சந்தோ முண்டாகமாட்‌ 
“ஐயோ! ஐயோ! கிருஷ்ணன்‌ எங்கே? | டாது, ஓ கோவியரே | மலர்ந்த செர்‌ 
எப்படி. யிருக்றொன்‌?” என்று கதறிக்‌ | தாமரை யிதழ்போன்ற திருக்கண்களை 
கொண்டு ஒன்றும்‌ தோன்றாமல்‌ பரவச யுடைய கண்ணனைக்‌ காணாமல்‌ மாடு 
சாய்க்‌ கால்‌ இடற அம்மடுவண்‌ | கள்‌ வாசஞ்செய்யும்‌ அந்த வூரி லெப்‌ 


சைக்‌ கேட்டு அங்கிருந்த யசோதை 


| 
| 
| 
| 

| 

| 
உடம்பை யசைப்பதினாலே அசையா 
| 

| 

| 
முதலிய கோபிகைகளும்‌ கோபாலரும்‌ 
| 


http://acharya.org 


மம்சம்‌] 


காளிமமர்த்தனம்‌ 311 


படி. வாசஞ்‌ செய்வீர்கள்‌? தேன்‌ 
போலே மிக மதுரமான சூத்திக 
ளாலே யரவருடைய இருதயங்களை 
யுங்‌ கவர வல்லவனான செர்தாமரைக்‌ 
கண்ண னில்லாத ஆயர்பாடிக்குப்‌ 
போகக்கடவோமல்லோம்‌. ஓ கோவி 


மனுஷ்யாவதாரஞ்‌ செய்தருளினாய்‌, 
உனது விபூதியான கானும்‌ உன்‌ தமை 
யனாகப்‌ பிறந்தேன்‌. ஓ பகவானே | 
நீ மனுஷ்ய லீலையை யநுசரித்து எழுந்‌ 
தருளி யிருக்கையாலே சகல தேவதை 
களும்‌ இங்கவதரித்து நீ யநுசரித்த 
யரே! பாருங்கள்‌ மகா சர்ப்பத்தின்‌ | மனுஷ்ய லீலையையே செய்‌. தவருகி 
பிணிக்கப்பட்டு வருர்துகையிலும்‌ நம்‌ | றார்கள்‌. ஓ எம்பெருமானே! நீ உன்‌ 
மைப்‌ பார்த்துக்‌ கண்ணன்‌ புன்சிரிப்‌ | னுடைய லிலைக்கு உபயோகமாக முந்‌ 
புள்ள திருமுகமண்டலத்‌இனால்‌ விளங்‌ | இத்‌ தெய்வப்பெண்களைத்‌ திருவாய்ப்‌ 
குறொனே, இப்படிப்பட்ட வனை விட்டு | பாடியில்‌ அவதரிப்பித்துப்‌ பித்தி நீ யவ 
நாம்‌ எப்படி கோகுலத்திற்குப்‌ போக | தரித்தாயன்றோ 2 இப்படி அவதரித்த 
லாம்‌” எனறிவ்வாறு கோவியர்‌ கதறு | வுனக்கும்‌ எனக்கும்‌ உன்‌ சங்கல்பத்‌ 
வதையும்‌ பயத்தினால்‌ சோர்வடைந்து | தினாற்‌ பிறந்த கோபாலரும்‌ கோபிகை 
கண்ணாணியிட்டு நிற்கின்ற கேரவல | களு மன்றோ பறந்துக்களாகிறார்கள்‌. 
ரையும்‌, மிகவுர்‌ தீனராய்‌ மகன்‌ முகத்‌ அப்படியிருக்க மிகவும்‌ விசனமுற்று 
தையே கோக்கிக்கொண்‌ டிருக்றெ | நிற்கிற இவர்களை யேன்‌ உபேகஷிக்க 
நத்தகோபரையும்‌, மூர்ச்சை போய்க்‌ | றாய்‌ 2 ஓ கிருஷ்ணா! இதுவரையில்‌ நீ 
கிடக்கிற யசோதையையுங்‌ கண்டு | மனுஷ்ய பாவனையைக்‌ காட்டின தும்‌ 
ஸ்ரீ பலபத்திரர்‌ ஸ்ரீ கருஷ்ணனோடு | பாலகனாயிருப்பதின்‌ லீலையைக்‌ காட்‌ 
தங்களுக்குரிய சங்கேத வார்த்தைகளி | டியதும்‌ போதும்‌. இனிச்‌ சீக்கிரமாய்‌ 
னால்‌ இவ்வாறு அருளிச்‌ செய்யலாயி | மகா துஷ்ட சொரூபமான இப்பாம்‌ 
ரை: I பை அடக்கியருள்‌ '' எனதிப்படி 
| ஸ்ரீ பலபத்திரர்‌ நினைப்பூட்ட, ஸ்ரீ கரு 
“பிரம ருத்திரா இகளுக்கும்‌ அதிபதி | ஷ்ணன்‌ புன்னகை கொண்டவனாய்‌ 
யானவனே | சுவாமி ! நீயேன்‌ அநந்த | உடனே அந்தச்‌ சர்ப்பத்தை ஒரு 
. னை உன்‌ சொரூபத்தை மறந்து மனு | அறை அறைந்து அதின்‌ உடம்பின்‌ 
ஷியனாயிருக்குந்தன்மையைக்‌ காட்டு கட்டினின்றும்‌ தன்னை விடுவித்தருளி 
இருப்‌ 2 சக்கரத்தின்‌ அரங்களுக்கு னான்‌, 
நடுக்கண்போலே உலகங்களுக்கெல்‌ | 
லாம்‌ நீயே ஆதாரமா யிருக்கிறாப்‌. | 
அன்றியும்‌ சிருட்டிப்பவனும்‌ சங்கரிப்‌ | னாலும்‌ அக்காளியனுடைய நடுத்தலை 
பவனும்‌ ரக்ஷிப்பவனும்‌ நீயே. சகல | யை யமுக்கி வணக்கி யதன்மே லேறி 
வேதசொரூபியும்‌ நீயே, ர்திக்கக்‌ | நர்த்தனஞ்‌ செய்தருளினான்‌. இப்படிச்‌ 
கூடாத சொரூபமுடையவனே! நீயே | சுவாமி திருவடிகளைக்கொண்டு துவை 
இக்திரன்‌ ருத்திரன்‌ அக்கினி வசுக்கள்‌ | த்ததனாலே அர்தச்‌ சர்ப்பராஜனுக்குப்‌ 
அதித்தர்‌ மருத்துக்கள்‌ அசுவினி தேவ | பிராணங்க ளெல்லாம்‌ படத்திலே 
தைகள்‌ முதலானவர்களாலேயும்‌ சன | வந்தபடியால்‌ துவைக்கப்படாத மற்‌ 
காதி யோகிகளினாலேயும்‌ தியானிக்‌ | றொரு படத்தை யவன்‌ தூக்‌ யெடுக்‌ 
கப்படுகிறாய்‌. ஓ ஜகர்காதனே | நீ பூமி | கையில்‌, அதனையு மிப்படியே சுவாமி 
யின்‌ பாரத்தை நீக்கும்‌ பொருட்டு ! தம்‌ திருவடிகளினாலே வணக்யெருளி 


பின்பு தமது இரண்டு திருக்கைகளி 


http://acharya.org 


812 


்‌ ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[ஐந்தா 


cc ccc 
ஞர்‌. இவ்வா எர்தெர்தப்‌ படத்தைத்‌ | எவனுடைய சொரூபத்தின்‌ அற்பாமி 
அக்குவனோ அந்தந்தப்‌ படத்தையும்‌ | சத்தின்‌ அமிசத்திலும்‌ அமிசமோ, அப்‌ 


நர்த்தனஞ்செய்யுக்‌ இருவடிகளினாலே | படி.ப்பட்டவனை 


நாங்க ளெப்படி 


துவைத்து நிற்க, அந்தச்‌ சர்ப்பராஜன்‌ | அதிக்க மாட்டுவோம்‌ ? அணுவுக்கு 


சத்இியற்றவனாய்‌ மூர்ச்சை யடைம்‌ : 


ததுமன்றி, சுவாமி ஈர்த்தன முறை 


மையில்‌ வட்டமாய்ச்‌ சுற்றுவது முத | 
லான பிராந்தி கதிகளினாலும்‌, ஒரு பக்‌ | 
கத்இலிருக்து மற்றொரு பக்கத்திற்குப்‌ | 


போவது முதலான ரேசக கதிகளினா 
அம்‌, 
தாயெ தண்டபாத கதிபினாலும, 
ங்கி மிகுந்த உதிரத்தையுங்‌ கக்கினான்‌. 
இவ்வண்ணம்‌ பலமற்று தலையுங்‌ கழுத்‌ 
தம்‌ வணங்குப்போய்‌ அதிகமாய்‌ ரத 
தத்தைக்‌ கக்கிக்கொண்டு சோர்வடை. 
நீதிருக்கற தங்கணவனைப்‌ பார்த்து, 
மிகவும்‌ விசனமுடையவர்களாய்‌ அந்‌ 
நரகனுடைய பத்தினிகள்‌ 
புடன்‌ வந்து, ஸ்ரீ கிருஷ்ணனுடைய 
இருவடி.களைச்‌ சரணம்‌ புகுந்த, இவ்‌ 
வாறு விண்ணப்பஞ்‌ செய்தார்கள்‌. 
“ஓ தேவ தேவேசுரனே ! அடி 
யோங்கள்‌ உன்னை யறிந்துகொண் 
டோம்‌. எப்படியா கவெனறால்‌, நீ சர்‌ 
வக்யெனாயும்‌ உத்தமருக்கெல்லாம்‌ உத்‌ 
தமனாயும்‌ வாக்குக்கு மனசுக்கு மெட்‌ 
டாத பரஞ்சோதியென்று சொல்லப்‌ 
பிரம்மத்தின்‌ திருவவதார 
மாயு மிருக்கறவனென்ற தெரிந்து 
ஆதலின்‌ நீயே பர 


பட்ட 


கொண்டோம்‌. 
மேச்சுரன்‌. கர்மபந்தாதிகளாலனறித்‌ 


பாதத்தை முன்னீட்டி வைப்ப | 
௩௬ | 


| 
| 


பரபரப்‌ | 


| 
| 
| 


| 


 முகூர்த்தத்திலே 


தனது இருவுள்ளத்தினாலேயே பலவித | 


மாய்‌ அவதரிப்பவனும்‌, எங்கும்‌ வியா 
பித்திருப்பவனுமான வுன்னைத்‌ தேவர்‌ 
களுர்‌ துதிக்கவல்லவ ரல்லா இருக்கப்‌ 
பேதைப்பெண்களாகிய நாங்கள்‌ அதி 


க்க வல்லோமோ ? பிருதிவி அப்பு | லாயிருப்பவனிடத்திலும்‌ 
தேஜசு வாயு ஆகாசம்‌ ஆகிய பஞ்ச | தக்கவையேயல்லாமல்‌, 


| 
| 
| 
| 


சூக்ஷுமமாயும்‌ ஸ்தாலங்களுக்கும்‌ 
பெரிதாயு மிருக்றெ எவனுடைய பர: 
மார்த்தமான சொரூபத்தை யோகிக 
ரம்‌ அறியமாட்டார்களேர, அப்ப 
வுன்னைச்‌ சரணமடைஇ 
றோம்‌ ? எவனுடைய உற்பத்திக்குப்‌ 
பிரமாவும்‌ விசைத்திற்கு ருத்திரனும்‌ 
ரக்ஷணத்திற்கு மற்றொருவனுங்‌ கார 
ணமாக மாட்டார்களோ, அப்படிப்‌ 


டிப்பட்ட 


பட்டவனுக்குத்‌ தண்டம்‌ சமர்ப்பிக்க 
றோம்‌. சுவாமீ! தேவரீருக்குக்‌ இஞ்‌ 
சத்தாகிலும்‌ கோபமென்பது இல்லை, 
ஆலை இந்தக்‌ காளியனைத்‌ தண்டித்த 
தெதனா லென்றால்‌, லோகமரியாதை 
யை ஸ்தாபிக்குக்‌ தன்மையாலேதான்‌. 
இனி அடியேங்கள்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேட்டருளவேண்டும்‌. பெண்பிள்ளை 


ட கள்‌ இறத்திலும்‌ பேதைகள்‌ இறத்தி 


லும்‌ இளைத்தவர்‌ இறத்தலும்‌ பெரி 


। யோர்கள்‌ இரங்கவேண்டு மன்றோ 3 


ஆதலின்‌ மெலிர்‌து இளைத்த இக்காளி 
யன்‌ திறத்தில்‌ இரக்கங்‌ கொண்டருன 
வேண்டும்‌. தேவரீர்‌ பொறுமையுடைய 
வர்களுக்குள்‌ சிறந்தவரன்றோ? நீ சகல 
லோகங்களுக்கும்‌ ஆதாரமாகியவன்‌, 
இந்த நாகனோ அற்பபல முள்ளவன்‌, 
இப்படிப்பட்ட. இவன உன்‌ திருவடி. 
யினால்‌ அவைக்கப்பட்டதனால்‌ அரை 
பிராணனை யிழப்‌ 
பான்‌. எம்பெருமானே | அற்பவீரி 
யனான இச்சர்ப்பராஜ னெங்கே? உல 
இருப்பிடமான 
நீ யெங்கே? பிரீதிபான அ சமனாயிருப்‌ 
பவனிடத்திலும்‌, துவேஷமானது மே 


கங்களுக்கெல்லாம்‌ 


பண்ணத்‌ 
தாழ்ந்தவனி 


பூத மயமான பிரமாண்டமெல்லாம்‌ ! டத்தில்‌ பண்ணத்தகுமோ? ஆதலால்‌ 


- http://acharya.org 


ஓ லோகநாதனே | மிகநொந்து இடக்‌ 


இற இவன விஷயத்தில்‌ அனுக்கிரகஞ்‌ 
செய்யவேண்டும்‌. இந்த நாகன்‌ 
உயிரிழக்கும்படியான நிலையிலிருக்கி 
முன்‌. அடியேங்களுக்குப்‌ பதிபிக்ஷை 
சாதிக்க வேண்டும்‌, சகல லோ 
கங்களுக்கு நாதனே | சகல ஆத்து 
மாக்களுக்கு நாதனே | மகா புருஷர்‌ 
களுக்கு முன்னனவனே ! இக்காகன்‌ 
உயிரிழக்க விருக்கிறான்‌. அடியேங்‌ 
களுக்குப்‌ பதிபிக்ஷை சாதித்தருள 
வேண்டும்‌, வேதாந்தங்களிலைறியத்‌ 
தக்கவனே! தேவதைகளுக்‌ கெல்லா 
மதிபதியே | தஷ்டரான அசுரரை 
நாசஞ்செய்பவனே | இர்காகன்‌ உயி 
ரிழக்க விருக்கிறான்‌. அடியேங்களுக்‌ 
குப்‌ பதிபிகைை யிட்டருள வேண்டும்‌.” 


என்றிப்படி நாக கன்னிகைகள்‌ 
பிரார்த்தித்து விண்ணப்பஞ்‌ செய்த 
தைத்‌ திருவுள்ளம்பற்றிக்‌ கண்ணன்‌ 
தன்‌ திருவடி.களால்‌ குட்டுவதை நிறுத்‌ 
தினதனாலே அந்தக்‌ காளியன்‌ மிகவு 
முடம்பு மெலிந்தவனா யிருந்தாலும்‌ 
கிஞ்சித்துத்‌ தயிரியமடைந்து இளைப்பு 
நீங்கி 4தேவதேவர்களுக்கும்‌ அதிபதி 
யே! அனுக்கிரகிக்கவேண்டும்‌” என்று 
மெள்ள மெள்ளச்‌ சிறிது விண்ணப்‌ 
செய்யலாயினான்‌. 


“ஏம்பெருமானே | எந்த வுன்னு 
டைய அணிமாவாதி ? எண்குணங்‌ 
களையுடைய அயிசுவரியமான து இயல்‌ 
பாயும்‌ மேலானதாயும்‌ ஒப்பில்லாத 
தாயு மிருக்கன்றதோ அப்படிப்பட்ட 
உன்னை யெப்படி ஸ்தோத்திரஞ்‌ செய்‌ 


காளியமர்த்தனம்‌ 


913 


கிறாய்‌. இர்திரியாதிகளுக்கு மேம்‌ 
பட்ட பிரதானமும்‌ உன்னிலிருக்தே 
யுண்டாகின்றது. இப்படியாகச்‌ சொ 
ல்லப்பட்ட பத்தன்‌, முத்தன்‌ பிரதா 
னம்‌ ஆகிய இவைகளுக்கு மேலானவ 
னென்று சொல்லப்பட்டவனு நீயே; 
ஆதலின்‌ உன்னை நானெப்படி. துதிக்க 
மாட்டுவேன்‌? எவனிலிருந்‌து பிரமதே 
வனும்‌ உருத்திரனும்‌ இர்திரன்‌ சந்தி 
ரன்‌ மருத்துக்கள்‌ ௮௬விகள்‌ வசுக்கள்‌ 
ஆதித்தர்‌ முதலானவர்களும்‌ உண்டா 
னார்களோ அர்த வுன்னை நானெப்படி 
அதிக்கமாட்டுவேன்‌. தன்‌ திருவள்ளத்‌ 
தினாலே திருமேனியை யுடையவனான 
எவனுடைய ஓ ரவயவத்தின்‌ சூக்ஷ-ஈ 
மாம்சமாய்‌ இந்தச்‌ சகல லோகமு 
மிருக்கன்‌றதோ அப்படிப்பட்ட வுன்‌ 
னை நானெப்படி ஸ்தோத்திரஞ்‌ செய்‌ 
வேன்‌. மூர்த்தமாயும்‌ அமூர்த்தமாயு 
முள்ள ரூபமுடையவனான எவனு 
டைய பரமார்த்த சொருபத்தைப்‌ 
பிரமா முதலான தேவர்களு மறிய 
மாட்டார்களோ அவனை நானெங்வ 
னம்‌ துதிப்பேன்‌? எவனைப்‌ பதுமகர்ப்‌ 
பன்‌ முதலான தேவர்கள்‌ நந்ததவனாதி 
களி லுண்டான திவ்விய புஷ்ப கந்த 
முதலானவைகளினாலே ஆரா திக்கறார்‌ 
களோ அப்படிப்பட்டவனை ஈானெப்‌ 
படி. யாராதிக்கமாட்டுவேன 2 யோ 
கிகளெல்லாம்‌ சகலேந்திரியங்களையும்‌ 
விஷயங்களி னின்றுர்‌ திருப்பிச்‌ செய்‌ 
யுக தியானயோகத்தனாலே எவனை 
யர்சசிக்கறர்களோ அவனை நானெப்‌ 
படி. யர்ச்சிக்கமாட்டுவேன்‌ 2 சநகாதி 
மகாயோகிகளெல்லாம்‌ எவனுடைய 
சொருபத்தைத்‌ தியானத்தினாலே தங்‌ 


நிறுத்தி * 


* ௮ஹிம்சையாவது கொலைசெய்யாமை. இதுமுதல்‌ புஷ்பம்‌, இர்‌ திரியங்களைச்‌ 
செயிப்பது இரண்டாம்‌ புஷ்பம்‌, சகல பிராணிக ளிடத்திலு மிரச்சத்தோ டிருப்பது 
மூன்றாம்‌ புஷ்பம்‌, எப்பிழையும்‌ பொறுத்‌ திருப்பது சாலாம்‌ புஷ்பம்‌, மனதை யடகஇ 
நிற்பது ஐச்தாம்‌ புஷ்பம்‌, தவம்‌ ஆறாம்‌ புஷ்பம்‌, தியானம்‌ ஏழாம்புஷ்பம்‌, சத்தியம்‌ 
எட்டாம்‌ புஷ்பம்‌ ஆச இவ்வெட்டுப்‌ புஷ்பங்களினாலே எம்பெருமான்‌ உகந்தருளுவ.து 
போலே வேறுபுஷ்பங்களினாலே உசுப்ப இல்லை, 

40 


http://acharya.org 


814 


யர்ச்சிக்ரறொர்களோ அவனை நானெவ்‌ 
வாறு அர்ச்சிப்பேன்‌? ஓ தேவதேவே 


சுவரனே! இவ்வளவு அற்பனாயய கான்‌ 


அவ்வளவு மேன்மையுள்ள வுன்னை 
யர்ச்சிக்கவும்‌ துதிக்கவும்‌ பணியவும்‌ 
' வல்லமை யுடையேனல்லேன்‌, ஆகி 
லும்‌ நீ உன்னுடைய கிருபை யொன்‌ 
றையே கொண்டு அடியேனை யனுக்‌ 
இரத்‌ தருளவேண்டும்‌. ஸ்ரீ கேசவ 
னே ! அடியேன்‌ பிறந்தது கொடுமை 
யான சர்ப்பஜாதி யன்றோ? அதனாலே 
அந்தச்‌ சுபாவ மிப்படி யிருக்கிறதே 
யல்லது அடியேனிடத்தில்‌ அபராத 
மொன் முமில்லை, ஓ அச்சுதனே! நீயே 
சகல லோகங்களையுஞ்‌ சிருட்டித்துச்‌ 
சங்கரிக்கறா யாதலால்‌ அந்தப்‌ பொ 
ருள்களின்‌ ஜாதிரூப சுபாவங்களும்‌ 
உன்னாலேயே யுண்டாக்கப்படுகின்‌ 
றன. எந்த ஜாதிரூப சுபாவங்களி 
னாலே நான்‌ சிருட்டிக்கப்பட்டேனோ 
அவைகளுக்கேற்ற ஈடக்கையே என்‌ 
னிடத்தி லிருக்கின்றது. இதுதான்‌ 
நன்மை. ஒதேவதேவனே! அடி.யேன்‌ 


நீ சிருட்டித்த ஜாதி முதலானவைகளு | 


க்கு மாறாக நடப்பேனாகில்‌ உன கட்‌ 
டசைக்கு மாறு ஈடத்தலாகிய குற்றம்‌ 
பற்றி அடியேனை நீ தண்டிப்பது நியா 


யம்‌, உன்‌ ஸ்ரீ சூக்த்தியும்‌ அப்படிதா | 
னன்றே இருக்கிறது. ஆகிலும்‌ ஓ | 


சுவாமீ ! நீ மூடனான ௮டி. யேன்‌ திறத்‌ 
தில்‌ தண்டனை செய்தருளினாய்‌. இது 
அடி.யேனுக்குக்‌ கொடுமை தீர்ப்பதா 


யிருந்ததனால்‌ கொண்டாடும்படியான 


வரமேயாகின்றது. இது மற்றொருவ 
ராற்‌ கிடைக்குமாகில்‌ சிலாக்கிய 
மாகாது. ஸ்ரீ பகவானே | நீ விஷமும்‌ 
பலமும்‌ அற்றுப்போகத்‌ தக்கதாய்‌ 
்‌ அடியேனைத்‌ தண்டித்‌ தருளினாய்‌. 
பிராணனொன்றுதா 


னிருக்கின்றது. | 


ஸ்ரீ விஷ்ணுபுராணம்‌ 


செய்யத்தக்கது இன்ன தென்று 


நியமித்தருள வேண்டும்‌” என்றிப்‌ 
படி. பிரார்த்தித்த காளியனிடத்திலே 
சுவாமி இருபை கூர்ந்து, “ஓஒ சர்ப்ப 


ராஜனே ! இனி நீ இவ்‌ யமுனாகதியி 
லே க்ஷணகாலங்கூட இருக்கவேண்‌ 
டாம்‌. உன்‌ புத்திரகளத்திராதி பரி 
வாரங்களோடு கூடச்‌ சமுத்திரஞ்‌ 
நீ கருடனுக்குப்‌ 
பயப்படவேண்டாம்‌. உன்‌ சிரசில்‌ 
என்‌ திருவடி யடையாள மிருப்ப 


சேரக்கடவாய்‌. 


தைக்‌ கண்டு உன்னை யவன்‌ ஒன்‌ 
அஞ்‌ செய்யமாட்டான்‌.” என்றருளிச்‌ 
செய்து அந்தக்‌ காளியனை விட்டு 
விட்டார்‌ 

பின்பு அந்த நாகன்‌ சுவாமியின்‌ 
திருவடித்‌ தாமரைகளிலே விழுந்து 
தண்டம்‌ சமர்ப்பித்துத்‌ தன்‌ புத்திர 
மித்திர களத்திராதகளோடுகூட யாவ 
ரும்‌ பார்த்துக்‌ கொண்டே யிருக்க, 
அந்த மடுவை விட்டுச்‌ சமுத்திரம்‌ 
போய்ச்‌ சேர்ந்தான்‌. இவ்விதமாய்ச்‌ 
சர்ப்பம்‌ போனபின்பு கரையேறிவந்த 
கண்ணனை இறந்துபோய்‌ மறுபடி. 
எழுக்து வந்தவனைக்‌ கண்டதுபோலே 
கண்டு, நந்தன்‌ முதலானா ரெல்லாம்‌ 
மிகுந்த ௮ன்பினாலே கட்டிக்கொண்டு, 
ஆனந்தக்‌ கண்ணீர்விட்டு ஈனைத்தார்‌ 
கள்‌. மற்றுமுள்ள கோபாலர்கள்‌ 
கண்ணனுடைய மேன்மையான சேஷ்‌ 
டி.தங்களையும்‌, அந்த யமுனையாற்று 
நீர்‌ பரிசுத்தப்பட்டுப்‌ போனதையுங்‌ 
கண்டு, மிகுந்த ஆச்சரிய முற்றவர்‌ 
களாய்‌, அனபோடுஞ்‌ சந்தோஷத்‌ 
தோடும்‌ கண்ணனைத்‌ துதித்து நின்றார்‌ 
கள்‌. இவ்வாறு கோ வலரும்‌ கோவிய 
ரும்‌ முனைடந்ததும்‌ இப்போது நடச்‌ 
ததுமான சரித்திரங்களை யெடுத்துப்‌ 
பாடித்‌ அதத்துச்‌ சூழ்ச்துவர மகா 


அதைப்‌ போக்காமல்‌ தந்தருளும்படி. | விலாசத்தோடு சுவாமி திருவாய்ப்பா 
வேண்டுகிறேன்‌, இனி அடியேன்‌ டிக்கு எழுந்தருளினார்‌, 
ஏழாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
15 


http://acharya.org 


எட்டாம்‌ அத்தியாயம்‌ 


தேதுகாசுர வதம்‌ 
ண்தில்கை 


பின்பு மறுபடியும்‌ ஸ்ரீ பலபத்திர 
கிருஷ்ணர்க ளிருவரும்‌ சேர்ந்து மாடு 
மேய்த்துக்‌ கொண்டே அங்கிருந்த 
ரமணீயமான ஒரு பனங்காட்டிழ்‌ 
சென்றார்கள்‌. அப்பனவ்‌ காட்டிலே 
தேநுகனென்னு மசுரன்‌ கழுதையின்‌ 
வடிவாய்‌ மிருகங்களின்‌ மாமிசங்களை 
ஆகாரமாகக்‌ கொண்டு வாசமாயிருந்‌ 
தான்‌. அங்கு மனிதர்‌ பிரவேசியாமை 
யாலே அரேகமாய்ப்‌ பனம்பழங்கள்‌ 
நன்றாய்ப்‌ பழுத்துக்‌ குமுகுமென று 
வாசித்தக்கொண்‌ டிருந்தமையால்‌ 
அவ்விடைப்பிள்ளைக ளெல்லாம்‌ அக்‌ 


- கனிகளை விரும்பிச்‌ சொன்னதாவது ; 


“ஓ பலபத்திரா! ஓ கிருஷ்ணா ! இக்காடு 
தேநுகனென்னு மசரனால்‌ எப்போ 
அங்‌ காக்கப்பட்டிருக்கன்றது, அத 
னால்‌ இங்கு நன்றாய்க்‌ கனிர்த கனிகள்‌ 
திரளா யிருக்கின்றன பாருங்கள்‌, 
இசைகளெல்லாங்‌ கமழும்படி. இடக்‌ 
இன்ற இக்கனிகளை யாங்கள்‌ விரும்பு 
கின்றோம்‌. உங்களுக்குச்‌ சம்மதியிருக்‌ 
தால்‌ இவற்றை யுதிருங்கள்‌, நீங்கள்‌ 
வெகு சக்திமான்களாதலால்‌ விண்‌ 
ணப்பஞ்‌ செய்தோம்‌” என்று கோப 
குமாரர்‌ செய்த விண்ணப்பத்தைக்‌ 
கேட்டு ஸ்ரீசங்கர்ணர்‌ “இது நாம்‌ 
செய்ய வேண்டியதுதான்‌” என்று 
அக்கனிகளை யுதிர்க்கத்தலைப்பட்டார்‌. 
கண்ணனும்‌ “சரிதான்‌?” ்‌ 
சொல்லி யுதிர்த்தருளினா்‌. 
யிவ்‌ விருவரும்‌ 


எனறு 
இப்படி. 
பழங்களை யுதிர்க்க, 


‘ 
| 
( 
| 
| 


க 


| 


) 


அவை விழுகின்ற ஓசை கேட்டு அண்‌ 
டக்கூடாத துஷ்டாத்துமாவான அர்‌ 
தக்‌ கழுதையசுரன கோபமூண்டு ஓடி 
வசத, 
பலராமனை 


பின்னங்கா லிரண்டினாலும்‌ 
மார்பி லுதைத்தான்‌, 
உடனே அவரும்‌ அதி லாகவமாய்‌ 
அப்‌ பின்னங்கா லிரண்டையும்‌ பற்றி 
யவ்வசுரக்‌ கமுதையைச்‌ சுழற்றி உயி 
ரிழக்கும்பழ. அப்பன மரத்தின்மே 
லெறிந்தார்‌. எறியவே பெருங்காற்று 
மேகங்களை வீழ்த்துவதுபோல்‌ அக்‌ 
கழுதை அநேகம்‌ பழங்களை வீழ்த்திக்‌ 
கொண்டு தானுர்‌ தரையில்‌ விழுந்து 
உயிர்விட்டது. பின்பு அவ்வசுரனைச்‌ . 
சோந்த கழுதை ரூபந்தரித்த அசர 
ரரேகர்‌ ஓடிவந்த, இவர்களோடு 
போரிடுகையில்‌, ஸ்ரீ கிருஷ்ணபகவான்‌ 
சிலரையும்‌ மூத்தவர்‌ சிலரையு மாகப்‌ 
பிடித்துச்‌ சுழற்றி யவர்களுடைய தலை 
வனை யெறிந்தது போலவே வேடிக்‌ 
மரங்களின்மீதி லெறிய, 


அவர்களெல்லாம்‌ பிராணம்‌ போன 


கையாய்‌ 


வர்களாய்ப்‌ பழங்களோடுகூடப்‌ பூமி 
யில்‌ விமுந்தார்கள்‌. அப்போது அந்‌ 
நிலமானது பனம்பழங்களுங்‌ கழுதை 
யுடல்களு நிறைந்து ஒரு வகையாய்‌ 
விளங்கிற்று. பின்பு அக்கோவலரெல்‌ 
லாம்‌ வேண்டுமளவும்‌ பழங்களைப்‌ 
புசித்துக்‌ களித்து அம்மகா புருஷரிரு 
வரையுந்‌ துதித்தார்கள்‌, பசுக்களும்‌ 
இதுவரையிலு மறியாத ஈல்ல புற்களை 
மேய்ந்து களித்திருந்தன.ஃ 


எட்டாமத்தியாயம்‌ மற்றிற்று, 


7 


http://acharya.org 


ஒன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
பிரலம்பாசுர வதம்‌ 


Ee 


அவ்வசுரன்‌ இறந்த பின்பு அப்‌ | சண்டை யிடுவதினாலும்‌, கட்டைகளை 


பனங்காடு கோவலர்க்கும்‌ கோவி | 
யர்க்கும்‌ விளையாடுமிடமாய்‌ விட்டது. | 
பின்பு வ௬தேவகுமார ரிருவரும்‌ 
பாண்டீரமென்கற ஆலமரத்தண்டை 
யெழுந்தருளி, தோளில்‌ ௮ணைக்கயி 
றும்‌ மார்பில்‌ வனமாலையும்‌ அணிர்து, 
இளங்கொம்புள்ள விருஷபங்களைப்‌ 
போலே பிராகாசித்துக்‌ கொண்டு, 
வெகு சந்தோஷத்தோடு வேடிக்கை 
யாய்ச்‌ சிங்கநாதஞ்‌ செய்வதும்‌ பாடு 
வதும்‌ மரங்களை யேறத்‌ தேடுவது 
மாய்ப்‌, பசுக்களை யவற்றின்‌ பெய 
ராலே கூப்பிட்டு மேய்த்துக்கொண்டு , 
விளையாடினார்கள்‌, மேலும்‌ அவ்விரு 
வரில்‌ மூத்தவர்‌ மைப்பொடி. பூட்டிய 
வஸ்திரத்தையும்‌, இளையவர்‌ பொற்‌ 
பொடி யூட்டிய வஸ்திரத்தையும்‌ தரித்‌ 
தவர்களாய்‌, இந்திர வில்லுடன்கூடி. 
வெண்மையாயுங்‌ கருமையாயுமுள்ள 
மேகங்கள்போல்‌ விளங்கினார்கள்‌, 
இப்படிப்பட்ட அலங்காரா தகளோடு 


ளாயிருக்னெற அவ்விருவரும்‌ பூலோ 
கத்துக்கு ஏற்றபடியே மனிதத்‌ தன்‌ 
படுத்தக்‌ 
கொண்டு மனுஷ்ய பாவனையாகவே 


மையைப்‌ பெருமைப்‌ 


லோகத்திலுண்டான பல விளையாட்டு | 


களையும்‌ விளையாடினார்கள்‌. எப்படி. 
யெனில்‌, இருவர்‌ கைகளைத்‌ தண்டிகை 
போல்‌ வைக்க அதில்‌ தொங்கலாடுவ 
தும்‌, மரத்தின்‌ விழுதுகளை முடிந்து 
அதிலுட்கார்ந்து விசியாடுவதுமான 
ஆர்தோளிகைகளினாலும்‌, ஒருவரோ 
டொருவர்‌ ஜட்டி. களைப்‌ போலே கைச்‌ | 


* குரளி-- சாமம்‌ பழகுதல்‌. 


| 
| 
கூடிச்‌ சகலலோக நாதருக்கு காதர்க 
| 
I 
\ 
| 


யுங்‌ கற்களையு மெடுத்துச்‌ சுழற்றுவது 
முதலான * குரளிச்‌ செய்கைகளினா 
லும்‌, இன்னும்‌ பலவகை விளையாட்டு 
களினாலும்‌ இடைப்‌ பிள்ளைகளோடு 
கூட விளையாடிக்‌ கொண்டிருந்தார்‌ 
கள்‌. 


இவ்விருவரையும்‌ 
போகவேண்டு 
மென்று பிரலம்பனென்கிற அசுர 


இப்படியிருக்க, 
பிடித்துக்கொண்டு 


னொருவன்‌ ஆயச்சிறுவன்போ அருக 


' கொண்டு அங்குவந்த, அப்பிள்ளைகளி 


லொருவனாக நின்று சமயம்‌ பார்த 


துக்கொண்டு, ஸ்ரீகிருஷ்ணனை வெல்‌ 


லக்கூடாதவனாக நினைத்துப்‌ பலராம 
னைக்‌ கொல்ல நினைத்தான்‌. அங்கு 
நின்ற அப்பிள்ளைகள்‌ யாவரும்‌ 1 ஹரி 
ணாக்கிரீடனம்‌ என்கிற சிறுவர்‌ விளை 
யாட்டொன்றை யாடத்‌ தொடங்கி 
யாவரும்‌ இரட்டை இரட்டையாய்‌ 
நின்றார்கள்‌. அவர்களுக்குள்ளே ஸ்ரீ 
தாமா என்றவனோடு கண்ணனும்‌ பிர 
லம்பனோடு பலராமனும்‌ கூடி நின்று 
குதித்து வருகையில்‌, ஸீதாமாவைக்‌ 
கண்ணனும்‌ பிரலம்பனைப்‌ பலராம 
னுஞ்‌ ஜயித்ததனால்‌ ஜயிக்கப்பட்ட அவ்‌ 
விருவரும்‌ ஐயித்த இருவரையும்‌ தோளி 
லேற்றிச்‌ சுமந்துக்கொண்டு பாண்டீர 
மென்னும்‌ ஆலமரத்தடிக்கு வந்து மறு 
படியு மங்கிருந்து திரும்பினார்கள்‌. 
அத்தருணத்தில்‌ அவ்வசரன்‌ மூத்தவ 
ரைத்‌ தோண்மே லெடுத்துக்கொண்டு 
சந்திரனை யேந்தின மேகம்போலே 
சீக்கிரமா யாகாசத்தி லெழும்பினான்‌, 


1 ஹரிணாக்கிரீடனமாவதி, மான்போல்‌ துள்ளி விளையாடுதல்‌. 


http://acharya.org 


பிரலம்பாச்ர வதம்‌ 917 


அதுகண்டு பலபத்திரர்‌ தமது இரு மிகுந்‌ திருக்கன்றவனுமா யிருக்கின்‌ 
மேனியை வெகு பாரமாக்க, அந்தப்‌ | றாய்‌. இப்படிப்பட்ட வுன்தன்மையை 
பாரத்தைச்‌ சுமக்கமாட்டாமல்‌ அவன்‌ | நினைத்துக்கொள்‌. மேலும்‌ நாமிரு 
தன்னுடம்பையும்‌ பெரிதாக வளர்த்தி வரும்‌ பூமியின்‌ பாரத்தைப்‌ போக்கும்‌ 
னான்‌. இப்படி. வர்ஷாகால மேகம்‌ பொருட்டு அவதரித்தருக்கிறோம்‌ என்‌ 
போலே வளர்ந்து எரிந்த மலைபோன்ற | பதை நீ யறியாயோ? ஐ-அனந்தனே! 
வுடம்பும்‌, குறுகிய இரீடங்‌ கவிழ்த்த 
தலையும்‌, தொங்குகின்ற மாலை யாப 
ரணங்களும்‌, வண்டிச்‌ சக்கரம்போ 
ன்ற கண்களும்‌, பயங்கரமான வடி 
வும்‌, பூமி ஈடுங்கும்படியான நடையு 
மாயக்‌ காணப்பட்ட அவ்வசுரனையும்‌, 
சிறிது மச்சமின்றித்‌ தன்னைத்‌ தூக்கிக்‌ 
கொண்டெழும்பிப்‌ போகும்‌ திறத்தை 
யும்‌ பார்த்துப்‌ பலராமர்‌ தம்பியை 
நோக்கி “(ஓ இருஷ்ணா ! ஓ இருஷ்ணா ! 
மலைபோன்ற தேக முள்ளவனாய்‌ 
இடைப்பிள்ளையின்‌ ரூபத்தைத்‌ தரித்‌ 
அக்கொண்டுவரந்த ஓரசுரனாலே நான்‌ 
- தூக்கக்‌ கொண்டு போகப்படுகன்‌ 
ஹேனே பார்‌. ஓ மதுசூதனனே | 
இப்போது கான்‌ செய்யவேண்டிய 
தென்ன சொல்‌; இந்தத்‌ துராத்துமா 
வோ வெகுவிரைவா யோடுகின்றான்‌ ” 
எனறு சொன்ன வார்த்தைகளைக்‌ 
கேட்டு மகாத்துமாவான ஸரீகோவிந்‌ 
தன்‌ அவருடைய பலவீரியங்களின்‌ 
திறமறிந்தவ ராகையால்‌ புனசிரிப்பி 
னால்‌ இதழ்கள்‌ மலர அருளிச்செய்ய 
லாயினார்‌. 


ஆகாசம்‌ உன்‌ திருமுடி, மேகங்கள்‌ 
உன கேசங்கள்‌, பூமி உன்‌ திருவடி, 
அக்கினி உனது திருமுகம்‌, சந்திரன்‌ 
உன்‌ மனு, வாயு உன மூச்சு, நானகு 
திக்குகளும்‌ உன்னுடைய கானகு 
திருத்தோள்‌, ஓ மகானுபாவனே ! நீ 
ஆயிரம்‌ இருமுகங்களும்‌ ஆயிரக்‌ திருக்‌ 
கைகளும்‌ ஆயிரம்‌ திருவடிகளும்‌ ஆயி 
ரந்‌ இருவுதரங்களு முள்ளவனாய்‌, ஆயி 
ரம்‌ பிரமாக்களுக்கு உற்பத்தி ஸ்தான 
மான முதல்வனா யிருக்கின்றாப்‌. ஆத 
லின்‌ உன்னை மகாரிஷிகள்‌ அரேகவித 
மாகச்‌ சொல்லுகிறார்கள்‌, உனது இவ்‌ 
வியரூபத்தை யொருவனு மறியமாட்‌ 
டான்‌, தேவதைகளும்‌ உன்‌ திருவவ 
தார ரூபங்களையே அர்ச்சிக்கறார்கள்‌, 
இவ்வுலக மெல்லாம்‌ முடிவில்‌ உன்‌ 
னிடத்திலேயே லயப்படுகன்றன, 
இதெல்லாம்‌ நீ யறியாயோ? ஓ 
அனந்த மூர்த்தியா யிருப்பவனே! இந்‌ 
தப்‌ பூமி உன்னாலே தாங்கப்பட்டன்‌ 
ரோ சராசரமயமான பிரபஞ்சத்தைத்‌ 
தாங்குகின்றது? ஓ உற்பத்தி விஈாசங்‌ 
களில்லாதவனே | நீயே இருதயுகாதி 
பேதங்களினாலே பலவகைப்பட்டிருக்‌ 

“ஓ சர்வாத்துமகனாயும்‌ சகல சூக்ஷ௩ | இற காலரூபியா யிருக்து, எல்லாவற்‌ 
மங்களுக்குங்‌ காரணனாயும்‌ இருக்கிற | றையும்‌ விழுங்கிப்போடுகிறாய்‌. தண்‌ 
வனே! பிரளயத்திலு மிகுந்திருக்கும்‌ | ணீரானது வடவாக்கினியினாலே உண்‌ 
படியான நித்தியனான நீ யேது மனுஷ்‌ | ணப்பட்டுக்‌ காற்றினாலே எறியப்‌ 
யத்‌ தன்மையை மெய்யாகவே பற்று | பட்டு இம௰யமலையிலே பனிரூபமாய்‌ 
இன்றாய்‌ 2 நீயே சகலலோக கார | நின்று சூரிய கரணங்களின்‌ சம்பர்‌ 
ணங்களுக்குங்‌ காரணமாய்‌ வியக்தப்‌ | தத்தனால்‌ உருக மறுபடியும்‌ தண்ணீரே 
பிரபஞ்சத்திற்கு முன்பே யிருக்கிறவ | யாய்‌ வருவதுபோல்‌, சங்காரகாலத்‌ 
ணும்‌, சகலமுங்‌ கடலினாலே முழுத்தப்‌ | தில்‌ உன்னாலே விழுங்கப்பட்ட பிர 
பட்டு ஏகார்ணவமா யிருக்கையில்‌ | பஞ்சமெல்லாம்‌ உன்ன தனமாகவே 


ee 
ee வளை: 


http://acharya.org 


518 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[ஐந்தா 


யிருக்து மஅபடியுஞ்‌ சிருட்டிக்க எத்த 
னிக்னெற வுனது சங்கற்பத்தினாலே 
முன்‌ போலவே அவ்வவ்வுருக்கொ 
ண்ட பிரபஞ்சமாகத்‌ தோன்றுகன்‌ 
றன. ஓ ஈசுவரனே! கல்பந்தோறு 
மிப்படியே சுருட்டிப்‌ பிரளயங்கள்‌ 
நடந்து வருகின்றன. நீயு கானுஞ்‌ 
சேர்ச் து இவ்வுலகங்களுக்கு ஒரே 
காரணமா யிருந்து, இப்பூமியின்‌ சமை 
யிறக்கும்‌ பொருட்டுப்‌ பேதரளூபமா 
யவதரித்தோ மன்றோ? ஓ அமேயாத்‌ 
துமகனே! இதையெல்லாம்‌ நீ நினைத்‌ 
துக்கொண்டு இந்த மனுஷ்ய பாவனை 
யை விடாமலே இவ்வசுரனைச்‌ சங்க 
ரித்துப்‌ பந்துக்களுக்கு ஈன்மைசெய்ய 
வேண்டும்‌." 


என்றிப்படி. மகாத்துமாவான கண்‌ 


| 
| 
| 
| 
| 
| 
| 


Mi 
j 


ணனாலே நினைப்பூட்டப்‌ பட்டவராய்ப்‌ 
பலராமர்‌ நகைத்துக்‌ கோபத்தினால்‌ 
திருக்கண்கள்‌ சிவந்து நிற்கத்‌ தமது 
கைப்பிடியால்‌ அவ்வசுரனைச்‌ சிரத்தி 
லிடித்தருளினார்‌. அவ்விடிபட்ட மாத்‌ 
திரத்திலே அந்தப்‌ பிரலம்பாசுரன்‌ கண்‌ 
ணிரண்டும்‌ பிதுங்கிவர்து கபாலமு 
டைந்து உதிரங்‌ கக்கிக்கொண்டு தரை 
யில்‌ விழுர்‌து இறந்தான்‌. இப்படியா 
கப்‌ பிரலம்பனைச்‌ சங்கரித்ததனால்‌ கோ 
பாலரெல்லா மிகுந்த சந்தோஷமுற்ற, 
“நல்ல காரியஞ்‌ செய்தீர்‌, நல்ல காரி 
யஞ்‌ செய்தீர்‌, இப்படி.செய்ய மற்றும்‌ 
யாராலு மாகாது” என்று வியந்து 
அதிசெய்யா நிற்க, அந்தச்‌ சங்கர்ஷண 
பகவான்‌ கண்ணனோடுகூட மறுபடி 


யுங்‌ கோகுலத்திற்கு எழுந்தருளினார்‌. 


ஒன்பதாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
ட 


பத்தாம்‌ அத்தியாயம்‌ 
சரத்கால வர்ணனை 
கோவர்த்தனாராதனம்‌ 


—0 0 OO— 


இவ்வகையாகத்‌ திருவாய்ப்பாடி. 
யில்‌ அவ்விருவரும்‌ விளையாடிக்கொண் 
டிருக்கையில்‌ வருஷா காலம்‌ நீங்கி 
தாமரைகள்‌ மலர்ந்து விளங்கப்பெற்ற 


சரத்காலம்‌ வந்துவிட்டது. அக்காலத்‌ | 


தில்‌ று குளங்களி லிருந்த மீன்கள்‌ 


புத்த கேத்திரா இிகளிலே பற்திருத்‌ | 


தலினாலே இல்லறத்தான்‌ தாபமடை 
வதபோல்‌ மிகுந்த தாபத்தை யடைந்‌ 


தன. யோகிகள்‌, சம்சாரம்‌ ௮சார | 


மென்பதை 
றற்௮ு மவுனமா யிருப்பதுபோலே 
காட்டி லிருந்த மயில்கள்‌ மதநீங்கி 
மவுனத்தோ டி.ருந்தன. மேகங்கள்‌ 
தம்மிடத்திருந்த்‌ தண்ணீரை யெல்‌ 


யறிர்து அதில்‌ பற்‌. 


| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 


லாம்‌ விட்டுவிட்டு நிர்மலங்களாய்‌ 


வெண்மையான மேனியை யுடைய 


। வைகளாய்‌ வானத்தையும்‌ விட்டு நீங்‌ 


னவை எப்படி. யிருர்தனவென்றால்‌, 


ஞானங்‌ கைவந்தவர்கள்‌ தங்கள்‌ 
அகங்காரத்தோடு பொருண்‌ முத 


லானவைகளை விட்டுச்‌ சுத்த சத்துவ 


। மூடையவர்களரய்ச்‌ சமுசாரத்தைத்‌ 
, துறப்பதுபோ லிருந்தன. பல பொரு 


ள்களைப்பற்றி மமதையுற்‌ நிருப்பத 
னாலே மனிதருடைய இருதயங்கள்‌ 
வரண்டுபோவதுபோல்‌ குளங்களெல்‌ 
லாம்‌ சூரியகரணங்களினாலே தபிக்‌ 
கப்பட்டு வரண்டுபோயின, அச்சரத்‌ 
காலத்துத்‌ தண்ணீர்கள்‌ ஆம்பல்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] 


கோவர்‌ த்தனராதனம்‌ 


219 


ccc ccc 


மலர்ந்து விளங்கப்‌ பெற்றமையாலே, 
நிர்மலகுண முள்ளவர்களுடைய மன 
ங்கள்‌ ஞானங்களினாலே ராகத்துவே 
ஷங்க ளில்லாமல்‌ சமத்துவ மடைந்‌ 
ததபோல்‌ யோக்கியதையின்‌ லக்ஷ 
ணமான தன்மையை யடைந்தன. 
மேலும்‌ ஈக்ஷத்திரங்களினாலே நிர்மல 
மாயிருக்கன்ற வானத்திலே பூரண 
மண்டலத்தோடு கூடிச்‌ சந்திரன்‌, 
நல்ல குலத்திலே ஒரு யோகியான 
வன்‌ பிறந்து முத்திபெறத்தக்க கடை 
சித்‌ இருமேனியோடு விளங்குவது 
போல வீளங்கனான்‌. அறிஞர்‌, கேஷேத்‌ 
திரபுத்திராதிகளில யிருக்கின்ற பற்‌ 
றை நாளுக்குகாள்‌ சிறிது சிறிதாக 
எப்படி விடுவார்களோ அப்படியே 
குளமுதலானவைகள்‌ நாளுக்குகான்‌, 
கொஞ்சங்‌ கொஞ்சமாய்க்‌ கரையை 
விட்டு வந்தன. அன்னப்பறவைகள்‌ 
முன்பு தாங்கள்‌ விட்டு நீங்னெ தடா 
கத்தண்ணீர்களோடு மறுபடியுங்‌ கூடி 
னது எதுபோலென்முல்‌ யோகத்தில்‌ 
தேராதவர்கள்‌ பல இடையூறுகளி 
னாலே முட்டப்பட்டு முன்விட்ட சகல 
கிலேசங்களோடு மறுபடியுங்‌ கூடி. 
ன தபோலவாம்‌. அரந்கரட்களில்‌ சமுத்‌ 
இரம்‌ தண்ணீர்‌ மிகப்பெற்றுத்‌ தண்‌ 
ணீர்‌ ததும்புதலின்றி மந்திர முதலான 
யோகங்களின்‌ முறையாலே மகா 
யோகத்தை யடைந்து ஒரு யதியான 
வன எப்படி. நிச்சலமா யிருப்பானோ 
அப்படி. நிச்சலமா யிருந்தது, எங்கு 
நிறைச்‌ தெழுந்தருளியிருக்கிற ஸ்ரீ விஷ்‌ 
ணுபகவானை யறிந்தபின்‌ மகாத்துமாக்‌ 
களுடைய இருதயங்கள்போலே எங்‌ 
கூர்‌ தண்ணீர்கள்‌ தெளிவுற்றிருக்தன. 
அக்காலத்தனலே மேகமென்னு மழு 
க்கு நீங்கி ஆகாசமானது. யோகாக்‌ 
கினிபினலே 
மெரிக்கப்பெற்ற யோகியின்‌ மனம்‌ 
போலே கிர்மலமாயிருந்தது. ஈானென்‌ 


சகல 


கிலேசங்களு 


க்கப்‌ படுதலும்‌, 
ஸ்தாபிக்கப்படுதலும்‌ வேண்டுங்‌ கழனி 


க்கட ப்ரை வைக்க) கக்க 
i - 


கிற அகங்காரத்தனலே யுண்டான 
அக்கத்தை மகத்தான விவேகம்‌ போக்‌ 
குவதுபோல்‌ சூரியகரணங்களாலுண்‌ 
டாகிய தாபத்தைச்‌ சந்திரன்‌ போக்‌ 
கடித்தான்‌. சத்தமுதலிய விடயங்களி 
னின்றும்‌ சுரோத்திர முதலிய இத்திரி 
யங்களைப்‌ பிரத்தியாஹார மென்ற 
யோகாங்கம்‌ இழுத்துப்‌ போடுவது 
போல்‌ வானத்தினின்று மேகத்தை 
யும்‌ பூமிபினின்று சேற்றையும்‌ தண்‌ 
ணீரினின்‌அ கலக்கத்தையும்‌ அந்தப்‌ 
பருவமானத இழுத்து விட்டது. 
ஆபூரணரேசக கும்பங்க ளென்கிற 
வாயுவை நிறுத்தல்‌ நிலைப்பித்தல்‌ விடல்‌ 
களினாலே பிராணாயாமம்‌ பயில்வது ' 
போலத்‌ தடாகங்களின்‌ ஜலங்கள்‌ 
வாய்க்கால்‌ முதலானவைகளில்‌ நிறை 
பின்போரிடத்தில்‌ 


களில்‌ விடப்படுதலுமாகிய செய்கை 


களினாலே பிராணாபாமஞ்‌ செய்வன 


போலிருந்தன. 


இப்படியாக ஆகாச நக்ஷத்திர முத 
லானவை நிர்மலமா யிருக்கப்பெற்ற 
அந்தச்‌ சரத்காலம்‌ வந்தபோது ஆய்ப்‌ 
பாடியில்‌ இந்திரனைப்‌ பூசிக்கும்‌ பொரு 
ட்டு மிகுந்த முயற்சி யுள்ளவர்களாய்‌ 
அவ்வுச்சவத்தில்‌ அதிக ஆசையோடு 
குதுகலித்துக்‌ கொண்டிருந்த ஆயர்க 
ளைக்கண்டு கண்ணன்‌ அவர்களில்‌ 
மூப்பர்களை கோக்கி வெகு சந்தோஷ 
பெரியோர்களே | 


ளெல்லா மிகவுங்‌ களிக்கும்படியான 


மாய்ப்‌ நீங்க 
இந்திரோச்சவ மென்பது என்ன? 
அதின்‌ சொரூப அனுஷ்டான பிர 
யோசனங்களைச்‌ சொல்லவேண்டும்‌ ”' 
என்று வினாவ, அக்‌ கண்ணனுக்கு 
அதிக ஆதரத்தோடு 
சொல்லலாயினா்‌:— 


நந்தகோபர்‌ 


http://acharya.org 


320 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [ஜர்தா 
er rr wr 
“ கேள்‌ குழந்தாய்‌ ! தேவேந்திரன்‌ | .கானமாய்‌ நான்கு வித்தைக ளுண்டு, 
மேகங்களுக்கும்‌ ஜலங்களுக்கும்‌ ௮தி | அவையாவன ஆன்வீக்ஷி என்கிற 
பதியா யிருக்கிறான்‌. அந்த இந்திரனால்‌ | தர்க்கவித்தை, இருக்கு முதலிய பிரி 
கட்டளையிடப்பட்டவைகளாய்‌ மேகவ்‌  வுள்ளதனால்‌ திரயீ என்னப்படுகிற 
கள்‌ மழை பொழிகின்றன. அந்த வேதம்‌, வார்த்தை என்னப்படுகிற 
மழையினாலே விளைகின்ற பயிர்களை பயிர்‌ முதலிய சாஸ்திரம்‌, தண்டநிதி 
நாமும்‌ மற்றவர்களும்‌ உபயோகப்‌ | என்கிற ராஜநீதி சாஸ்திரம்‌, இச்‌. 
படுத்திக்கொண்டு, தேவதைகளையும்‌ |) நான்‌இலும்‌ இப்போது வார்த்தா 
ஆராதித்துக்‌ கொண்‌ டிருக்கிறோம்‌. சாஸ்திரத்தைப்பற்றி நான்‌ விவரிப்ப 
அன்றியும்‌ அந்த மழையினால்‌ வளர்ந்த | தைக்‌ கேளும்‌. ஓ மகானுபாவனே ! 
புல்‌ முதலானவைகளினாலே [ கிருஷி ] பயிரிடுதல்‌, [ வணிஜயா ] 

| 

| 

] 


மாடுகளெல்லாம்‌ வளர்க்கப்பட்டுப்‌ | வாணிகம்‌, [ பசுபாலனம்‌ ] மாடு 
புஷ்டியாய்‌ நல்ல கன்றுகளைப்போட்டு | மேய்த்தல்‌, ஆகிய இம்‌ மூன்று 
மிகுந்த பால்‌ கறக்துகொண்டு களித்‌ | பிழைப்புகளா யிருப்பது வார்த்தை 
தத்‌ தஇிரின்றன. எவ்விடத்திலே | யென்ற வித்தையரம்‌. உழவர்க்‌ 
மழை யுண்டாயீருக்கறதோ அங்கே ; குக்‌ இருஷியானது ஜீவனமாம்‌. 
பூமி பயிர்‌ நிறைந்ததாயும்‌ புல்‌ நிறைந்த | கடைத்தெரு வியாபாரிகளுக்கு வணி 
தாயும்‌ இருக்கின்றது. அங்குள்ள பிர 
சைகளெல்லாம்‌ பசி வருத்தமின்றி 
யிருக்கிறார்கள்‌. இந்தப்‌ பூமியிலுள்ள 
நீரைச்‌ சூரியன்‌ தன்‌ கரணங்களி 
னாலே இர௫த்து மேகங்களில்‌ விட, 
அதை மேகாதிபதியாகிய இந்திரன்‌ 
லோக சேஷமத்துக்காகப்‌ பெய்விக்கி 
முன்‌. ஆதலால்‌ ராஜாக்கள்‌ முதலான 
ஜனங்கள்‌ மழைகால முடிந்தவுடனே 
சந்தோஷத்தோடு யாகங்களினாலே 
இக்திரனைப்‌ பூசித்து வருகிறார்கள்‌. 
நாமும்‌ அப்படியே செய்து வருகி 
றோம்‌” எனறிப்படி கந்தகோபர்‌ 
சொன்னதைக்‌ கேட்டுக்‌ கண்ணன்‌ | மாட்டான்‌. உலகத்தில்‌ எல்லையென்‌ 
இக்திரனுக்குச்‌ செருக்கழியும்‌ பொரு | பது பயிரிடு நிலம்வரைக்கு முள்ளு, 
ட்டு இவ்வா நருளிச்செய்ய லாயினர்‌. 


ஜ்யை ஜீவனமாம்‌. நமக்கோ பசு 
மாடே முக்கியமான ஜீவனமாம்‌. 
யிப்படி யிருக்றெபடியிாலே எவன்‌ 
எந்த வித்தைக்கு உரியவனோ அவனு 
க்கு அதுபெரிய தெய்வமாதலின்‌ 
அதையே கந்த புஷ்பாதிகளினலே 
அர்ச்‌சித்துப்‌ பூசிக்கவேண்டும்‌. ஏனெ 
னில்‌ அவ்வித்தையின்‌ மூலமாயன்ரோ 
சுவாமி நமக்கு உபகாரஞ்‌ செய்தருளி 
னார்‌, மேலும்‌ எவன்‌ எதன்‌ பயனை 
அனுபவித்துக்‌ கொண்டு மற்றொன்‌ 
றைப்‌ பூசிக்றுானோ அவன இம்மை 
யிலு மறுமையிலுஞ்‌ சுகத்தை யடைய 


காடென்பது அவ்வெல்லைக்குப்‌ புறத்‌ 
| தே யுள்ளது. மலைகளென்பவைக 
ளெல்லாம்‌ காட்டின்‌ புறத்தி லுள்ள 
துல்‌ அக்காட்டில்‌ வாசஞ்செய்‌ 


“ஜயா நான்‌ சொல்வதையுஞ்‌ 
சற்றே கேட்கவேண்டும்‌. நாம்‌ பயி 
ரிடுகறவர்களு மல்லோம்‌; வாணிகத்‌ ! இற ஈமக்கு இஷ்டப்படி திரியுமிட 
தாற்‌ சீவிக்கிறவர்களு மல்லோம்‌ ; | மால மலைகளே மேன்மையான கதி 
நாம்‌ காட்டில்‌ திரிந்து மாடு மேய்த்‌ | யா யிருக்கின்றன. வாயில்களும்‌ கத 
துப்‌ பிழைக்கிறவ ராதலால்‌ நமக்குப்‌ | வடைப்பு மில்லாதவர்களாய்‌ வீட்டிற்‌ 

*ணக்வளை நிலத்துக்குடையவரு 


பசுக்கள்‌ தெய்வம்‌; உலகத்தில்‌ பிர 


http://acharya.org 


922: ஸ்ரீவிஷ்ணுபு ராணம்‌ [ஐந்தா 


மேல்‌ வீற்றிருர்து, “கான்தான்‌ இச்‌ | தருளினார்‌. இவ்வாறு கோபாலரெல்‌ 
தப்‌ பர்வத தேவதை” என்று கோபா ; லாம்‌ பருவத யாகத்தை நிறைவேற்றி 
லர்‌ போட்ட அன்னபலிகளை யெல்‌ | அதன்‌ சிகரத்திற்‌ சேவைசாதித்த பக 
லாம்‌ அமுது செய்தருளினார்‌. கீழே | வத்‌ சொருபத்தினிடத்திலே இஷ்ட 
யிருந்து தாமே அதை யாவர்க்குங்‌ | வரங்களையும்‌ பெற்றுச்‌ சந்தோஷ 
காட்டி அவர்களோடு கூட மலையினுச்‌ | முடையவர்களாய்‌ அந்தச்‌ சொருபம்‌ 
சிக்கு ஏறிப்போய்‌ அந்தத்‌ தமது | மறைந்தவுடனே திரும்பித்‌ தங்கள்‌ 
சொருபத்தையும்‌ அர்ச்சித்து பணிச்‌ பாடிக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தார்கள்‌, 
பத்தாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
EP 
பதினோராம்‌ அத்தியாயம்‌ 
கோவர்த்தனத்தை யெடுத்தது 
மம அததத்து ப்பம்‌ 
முழுது நாசமாகும்படி பெருங்காற்‌ 
இந்திரனுக்குச்‌ செய்யும்‌ யாகத்தை | இடன்‌ பெருமழையைப்‌ பெய்தன. 
யொழித்ததனால்‌ அந்த இந்திரன்‌ அதிக | பெய்யவே ஒரு க்ஷணமாத்திரத்திலே 
கோப முள்ளவனாய்ச்‌ சம்வர்த்தகம்‌ | பூமியும்‌ ஆகாசழும்‌ திசைகளும்‌ மழைத்‌ 
என்கிற மேகக்கூட்டத்தை யழைத்து, தாரைகளின்‌ பெருக்கு நிறைந்து ஒன்‌ 
“(ஓ மேகங்களே! நான்‌ சொல்வதைக்‌ | முய்க்‌ காணப்பட்டன. அப்போது 
கேளுங்கள்‌; உடனே என்‌ கட்டளை | அர்த மேகங்கள்‌ பளபளத்து விளங்கா 
யின்படி தடையில்லாமல்‌ செய்யுங்‌ | நின்ற மின்னற்‌ கொடிகளாகிய கசை 
கள்‌; நந்தனென்‌ கிற இடையன்‌ புத்தி | களின்‌ அடிக்குப்‌ பயப்பட்டவைகள்‌ 
கெட்டவனாய்க்‌ இருஷ்ணனென்கிற | போலே இக்குகளெல்லாம்‌ அதிரும்‌ 
ஒரு பையன்‌ பலத்தைப்‌ பெரிதா | படி. கர்ச்சனை செய்து மிகவுங்‌ கன 
| 
| 


ஓ மயித்திரேயரே! கேளும்‌, சுவாமீ 


யெண்ணிக்‌ கெர்வித்து, மற்று முள்ள | மான தரரைகளரகிய சாரங்களைப்‌ 
இடையரையுஞ்‌ சேர்த்துக்‌ கொண்டு, | பெய்துவிட்டன. இப்படி. ஒழிவில்‌ 
எனக்குச்‌ செய்துவரும்‌ யாகத்தை | லாமல்‌ மழை பொழிவதனால்‌ உலக 
நிறுத்தி விட்டான்‌; ஆகையால்‌ | மெல்லா மிருள்மூடிப்போக உலகம்‌ 
அர்த இடையருக்குப்‌ பிழைப்பா | இழுமேலும்‌ பக்கங்களிலும்‌ ஜலமய 
யுள்ள மாடுகளை யெல்லாம்‌ பெரு மானதுபோற்‌ ரோன்றிற்ற௮ு. அப்‌ 
மழை பொழிந்து அழித்து விடுங்‌ ! போது பசுக்கள்‌ மகா வேகத்தோ 
கள்‌ ; நீங்கள்‌ பயப்படாதேயுங்‌ | டுண்டான காற்௮ுமழையினாலே அலைக்‌ 
கள்‌ ; உங்களுக்குச்‌ சகாயமாய்‌ | கப்பட்டு, இடுப்புக்‌ தொடைகளுங்‌ 
நான்‌ பர்வதசிகரம்போ லிராநின்ற | கழுத்துஞ்‌ சுருங்கி மாண்டனபோலே 
பெரிய யானைமே லேறிக்கொண்டு | 
வாயுவையும்‌ தண்ணீரையும்‌ முத | 


மூர்ச்சித்துக்‌ இடர்தன. அநேக மாடு 
கள்‌ இளங்கன்றுகளை வயிற்றிலணைத்‌ 
வுதவியைச்‌ செய்கிழேன்‌'' என்று | துக்கொண்டு நடுக்கமுற்றுக்‌ இடம்‌ 
ஆக்கியாபித்தான்‌. அதுகேட்டு அந்த | தன. மற்றும்‌ பலமாடுகள்‌ கன்றுக 
மேகங்களெல்லாம்‌ இவ்‌ வாய்ப்பாடி ' ளிறக்கக்கண்டு கதறிக்கொண்டு நின்‌ 


http://acharya.org 


டக்‌ 4 
ம்ம்சம்‌] 


கோவர்த்தன த்தை மெடு த்தது 


323 


= ccc 


றன. சில கன்றுகள்‌ கா ற்றினாலே 
உடம்பெல்லா நடுக்கமுறச்‌ சோர்‌ 
வடைந்து அற்பத்‌ தொனியாய்க்‌ கூவி 
னதைப்‌ பார்த்தால்‌ கண்ணனை நோக்க 
எங்களைக்‌ காப்பாற்ற வேண்டுமென்று 
வேண்டிக்‌ கொண்டது போலிருந்தது. 


ஓ மயித்திரேயரே! 
கோபிகைகளுவ்‌ கோபாலரு நிறைந்த 
அந்தக்‌ கோகுலமெல்லாம்‌ இப்படி 
பெருமழையினாலே மிகவும்‌ துன்பப்‌ 
பட்டு நடுங்குவதைக்‌ கண்டு, சுவாமி 
இந்திரன்‌ தனக்குப்‌ பூசை நடக்க 
வில்லையென்கிற கோபத்தினாலே இப்‌ 
படிச்‌ செய்தானாகையால்‌ இதை நரம்‌ 
அவசியம்‌ 


கோக்களுங்‌ 


பாதுகாக்க வேண்டும்‌, 
அதற்காகப்‌ பெரிய கற்பாறைகள்‌ 
நிறைந்த இந்தப்‌ பருவதத்தைப்‌ பெயர்‌ 
தீது இந்த இடைச்சேரிக்கு ஒரு 
பெருங்‌ குடையாகப்‌ பிடிக்கக்கட 
வோம்‌” என்று ! திருவுள்ளம்பந்றி, 
அந்த மலையைப்‌ பெயர்த்து ஒரே இருக்‌ 
கையினால்‌ விளையாட்டுக்‌ கருவியைத்‌ 
தாங்குவதுபோல்‌ தாங்‌, அந்தக்‌ 
கோபாலரெல்லாரையுங்‌ கூவி, நகைத்‌ 
அக்கொண்டே “(நீங்கள்‌ யாவரும்‌ 
உங்கள்‌ குழந்தை குட்டிகளோடும்‌ 
பசுக்க ளோடுங்கூட இதனடியில்‌ 
வந்து சேருங்கள்‌, காற்று மழைக்குப்‌ 
பயப்படவேண்டாம்‌, அதைத்‌ தடுத்து 
விட்டேன்‌, இதனடியில்‌ நல்ல இடங்‌ 
களில்‌ அவரவர்‌ இஷ்டப்படி சுகமா 
யிருக்கலாம்‌, மலையான து மேலே விழு 
மென்று அஞ்ச வேண்டாம்‌, இதை 
நான்‌ ஒரு சிறு பர்தைப்போல இலே 


| சாய்த்‌ தாங்கிக்கொண்‌ டிருக்கிறேன்‌ 
என்று அருளிச்‌ செய்தார்‌. 


இப்படி. ஸ்ரீ கிருஷ்ணபகவான்‌ ௮௬ 
ளிச்செய்யக்‌ கேட்டு, இடையரெல்‌ 
லாம்‌ வண்டிகளில்‌ தங்கள்‌ பொருள்‌ 
களை யெடுத்துப்‌ போட்டுக்கொண்டு, 
மாடுகளையும்‌ ஓட்டிக்கொண்டு அதன்‌ 
கீழ்‌ வந்துவிட்டார்கள்‌. ஸ்ரீகிருஷ்‌ 
ணன்‌, இடையரும்‌ இடைச்சிகளும்‌ 
ஆச்சரியத்தினுலுஞ்‌ சம்தோஷத்தனா 
அங்‌ கண்மலர்ந்து நிச்சலமாயிருக்கப்‌ 
பெற்று முன்னுற்ற தன்‌ சரித்திரங்‌ 
களையும்‌ இந்த மகிமையையு மெடுத்துத்‌ 
அதித்தப்‌ பாடிக்‌ கொண்டிருக்க, 
அந்த மலையை அசைவில்லாமல்‌ தாங்‌ 
கிக்கொண்டிருந்தார்‌. இந்தப்படி ஏழு 
இனங்கள்‌ ஓயாமல்‌ மழை பெய்ய, 
சுவாமியும்‌ அப்பருவதத்தைக்‌ குடை 
போலெடுத்து ஆயரைக்‌ காத்தருளி 
னார்‌. இதைக்‌ கண்டு தேவேந்திரன்‌ 
தன்‌ முயற்சி வீணாயிற்றென்று அந்த 
மேகங்களைத்‌ தானே நிறுத்திவிட 
டான்‌. இந்திரன்‌ இப்படி வீண்‌ பிர 
திக்கனை யுள்ளவனாகி மேகங்களைத்‌ 
தடுத்துவிடவே ஆகாசமெல்லாம்‌ நிர்‌ 
மலமாய்த்‌ திசைகளெல்லாக்‌ தெரிய, 
அவ்வாயர்கள்‌ யாவரும்‌ அம்மலை 
யடியினின்றும்‌ புறப்பட்டுச்‌ சந்தோ 
ஷத்தோடு பழையபடி. தங்கள்‌ பாடிக்‌ 
குப்போய்ச்‌ சேர்ந்தார்கள்‌, பின்பு 
சுவாமி அவர்களெல்லாம்‌ பார்த்துக்‌ 
கொண்டே யிருக்க அந்தப்‌ பர்வதத்‌ 
தை இருந்த விடத்தலேயே வைத்‌ 
தீருளினார்‌, 


பதினோறமத்தியாயம்‌ மற்றிற்று, 
து 


http://acharya.org 


பன்னிரண்டாம்‌ அத்தியாமம்‌ 
கோவிந்த பட்டாபிஷேகம்‌ 
of 

கேட்டீரோ மயித்திரேயரே! முன்‌ | பாரத்தை நீக்கும்பொருட்டு இங்கே 
சொன்னபடியே எம்பெருமான்‌ கோ | யவதரித்தாயென்று அறிவேன்‌. ஆக 
வர்த்தன பருவதத்தை யெடுத்துக்‌ | அம்‌ எனக்குச்‌ செய்யும்‌ யாகத்துக்‌ 
கோகுலத்தைக்‌ காத்தது கண்டு, குப்‌ பங்கம்‌ சேரிட்ட தென்பதினாலே 
தேவேந்திரன்‌ வெட்டு “(சுவாமியைத்‌ | தெரியாமல்‌ ஒரு கோபத்தை யடைந்து 
தண்டம்‌ சமர்ப்பிக்க வேண்டும்‌” | மேகங்களை யேவிக்‌ கோகுலத்துக்கு 
என்று அயிராவதத்தின்மே லேறிக்‌ 
கொண்டு கோவர்த்தன கிரியிடத்‌ 
அக்கு வந்தான்‌. அங்கே சகல லோ 
கங்களையுக்‌ காப்பவனாகிய எம்பெரு 
மான்‌ கோபாலவேடம்‌ பூண்டு கோ 
பால குமாரரோடு கோக்களைக்‌ கரத்து 
நிற்பதையும்‌, அந்தச்‌ சுவாமியின்‌ ரு | கவதரித்த வுன்னாலே அந்தப்‌ பிரயோ 
முடிக்கு கேர்மேலாகத்‌ தமது சிறகு | ஜனமெல்லாம்‌ நிறைவேறு மென்று 
களினாலே வெயிற்படா வண்ணம்‌ நிழல்‌ நிச்சய மடியேனுக்‌ குண்டாயிற்று 
செய்தகொண்டு பிறர்‌ கண்களுக்குத்‌ | அதற்குத்‌ இருஷ்டாந்தமாக நீ யொரு 
தெரியாமலிருக்கிற பெரிய திருவடி. திருக்கையினாலே இப்‌ பெருமலையைத்‌ 
என்றெ கருடனையுங்‌ கண்டு, திடீ | தூக்கக்‌ கண்டேனன்றோ? அடியேன்‌ 
ரென்று யானையினின்று மிறங்கித்‌ ! உன்‌ சந்நிதிக்கு வந்த முக்யெகாரியங்‌ 
தேவேந்திரன்‌ ஏகார்தத்தலே சுவாமி கேட்டருளவேண்டும்‌. கோலோகத்தி 
யைத்‌ தண்டம்‌ சமர்ப்பித்து, அந்தச்‌ | விராமின்ற கோக்களெல்லாம்‌ தங்கள்‌ 
சந்தோஷத்தனாலே கண்கள்‌ மலர்ந்து | சந்ததியை நீ ஈன்று காத்ததற்காக 
நிற்கப்‌ புன்சிரிப்போடு இப்படி. விண்‌ 


ணப்பஞ்‌ செய்யலானான்‌. 


நாசம்‌ வரச்செய்தேன்‌, மகா சத்தி 
மானான நீ குன்றெடுத்து அதைக்‌ காத்‌ 
தாயே, அற்புதமான அந்தத்‌ திருவிளை 
யாட்டினால்‌ நான்‌ மிகுந்த சந்தோஷத்‌ 
தை யடைந்தேன்‌. ஏனெனில்‌ அமர 
ருடைய காரியத்தைச்‌ சாதிப்பதற்‌ 


அவணாகயா வளவ ளிவனவவாகைவள்வள பவளக்‌ 


உனக்கொரு சத்காரஞ்‌ செய்யவேண்‌ 
டுமென்று அடியேனுக்கு நியமித்தன. 
அதனாலே கோக்களின்‌ வாக்கியப்படி 
அற்புத இவ்விய சக்தியுள்ளவனே ! | உன்னைக்‌ கோக்களுக்கு இந்திரனா 
அடியேன்‌ விண்ணப்பத்தைக்‌ கேட்‌ ! கப்‌ பட்டாபிஷேகஞ்‌ செய்கிறேன்‌. 
டருளவேண்டும்‌, உன்‌ சர்நிதிக்கு | அதைத்‌ திருவுள்ளம்‌ பற்றி யருள 
அடியேன்‌ வந்தது விரோதபுத்தியால்‌ | வேண்டும்‌. அதனாலே நீ கோவிந்த 
என்று திருவுள்ளம்‌ பற்றவேண்டாம்‌. | னென்கிற திருகாமம்‌ பெறுவாய்‌ ”' 
சகலத்துக்கும்‌ ஆதாரபூதனான சர்வே | என்று விண்ணப்பஞ்செய்து, தன்‌ 
சுவரனே! நீ இருபாமயமான வுன்‌ சங்‌ | வாகனமான ௮யிராவதத்தின்‌ மேலிரு 
கர்ப்பத்தனாலேயே துஷ்ட நிக்கிரக | ந்து தீர்த்த கும்பத்தை யெடுத்துக்‌ 
சிஷ்டபரிபாலனங்கள்‌ செய்து பூமி கொண்டுவந்து * தனக்கு மேலாய்‌ 


சுவாமீ ஹீ இருஷ்ண பகவானே ! 


ee 


உ உப - மேலே, இர்திரன்‌ - தேவேர்திரனுக்கு; மேற்பட்ட இர்திரன்‌ என்பது 
பொருள்‌. கோவிர்தன்‌ முதலான திருமாமங்கள்‌ எம்பெருமானுக்கு வெவ்வேறான அர்த்‌ 
தங்களால்‌ முன்பே யுண்டாயிருர்தர்லும்‌, இவ்வவதா.ர சேஷ்டி தல்களாலும்‌ அவை வம்‌ 
திருக்ின்றன்‌ .என்பது கருத்து, மற்றவிடங்களிலு மிப்படியே தெரிர்து கொள்ள 
வெண்டும்‌. 


http://acharya.org 


கோவிந்த பட்டாபிஷேகம்‌ ப 


28 


A 


சத்தியலோகத்துக்குமே லிருக்கின்ற 
கோலோகத்துக்‌ கோக்களுக்கு இந்‌ 
தினாகையாலே உபேர்திரனென்று 
பட்டாபிலேகஞ்‌ செய்தான்‌. 


இப்படி. ஸ்ரீ கிருஷ்ணனுக்குப்‌ பட்‌ 
டாபிஷேகஞ்‌ செய்யும்போது பசுக்க 
ளெல்லாம்‌ தங்கள்‌ மடிகளில்‌ அள 
வின்றிச்‌ சரந்துபெருகன பாலினால்‌ 
பூமியை ஈனைத்துவிட்டன. உபேந்திர 
னென்றுங்‌ கோவிர்தனென்றுச்‌ திரு 
நாமங்கள்‌ வழங்கும்படி. பட்டாபி 
லேகஞ்செய்து, அமரராஜன்‌ கண்‌ 
ணனைரோக்கி, மிக வணக்கத்தடனே 
மறுபடி. யொரு விண்ணப்பஞ்‌ செய்‌ 
கிறான்‌, “(ஓ மகானுபாவனான ஸ்ரீ ரு 
ஷ்ண பகவானே | பசுக்களின்‌ வாக்கி 
யத்தைத்‌ திருவுள்ளம்‌ பற்றினாப்‌, அடி. 
யேன மற்றொரு விண்ணப்பஞ்‌ செய்‌ 
கிறேன்‌, அதையும்‌ திருவுள்ளம்‌ பற்ற 
வேண்டும்‌, அதென்னவென்றால்‌, உன 
க்குத்‌ தணையாயிருக்குங்‌ கயிங்கரி 
யத்தி லாசையினாலே என்னுடைய 
அமிசத்தைக்கொண்டு பூமியில்‌ அர்ச்‌ 
சுன னென்பவனை யுண்டாக்கி யிருக்‌ 
கிறேன்‌, அவனை நீ யெப்போதும்‌ சம்‌ 
ரசுதித்தருளவேண்டும்‌ ; அவன்‌ பூபார 
நீக்குவதிலே உனக்குச்‌ சகாயமர 
பிருக்கும்படி. தருவுள்ளம்பற்றி அவ 
னை யுனனைப்போலவே காத்தருள 
வேண்டும்‌ ” என்று இந்திரன்‌ விண்‌ 
ணப்பஞ்‌ செய்யக்கேட்டு, சுவாமி 
திருவுள்ளமுவநர்து இந்திரனை நோக்கி 
1 ஓ தேவேர்திரனே! பாரதகுலத்திலே 


உன்னமிசத்தினாலே அர்ச்சுனன்‌ பிறந்‌ 
திருப்பது தெரியும்‌, நான்‌ பூலோகத்தி 
லிருக்குமளவும்‌ அவனைக்‌ காப்பாற்று 
கிறேன்‌, இந்த லோகத்திலே நானெவ்‌ 
வளவு காலமிருப்பேனோ அவ்வளவு 
காலமும்‌ அர்ச்சுனனை ஒருவனுஞ்‌ ஜயி 
க்கமாட்டான்‌, ஓசுரபதியே! இவ்‌ 
வுலகத்தில்‌ மகா பலசாலியான கம்‌ 
சன, அரிஷ்டன்‌, கேசி, குவாலயா 
பீடம்‌, நாகன்‌ இவர்கள்‌ முதலான 
அநேக அசுரர்‌ இருக்கறார்களன்றோ ? 
அவர்களெல்லாம்‌ ஹதஞ்செய்யப்பட்‌ 
டபின்‌ மகா யுத்தமொன்று நடக்கும்‌, 
அதிலேதான்‌ பூமியின்‌ பாரம்‌ தீருமென்‌ 
தறி. ஆகையால்‌ நீ புத்திரனுக்காகத்‌ 
அன்பப்படாதே, உன்‌ ஸ்தானத்திற்‌ 
குப்‌ போ, எனக்கு எதிரில்‌ அர்ச்சுன 
னுக்குச்‌ சத்துருவென்றொருவன்‌ தலை 
யெடுக்க மாட்டான்‌; பாரத யுத்த 
நடந்தபின்‌ இந்த அர்ச்சுனனுக்காக 
வே யுதிஷ்டிரன்‌ முதலானாரையும்‌ ஆயு 
தத்‌ துன்பமொன்று மில்லாமற்‌ காத்‌ 
துக்‌ குந்திக்குக்‌ கொடுப்பேன்‌'' என்று 
அருளிச்செய்யக்‌ கேட்டு வானவர்க்‌ 
கரசன்‌ சுவாமியை ஆலிங்கனஞ்‌ 
செய்து பணிர்து அயிராவதத்தின்மே 
லேறிக்கொண்டு மறுபடியுர்‌ தன்‌ 
லோகத்துக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தான்‌. 
பின்பு ஸ்ரீ கிருஷ்ணன்‌ ஆயரோடும்‌ 
ஆக்களோடுல்‌ கூடித்‌ தன்‌ வரவை 
யெதிர்‌ பார்த்திராரின்ற கோவியரு 
டைய பார்வைகளினாலே பரிசுத்தமா. 
யிருக்கிற வழியால்‌ கோகுலத்துக்கு 
எழுந்தருளினான்‌. 


பன்னீரண்டாமத்தியாயம்‌ மற்றிற்று, 


ஒக 


http://acharya.org 


பதின்மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
ரரஸகீ திரீடை 


_——த ம ய பம்‌ 


பின்பு கோபாலரெல்லாம்‌ கண்ணன்‌ 
கோவர்த்தன பருவதத்தை யெடுத்‌ 
தது கண்டு வெகு ஆச்சரியமுடைய | 
வர்களாய்‌ அவர்‌ திறத்தில்‌ மிகுந்த 

அன்பு கூர்ந்து, அவரை கோக்க 

“அப்பா கிருஷ்ணா! நீ | 
நேரிட்ட பெருமழையினின்று மெங்‌ 

களையும்‌ எங்கள்‌ பசுக்களையுவ்‌ இரி 

யைத்‌ தூக்கிக்‌ கொடைபோற்‌ பிடித்‌ | 
அக்‌ காத்தாயே? இப்படிப்பட்ட வுன்‌ 

காரியங்கள்‌ மகா அற்புதமா அ] 
இன்றன. உன்பிறப்போ இழிவான 

இடைக்குலமா யிருக்கின்றது. தண்‌ 

ணீரிற்‌ காளியனை யடக்கினதும்‌, | 
பனங்காட்டில்‌ தேநுகனைச்‌ சங்கரித்‌ | 
ததும்‌, கோவர்த்தனத்தை யெடுத்தது | 
மாகிய வுன்னுடைய பாலிய விளை 
யாட்டுகளைக்‌ காண எங்களுடைய 
இருதயங்க ளெல்லாம்‌ சந்தேகமுற்‌ 
றிருக்கன்றன. ஓ மகா பராக்கிரம 
முள்ளவனே ! சத்தியம்‌ சத்தியம்‌, 
ஸ்ரீ ஹரியின்‌ திருவடி களின்மேலாணை, 
நீ மனுஷ்யனல்லை, ஓ கிருஷ்ண! பெண்‌ 
டுகள்‌ சிறுவர்‌ முதலாக இவ்வாய்ப்‌ 
பாடியி லிராரின்ற யாவர்க்கும்‌ உன்‌ 
னிடத்தில்‌ மிகுக்த அன்பிருப்பதும்‌ 
சகல தேவதைகள்கூடிச்‌ செய்தாலும்‌ 
இயலாத வுன்காரியங்களும்‌ பாலியத்தி 
லேயே இப்படி மகர வீரிய முண்டா 
யிருப்பதும்‌, இழிவான எங்களிழ்‌ பிற 
ப்பும்‌ யோசிக்குமளவில்‌ எங்களுக்குச்‌ 
சந்தேகத்திற்கு ஏ.துவா யிருக்கின்‌ 
றன. நீ தேவனோ தான்வனோ 3 
யக்ூஷனோே ? கந்தருவனோ? யாரோ | 
தெரியவில்லை. யாராயிருந்தாலும்‌ நாம்‌ ! 
விசாரிப்பதிற்‌ பயனென்ன எங்க | 


} 
{ 


EE 


இவ்வண்ண மிட்திரன்‌ வந்த போன | 


ளுக்கு. உறவின்முறையானா யிருக்க 
றாய்‌, உனக்குத்‌ தண்ட மிடுகிறோம்‌ ” 
என்று கோபாலர்‌ சொல்லியதைக்‌ 
கேட்டுக்‌ கண்ணன்‌ சிறிதபொழு த 
சும்மாவிருர்து, கொஞ்சம்‌ சிநேக 
கோப முள்ளவராய்‌ அருளிச்‌ செய்த 
தாவது, (ஓ கோபாலரே | என்‌ சம்‌ 
பந்தத்தினலே உங்களுக்கு வெட்க 
முண்டாகரமலிருந்தால்‌, சான்‌ கொண்‌ 
டாடுமபடியானவனென்று தோன்றி 
யிருந்தால்‌, உங்களுக்கு இந்த விசா 
ரணை யேதுக்கு ? என்னிடத்தில்‌ உங்க 
ளுக்கு அன்பிருந்தால்‌, கான்‌ உங்க 
ளுக்குக்‌ கொண்டாடத்‌ தக்கவனாயிருச்‌ 
தால்‌, நீங்கள்‌ என்னை உறவுக்கேற்ற 
படி. நினைத்தருங்கள்‌ ; நரன்‌ தேவனு 
மல்லேன்‌, கந்திருவனு மல்லேன்‌, 
இயக்கனு மல்லேன்‌, தானவனு மல்‌ 
லேன்‌, கான்‌ உங்களுக்குப்‌ பக்துவா 
கப்‌ பிறந்தவனேயல்லது வேறன்று; 
ஆதலால்‌ நீங்கள்‌ வேறுவிதமாய்ச்‌ இந்‌ 
இக்கவேண்டாம்‌'' என்றிப்படி கண்‌ 
ணன அருளிச்செய்ததைக்‌ கேட்டு 
அவர்‌ சிரேக கோப முள்ளவரா யிருக்‌ 
கிறாரென்பதையுமறிக்‌ து ஆயரெல்லாம்‌ 
ஒன்றும்‌ பேசாமல்‌ வனத்துக்குப்‌ 
போனார்கள்‌. 


பின்பு கண்ணன்‌ அந்தக்‌ கூதிர்ப்‌ 
பருவத்திலே வானம்‌ நிர்மலமா யிருப்‌ 
பதையும்‌, பால்‌ பெய்ததுபோல்‌ நிலவு 
காய்வதையும்‌, தசையெல்லாங்‌ கம 
ழும்படி மலர்ந்த அல்லித்‌ தடாகத்தை 
யும்‌, வண்டுகள்‌ பாடப்பெற்று மனோ 
கரமா யிருக்கின்ற வனவரிசையையுங்‌ 
கடாகதித்து, முன்‌ தான்‌ வரமளித்தபடி. 
கோவியரோடு சேர்ர்து இிரிடிப்பதழ்‌ 


http://acharya.org 


ராஸக்கிரிடை 


827 


TC 


குச்‌ திருவுள்ளம்‌ பற்றித்‌ தமையனின்‌ 
தித்‌ தானொன்றியாக  வனத்திற்‌ 
போய்‌, பெண்கள்‌ மனதை யிழுக்கத்‌ 
தக்கதும்‌, இன்னபடி. யென்று சொல்‌ 
லக்கூடாம லினியதுமான தொனி 
யுள்ளதாய்த்‌ தாரமு மந்தரமுமான 
ஓசை வேற்றுமைகளின்‌ முறைப்பா 
டுடையதாய்‌ விளங்கும்படி. வேணு 
கானஞ்‌ செய்தருளினான்‌. இவ்வா 
முன அந்த வேணுநாதத்தைக்‌ கேட்டு 
ஆய்ச்சிகளெல்லாம்‌ பரவசராட மாளி 
கைகளைச்‌ துறந்து பரபரப்புடனே மது 
சூதன ஸிருக்குமிடம்‌ வந்து சேர்ந்‌ 
தார்கள்‌, அவர்களுள்‌ ஒருத்தி சுவாமி 
யின்‌ குழலிசையை யுற்றுக்கேட்டு 
அவனையே கினைத்துக்கொண் டிருக்‌ 
தாள்‌, பின்னுமொருத்தி அருகில்‌ 
வந்து **இருஷ்ண கிருஷ்ண” என்று 
அழைத்துப்‌ பின்னொன்றும்‌ பேசமாட்‌ 
டாமல்‌ நாணப்பட்டு நின்றாள்‌. இன்‌ 
னுமொருத்தி அவரிடத்தில்‌ அன்பின்‌ 
மிகுதியாலே ஒன்றுர்‌ தெரியாதவளா 
இப்‌ பக்கத்திற்‌ போய்‌ கின்றாள்‌, வே 
றொரு பெண்‌ தன்‌ மாளிகையினின்‌ 
அம்‌ வெளியில்‌ வந்து அங்கே தன்‌ 
மாமனாரைப்‌ பார்த்து அஞ்சி, கண்‌ 
ணன்‌ சர்நிதிக்குப்‌ போகக்‌ கூடாமை 
யாலே கண்களை மூடிக்கொண்டு தன்‌ 
மயமாய்‌ அந்தக்‌ கோவிந்தனைத்‌ தயா 
னஞ்செய்து கொண்டிருந்தாள்‌. வே 
றொருத்தி * அவனிடத்திலே சித்தம்‌ 
பற்றிபிருப்ப கனு லுண்டான ஆனர்‌ 
தத்தினாலே புண்ணியங்களும்‌ அவனை 


யடையாமற்‌ போனதைப்பற்றி யுண்‌ 


க 


| டான மகா துக்கத்தினாலே பாவங்‌ 


களும்‌ மாளப்‌ பெற்றவளாய்ப்‌ பரப்‌ 
பிரம சொரளுபியாய்‌ ஜகத்காரணமான 
அவனையே இிந்தீத்துக்கொண்டு மூச்‌ 
சடங்கி முத்தியைப்‌ பெற்றாள்‌. இப்‌ 
படியாக மெய்மறந்து தன்னைச்சேர்ந்த 
கோபகன்னிகைகளால்‌ சூழப்பட்டு 
ஸ்ரீ ராஜகோபாலன்‌ 
யென்கிற உச்சவத்திலே குதூகல 
முடையவனாய்‌ அதற்‌ கேற்றதாய்ச்‌ 
சரத்கால நிலவுபொருர்‌தி விளக்கிக்‌ 
கொண்டிருந்த இரவைத்‌ திருவுள்ள 
முகந்தருளினான்‌. 


ராஸக்கிரிடை 


இப்படி. சுவாமி ராஸக்கரீடை செய்‌ 
தருளி * மற்றோரிடத்தி லெழுர்தரு 
ளினபோது, அந்தக்‌ கோபகன்னிய 
ரெல்லாம்‌ கூட்டமாய்க்‌ கூடிக்கொ 
ண்டு கண்ணனுடைய திருவிளையாட்‌ 
டிலேயே மனம்‌ பற்றினவர்களாய்‌, 
அந்தப்‌ பிருந்தாவனத்தினடுவில்‌ திரி 
ந்துகொண்டு ஒருவரோ டொருவர்‌ 
சொன்னதாவது; 


ஒருத்தி “(ஓ தோழிமார்களே ! கே 
ளுங்கள்‌, நான்தான்‌ ஸ்ரீ கிருஷ்ணன்‌, 
ஆதலால்‌ நான்‌ லலிதமாய்‌ நடக்க 
றேன்‌ யாருங்கள்‌"” என்றாள்‌, மற்‌ 
ரொருத்தி நீயல்லடி. இருஷ்ணன்‌, 
கானே கிருஷ்ணன்‌, என்னுடைய 
பாடலைக்கேள்‌” என்றாள்‌. வேறொரு 
த்தி “அடா துஷ்டனான காளியநாக 
னே! ஓடாதே, நில்‌, நான்‌ இருஷ்ணன்‌, 
இதோ உன்னைப்‌ பிடிக்கிறேன்‌ பார்‌” 


. என்று தோளைத்‌ தட்டித்‌ தன்கையை 


ச மனம்‌ உள்ளடக்க அதைவிட்டுப்‌ பிரியாத பிராணனு முள்ளடங்கெதனால்‌ மூச்‌ 


சடம்‌இற்று. முத்‌திபெறுபவர்களுக்கு இருவினையு கீங்கவேண்டும்‌, ஆனந்தமும்‌ ஆர்த்தி 


யும்‌ 
போக்கினை. 


அனுபவிக்கப்பட்டதனால்‌ முறையே 


தம்மினமான புண்ணிய பாவங்களைப்‌ 


* பிரிதல்‌ இன்ப மதிகமாவதற்குக்‌ கரரணமாதலால்‌, அவர்களுக்கு இன்ப மிகும்‌ 
பொருட்டுப்‌ பிரிர்தானென அறிக. இதனைக்‌ குறளில்‌ ஊடலுவகை யென்னு மதி 


காரத்திற்‌ சாண்ச்‌. 


http://acharya.org 


928 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[ஐந்தா 


வகை ள்‌ TT கக கை கோ த ஏவா வவகா மச கஸ்டவமழரகககககைியாவைய்வைட 


யே சர்ப்பத்தைப்போற்‌ பிடித்து நின்‌ 
றாள்‌. இன்னு மொருத்தி “ ஓ ஆயர்‌ 


களே! நீங்கள்‌ மழைக்கு அஞ்ச 
வேண்டாம்‌, சஞ்சலமற்‌ திருங்கள்‌, | 
இதோ இந்தக்‌ கோவர்த்தனத்தை 


யெடுத்துக்‌ குடையாய்‌ பிடிக்கிறேன்‌" 
என்றாள்‌. மற்று மொருத்தி “ஓ 
இடைப்பிள்ளைகளே ! தேநுகனை கான்‌ 
சங்கரித்துப்‌ போட்டேன்‌, இனி நீங்க | 
ளிப்பனங்காட்டில்‌ வேண்டியவாறு | 
சஞ்சரியுக்கள்‌'” என்றாள்‌. வேறொரு | 
பெண்‌ கண்ணனைப்போல்‌ நின்று | 
கொண்டு பசுக்களைக்‌ கூப்பிட்டாள்‌. | 


* இப்படி 
கண்ணனுடைய பலவகைப்பட்ட திரு 
வினையாட்டுகளைச்‌ செய்துகொண்டு 
மெய்மறந்த தன்மையராய்ப்‌ பிருந்தா 
வனத்திலே நிரிர்துகொண்டிருக்கை | 
யில்‌, ஒரு பெண்‌ தரையைப்‌ பார்த்து 
௮ங்கத்திற்‌ புளகமுண்டாகவும்‌ கண்‌ | 
கள்‌ மலர்ந்து நிற்கவும்‌ பக்கத்தி லிருப்‌ 
பவர்களை கோக்கி “ஓ தோழிமார்‌ | ) 
களே! பாருங்கள்‌, இங்கே துவசம்‌ 
வச்சிரம்‌ கமலம்‌ அங்குசம்‌ முதலான 
- இரேகைகளையுடைய கண்ணன்‌ இரு 
வடித்‌ தாமரைகளின்‌ சுவடுக ளிருக்‌ 
கின்றன, இவ்வடி 
அவன்‌ விளையாட்டோடு 
வினோதமாய்‌ ஈடர்தருக்கறு னென்று 
தோன்றுகின்றது. இன்னும்‌ பாருங்‌ 
கள்‌, மகா புண்ணியம்‌ செய்த எவ | 
ளோ ஒருத்தி அவனோடுகூடச்‌ சேர்‌ | 
ந்து மதத்தினால்‌ மெல்லச்‌ சென்றிருக்‌ | 


வைப்புகளைப்‌ 


பார்க்க 


| 
| 
| 
| 
| 
| 
| 
| 


* அன்புமிகுர்‌து ப.ரவசப்படும்போது 


யந்த இடைச்சிகள்‌ | பிகைகளே ! 


றாள்‌. 


இருள்‌, ஏனெனில்‌ இதோ பக்கத்தில்‌ 
அவளுடைய அடிச்சுவடுகள்‌ நெருங்‌ 
இனவைகளுஞ்‌ சிறியவைகளுமாகக்‌ 
காணப்படுகின்றன, இங்கே கண்‌ 
ணன்‌ ஞூந்திப்‌ பூப்பறித்‌ இருக்கிறான்‌, 
அதனாலேதான்‌ அர்த மகானுபாவனு 
டைய இருவடிகளி னுனிமாத்திமே 
பூமியிற்‌ பட்டிருக்கின்றன; இதோ 
பாருங்கள்‌, இங்கே கண்ணன்‌ உட்‌ 
கார்்து அந்தப்‌ பூக்களாலே ஒருத்‌ 
தியை அலங்கரித்திருக்கிருன்‌, அவ . 
ளோ பூர்வசன்மத்திலே சர்வ சரீ 


ரகனான ஸ்ரீம்‌ சாராயணனை நன்‌ 
ராய்‌ ஆராதித்தருக்கறான்‌; ஓ கோ 
இங்கே பாருங்கள்‌, 


அந்தக்‌ கோபால சூடரமணியான 
வன்‌ தான்‌ பூப்புனைந்து மேன்மைப்‌ 


| படுத்தின அவளைவிட்டு இவ்வழியில்‌ 


எழுந்தருளி யிருக்கின்றான்‌, இங்கே 
ஒருத்தியின்‌ அடிச்சுவடுகள்‌ நுனி 


யழுர்தியவைகளாகக்‌ காணப்படுகின்‌ 


| றன, ஆதலின்‌ அவள்‌ முந்திச்சென்ற 


அந்தப்‌ புண்ணியனைச்‌ சேரும்பொ 
| ௬ுட்டு நிதம்ப பாரத்தினால்‌ வருந்திச்‌ 
சீக்கிரமாய்‌ நடந்திருக்கிறாள்‌, ஓ பாங்க 
களே | ஒருத்தி ௮வன்‌ கைமேற்‌ கை 
வைத்துக்கொண்டு கூட நடந்தஇிருக்‌ 
அதனாலேதான்‌ இங்கே அடி 
வைப்புகள்‌ நீண்டிராமற்‌ சிறித 
நெருங்கி அசுவாதினமாய்க்‌ காணப்‌ 


படுகின்றன, இங்கு பாருங்கள்‌, அந்த 


வஞ்சகன்‌ அவளுடைய கையைப்‌ 
பரிசித்தது மாத்திரமேயன்றி வேறு 


பரிசொன்றுஞ்‌ செய்யாமையாலே 


அனுபவிக்சப்படும்‌ பொருளின்‌ பாவனை 


அ௮னுபவிச்சிறவனுச்கு உண்டாகின்றது. அல்லது விரகத்தில்‌ தரிப்பதற்காக ஏற்றுச்‌ 
கொள்ளப்படுகின்‌ றது. இவ்வனுபவத்தைத்தான்‌ ஆழ்வார்‌ அஞ்சாம்பத்‌.து ஆருர்திரு 
வாய்மொழியில்‌ *கடல்ஞானஞ்செய்சேனும்‌ யானே யென்னும்‌” இத்தியாதியால்‌ தாய்‌ 
கூற்றில்‌ அருளிச்செய்தார்‌. இது யோகநிஷ்டையி விருச்குமவர்களுச்‌ குண்டாக அவர்‌ 
கள்‌ தரமே ஈசுவரனென்றும்‌ அவன்‌ விபூதிசளெல்லாம்‌ தம்‌ விபூதியென்றும்‌ சொல்‌ 
லும்பழ்யர்ன்றது. 


http://acharya.org 


மம்சம்‌] 


ராஸச்கிரிடை 


829 


CSE CE 


அவள்‌ அவமானப்பட்டு ஆசையற்றுத்‌ 
திரும்பி விட்டதாக அடிச்சுவடுகள்‌ 
தோன்றுகின்றன, இங்கே கண்ண 
னுடைய அடிவைப்புகள்‌ மிக விரை 
வாய்‌ வைக்கப்பட்டன போலும்‌, 
இதனாலே அவன்‌ இங்கொருத்தியை 
ரோக்கி, நீ யிங்கேயே யிரு கான்‌ இக்‌ 
கரம்‌ போய்‌ நாமிருவருங்‌ கூடுவதற்‌ 
கேற்ற இடம்‌ பார்‌.த. துக்கொண்டு உன்‌ 
னிடம்‌ வந்து சேருகிறேனென்று 
உரைத்துப்‌ போனதாகத்‌ தோன்று 
கின்றது, ஓ பாங்மொரே[! இதற்கு 
மேலே அவனுடைய திருவடிச்சுவடு 
காணப்படவில்லை, அவன்‌ எங்கேயோ 
மற்றோர்‌ புகக்கூடாத விடத்திற்‌ சென்‌ 
றிருக்கிறான, ஆதலால்‌ திரும்புங்கள்‌, 
இங்கே நாம்‌ போவது கடினம்‌, இவ்‌ 
விடம்‌ நிலவும்‌ புகக்கூடாததா யிருக்‌ 
கின்றது” என்று சொல்லக்‌ கேட்டு 
அவ்விடைச்‌ சிறுமிகள்‌ யாவரும்‌ கண்‌ 
ணனைக்‌ காண்பதரிதென்று மனமழுங்‌ 
கனவர்களாய்‌ மீண்டும்‌ யமுனை யாற்‌ 
றங்கரைக்கு வந்து உட்கார்ந்து அவன்‌ 
சரித்திரங்களைப்‌ பாடிக்‌ கொண்டிருக்‌ 


தார்கள்‌. 


இப்படி யிருக்கையில்‌ தாமரை மலர்‌ 
போல்‌ மலர்ந்து விளங்காநின்ற இரு 
மூக மண்டலத்தோடு சகல லோக 
ரக்ஷகனாயுக்‌ திவ்விய சரித்திர முடைய 
வனாயு மிருக்கிற கண்ணன்‌ எழுந்தரு 


ளக்கண்டு, அக்கோவியர்‌ மிகவுங்‌ 
களிப்படைந்தார்கள்‌. அவர்களுள்‌ 
ஒருத்தி 6 ஒருஷ்ண! இருஷ்ண! 


கிருஷ்ண” என்று மாத்திரஞ்‌ சொல்லி 
மற்றொன்றுஞ்‌ சொல்லாமற்‌ சும்மா 
விருந்துவிட்டாள்‌. மற்றொருத்தி புரு 
வங்கள்‌ நெறிக்கப்‌ பார்த்துக்‌ கண்க 
ளாகிய வண்டுகளினாலே ௮க்கண்ண 


| 


னுடைய முகாரவிந்தத்தைப்‌ பானஞ்‌ 
செய்தாள்‌. வேறொருத்தி அவனைக்‌ 
கண்டு கண்களை மூடிக்கொண்டு அவ 
னுடைய அந்தத்‌ திவ்விய ரூபத்தையே 
தியானித்து யோகநிஷ்டை யுடைய 
வள்போ லிருந்தாள்‌. இப்படியாகத்‌ 
தனனைக்‌ காதலித்துப்‌ பலவகைச்‌ சேஷ்‌ 
டைகளோடுஞ்‌ சூழ்ந்த அந்தப்‌ பெண்‌ 
களுள்‌ சிலரைப்‌ பிரியமான வசனங்க 
ளாலேயும்‌ சிலரைப்‌ புருவ நெறிப்‌ 
புள்ள கோக்கங்களினாலேயும்‌ செரைக்‌ 
கைதீண்டுவதி னாலேயும்‌ கண்ணன்‌ 
சமாதானப்படுத்தி யருளினான்‌. பின்பு 
கலக்கமின்றித்‌ தெளிவான மனமு 
டைய அப்பெண்களோடு * ராஸக்கரீ 
டைச்‌ செய்யவாரம்பித்தான்‌. ஆனால்‌ 
அக்கனனியர்‌ யாவரும்‌ கண்ணனிடத்‌ 
திலேயே நிற்க மனமுள்ளவராய்‌ 
அவன பக்கத்தை விடாமலிருந்ததனால்‌ 
வட்டமாக ராஸமண்டல கோஷ்டியும்‌ 
ஏற்படவில்லை ஆனதனால்‌ சுவாமி 
ஒவ்வொருத்தியையுவ்‌ 
அந்தச்‌ சுகத்தினாுலே பரவசையாய்க்‌ 
கண்களை மூடிக்கொண்டிருக்கு மவ 
ளவள்‌ கையை மற்றொருத்தியின்‌ கை 
யோடு கூட்டி வட்டமா யவர்களை 
நிறுத்தி யருளினை, அவர்களோ 
ஆனந்த பரவசத்தனால்‌ கண்ணனு 
டைய கையைப்‌ பிடித்திருப்பதாய்‌ 
நினைத்தார்களே யல்லது மற்றொருத்தி 
கையைப்‌ பிடித்தருப்பதாய்‌ நினைக்க 
வில்லை. கண்ணனே தான்‌ விரைவாய்ப்‌ 
பாயும்‌ லாகவ சமத்காரத்தனலே யாவ 
ருக்கும்‌ பக்கத்திலிருந்தகவன்‌ போலவே 
காணப்பட்டான்‌. பின்பு சரத்கால 
வர்ணனை யுள்ள பாட்டும்‌, அதற்குத்‌ 
தாளமாகக்‌ கைவளைகளின்‌ குலுக்கு 
முள்ளதாய்‌ 
விளங்கிற்று. 


கைப்பிடித்து 


ராசக்கிிடை யானது 
ஆனாலும்‌ கண்ணன்‌ 


* அரேக ஈாட்டியப்பெண்கள்‌ வட்டமாய்நின்று, சித்திரமான தாள லயைகளோடு 
கூட மெதுவாகவும்‌ உர்ஈதமாகவுஞ்‌ செய்யுங்கூத்து; ராஸ்மென்று சொல்லப்படும்‌, 


43 ப 


http://acharya.org 


38 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


cc கலையை ைபைைமைமைைைகாமமால ப்ட்‌ 


மாத்திரந்தான்‌ சரத்காலத்‌துச்சர்‌ திரனை 
யும்‌ ௮ர்நிலாவையும்‌ ஆம்பல்‌ மலர்க்து 
விளங்குந்‌ தடாகங்களையும்‌ பற்றிப்‌ 
பாடி.யருளினான்‌. ன: கோபிகைகளோ, 
கண்ணன்‌ தஇிருகாம மொன்றையே 
பாடினார்கள்‌. இப்படியாகப்‌ பாடிச்‌ 
சற்றிவருகையில்‌, அவ்வருத்தத்தினா 
லொருத்தி கங்கணங்க ளொலிக்கப்‌ 
பெற்ற கொடிபோன்ற தன்‌ கையை 
அவன்‌ தோண்மே னிஅத்தினாள்‌. மற்‌ 
றொருத்தி பாடலைப்‌ புகழ்கின்ற வியா 
ஜத்தினால்‌ யானைத்‌ தும்பிக்கைபோல்‌ 
விளங்கரநின்ற திருத்தோளுள்ள கண்‌ 
ணனைக்‌ கட்டிக்கொண்டு முத்தமிட்‌ 
டாள்‌. இன்னுமொருத்தி கண்ணன்‌ 
கபோலத்தோடு தன்கபோலஞ்‌ சேர்த்‌ 
துத்‌ தனக்குண்டாகிய புளகமென்‌ 
னும்‌ பயிர்க்குத்‌ தண்ணீர்‌ பெய்யு 
மேகங்கள்போலே வியர்வை யடைந்‌ 
இருக்கின்ற அவன்‌ திருத்தோள்களைக்‌ 
கட்டிக்கொண்டாள்‌. இப்படி அவ 
ரவர்‌ ஆனந்த மனுபவித்துக்‌ கொண்டு 
உரத்த நாதத்தனாலே கண்ணன்‌ செய்த 
ராஸகானத்திற்கு அநுதேமாக “(நன்றா 
யிருக்கிறது நருஷ்ணா! ஈன்றாயிருக்‌ 
கிறது கிருஷ்ணா!” என்று இட்‌ 
டித்த சாதத்தோடு பாடினவர்களாய்‌, 
அவன்‌ போகையிழ்‌ கூடப்‌ போவதும்‌ 
திரும்புகையில்‌ எதிரமுகமாய்த்‌ திரும்‌ 
புவதுமாய்‌ அவனைப்‌ பிரியா மலே யிருர்‌ 
தார்கள்‌. இவ்விதமாய்த்‌ தன்னைப்‌ 
பிரிக்தால்‌ ஒரு க்ஷணம்‌ ஒரு கோடி 
வருஷம்போலே தோன்றும்படி அம்‌ 
தப்‌ பெண்களுக்கு ஆனந்தத்தை 
வளர்த்துக்கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண பக 
வான்‌ ராஸக்கிரீடை செய்தருளினான்‌. 
அப்பெண்கள்‌ தங்களுடைய புருஷர்‌ 
களாலும்‌ தாய்‌ தர்தையர்களாலும்‌ 


i அளி 
க அதவ னாகை அகவை வளவ அவையவை, 


உடன்பிறந்தாராலும்‌ தடுக்கப்பட்டா 
லும்‌ அவர்களை லகஷியஞ்‌ செய்யாமல்‌ 
இரவுகளிலே கண்ணனிடஞ்்‌ சேர்ந்து 
மிக்க ௮ன்போடு ரமித்துக்கொண்டி. 
ருந்தார்கள்‌. அந்த ஸ்ரீ மதுசூதன னும்‌ 
மனுஷ்யாவதாரத்திற்‌ கேற்றபடி. அவ்‌ 
விளமைக்குரிய சாபலியத்தைப்‌ பெரு 
மைப்படுத்திக்கொண்டு இரவுதோறும்‌ 
அக்கோப கன்னிகளை ரமித்துவந்தான்‌ஃ 


ஓ முனிவரே | தருமத்தை ஸ்தாபிக்க 
அவதரித்த எம்பெருமான்‌ தரும விரோ 
தமான காரியஞ்‌ செய்வது ஒக்குமோ? 
அக்கன்னிகளுக்கும்‌ இதனாலே பாதக 
முண்டாகாதோ ? என்று கேட்பீரா 
இற்‌ சொல்லுகிறேன்‌ கேளும்‌. அவ்‌ 
வெம்பெருமான்‌ தன்னைச்‌ சேர்ந்தவர்‌ 
களுடைய சகல பாபங்களையும்‌ போக்‌ 
கடிக்கும்படியான பரிசுத்தமுடைய 
வனாகையாலேயும்‌, அக்‌ கன்னியர்‌ 
வேதாந்த நிர்ணயத்தின்படி அன்பு 
செலுத்தவேண்டு மிடத்திலேயே அன 
பைச்‌ செலுத்தனர்க ளாகையாலே 
யும்‌, அவர்களுக்குச்‌ சகலபாப கிவர்த்‌ 
தியேயல்லது பாப முண்டாவதில்லை, 
எம்பெருமானுக்கோ ஜீவாத்துமாக்க 
ளுக்கு உண்டாவதுபோலே பாபபந்த 
முண்டாகாது. ஏனெனில்‌ பிருதிவி 
அப்பு தேய வாயு ஆகாச மென்கற. 
பஞ்சபூதங்கள்‌ எப்படி. எல்லாப்‌ பிரா 
ணிகளிலும்‌ வியாபித்திருக்குமோ ௮ப்‌ 
படியே சுவாமி அந்தப்‌ பெண்களி 
னும்‌ அவர்களுடைய பர்த்தாக்களி 
லம்‌ மற்றுமுள்ள ஆத்தமகோடிகளி 
அம்‌ வியரபித்திருக்கும்‌ பரமாத்துமா 
வாகையாலே அவனுக்குப்‌ புதிதாய்‌ 
ஒரு சம்பந்தம்‌ வந்ததில்லை யென்‌ 
ததியும்‌, 


பதின்ழன்றமத்தியாயம்‌ ழற்றிற்று, 
A 


http://acharya.org 


பதினாலாம்‌ அத்தியாயம்‌ 
அரிஷ்டாசுரவதம்‌ 


கேளும்‌ மயித்திரேயரே | ஒருகால்‌ 


சாயங்காலமான வுடனே 


சுவாமி 


ராஸக்கிரிடைக்கு எத்தனமா யிருக்கு 
மளவில்‌, அரிஷ்ட னென்னு மொரு 
அசுரன்‌ எருதின்‌ வேடம்‌ ழூண்டவ 
னாய்‌ அவ்விடச்சேரியைப்‌ பயப்படு ' 
தீதி, உல்லோல கல்லோலஞ்‌ செய்து 
கொண்டு வந்தான்‌, அவன்‌ நீருண்ட 
மேகம்‌ போலே கறுத்த நிறமும்‌, கூர்‌ 
மையான கொம்புகளும்‌, சூரியன்‌ 
போலே சிவந்து பளபளப்பான கண்‌ 
களும்‌, திண்மையான கழுத்துப்‌ பிடி. | 
யும்‌, உயர்ந்த நுசுப்பும்‌ வளர்ச்சியும்‌, 
அண்டக்கூடாத பராக்கரமமு முடை 
யவனாய்க்‌ குளப்படிகளினாலே பூமி 
யைப்‌ பிளக்கிறவன்போலே இடித்‌ 
அக்கொண்டும்‌, நாக்கினால்‌ உதடுகளை 
யடிக்கடி நக்கிக்கொண்டும்‌, வெகு 
பரபரப்பாய்‌ வாலைத்‌ தூக்கி யுதறிக்‌ 
கொண்டும்‌, சாண மூத்திரங்களினாலே 
பின்புறமுதலான அவயவங்கள்‌ பூசப்‌ 
பட்டு, பசுக்சளுக்கெல்லாம்‌ நடுக்க 
முண்டாக்கத்‌ தக்கவனாய்‌, அதிக 
மாய்த்‌ தொங்குகின்ற அலைதாடியுட 
னே மரங்களில்‌ முட்டின அடையா 
எங்கள்‌ முகத்திற்‌ ரோன்ற, மாடுகளை 
யெல்லா முட்டிக்‌ கருக்களை விழச்‌ 
செய்துகொண்டு, வெகு மதோன்மத்‌ 
தனாய்‌ வந்தான்‌. அவன்‌ இப்படியே 
விருஷப ரூபத்தோடு காடுகளிழ்‌ 
சென்று அங்கு தவஞ்செய்யு முனிவர்‌ 
களையெல்லாங்‌ கொன்றுகொண்டி.ருக்‌ 
இறவன்‌. இவ்வாறு பயங்கரமான 
கண்களோடு தள்ளிவருகிற அவ்‌ 
வசர விருஷபத்தைக்கண்டு, இடைய | 


ன்‌ 
| 
| 
| 
| 
I 
| 


| 
) 
\ 


ரும்‌ இடைச்சிகளும்‌ மிகவும்‌ பய 
மடைந்து, நடுங்கிக்‌ (4 இருஷ்ணா ! 
கிருஷ்ணா! என்று கதறிக்கொண்டு, 


ஸ்ரீ கிருஷ்ணனைச்‌ சரணமடைந்தார்‌ 
அப்போது ஸ்ரீ கிருஷ்ணன்‌ 
கையைத்‌ தட்டிச்‌ சிங்கநாதஞ்‌ செய்‌ 
தருள, அதுகேட்டு அந்த விருஷபா 
சுரன்‌ சுவாமியின்‌ திருவுதரத்தின்மேற்‌ 
கண்வைத்துக்‌ கொம்புகளை நீட்டிக்‌ 
கொண்டு பாய்ந்து வந்தான்‌. அப்படி 
யாக வருனெற அந்தத்‌ துராத்துமா 
வைப்‌ பார்த்துக்‌ கண்ணன்‌ கிஞ்சித்‌ 
தாகிலும்‌ விலகாமல்‌ இருந்த விடத்தி 
லேயே சத்துருவினிடத்தில்‌ ௮லகஷி 
யத்தைக்‌ குறிப்பிக்கும்‌ விளையாட்டோ 
டெழுந்தருளி யிருந்தார்‌. பின்பு அவன்‌ 

அருகில்‌ வரப்பார்த்து யானையை 
முதலை பிடிப்பதுபோலே அவனைக்‌ 
கொம்புகளிற்‌ பிடித்து அசையவொட்்‌ . 
டாமற்‌ செய்து, தன்‌ முழங்காலினால்‌ 
அவன வயிற்றி லோரிடி யிடித்து, 
அவனுடைய கொழுப்பையுங்‌ கருவத்‌ 
தையுமடக்கி, அழுக்கான வஸ்திரத்‌ 
தைக்‌ கசக்குவதுபோல்‌ அவன்‌ கழுத்‌ 
தைப்‌ பிடித்துக்‌ கசக்கி, அவனுடைய 
கொம்புகளி லொன்றைப்‌ பிடுங்கி, 
அதனாலேயே அவனை யடித்தார்‌. இப்‌ 
படிச்‌ செய்யவே அவ்வசுரன்‌ உதிரங்‌ 
கக்கிக்கொண்டு கீழேலிழுந்து இறர்‌ 
தான்‌, அதைக்கண்டு, முன்பு ஜம்பா 
௬ரனை வதை செய்தபோது தேவேந்தி 
ரனைத்‌ தேவதைகள்‌ துதித்ததுபோல்க்‌ ' 
கண்ணனைக்‌ கோபாலரெல்லார்‌ துஇத்‌ 


தர்ர்கள்‌; 


பதிறாலா மத்தியாயம்‌ மற்றிற்று, 
ட்ட அது 


http://acharya.org 


பதினைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
கம்சன்‌ அக்குரூ ருக்குக கட்டளையிடுதல்‌ 


இவ்விதமாய்‌ அரிஷ்ட னென்றெ | விடத்திற்கு அழைத்துக்‌ கொண்டு 
விருஷபாசுரனும்‌, இதற்குமுன்‌ சொல்‌ | வரச்‌ சுவபல்க குமாரனான அக்குளூர 
லியபடி. தேநுகனும்‌ பிரலம்பனுஞ்‌ சங்‌ | னைக்‌ கோகுலத்திற்கு அனுப்பவேண்‌ 


கரில்ஸ்பட்டும்‌ 
தூக்கப்பட்டும்‌, காளியநாகன்‌ தண்‌ 
டிக்கப்பட்டும்‌, மிகவும்‌ பெரிய மரங்க 
ளிரண்டுர்‌ தள்ளப்பட்டும்‌ பூதனை 
கொல்லப்பட்டும்‌, சகடு திரும்பி வீழ்‌ 
தீதப்பட்டு மிருக்குமளவில்‌ காரதமுனி 
வர்‌ கம்சனிடத்துக்கு வந்து, தேவகி 
யின்‌ குழந்தையை யசோதையினிடத்‌ 
தில்‌ வீட்டு, அவள்‌ குழந்தையை 
இங்கு கொண்டுவந்து விட்டது முத 
லான விருத்தாந்தங்களை ஆதியோடந்‌ 
தமாக முறையாய்ச்‌ சொன்னார்‌. இப்‌ 
படி திவ்விய ஞானமுள்ள காரதமுனி 
வார்‌ சொன்னதைக்‌ கேட்டுக்‌ கம்சன்‌ 
வசுதேவர்மேல்‌ அதிக 
கொண்டு, சபையிலே அவரையும்‌ 
மற்றுடிள்ள யாதவரையு நிந்தித்து, 
“இப்போது இளமைப்‌ பருவத்தோ 
டி.ருக்கன்ற ராமகருஷ்ணர்கள்‌ பலப்‌ 
படுவதற்கு முன்னமே அவர்களைச்‌ சங்‌ 
கரிக்கு மெத்தனஞ்‌ செய்யவேண்டும்‌, 


கோபங்‌ 


அப்படி செய்யாமல்‌ அவர்கள்‌ யவ்‌ 
வனவயது பெறுமட்டுஞ்‌ சும்மா விருர்‌ 
தோமாகில்‌ அவர்கள்‌ மிகவும்‌ அசாத்‌ 
திய ராய்விடுவார்கள்‌. ஆதலால்‌ அவர்‌ 
களை ஈம்மிடத்திருக்கற முஷ்டிகன்‌, 
சாணூரன்‌ என்கிற 
கொண்டு மல்லயுத்தஞ்‌ செய்வித்துக்‌ 


கொல்லுவோம்‌. அதற்காக ஈரம்‌ வைத்‌ | 
திருக்கும்‌ வில்லின்‌ . திருவிழாவைச்‌ | 


மல்லாகளைக்‌ |! 


கோவர்த்தனா சலம்‌ | டும்‌. 


க கையள சையன்‌ 


ட 
| 
| 


\ 


சாக்கிட்டு அவர்களை யிங்கே யழைப்‌ , 


பிப்போம்‌, எப்படியாகிலும்‌ அவர்‌ | 


கள்‌ விரைவில்‌ நாசமாகு முபாயத்தை | 


நாம்‌ தேடவேண்டும்‌, அவர்கள்‌ இவ்‌ , 


அல்லது பிருந்தாவனத்திற்‌ ௪ஞ்‌ 
| சரித்தக்கொண்டிருக்கிற கேசியென்‌ 
பவனுக்கே சட்டளையிட்டோமாகில்‌ 
அவன அங்கே தானே அவர்களைச்‌ 
சங்கரித்து விடுவான்‌. அவர்களிங்கே 
வந்தபோதிலும்‌ என்னுடைய கூவ 
லயாபீடமென்கிற யானை வசுதேவன்‌ 
பிள்ளைக 
ளிருவரையுஞ்‌ சந்தேகமின்றி நாசஞ்‌ 
செய்து விடும்‌” என்று இிந்தித்து 
அந்தத்‌ துராத்துமாவான கம்சன்‌ ஸ்ரீ 
ராம ஜநார்த்தனர்களைக்‌ கொல்வதற்கு 
அழைத்து வரும்படி அக்குளூரரை 
நோக்கிச்‌ சொல்லுகின்றான்‌. 


மக்களான அவ்விடைப்‌ 


“ஓ தானபதியே|! என்‌ சந்தோஷத்‌ 
திற்காக என வார்த்தையை நீர்‌ தடை 
யின்றிச்‌ செய்யவேண்டும்‌; அதாவது 
நீர்‌ தேரின்மே லேறிக்கொண்டு நந்த 
னுடைய கோகுலத்திற்குப்‌ போய்‌ 


' அங்கே என்‌ விசைத்திற்காக விஷ்ணு 


வின்‌ அமிசத்தினாலே பிறந்த வசுதே 
வன்‌ மக்களிருவர்‌ துஷ்டர்‌ வளருஒருர்‌ 


, களன்றோ, அவர்களை வருகிற சதூர்த்‌ 
, தசியன்றைக்கு இங்கே நடக்கப்போ 


இற தனுர்யாக மகோச்சவத்தில்‌ மல்ல 
யுத்தத்திற்கு வரும்படி. நீர்‌ அழைத்துக்‌ 
கொண்டு வரவேண்டும்‌, கைச்சண்‌ 
டையில்‌ மிக வல்லவர்களாய்‌ என்னி 
டத்தி லிராரின்ற சாணுரமுஷ்டிகர்க 
ளோடுகூட அவர்‌ சண்டையிடுவதை 
| யாவரும்‌ இங்கே வேடிக்கையாய்ப்‌ 
்‌ பார்க்கட்டும்‌, அல்லது என்னுடைய 
குவலயாபீடமென்இற யானை மாவத்த 


http://acharya.org 


கே வதம்‌ 


883 


னால்‌ தாண்டப்பட்டு அந்தப்‌ பாலி 1 றேன்‌, இதற்காக அக்குரூரரே! நீர்‌ 


களான வசுதேவன்‌ இறுவர்களைக்‌ 
கொன்றுவிடும்‌. 


ஆப்ப்பாடிக்குப்‌ போய்வரவேண்டும்‌, 


இப்படியாக அவ்‌ | மேலும்‌ அங்கிருக்கு மிடையர்களுக்கு 


விருவரையும்‌ வதித்தபின்பு அர்மதிக | எருமை நெய்‌ தயிர்‌ பால்களை விசேஷ 


ளான வசுதேனையும்‌ நர்தகோபனை 
யும்‌ மிகவுக்‌ தர்ப்புத்தியான என தகப்‌ 
பன்‌ உக்ரெசேனனையுங்‌ கொன்றுவிடு 
வேன்‌. பின்னர்‌ என்னைக்‌ கொல்ல 
நினைத்திருக்கின்‌்௰ இடையருடைய 
மாடுகளையும்‌ பொருள்களையும்‌ பறித்‌ 
அக்கொண்டு பிறகு உம்மைத்‌ தவிர 
மற்ற பாதவர்களைக்‌ கொல்லவும்‌ எத்‌ 
தனிக்கிறேன்‌. இப்படி. யெல்லாஞ்‌ 
செய்து இவ்விராச்சியத்தை யாதவப்‌ 
பூண்டில்லாததும்‌ சத்துருக்களில்லா 
ததுமாக்கிச்‌ சந்தோஷமா 


மாய்‌ நம்மிடத்திற்குக்‌ கொண்டுவரும்‌ 
படி. கட்டளையிட்டு வாரும்‌'” என்றிப்‌ 
படி. கஞ்சன்‌ சொன்ன வார்த்தை 
யைக்‌ கேட்டு மகா பாகவதரான அந்த 
அக்குரூரர்‌ நாளைக்குக்‌ கண்ணனைச்‌ 
சேவிப்போமன்றோ” என்று மிகவுங்‌ 
களிப்படைந்து, அப்படியே செய்கி 
றேனென்று கஞ்சனுக்குச்‌ சொல்லித்‌ 
ரதத்தின்மே லேறிக்‌ 
கொண்டு மதுராபுரியினின்றும்‌ புறப்‌ 


திவ்வியமான 


யாளுகி | பட்டார்‌. 


பதினைந்தாமத்தியாயம்‌ முற்றிற்று, 
ட்ட அணி 
பதினாறாம்‌ அத்தியாயம்‌ 


கி 


வதம்‌ 


—— 009 


பின்பு பிருந்தாவன த்திலேயே ௪ஞ்‌ 
சரித்துக்கொண்டிருக்த கேசியென்னு 
மசுரன்‌ கஞ்சனுடைய அதனாலே 
ஏவப்பட்டவனாக, ஸ்ரீ கிருஷ்ணனைச்‌ 
சங்கரிக்க வேண்டுமென்று கருத்துக்‌ 
கொண்டு குதிரையின்‌ ரூபத்தோடு 
சுவாமி எழுந்தருளி யிருக்கு மிடத்திற்‌ 
குச்‌ சமீபத்தில்‌ வந்து, குளம்புகளிலே 
பூமியை யிடித்துக்‌ கொண்டும்‌, பிடரி 
மயிர்களின்‌ நெறிப்பினலே மேகங்க 
ளைக்‌ குத்திக்கொண்டும்‌, தான்‌ கூதித்‌ 
தோடுர்‌ இறத்தினாலே சந்திர சூரியர்‌ 
களுடைய மார்க்கங்களைத்‌ தாவிக்‌ 
கொண்டும்‌, பெருங்கனைப்போடு அங்‌ 


இருந்த ஆயர்களைத்‌ துரத்தினான்‌. அந்த | 


குதிரையின்‌ கனைப்பைக்‌ 


அசுரக்‌ 


கேட்ட மாத்திரத்திலே ஆயரும்‌ ஆய்ச்‌ | 


கோவிந்தனைச்‌ சரணம்‌ புகுந்தார்கள்‌, 
(காத்தருள 
வேண்டும்‌" 
என்று கோபாலர்‌ கூவுவதைக்‌ கேட்டு 
நீருண்ட மேகத்தின்‌ கர்ச்சனைக்கு ஒப்‌ 
பான தொனியோடு அவர்களைநோக்கி 
யருளிச்செய்கின்றா:-- 


அப்போது கண்ணன்‌ 
வேண்டும்‌, காத்தருள 


ஐ கோபாலர்களே! நீங்கள்‌ பயப்‌ 
படவேண்டாம்‌, இந்தக்‌ கேசிக்கு 
அஞ்சுகிற உங்களாலே வீரருக்குண்‌ 
டான சக்தியெல்லாம்‌ போக்கடிக்கப்‌ 
படுகின்றன, அற்ப பலமுள்ள இவனா 
லே என்ன ஆகும்‌? சும்மா கனைத்து 
ஆரவாரம்‌ இடுகிறதே யல்லது மற்‌ 
ரொன்றுமில்லை, இவனொரு பலமற்ற 
௮சரன்‌, சும்மாக்‌ குதிக்கறான்‌”” என்று 


சிகளும்‌ பயப்பட்டு ஈடுக்குற்று ஸ்ரீ | ௮ருளிச்செய்து, கேசியை கோக்க 


http://acharya.org 


354 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [ஜந்தர்‌ 


“அடா துஷ்டா! வா வரா, நான்‌ இருஷ்‌ | சுவஸ்தமாய்ச்‌ சிரித்துக்‌ கொண்டு, 
ணன்‌, முன்‌ தக்ஷயாகத்திலே பூஷா | அங்கேயே எழுந்தருளி யிருந்தான்‌. 
வென்பவனுடைய பற்களை உருத்திரன்‌ | கோபாலருவ்‌ கோவியருமோ கேசி 
உதிர்த்ததுபோலே நான்‌ உன்‌ வாயி | சங்காரத்தைக்கண்டு ஆச்சரியப்பட்ட 
லிருந்து பந்களையெல்லா முதிர்த்துப்‌ | வர்களாய்‌ ஸ்ரீ புண்டரிகாக்ஷனை அன்‌ 
போடுகிறேன்‌” என்று வீர வாதம்‌ | போடு துதித்து நின்றார்கள்‌. 

பேசிக்கொண்டு, கோவிந்தன்‌ அந்தக்‌ 
கேசிக்கு எதிரில்‌ எழுந்தருளினான்‌. 
அந்த அசுரக்‌ குதிரையும்‌ வாயைத்‌ 
திறந்துகொண்டு கண்ணன்‌ ' மேற்‌ 


| பிறகு காரதமுனிவர்‌ மேகத்திலே 
| மறைந்து நின்றுகொண்டு அளவற்ற 
பலபராக்கிரம தீர்த்தியுள்ள கேசியசு 
பாய்ர்துவந்தது. அப்போது பகவான்‌ 
தன்‌ திருக்கையை நன்றாகப்‌ பெருக்கி 
நீட்டி அர்தக்‌ குதிரையின்‌ வாயிற்‌ 
கொடுக்க, அந்தக்‌ கையின்‌ தாக்குதலி 
னாலே அதன்‌ பற்களெல்லாம்‌ பெயர்ப்‌ 
புண்டு வெண்முகிற்‌ அண்டங்கள்‌ | களுக்குச்‌ அன்பஞ்செய்து கொண்டி 
போலக்‌ ழே விழுந்தன; மேலும்‌ | ருந்த கேசியைத்‌ திருவிளையாட்டா 
கண்ணனுடைய அந்தத்‌ இருக்கை | கவே நீ சங்கரித்தது மிக ஈன்று, மிக 

| 

| 

॥ 


ரன்‌ பட்ட்‌ பாட்டைக்‌ கண்டு ஆனந்த 
பரவசராய்ச்‌ சுவாமிக்கு விண்ணப்‌ 
பஞ்‌ செய்ததாவது :- 


“(ஓ ஜகந்நாதனே ! சகல தேவதை 


அதன்வாயிற்‌ புகுந்தவுடனே சிகிச்சை | ஈன்று, அடியேன்‌ இதுவரையிலு 
முண்டாகாமல்‌ அரிதாயுண்டான நரா 
சுவயுத்தத்தைப்‌ பார்க்க மிகுந்த வுச்‌ 
சாகத்தோடு சுவர்க்கத்தி னின்று 
மிங்குவந்தேன்‌; ஓ மதுசூதனனே | 
இவ்வவதாரத்திலே நீ செய்தருளின 
அந்தந்தத்‌ இவ்விய சேஷ்டிதங்களி 
னாலே அடியேனுடைய உள்ளம்‌ வியப்‌ 
பையு முவப்பையு மடைந்திருக்கின்‌ 
றத, ஓ கிருஷ்ணா | இந்தத்‌ துரங்கம்‌ 
பிடரிமயிரை யுதறிச்‌ சிலிர்க்கச்செய்து 
வானத்தை ரோக்கிக்‌ கனைக்குமளவில்‌ 
இர்திரன்‌ முதலான சகல தேவர்களும்‌ 
நடுங்கிப்‌ போவார்கள்‌. ஓ ஜரார்த்தன 


செய்யாத வியாதி வளர்வதுபோல 
வளர்ந்து நின்றதனாலே, அர்த அசுர 
அசுவமான ௮ உதடு பிளந்து, கண்கள்‌ 
பிதுங்க நுரைத்த உதிரத்தை மிகுதி 
யாய்க்‌ கக்கிக்கொண்டு, கால்களாலே 
பூமியை உதைத்துக்‌ கொண்டு, மல 
மூத்திரங்களை விட்டுக்கொண்டு, உடம்‌ 
பெல்லாம்‌ வியர்த்துப்‌ பலமுங்‌ கர்வமு 
மொடுக்க, யாதொரு முயற்சியுமின்‌ 
றிச்‌ சம்மாவிருந்தது, சுவாமியோ 
அப்படியே கையை வளர்த்தி அத 
அரங்கத்தை இருபிளவாகப்‌ பிளந்து 
தள்ளியருளினார்‌, அப்போது அக்‌ 
குதிரையின்‌ உடலின்‌ இருபிளவுகளும்‌ 
ஒவ்வொரு கண்கா தக ளுடையனவும்‌, 
இவ்விரண்டு கால்களுடையனவும்‌, 
பாதிபாதி வால்க ளுடையனவுமாய்‌ 
விளங்க. இப்படியாகக்‌ கண்ணன்‌ 
அந்தக்‌ கேசி யசுரனைச்‌ சங்கரித்து 


னே | இப்படிப்பட்ட தஷ்டாத்து 
மாவை நீ சங்கரித்தருளின தனலே 
இவ்வவதாரத்திலும்‌ உனக்குக்‌ கேச 
வன்‌ என்கிற இருராமம்‌ உலகத்தில்‌ 
பிரசித்தமாகக்கடவது, ஐ கேச சக்‌ 
காரனே | நீ பல்லாண்டு பல்லாண்‌ 
அதிக சர்தோஷமுள்ள்‌ கோபால | டாய்‌ வாழக்கடவை அடியேன்‌ 
செல்லார்‌ தன்னைச்சூழ்ர்‌ த நிற்கத்‌ திரு | விடை கொள்ளுகிறேன்‌, நாளைக்கு 
மேனியிற்‌ சிறிது மாயாச மில்லாமல்‌ | நடக்கப்போகிற கம்ச௪ யுத்தத்திற்கு 


http://acharya.org 


மம்சம்‌] அக்குரூரர்‌ சுவாமிமைக்காணுதல்‌ 3385 


மறுபடியும்‌ வருகிறேன்‌. ஓ பூமிதர 
னே | உக்கிரசேனன்‌ மகனாகிய கஞ்‌ 
சன்‌ அவனைச்‌ சேர்ச்தவர்களோடு 
கூடச்‌ சங்கரிக்கப்பட்ட பின்னே 


காத்திருக்கின்றேன்‌. ஓ கோவிந்தனே! 
நீ பெரிதஅர்‌ தேவகாரியஞ்‌ செய்தருளி 
ய்‌, அதெல்லாம்‌ உனக்கே தெரியும்‌, 
உனக்குப்‌ பல்லாண்டு, கான்‌ விடை 
தான நீ பூமிபாரங்‌ கழித்தவனாவாய்‌. கொள்ளுகிறேன்‌” என்று விண்ணப்‌ 
ஓ பகவானே ! அர்த விஷயத்தில்‌ | பஞ்செய்து, நாரதமுனிவர்‌ சென்ற 
ராஜாக்களுக்கும்‌ உனக்கும்‌ உண்டா | பின்‌ இருஷ்ணன்‌ கோபாலரோடுகூட 
கும்‌ யுத்தத்தலே நீ செய்தருளும்‌ | கோவியர்கள்‌ கண்ணினாற்‌ பானஞ்‌ 
விசித்திரம்‌ விசித்திரமான அநேகவிதங்‌ | செய்யு மமுதுக்கொப்பாகத்‌ இரு 
களை யெல்லாம்‌ அடியேன்‌ சேவிக்கக்‌ | வாய்ப்பாடிக்கு எழுந்தருளினார்‌. 
பதினறுமத்தியாயம்‌ முற்றிற்று. 
சட 
பதினேழாம்‌ அத்தியாமம்‌ 
அக்குரூரர்‌ சுவாமியைக்‌ காணுதல்‌ 
த்த 

முன்‌ கம்சனிட்ட கட்டளைப்படி | யொத்த இருக்கண்களோடுகூடி விள 
அக்குரூரர்‌ மறுநாள்‌ காலமே வேக | ங்குகின்ற எம்பெருமான்‌ திருமுக 
முள்ள ஒரு ரதத்தின்மே லேறிக்‌ ! மண்டலத்தைச்‌ சேவிப்பேனன்றோ 3 
கொண்டு சுவாமியைச்‌ சேவிக்க | எதினின்றும்‌ சகல வேதங்களும்‌ வே 
ஆசையோடு மதுரையை விட்டுப்‌ | தாங்கங்களும்‌ உண்டாயினவோ, எது 
புறப்பட்டுச்‌ செல்லுகையில்‌ அவர்‌ | சூரியாதி தேஜசுகளுக்கு முக்கிய 
மனதிற்‌ சிந்தித்துக்கொண்டு போன | ஸ்தானமானதோ, அந்தச்‌ சுவாமியின்‌ 
தாவது: “இவ்வுலகத்தில்‌ என்னைக்‌ | திருமுகமண்டலத்தைக்‌ கரணப்போ 
காட்டிலும்‌ புண்ணியவான்‌ வேறில்‌ | கிறேன்‌; யக்யெங்களுக்கு அதிபதி 
லை; ஏனென்றால்‌, கரன்‌ அமிசத்தனா ! யான எந்தப்‌ புருஷோத்தமன்‌ சகல 
லே இங்கவதரித்திருக்கன்ற சக்கிர | யாகங்களிலும்‌ புருஷராலே பூசிக்கப்‌ 
பாணியின்‌ திருமுக மண்டலத்தைச்‌ | படுகிறானோ, அர்தச்‌ சகலாதார பூத 
சேவிக்கப்‌ போகிறே னன்றே ? | னை லோகநாதனைச்‌ சேவிக்கப்போ 
மலர்ந்த செந்தாமரைப்‌ பூப்போன்ற | கிறேன்‌. எவனை இந்திரன்‌ நூறு 
இருக்கண்கள்‌ விளங்கப்பெற்ற ஸ்ரீ | யாகங்களினாலே ஆராதித்துச்‌ சகல 
விஷ்ணுவின்‌ திருமுக மண்டலத்தைக்‌ | தேவதைகளுக்கும்‌ அதிபதியா யிருக்‌ 
காண்பேனாதலால்‌ என்னுடைய ஜன்‌ | கும்படியான மேன்மையைப்‌ பெற்றா 
மம்‌ இப்போதே சபலமாயிற்று ; னோ, அந்த ஆதிமத்தியாந்த ரகதனை 
எனக்கு ஈற்பொழுதும்‌ விடிந்தது ; | ஸ்ரீ கேசவனை நான்‌ இர்தக்‌ கண்க 
தேவகி முதலானவர்கள்‌ செய்த ஆரா | ளால்‌ காண்பேனனறோ ? பிரமா 
தனத்துக்கு ஏற்றதும்‌ உபாசிப்பவர்‌ , சிவன்‌ இந்திரன்‌ ௮௬விகள்‌ வசுக்கள்‌ 
நினைத்தபடி. தோன்றி விளங்குவது | ஆதித்தர்‌ மருத்துக்கள்‌ முதலானவர்‌ 
மாய்‌ ஸ்மரித்தமாத்திரத்தலே பாபத்‌ | களும்‌ எவனுடைய சொரூபத்தை யறி 
தைப்‌ போக்குவதாய்த்‌ தாம்ரை | யார்களோ,; அப்படிப்பட்ட ஸ்ரீ ஹரி 


று லு வைகிய 
ee 


cc 


http://acharya.org 


836 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ ' [ந்தா 


பகவான்‌ எனக்குப்‌ பிரத்தியக்ஷமாகி | எவன்‌ யாகசலராலே. யக்கிய புருஷ 
மூர்‌; சர்வத்துக்கும்‌ ஆக்துமாவாய்‌ | னென்றும்‌ ஸ்ரீ பாஞ்சராத்திர நிஷ்ட 
எல்லாமறிந்தவராய்ச்‌ சகல சொரூபி ராலே ஸ்ரீவாசுதேவனென்றும்‌ வே 
யாய்ச்‌ சர்வபூதங்களிலு முள்ளவ | தாந்த நிஷ்டராலே ஸ்ரீ விஷ்ணுவென்‌ 
ராய்‌ இப்படிப்பட்டவனென மு நினைக்‌ | அம்‌ சொல்லி ஆரா திக்கப்படுறொனே, 
கக்‌ கூடாதவராய்‌ எங்கும்‌ வியாபித்த அவனுக்குத்‌ தண்டம்‌ சமர்ப்பிக்‌ 
வராய்‌ விகாரமில்லாதவராய்‌ விளங்கா | கிறேன்‌) லோகாதாரனாய லோக 
நின்ற பகவான்‌ என்னோடு பேசுவா | தாரனாகயிருக்கன்ற அவனிடத்திலே 
ரன்றோ? எவன்‌ மச்சிய கூர்ம வராஹ | சேதன சேதன ஸ்வரூபமாயிருக்‌ 
ஹயக்கரீவ நரசிம்மாதி இவ்வியாவ | கற இந்தப்‌ பிரபஞ்ச மெல்லாம்‌ 
தாரங்கள்‌ செய்து லோக சம்ரக்ஷ | சர்வ விதத்தினாலேயும்‌ நிலைபெற்றி 
ணஞ்‌ செய்தருளினானோ, அந்த எம்‌ | ருக்னெற சத்தியத்தினுலே அந்த 
பெருமான்‌ என்னுடன்‌ சம்பாஷிக்கப்‌ | எம்பெருமான்‌ என்னைக்‌ கம்சனைச்‌ 
போகிறான்‌; இப்போதும்‌ எந்த லோக | 
நாதன்‌ தன்‌ திருவுள்ளத்தி லிருக்குங்‌ | 
காரியத்தை நிறைவேற்றும்‌ பொருட்‌ | 
டுத்‌ தமது திருவுள்ளத்தின் படியான | 
திருமேனியோடு மனுஷ்யாவதாரஞ்‌ | கும்‌ பாத்திரமாய்‌ விடுவானோ, அந்த 
செய்தருளி யிருக்றானோ, அவன்‌ | அஜனாயும்‌ நித்தியனாபு மிருக்கிற 
இப்போது என்னுடன்‌ சாம்பாஷிப்ப | ஸ்ரீ ஹரியை நான்‌ அடைக்கலமாக 
னன்றோ? எவன்‌ அனந்த சொளுபியா | அடைகிறேன்‌.” என்று மனதிற்‌ சிர்‌ 
யிருக்தகொண்டு தன்‌ திருமுடியி | தித்துக்கொண்டே போயினார்‌. 
னிலையினாலே அசையா தருக்கும்படி, | 
இப்பூமியைத்‌ தாங்குகிறானோ, பூமிக்‌ இப்படி நினைத்துக்‌ கொண்டே 
காக இப்போ இங்கே யவதரித்தரு அந்த அக்குரூரர்‌ சூரியன்‌ அஸ்த 
ளின அவன்‌ எனனை அக்குரூர என்று மிக்கக்‌ கொஞ்சநேர மிருக்குமள 
அழைப்ப னன்றே 2 பிதாவென்றும்‌ 
புத்தீனென்றும்‌ சிகேகிதனென்றும்‌ 
பிராதா வென்றும்‌ மாதா வென்றும்‌ கன்றுகளி னடுவில்‌ நின்றுகொண்டு 
| 
| 


சேர்க்தவ னென்று இருவுள்ளஞ்‌ 2௫ 
மல்‌ என்னிடத்தில்‌ சாந்தனா யிருக்க 
வேண்டும்‌; எவனை நினைத்தமாத்தி 
ரத்திலே புருஷன்‌ சகல நன்மைகளுக்‌ 


வில்‌ திருவாய்ப்பாடிக்குப்‌ போய்‌, 
அங்கே பசுக்கறக்கு மிடத்திலே 


மலர்ந்த கருநெய்தற்‌ பூப்போன்ற 
காந்தியும்‌, மலர்ந்த செந்தாமரை 


பர்‌ துக்களென்றும்‌ பலவகைப்பற்றாக 
நிற்கிற எவனுடைய இந்த மாயை 
யைக்‌ கடப்பதற்கு உலகம்‌ திறமுள்ள | யொத்த திருக்கண்களும்‌, ஸ்ரீ வச்ச 
தன்றோ, அந்த எம்பெருமானுக்கு | மென்னு மறுப்பொருந்தய இரு 
நமோநம : என்று தண்டம்‌ சமர்ப்பிக்‌ மார்பும்‌, இரண்டு நீண்டு தொங்கு 
கிறேன்‌ ; இப்படிப்‌ பலவகையாய்ப்‌ | கின்ற இருத்தோள்களும்‌, பரந்து 
பரவியிருக்கன்ற அஞ்ஞான ரூப | முயர்ந்தும்‌ விளங்காநின்ற திருமார்‌ 
மான மாயையைப்‌ புருஷன்‌ எவனை | பும்‌, நீண்டு உயர்ந்து கூர்மையான 
இருதயத்தில்‌ நிறுத்தின வளவிலே | கா௫ிகையும்‌, வெகு விலாசமான மந்த 
கடக்கமாட்டுவானோ, அந்த அள | ஹாளமுள்ள இருமுகத்‌ தாமரையும்‌, 
வற்ற ஞானரூபியான எம்பெருமா | உயர்ந்துஞ்‌ சிவந்துமுள்ள நகங்க 
னுக்குத்‌ தண்டம்‌ சமர்ப்பிக்கிறேன்‌ ; | ளோடு கூடித்‌ தரையிற்‌ பதிந்த திரு 


http://acharya.org 


மம்சம்‌ 


அக்குரூரர்‌ சுவாமியைக்‌ காணுதல்‌ 


837 


வடித்தாமரைகளுமாய்ப்‌ பொன்னிற 
மான திருப்பரிவட்டங்களையும்‌ வன 
மாலையையுஞ்‌ சாத்திக்‌ கொண்டு, 


வெண்டாமரை மலரைத்‌ திருமுடியிற்‌ : 


சேகரமா யணிர்துகொண் டிருத்த 
லாலே, சந்திரன்‌ முடியி அதிக்கப்‌ 
பெற்ற 
ஸ்ரீ கிருஷ்ணனை முதலிற்‌ கண்டார்‌. 
பின்பு அவன்‌ பக்கத்திலே ஹம்சம்‌ 
அல்லி சந்திரன்‌ இவைகளைப்போலே 
வெண்மையான திருமேனி யுள்ளவ 
ராய்‌, நீலமான இருப்பரி வட்டங்களை 
யணிந்தருப்பதனாலே கருமுகில்‌ வரி 
சை சூழப்பெற்ற கைலாச பர்வதம்‌ 
போல்‌ விளங்குகிறவராயும்‌, 
மானவராயும்‌, உயர்ந்த தோளுள்ளவ 
ராயும்‌, 
திருமுக முடையவராயு 
முள்ள பலபத்திரரையுங்‌ கண்டார்‌. 
ஞானவானான அந்த அக்குரூரர்‌ அந்த 
மகாபுருஷ ரிருவரையுங்‌ கண்டு, உள்‌ 
ளக்‌ களிப்பின்‌ மிகுதியால்‌ முகமலர்‌ 
ந்து உடம்பெல்லா மயிர்‌ பொடிக்கப்‌ 
பெற்று, (4 இதோ இரண்டுருவாய்ப்‌ 
பிரிந்திருக்கிற ஸ்ரீ வாசுதேவ பகவா 
னுடைய அம்சம்‌ யாதுண்டோ இது 
தான்‌ உத்தம தேஜசு அடையத்தக்க 
மேன்மையான பொருள்‌ ; இதைக்‌ 
கண்டதனாலே என்னிரண்டு கண்க 
ளும்‌ மிகவுஞ்‌ சபலமாயின ; இவ்வுடம்‌ 
பும்‌ அந்த எம்பெருமானுடைய அனுக்‌ 
இரகத்தினாலே அந்தத்‌ திருமேனியைத்‌ 
திண்டப்பெற்றுச்‌ 
எந்தத்‌ திருக்கையின்‌ விரல்‌ பட்ட 
மாத்திரத்திலே புருஷர்‌ சகல பாபங்‌ 
களு ஈசிக்கப்பெற்றுக்‌ குற்றமற்ற சித்‌ 
தியைப்‌ பெறுவார்களோ, அந்தத்‌ 
திருக்கைத்‌ தாமரை மலரை ஸ்ரீமானுன 


நீலமலை போன்றவனான 


உயர 


தாமரை போன்று மலர்ந்த 
மண்டல. 


சபலமாகுமோ 2 


௮வ்வனந்தன்‌ என்‌ முதுகில்‌ வைக்கப்‌ 
பெறுவேனோ ? இன்னும்‌ அந்தத்‌ திருக்‌ 
கை எப்படிப்பட்டதென்றால்‌, மின்‌ 
னல்‌ போலவும்‌ சூரியகரண மாலை 
போலவும்‌ உக்ரமான ஜ்வாலாமாலைக 
ளோடு கூடின சக்கராயுதத்தைப்‌ பிர 
யோூத்து, ௮சுரராஜாவின்‌ சேனையை 
மடித்து, அசுரப்‌ பெண்களுடைய 
கண்களிலிருந்த மைகளெல்லாங்‌ கரை 
யச்செய்தது. * மேலும்‌ அந்தத்‌ இருக்‌ 
கையிலே பலிச்சக்கிரவர்த்தி யான 
வன்‌ பூதானத்திற்காகத்‌ தண்ணீர்‌ 
சமர்ப்பித்துப்‌ பாதாளலோகத்தி லிரு 
நீது கொண்டு மனங்‌ கவரத்தக்க 
போகங்களையும்‌ பிந்தி ஒரு மனுவந்தர 
முழுதும்‌ பகைவர்‌ துன்பமில்லாமல்‌ 
தேவசரீரமுந்‌ தேவராஜனயிருக்கையும்‌ 
பெற்றான்‌. இந்தச்‌ சுவாமி சுபாவத்‌ 
தில்‌ குற்றமற்றவனா யிருக்கற "என்‌ 
னைக்‌ கஞ்சன்சார்பினாலே குற்றமுடை 
யவனாக வெண்ணுவனோ அறியேன்‌. 
அப்படியானால்‌ இந்தச்‌ சன்மத்தைச்‌ 
சுடவேண்டும்‌, ஏனெனில்‌ , யோக்‌ 
இயராலே அங்கீகரிக்கப்‌ படாமல்‌ 
அறக்கப்‌ பட்டவனுடைய 
ஏதுக்கு 2 
கூடாது, 


ஜன்மம்‌ 
நரமிப்படி. யெண்ணக்‌ 
ஏனெனில்‌ ஞானசொரூ 
பியாய்ச்‌ சுத்த சத்துவமயனாய்‌ ராக 
துவேஷாதி தோஷங்களில்லாமல்‌ எப்‌ 
போதும்‌ தன்சொரூபம்‌ விளங்கப்‌ 
பெற்றவனாய்ச்‌ சகல புருஒருடைய 
இருதயத்திலும்‌ எழுந்தருளி யிராகின்‌ ற 
எம்பெருமானுக்குத்‌ தெரியாத தொன்‌ 
அண்டோ ? ஆகையால்‌ என்னுடைய 
இருதயத்தில்‌ கவடிருப்பதம்‌ இல்லாத 
அம்‌ அறிந்துகொள்வா னாகையால்‌ 


என்னைத்‌ திரஸ்காரஞ்‌ செய்யாமல்‌ 


* கணவனிறர்ததனால்‌ அவர்கள்‌ மை கரையும்படி சண்ணீர்விட்‌ டமுதார்சளென்‌ 


றும்‌ அப்பெண்கள்‌ கைம்பெண்டுகளாய்‌ மைமுதலிய வுல்லாசங்களை யிழந்தார்களென்‌ 


முல்‌ சருத்துக்கொள்க; 
48 


http://acharya.org 


' 398. மீவிஷ்ணுபுராணம்‌ [ஐந்தா 


ee வலையை சைைையைைைை 
திருவுள்ளம்‌ பற்றுவான்‌, ஆகையால்‌ | ஆதிமத்தியாந்த மில்லா திருக்கிற இந்த 
நான்‌, பிரமருத்திராதிகளுக்கும்‌ ஈ௬வர | ஸ்ரீ இருஷ்ணனைப்‌ பத்தியால்‌ மன 
ஞாயும்‌ புருஷோத்தமனாயு மிருக்கிற | வணக்கத்தோடு இட்டச்கடவேன்‌ ” 
ஸ்ரீ விஷ்ணுவின்‌ அம்சாவதாரமாய்‌ | என்று மனசில்‌ சிந்தித்தார்‌. 
பதினேழாமத்தியாயம்‌ மற்றிற்று. 
வட 
பதினெட்டாம்‌ அத்திமாயம்‌ 


அக்குரூரருக்குச்‌ சுவாமி பிரத்தியக்ஷமானதும்‌ 
அக்குரூரர்‌ அதித்ததும்‌ 


கேளும்‌ மயித்திரேயரே! இந்தப்‌ | “ஓ தானபதியே! நானிதெல்லாம்‌ அறி 
படி அக்குரூரர்‌ நினைத்துக்கொண்டு | வேன்‌, இதற்கு தக்க தெதுவோ 
சுவாமியைச்‌ சேர்ந்து (£ அடியேன்‌ | அதைச்‌ செய்யச்‌ சத்தமா யிருக்க 
அக்குரூரன்‌ தண்டம்‌ சமர்ப்பிக்க | றேன்‌. ஓ மகானுபாவரே! நீர்‌ வேறே 
றேன்‌ ” என்று முடிவணங்கித்‌ தண்‌ ! நினைக்கவேண்டாம்‌ கம்சன்‌ மடிந்தா 
டமிட்டார்‌. சுவாமியும்‌ துவஜம்‌ வச்சி | னென்று நினையும்‌, நானும்‌ ராமனும்‌ 
ரம்‌ அம்புஜம்‌ முதலான இரேகைகளி 
னாலே விளங்காநின்ற தமது திருக்‌ 
கையினாலே அவரைத்‌ தீண்டி யெடுத்து 
வெகு பிரீதியோடு ரெருங்கத்‌ தழுவி 


நாளைக்கு உம்மோடுகூட மதுரைக்கு 
வருகிறோம்‌, கோபால விருத்தரும்‌ 
வேண்டு முலுப்பைகளைக்‌ கொண்டு 
நாளைக்கே வருவார்கள்‌, இவ்விரவை 
யருளினார்‌. பின்‌ அக்குரூரா மூத்தவ இங்கேதானே போக்கும்‌, ஒன அஞ்‌ 
ரையுர்‌ தண்டம்‌ சமர்ப்பித்து நிற்க, | சிந்திக்க வேண்டாம்‌, இவ்விரவு முதல்‌ 
அந்த மகாபுருஷ ரிருவரும்‌ வெகு சச்‌ ! மூன்றிராத்திரிக்குள்ளே கம்சனையும்‌ 
தோஷத்தேோடு அவரை யிட்டுக்கொ | அவனைச்‌ சேர்ர்தவர்களையும்‌ காசஞ்‌ 
ண்டு தம்‌ மாளிகைக்கு எழுந்தருளினார்‌ செய்கிறேன்‌” என்று அருளிச்செய்த 
கள்‌. பின்பு அக்குரூரர்‌ அவர்களால்‌ 
கேமோதிகள்‌ வினாவப்பட்டவராய்‌ 


பின்‌ கோபால மூப்பர்களுக்கு அக்கு 
ரூரரைக்கொண்டும்‌ தாமும்‌ கட்டளை 
௮வர்களோடுகூடத்‌ திவ்வியான்னத்‌ யிட்டுத்‌ தமையனாருடனேயும்‌ அக்கு 
தைச்‌ சாப்பிட்டு உட்கார்ந்தருக்கும்‌ | ரூரருடனேயும்‌ நந்தர்‌ திருமாளிகை 
யிலே திருக்கண்‌ வளர்ந்தருளினார்‌. 


க அவச ஷகாவதாவகைஷனவள அவணவவை அவனகக. 


போது, ௮சுராம்சமான கம்சன்‌ வசு 
தேவரையும்‌ தேவியையும்‌ நிந்தித்துத்‌ 
துன்பப்படுத்தியதையும்‌, உக்ரெசேன 


பின்பு விடிக்தவுடனே பலபத்தரரும்‌ 
கண்ணனும்‌ அக்குரூரரோடு கூட 
மதுரா ஈகரத்திற்குப்‌ புறப்பட்டருளி 
னார்கள்‌. அதைக்‌ கண்டு கோவிமா 


னிடத்திலே மனப்பகை கொண்டிருக்‌ 
கும்‌ விதத்தையும்‌, எ துநிமித்தமாய்த்‌ 
தன்னை யவனனுப்பினனோ அதையும்‌ ! ரெல்லாம்‌ மிகுந்த விசனமடைந்து 


விசதமாய்‌ அவர்களுக்கு விண்ணப்‌ | கண்களில்‌ நீர்‌ ததும்பவும்‌ கைகளில்‌ 


i படை வைபவ்‌ கனவ “வவட ணவதவனவளவு எவை 


பஞ்‌ செய்தார்‌. இதெல்லாம்‌ ஈன்‌ | வளைகள்‌ செகிழ்ந்‌து படவும்‌ பெருமூச்‌ 
றாய்க்‌ கேட்டுத்‌ தேவ நந்தனனான | செறிர்துகொண்டு ஒருவரோ டொரு 
ஸ்ரீ பகவான்‌ அக்குரூரரை கோக்க ! வர்‌ பேரிக்கொண்டதாவ து 2-4 


http://acharya.org 


- மம்சம்‌] 


(ஓ தோழிமார்களே | கோவிந்தன்‌ 
மதுரைக்குப்‌ போனால்‌ மீண்டுமிங்கே 
எப்படி வருவான்‌ 2 அர்சகரத்துள்ள 
மங்கையருடைய மதுரமான பேசுக 
ளாகிய அமுதத்தைப்‌ பானம்‌ பண்ணு 
வானன்றோ? அப்படி ஈகரப்பெண்க 
ளுடைய விலாசவாக்யெங்களிற்‌ பற்‌ 
றின அவனுடைய மனம்‌ மறுபடியும்‌ 
நாட்டுப்புறத்‌ தக்‌ கோபிகைக ளிடத்‌ 
திற்‌ பற்றுமோ 3 இவ்வாய்ப்பாடிக்‌ 
கெல்லாம்‌ ஒரு சாரவஸ்‌ அவான இந்தக்‌ 
கண்ணனை இவ்விடத்தினின்று நீக்கு 
கின்ற கொடிய தெய்வம்‌ கோபிகை 
களெல்லாம்‌ ஒருமிக்க மடியும்படி. 
யோரடி, யடித்ததென்று நினைக்க 
வேண்டும்‌, நகரத்துப்‌ பெண்களுடைய 
வாக்கியமெல்லாம்‌ கருத்து உள்ளடங்‌ 
இத்‌ தொனிக்கப்‌ பெற்றதான புன்ன 
கையோடு கூடியிருக்கும்‌, ஈடையோ 
விலாசங்களினாலே வெகு சுந்தரமா 
யிருக்கும்‌, கடைக்கண்‌ பரர்வையோ 
மனதைக்‌ கவரத்தக்கதா யிருக்கும்‌, 
ஆதலால்‌ இதுவரையிலும்‌ அதையெல்‌ 
லாமறியாமல்‌ நாட்டுப்‌ புறத்திலே 
வாசஞ்செய்து கொண்டிருக்க இந்தக்‌ 
கண்ணன்‌ அங்கே போனபின்பு அவர்‌ 
களுடைய விலாசமாகிய விலங்கினாற்‌ 
கட்டப்படுவ னாதலால்‌ மறுபடியும்‌ 
உங்கள்‌ பக்கத்திற்கு வருவனென்று 
எந்தப்‌ புத்தியாலே சொல்லலாம்‌ 2 
இதோ பாருங்கள்‌ அக்குரூரனென்று 
பேர்கொண்ட இந்தக்‌ குரூரனாலே 
என்னமோ வஞ்சனை செய்யப்பட்டுக்‌ 
கண்ணன்‌ தோமேலேறி மதுரைக்குச்‌ 


சென்றான்‌, கிஞ்சித்தும்‌ தயையில்லாத ' 


இர்தக்‌ காதகன்‌ நாமெல்லாம்‌ கண்ண 
னிடத்தி லன்பினால்‌ உருகுகின்‌ நவ 
ரென்ப தறியானே 3 அறிர்தானாில்‌ 
நம்முடைய கண்களின்‌ களிப்பாயெ 


அவனை மற்றோரிடங்‌ கொண்டுபோ 


வானோ? அடி இர்தக்‌ இருஷ்ணன்‌ | 


அக்குரூரர்‌ அதித்த்து 


339 


தான்‌ நம்முடைய அன்பைச்‌ சற்றே 
னும்‌ பாராமல்‌ பலராமனோடு தேர்மே 
லேறிச்‌ செல்‌்லுின்றான்‌, மிகவும்‌ 
இரக்கமற்றவனா யிருக்கிறுன்‌, இவ 
னப்‌ போகவொட்டாமல்‌ தடுக்கச்‌ 
சிக்கிரம்‌ எத்தனப்படுங்கள்‌, ஓ பெண்‌ 
களே | மாமனார்‌ முதலானவர்களுக்கு 
எதிரில்‌ இதைக்‌ குறித்துப்‌ 
வொண்ணா தென்பீராகில்‌, விரகாக்‌ 
கினியினாலே நாம்‌ வெர்தபோமளவில்‌ 
அந்தப்‌ பெரியோர்‌ என்னசெய்ய 
மாட்டுவார்கள்‌? நந்தகோபன்‌ முத 
லானவர்க ளெல்லாம்‌ 


பேச 


தாங்களுங்‌ 
கூடப்போக முயல்கிறார்களே யல்லா 
மல்‌ ஒருவராகிலும்‌ கோவிந்தனைத்‌ 


தடுக்க முயற்சி செய்வாரில்லை, கேளீர்‌ 
தோழிமாரே ! மதுரையில்‌ வாசஞ்‌ 
செய்யு மங்கையர்க்கு இப்போது நற்‌ 
பொழுது விடிந்தது, ஏனெனில்‌ அவர்‌ 
களுடைய கண்களாகிய வண்டுகள்‌ 
இன்றைக்குக்‌ கண்ணனுடைய முகார 
விந்தத்தைப்‌ பானம்‌ பண்‌ ணுமன்றோ? 
இங்கிருக்து தடுக்கப்படாமல்‌ கண்ண 
னேடுகூட யார்‌ போகிறார்களோ 
அவர்கள்‌ மகா புண்ணியஞ்‌ செய்த 
வர்கள்‌, ஏனென்றால்‌, அவனுடைய 
வடிவழகைப்‌ பார்த்தக்கொண்டே 
தமதேகங்க ளெல்லாம்‌ புளகமுண்‌ 
டாக மகிழ்வார்களல்லவோ 2 இன்‌ 
றைக்கு மதுராககரத்தாருடைய கண்க 
எனைத்தும்‌ இந்தக்‌ கோபால சூடா 
மணிபினுடைய அவயவங்களைக்கண்டு 
மகோச்சவத்தை அனுபவிக்கும்‌, மகர்‌ 
பாக்கயெவதிகளான அம்‌ நகரத்துப்‌ 
பெண்கள்‌ எந்த நற்கனவு கண்டார்‌ 
களோ அறியோம்‌? அதன்‌ பயனாகத்‌ 
தடுக்கப்படாதவர்களாகிக்‌ கண்‌ மலர்‌ 
ந்து காந்திவிளங்கக்‌ கண்ணனைக்கண்டு 


களிப்பார்களே, ஐயோ ! இரக்கமற்ற 


தெய்வம்‌ இந்தக்‌ கோபிகா ஜனத்துக்கூ 
ஒரு மகா நிதியைக்‌ காட்டிப்‌ பின்பு 


http://acharya.org 


840 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [ஜர்தா 
கண்களைப்‌ பிடுங்கவிட்டத, பாருங்‌ | கொண்டிருந்தார்‌. அப்படி தியா 
கள்‌ நஈம்மிடத்திற்‌ கண்ணனுக்கு | னஞ்‌ செய்கையில்‌ பலபத்திரரை 
அன்பு தளரத்தளர அவனன்பைப்‌ | ஸஹஸ்ர பணாமண்டல மண்டிதராய்‌ 


பெறாத ஈம்முடைய கைகளில்‌ வளை 
களு நம்மோடி.ருக்கப்பொறுமல்‌ தளர்‌ 
இன்றன, இவ்வக்குரூரன்‌ குரூரஹி 
ருதயனாகையால்‌ தேரையாகிலு மெல்‌ 
லச்‌ செலுத்தாமல்‌ விரைவாய்ச்‌ செலு 
த்துகன்றான்‌, இப்படி. புலம்புனெற 
நம்மிடத்தில்‌ யாருக்குத்தான்‌ இரக்க 
முண்டாகாது? என்ன செய்வோம்‌ 
பாங்கிமார்களே 2 சிறிது பொழுது 
கண்ணன்‌ கரணப்பட்டுக்‌ கொண்டி 
ருந்தான்‌, பின்‌ அவனுடைய இருத்‌ 
தோமாத்திரங்‌ காணப்பட்டது, இப்‌ 
போது அத்தேரின்‌ உருளைகளா லெ 
முப்பப்பட்ட துகள்‌ காணப்படுகிறது. 
நிமிஷத்தில்‌ இதவு மறைந்துபோம்‌, 
கண்ணனே வெகுதூரஞ்‌ சென்றுகிட்‌ 
டான்‌” என்று கோபகன்னிகைகள்‌ 
மிகுந்த அன்போடு பார்த்துப்‌ புலம்‌ 
பிக்கொண்டிருக்கக்‌ கண்ணன்‌ அத்‌ 
திருவாய்ப்பாடியின்‌ எல்லை தாண்டி. 
யமுனா ஈதிக்கரைக்கு எழுந்தருளி 


விட்டான்‌, 


இப்படியாக மத்தியான்ன காலத்‌ 
அக்கு யமுனாஈதிக்கரையில்‌ அம்மூவ 
ரும்‌ எழுந்தருளின பின்பு; ௮க்குரூரர்‌ 
சுவாமிகளிருவரையு நோக்கி, அடி 
யேன இவ்‌ வாற்றிற்சென்று மாத்தி 
யான்னிக ஆராதனத்தைச்‌ செய்து 
வருகிறேன்‌, சுவாமிகள்‌ அதுவரை 
யில்‌ இங்கேதானே எழுந்தருளியிருக்க 
வேண்டும்‌ என்று விண்ணப்பஞ்‌ செய்‌ 
தார்‌, அவர்கள்‌ (அப்படியே போய்‌ 
வாரும்‌'" என்று நியமித்ததனாலே அர்‌ 
த்ச்‌ சுவல்பக்க புத்இரர்‌ அம்‌ நதிக்‌ 
சூப்போய்‌ நீராடி ஆசமனாதிகளைச்‌ 
செய்து மந்திர ஐஜபத்தோடு பரப்‌ 
மிரம்மத்தைத்‌ 


I 
| 


தியானஞ்‌ செய்து ! ஆச்சரியப்பட்டவராய்‌, 


மல்லிகைமாலை போல்‌ வெண்மை 
யான இருமேனியும்‌ விகசித்த பது 
மம்போன்ற திருக்கண்களு முடைய 
வராய்‌, மகா பரிமளமுள்ள வனமாலை 
யையும்‌ நீலப்பட்டாடைகளையும்‌ திவ்‌ 
விய குண்டலங்களையும்‌ திவ்விய ஒரீ 
டத்தையுந்‌ தரித்தவராய்‌ வாசு முத 
லான சர்ப்பராஜாக்களாலே சேவிக்‌ 
கப்பட்டு அர்த யமுனாசதியின்‌ ஜலத்தி 
னுள்ளே விளங்கினவராகவும்‌ அவ 
ருடைய மடியிலே கண்ணனை நீல 
மேக சியாமளராய்ச்‌ செந்தாமரை 
போற்‌ சிவந்த திருக்கண்களு நானகு 
திருத்தோள்களுங்‌ கம்பீரமான இரு 
மேனியு முடையவராய்‌, திருவாழி 
முதலான திவ்வியாயுதங்களையுக்‌ திவ்‌ 
விய பீதாம்பரங்களையும்‌ விசித்திரமான 
வனமாலையையும்‌ தரித்து இந்திரவில்லி 
னாலும்‌ மின்னற்‌ கொடிகளினாலும்‌ 
விசித்திரமா ,யிருக்கன்ற மேகம்போ 
லே தோன்றினவராய்‌, திருமார்பில்‌ 
ஸ்ரீ வச்சமென்கிற மறுப்பொருக்இத்‌ 
திருக்கா துகளில்‌ மணிமயமான மகர 
குண்டலங்களும்‌ திருமுடியில்‌ வெண்‌ 
டாமரை போன்ற கிரீடமு மிலங்க 
யோகசித்திபெற்றுச்‌ சகல கல்மஷங்‌ 
களு மற்றவர்களான சனக சனந்த 
னாதி முனிவர்களாலே மூக்கு நுனியிற்‌ 
கண்வைத்துத்‌ தியானஞ்‌ செய்யப்‌ 
பட்டுக்கொண்டு வீற்றிருக்கின்றவ 
ராகவுங்‌ கண்டார்‌. இப்படியாக அம்‌ 
தக்‌ காந்திரீசுதர்‌ அந்த நதியின்‌ தீர்த்‌ 
தீத்திலே ஸ்ரீ ராமகிருஷ்ணர்களே இப்‌ 
படி. யெழுந்தருளி யிருக்கிறார்களெ 
ன்று தெரிந்துகொண்டு, இவ்வளவு 
சக்கரத்தில்‌ அவ்விருவரும்‌ இங்கே 
யெப்படி எழுந்தருளினார்க ளென்று 
அவர்களை 


http://acharya.org 


மம்சம்‌] 


அக்குரூரர்‌ துதித்தது 841 


வினாவ வரயெடுத்தார்‌. அவ்வளவிலே 
அவருக்கு வாயெழும்ப வொட்டாமல்‌ 
சுவாமி ஸ்தம்பனஞ்‌ செய்தமையாலே 
ஒன்அஞ்்‌ சொல்லமாட்டாமல்‌ நதி 
தீர்த்தத்தி லிருந்ச. சரே லென்று 
கரைக்குவந்து, திருத்தேரைப்பார்க்க 
அங்கும்‌ அவ்விருவரும்‌ முன்போல 
வே மனுஷ்யாவதா ரமா யெழுந்தருளியி 
ருக்கக்கண்டார்‌. மறுபடியும்‌ ௮க்குரூ 
ரர்‌ சலத்திலே போய்‌ முழுகி நிற்க, 
அங்கும்‌ அவர்கள்‌ முன்போலே இவ்‌ 
வியமங்கள விக்கிரகாதிகளோடு கூடி 
முனிகள்‌ சித்தர்‌ கந்தருவர்‌ முதலான 
- வர்களாலே ஸ்தோத்திரஞ்‌ செய்யப்‌ 
பட்டிருக்கக்‌ கண்டு, அளவற்ற ஆச்‌ 
சரியமடைந்தார்‌. பின்பு அர்தத்தான 
பதி பரமார்த்தத்தை யறிந்தவராய்‌ 
எல்லாமறிர்த வெம்பெருமானான ஸ்ரீ 
கிருஷ்ணனைத்‌ அதிக்கத்‌ தொடங்‌ 
கினா. 


எப்போதும்‌ சத்தாகவே யிருக்‌ 
இன்ற ரூபமுள்ளவராயும்‌, இந்திக்க 
வரிதான ம்கிமையுள்ளவராயும்‌, எல்‌ 
கும்‌ வியாபித்தவராயும்‌, அரேக ரூபியா 
யும்‌, ஏகளூபியாயு மிருக்கிற பரமாத்து 
மாவுக்கு ஈமோ நம: என்று தண்டம்‌ 
சமர்ப்பிக்கிறேன்‌. ஓ அப்பிரமேய 
னே | சகல ஸ்வரூபியாகவும்‌ தேவதா 
யக்கியத்திலே ஹவிஸ்ஸாகவு மிருக்‌ 
கின்ற வுனக்குத்‌ தண்டம்‌ சமர்ப்பிக்‌ 
கிறேன்‌. ஓ மகா பிரபுவே | ஞானங்‌ 
களுக்கு எல்லையாகவும்‌ ௮றியப்படாத 
அளவுள்ளவ கவும்‌ பிரகிருதிக்கு 
மேற்பட்டவனாகவும்‌ இராநின்ற வுனக்‌ 
குத்‌ தண்டம்‌ சமர்ப்பிக்கிறேன்‌. நீயே 
சப்தாதி குணங்களோடு கூடின 
பஞ்சபூத சரிரகனாப்ப்‌ பஞ்சபூதங்களு 


க்கு மாத்தமாவாகவும்‌, புத்தி ௮கவ்‌. 


காரங்களோடு சேர்ந்த பதினொரு இச்‌ 
திரியங்களுக்கும்‌ ஆத்துமாவர்கவும்‌, 


பிரகிருதிக்கு ஆத்துமாவாகவும்‌, சம 
ஷ்டி. வியஷ்டி. முக்தரூபியான ஆத்து 
மாவாசவும்‌, ஆனந்தமய பரமாத்துமா 
வாகவும்‌ இருத்தலாலே நீ யொருவ 
னே அஞ்சுவிதமா யிருக்கிறாய்‌. சகல 
மாயும்‌, சகலத்துகீகும்‌ ஆத்துமாவா 
யும்‌, பூதங்களுக்கு மாத்துமாவுக்கும்‌ 
நியாமகனாயும்‌, பிர்மா விஷ்ணு சிவன்‌ 
என்கிற பெயர்களாக கற்பனைகளா 
லே சொல்லப்படுகிறவனாயு மிருக்கிற 
பகவானே நீ பிரசன்னனாகவேண்டும்‌. 
ஓ அளவில்லாமையாலே சொல்லக்‌ 
கூடாத குணமுள்ள ஆத்துமாவே | 
சொல்ல வொண்ணாத வுபய விபூதியா 
லண்டான ஆனதக்தமுள்ளவனே | பர 
மேசுவரனே ! அளவில்லாத திருநா 
மங்களுள்ள வுன்னைப்‌ பணிகிறேன்‌. 
ஓ எம்பெருமானே ! ஜீவாத்துமாக்க 
ளிடத்திற்போலே கர்மத்தைப்பற்றின 
தேவ மனுஷ்யாதி நாமரூப கற்பனை 
கள்‌ எங்கே யிருக்கமாட்டாவோ 
அந்த நித்திய வுத்தமமாயும்‌ விகாரமில்ல 
தாயுமுள்ள பிர்ம்மம்‌ நீயே. எந்த வஸ்‌ 
அவையும்‌ நாமரூப கற்பனைகளில்லாம 
லறியக்கூடாமையாலே நீ கிருஷ்ணன்‌ 
அச்சுதன்‌ அனந்தன்‌ விஷ்ணு முத 
லான தருரர்மங்களாலே துதிக்கப்படு 
இருப்‌, ஓ அஜனே | ஓ அனந்தனே | 
இந்தத்‌ தேவதைகள்‌ முதலான எந்தச்‌ ' 
கற்பனைகளினலே உலக மென்பது 
உண்டா யிருக்கின்றதோ அந்த வஸ்‌ 
துக்களெல்லாம்‌ நீயே, விகாரமில்லாத 
ஆத்துமாவென்குற வஸ்து யாதுண்‌ 
டோ அதுவும்‌ நீயே | இப்படி சர்வ 
மும்‌ உன்‌ விபூதியா யிருப்பதனாலே 
உன்னைக்‌ காட்டிலும்‌ வேறொன்று 
மில்லை. ஆகையால்‌ நீயே பிர்மாவும்‌ 
சிவனும்‌ சூரியனும்‌ விதாதாவும்‌ தாதா 
வும்‌ இந்திரனும்‌ வாயுவும்‌ அக்கினியும்‌ 
வருணனும்‌ குபேரனும்‌ யமனுமாகி 
வெவ்வேறு காரியங்களுள்ள ஸ்வளுப்‌ 


http://acharya.org 


342 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[ஐந்தா 


பேதங்களினாலே உலகத்தை ரக்ஷித 
தருளுகிறாய்‌. ஓ சர்வேசுவரனே ! மே 
அம்‌ சூரிய இரண ரூபியாயிருந்து பிர 
பஞ்சத்தைப்‌ படைக்கிறாய்‌. ஆதலால்‌ 
இப்பிரபஞ்ச மெல்லாம்‌ உனக்குச்‌ 
சேஷபூதமா யிருக்கிறது. சத்தென்‌ 


னும்‌ பதத்தினுலே சொல்லப்பட்ட | 


விகார சூனியமான பரமஸ்வரூபமா 
யும்‌ சுத்தஞான சொஞுபியாயும்‌ சரா 


சரங்களுக்கு ௮திஷ்டாதாவாயு மிருக்‌ | 


கிற அந்த வுன்னை மிகவும்‌ பணிக 


| தேன்‌, பிரணவ பிரதிபாத்தியனான ஸ்ரீ 
, வாசுதேவலுக்குத்‌ தண்டம்‌ சமர்ப்பிக்‌ 

கிறேன்‌. சங்கர்ஷ்ணனுக்குத்‌ தண்டம்‌ 
பிரத்தியும்ன னுக்‌ 
| குத்‌ தண்டம்‌ சமர்ப்பிக்கிறேன்‌. அநி 


சமர்ப்பிக்கிறேன்‌. 


| ருத்தனுக்குத்‌ தண்டம்‌ சமர்ப்பிக்க 
றேன்‌. இப்படி ச.துர்வியூகளுபியான 
வுனக்குத்‌ தண்டம்‌ சமர்ப்பிக்கிறேன்‌” 


என்று அக்குரூரர்‌ எம்பெருமானைப்‌ 
| போற்றினார்‌. 


பதினேட்டாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
3 
பத்தொன்பதாம்‌ அத்திமாமம்‌ 
மதுராபிரவேசம்‌ மாலாகாரா நுகரெகம்‌ 


இ 


கேளும்‌ மயித்திரேயரே ! இப்படி 
யாக அர்த யாதவ பாகவதர்‌ நத 
ஜலத்துக்குள்ளே எம்பெருமானைச்‌ 
சேவித்துத்‌ துதித்த, மனோமயமான 
தூப இப கந்த புஷ்பாதிகளினாலே நன்‌ 
றாய்‌ ஆராதித்து, வேறு விஷயங்களி 
லே மனஞ்‌ செலுத்தாமல்‌ பரப்பிரம 
ரூபனான ஸ்ரீ கிருஷ்ண னிடத்திலே 
யே செலுத்தி, நெடுநேரந்‌ 
னித்து, அந்த நிஷ்டையை விட்டு, 
யமுநாதீர்த்தத்தி னின்றுங்‌ கரையே 
றித்‌ தம்மை இருதகிருத்தியனாக நினைத்‌ 
துக்கொண்டு, தமது ரதத்தினருகே 
வந்த, அத்தருத்தேரிலே முன்போ 
லவே அந்தப்‌ புருஷோத்தமர்கள்‌ எழுக்‌ 
தருளி யிருப்பதைக்‌ கண்டு வியப்‌ 
படைந்து, கண்மலர்ந்து நின்றார்‌. அப்‌ 
படி நின்ற அக்குரூரரைக்‌ கண்டு, 
சுவாமி (ஓ ௮க்குரூரரே | நீர்‌ யமுகா 
ஜலத்திலே ஏதோ ஒரு ஆச்சரியத்தைக்‌ 


கண்டீர்போலும்‌, ஏனென்றால்‌ உம்‌ | 


முடைய கண்கள்‌ ஆச்சரியத்தினால்‌ 
மலர்ந்து விளங்குகின்றன ” 


தியா | 


கேட்டருன, அக்குரூரர்‌ விண்ணப்‌ 
ஓ ௮௪௬ 
| தனே! அடியேன்‌ ஜலத்தினடுவில்‌ 

யாதொரு ஆச்சரியத்தைக்‌ கண்டே 
னே, அதவே யிவ்விடத்திலும்‌ ரூடி 
| கரித்து எதிரிலிருக்கக்காண்கின்ழேன்‌. 
| ஓ கிருஷ்ண பகவானே | இந்த லோக 


| மெல்லாம்‌ எவனுடைய மகாச்சரிய 


பஞ்‌ செய்யலாயினார்‌ 


| ஸ்வரூபமோ அப்படிப்பட்ட இவ்வி 
| யாச்சசிய சேஷ்டி. தனன உன்னோடு 
| அடியேன்‌ சேர்ந்தருக்க என்ன ஆச்‌ 
| சரியங்‌ கண்டாயென்று ஏன்‌ கேட்‌ 
 டருளூதிறீர்‌? இந்தப்‌ பிரசங்கத்தினா 
லென்ன 3 காம்‌ மதுரைக்குப்‌ போ 
வோம்‌. ஓ மதசூதனனே | இப்போ 
அம்‌ அடியேன்‌ கஞ்சனுக்கு அஞ்சுக 
றேன்‌. £€ச€ அன்னியருடைய பீண்‌ 
டத்தினாற்‌ பிழைக்கிறவருடைய ஜன்‌ 
மத்தைச்‌ ௬டவேண்டும்‌ '' என்று 
சொல்லி வாயுவேகமான குதிரை . 
களைத்‌ துரிதமாய்‌ ஓட்டிக்கொண்டு 
மதுரா ஈகரம்‌ வந்து சேர்ந்தார்‌. அங்கு 
வந்து ஸ்ரீ ரர்ம கிருஷ்ணர்களைப்‌ பார்‌ 


| 
[1 
| 
{ 
[ச 
| 
| 
( 
[| 
ச்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] 


மதுராபிரவேசம்‌ மாலாகாரா.நுக்கிரகம்‌ 


843 


தீது ஓ மகர வீரர்களே! இனித்‌ 
தேவரீர்‌ இறங்கத்‌ திருவடி.களா 
லெழுக்தருள வேண்டும்‌, அடியே 
னொருவனே தேர்மேலேறிச்‌ செல்லி 
ஜேன்‌. முந்தித்‌ தேவரீர்கள்‌ வசுதேவ 
ருடைய திருமாளிகைக்கு எழுந்தருள 
வேண்டாம்‌, ஏனென்றால்‌ தேவரீர்கள்‌ 
நிமித்தமாய்‌ அந்தக்‌ இழவரை அந்தப்‌ 
பாதகன்‌ துன்பப்‌ படுத்துகிறான்‌ ” 
என்று விண்ணப்பஞ்செய்து மதுரைக்‌ 
குள்‌ பிரவேசித்தார்‌. 


பின்பு மூத்தநம்பியு மிளையஈம்பியும்‌ 
பட்டணத்தி னுள்ளே ராஜமார்க்கத்‌ 
திலே அப்பட்டணத்து ஸ்திரீ புரு 
ஷர்களெல்லாம்‌ ஆனந்தமாய்க்‌ கண்க 
ளாலே சேவித்து நிற்க, மதமுள்ள 
சிறிய யானைகள்‌ போலே இருவிளை 
யாட்டோடு எழுக்தருளினார்கள்‌. இவ்‌ 
வா நெழுந்தருளுகையில்‌ குசும்பாதி 
சாயம்‌ போட்டு வஸ்திரங்களைச்‌ சாப்‌ 
படுத்துகிற னொருவனைக்‌ 
கண்டு அவனைத்‌ தங்களுக்கேற்ற நல்ல 
அழகான வஸ்திரங்களைத்‌ தாவென்று 
யாசித்தார்கள்‌. அந்த வண்ணானோ 
கம்சனுடைய அனுக்கிரகம்‌ பெற்றிருக்‌ 
கையாலே, மிகுந்த செருக்குடையவ 
னி அவ்விருவரையுங்‌ குறித்து வெகு 
வான திரஸ்கார வசனங்களை யுரத்த 
சத்தத்தோடு சொன்னான்‌. இப்படி 
சொல்லக்கேட்டுக்‌ கண்ணன்‌ சற்ற 
முள்ளவனாய்‌ அந்தத்‌ தராத்துமாவைக்‌ 
கையினு லோரறை யறைந்து, அவன்‌ 


வண்ணா 


தலையைக்‌ கீழே வீழ்த்தினான்‌. பின்பு 
இருவரும்‌ பீதாம்பர 


ளோடுகூட வேண்டுமான வஸ்திரங்‌ 


நீலாம்பரங்க 


களை யெடுத்துச்‌ சாத்திக்கொண்டு, 
வெகு சந்தோஷ முள்ளவர்களாய்‌ 
பூமாலைக்காரன்‌ மாளிகைக்கு எழுந்‌ 


தருளினார்கள்‌; 


ஓ மயித்திரேயரே |! அந்த மாலா 
காரன்‌ மீதாம்பர்‌ நீலாம்பரங்களைன்‌ 
சாத்திக்கொண்டு, அதிமனோஹர ரூப 
முள்ளவர்களா யெழுந்தருளின இவர்‌ 
களைக்கண்டு கண்மலர்ந்து, “(இவர்கள்‌ 
யரா? யாருடைய குமாரர்‌ ” என்று 
யோசித்துப்‌ பின்பு ( இவர்கள்‌ மனித 
ரல்லர்‌, தேவர்கள்‌, இங்கெழுந்தருளி 
னார்கள்‌ ”” என்று நினைத்தான்‌. பின்பு 
அவ்விருவரும்‌ திருமுகமண்டல மலர்‌ 
ந்து விளங்க “எங்களுக்கு ஈல்ல மலர்‌ 
களைத்‌ தாராய்‌” 
கண்டு, 


என்று யாசிக்கக்‌ 
அந்த மாலாஜீவியானவன்‌ 
கைகளைப்‌ பூமியிற்‌ றாங்க்கொண்டு 
முடி தரையிற்‌ படத்‌ தண்டம்‌ சமர்ப்‌ 
பித்துச்‌ “சுவாமிகளே! அடியேனுக்கு 
அனுக்கிரகஞ்‌ செய்யவேண்டி அடி. 
யேன்‌ குடிசைக்கு எழுந்தருளினீர்‌ 
கள்‌, அடியேன்‌ தன்னியனானேன்‌, 
நியமனப்படி அர்ச்சிக்‌ 
என்று சொல்லீச்‌ 


றேன ” 
சந்தோஷத்தால்‌ 
முகமலர்ச்சி யடைந்து, அவர்களுக்‌ 
குத்‌ திருவுள்ளமானபடி முன்பு சில 
மலர்களைச்‌ சமர்ப்பித்துப்‌ பின்பு “சுவா 
மிகளே! இவை முன்னவைகளிற்‌ 
சிறந்தவைகள்‌, இவற்றைத்‌ இருவுள்‌ 
ளம்‌ பற்றவேண்டும்‌ ” என்று சிலவற்‌ 
றைச்‌ சமர்ப்பித்து, மேலும்‌ சிலவற்‌ 
றை யெடுத்து (6 இவை அவற்றிலு 
மேலானவைகள்‌ '” எனறு அவர்க 
ளுக்குத்‌ திருவுள்ள முவக்கும்படி. 
அடிக்கடித்‌ தண்டம்‌ சமர்ப்பித்து அழ 
காயும்‌ சுகந்தம்‌ வீசப்பெற்றைவை 
யாயும்‌ சுத்தமாயுமுள்ள புஷ்பங்களைச்‌ 
சமர்ப்பித்தான்‌. இப்படி, யவன்‌ சமர்ப்‌ 
பித்த புஷ்பங்களைத்‌ திருவுள்ளம்‌ பற்‌ 
றிச்‌ சாத்திக்கொண்டு, கண்ணன்‌ அவ 
னுக்கு வரங்களைப்‌ பிரசாதித்தருள 
நினைத்து அவனை கோக்கி * ஓ யோக்‌ 
கயெனே ! என்னைப்‌ பற்றியிருக்கிற 
திருமகள்‌ உன்னை ஒருபோதும்‌ விடடா 


http://acharya.org 


344 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[ஜர்தா 


மல்‌ அ௮னுக்கிரகஞ்‌ செய்தகொண்டி 
ருப்பள்‌, ஓ சவுமியனே | உனக்குப்‌ 
பலஹானியாவது தனஹானியாவது 
வரமாட்டா, காலமுள்ளமட்டும்‌ உன்‌ 
சந்ததி நசியாமலிருக்கும்‌, இப்படி 
யாக நீ என்‌ னனுக்கிரகத்தனலே 
பெரிய போகங்களையெல்லா மனுப்‌ 
வித்துக்கொண்டிருக்து, கடைசியில்‌ 
என்‌ ஸ்மரணமடைக்து திவ்விய லோக 
தீதை யடையக்கடவாய்‌, ஓ மங்கள 
முள்ளவனே | உனக்கு எப்போதும்‌ 


தருமத்திலே மனம்‌ பற்றி யிருக்கக்கட 
வது, உன்‌ சந்ததஇயிற்‌ பிறந்தவரா களுக்‌ 


குத்‌ தீர்க்காயு உண்டாகும்‌. ஆதி 
பவுதிகமான தோஷங்கள்‌ வருவ 
இல்லை, ஓ மகாநுபாவனே | சூரிய 


னுள்ளவரைக்கும்‌ உங்களுக்கு இப்ப 
டிச்‌ ௬கங்க ளுண்டாகும்‌ ” என்று 
அனுக்கிரடித்து, அவனாலே விசேஷ 
மாய்‌ ஆராதிக்கப்பட்டவனாய்ப்‌ பல 
பத்திரரோடுகூட அம்மாலிகனுடைய 
மாளிகையினின்‌ அ மெழுர்தருளினான்‌, 


பத்தொன்பதாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
கட 
இருபதாம்‌ அத்தியாயம்‌ 
கம்ஸ வதம்‌ 


டல்‌ 


இப்படியாக மாலிகனுடைய மாளி 
கையினின்றும்‌ புறப்பட்டுக்‌ 
ணன்‌ ராஜவீ தியி லெழுக்தருளுகையில்‌ 
மங்கைப்பருவ முடையவளாய்ச்‌ சந்த 
னக்‌ கிண்ணத்தைக்‌ கையிலேந்தி வரு 
கின்ற ஒரு கூனியைக்கண்டு, அடி 
நீலோற்பலம்‌ போன்ற கண்ணுடை 
யவளே | யாருக்கு நீ இந்தப்‌ பூச்சு 
கொண்டு போ$ழுய்‌ 2 மெய்‌ சொல்‌ ” 
என்று விலாசத்தோடுகேட்டருளினார்‌. 
அந்தக்‌ கூனி இவ்வாறு காமமுடைய 
வன்போல்‌ கண்ண அருளிச்‌ செய்த 
தைக்‌ கேட்டு, அவன்‌ தருக்கண்களி 
பட்டவளாய்‌ 


கண்‌ 


னாலே மனமிழுக்கப்‌ 
அவன்‌ மேலே காதலுற்று விலாசத்‌ 
தோடு (£ ஓ அழகனே | நான்‌ நைகவக்‌ 
கிரையென்பவளென்றும்‌, கம்ஸாலே 
சந்தனாதிப்‌ பூச்சுகள்‌ செய்யும்‌ வேலை 
யில்‌ வைக்கப்பட்டவளென்றும்‌ நீ 
ஏன்‌ அறியவில்லை 2 பிறர்யா ரரைத்தா 
அம்‌ கம்ஸனுக்கு அந்தப்பூச்சுப்‌ பிரிய 


மாயிராது,; நான்‌ அரைத்துச்‌ சேர்க்‌ ' சைச்‌ சமர்ப்பித்தாள்‌. 


கிறதே பிரியமாயிருக்கும்‌, ஆதலால்‌ 
நான்‌ கம்ஸனுடைய ௮னுக்கிரகமென்‌ 
னுக்‌ தனத்திற்கு முக்யெ பாத்திரமா 
யிருக்கிறேன்‌ ” என்று கூனி விண்‌ 
ணப்பஞ்‌ செய்யக்கேட்டுக்‌ கண்ணன்‌ 
அருளிச்செய்ததாவது 2 ££ பெண்ணே! 
நீ இதே வைத்திருக்கிற இந்தப்‌ 
பூச்சு வாசனை கட்டியதே யல்லாமல்‌ 
இயற்கையாய்‌ வாசனையுள்ள தன்று, 
மற்றொன்றோே ராஜசமுள்ள ராஜாக்க 
ரூக்குத்‌ தகுமே யல்லது சாத்துவிக 
ருக்குத்‌ தக்கதன்று, இதுவோ வெகு 
ரேர்த்தியா யிராமின்றது, விளங்கா 
நின்ற முகமண்டல முள்ளவளே ! 
ஆதலால்‌ எங்கள்‌ திருமேனிக்கு ஏற்ற 
இந்தப்பூச்சை எங்களுக்குக்‌ கொடுக்க 
வேண்டும்‌ ” என்று சொல்லியதைக்‌ 
கேட்டு, அக்கூனி “ அப்படியே திரு 
வள்ளம்‌ பற்றுங்கள்‌ '” என்று வெகு 
அன்போடு அவர்களுடைய திரு 
மேனிக்கேற்ற இவ்வியமான பூச்‌ 
அதைத்‌ இரு 


http://acharya.org 


மம்சம்‌] 

வுள்ளம்பற்றி, அவ்விருவரும்‌ * பத்திர 
பங்கரசனாவிதமாய்‌ அப்பூச்சைத்‌ இரு 
மேணிகளி லணிந்து, இர்இிரவில்லோடு 
கூடிய வெண்முதிலுங்‌ கருமுலும்‌ 
போலே பிரகாசித்தார்கள்‌. பின்பு 
கோணலை நிமிர்க்கும்‌ வகையறிந்த 
ஸ்ரீ கிருஷ்ணன்‌ அவளிடத்து மிகவும்‌ 
பிரசன்னராய்‌ ஈடுவிரலு மதன்‌ மூன்‌ 
விரலுங்‌ சொண்ட நுனிக்கையினாலே 
அவனை மோவாய்கடையிற்‌ பிடித்துத்‌ 
தம இருவடிகளினாலே அவள்‌ பாதன்‌ 
களை யமுக்‌க இழுத்துத்‌ தூக்‌ நிமிர்த்‌ 
தருளினார்‌. பின்பு அவள்‌ கோணல்‌ 
நிமிர்த்து பெண்‌ பிள்ளைகளுக்குள்‌ 
உயர்ந்தவளாடக்‌ கண்ணன்‌ இருப்பரி 
வட்டத்தைப்‌ பிடித்துக்கொண்டு (நீ 


. என்‌ மாளிகைக்கு வா 


என்று விலா 
சத்தோடு அன்பு மிகுந்திருத்தலாலே 
தழதழத்த வசனத்தைச்‌ சொன்னாள்‌. 
அவள்‌ சொன்னதைக்கேட்டு சுவாமி 
மூத்தநமபியின்‌ திருமுகத்தைப்பார்த்து 
4 நகைத்துக்கொண்டே குற்றமற்ற 
அந்த நைகவக்கிரையை மோக்கி 
பெண்ணே! அப்படியே யாகட்டும்‌, 
பின்பு வருகிறேன்‌ ”” என்று சொல்லி 
விட்டுத்‌ தமையனார்‌ தஇருமுகமண்ட 
லத்தை நோக்கி உரக்கச்‌ ிரித்தருளி 
னார்‌. இவ்வாறு அம்‌ நம்பிக ளிருவரும்‌ 
நீலாம்பர பீதாம்பரங்களோடும்‌ விசித்‌ 
திரமான சந்தனாதிப்‌ பூச்சோடும்‌ பல 
விதமான இவ்விய புஷ்பங்களோடுங்‌ 
கூடி. வில்லின்‌ சாலைக்கு எழுந்தருளி 
னர்கள்‌. 
அங்கெழுந்தருளி சுவாமி அங்‌ 
குள்ள காவற்காரரை “அவ்‌ யாகத்‌ 
அக்கு உத்தேசியமா யிருக்கிற தனுசு 
எங்கே யிருக்கெறஅ ”” என்று வினாவி 


கம்ஸவதம்‌ 


845 


அவர்கள்‌ அதைத்‌ தெரிவித்தவுடனே 
அந்த வில்லையெடுத்து வளைத்து நாணே 
திட்டார்‌. சுவாமியினால்‌ சாணேற்றப்‌ 
பட்ட வில்லான து முறிந்து அம்மதுரா 
பட்டணமெங்குஞ்‌ செவிடுபடும்படி. 
ஓசைப்பட்டது. வில்லொடி.யவே 
காவற்காரர்‌ இவர்களை யெதிர்த்துவர, 
அந்த மகாபுருஷ ரிருவரும்‌ எதிர்த்து 
வந்த காவற்காரரை யெல்லாம்‌ தொம்‌ 
சம்‌ செய்து அந்தத்‌ தனுசின்‌ சாலையி 
னின்றும்‌ புறப்பட்டுச்‌ சென்றார்கள்‌. 
இப்படியிருக்க, கம்ஸன்‌ அக்குரூரர்‌ 
வந்துவிட்டதையும்‌ வில்‌ முறிந்ததையும்‌ 
அறிந்து சாணூரன முஷ்டிகன்‌ என்‌ 
பவர்களை நோக்கிச்‌ சொல்லுறொன்‌:_ 


“ கேளுங்கள்‌ மல்லர்களே! நாம்‌ 
எதிர்பார்த்த இடைப்பையல்கள்‌ வந்‌ 
திருக்கிறார்கள்‌, நீங்கள்‌ எனக்கு எதிரி 
லே அவர்களோடு மல்லயுத்தஞ்‌ செய்‌ 
அ அவர்களைக்‌ கொன்றுவிடவேண்‌ 
டும்‌, ஏனென்றால்‌ என்னுயிரை வாங்க 
வல்லவோ அவர்கள்‌ பிறந்திருக்கிறார்‌ 
கள்‌ 2 ஓ மகாபலவான்களே | நீங்கள்‌ 
அவர்களை மல்லயுத்தத்திற்‌ சங்கரித்து 
எனக்குச்‌ சந்தோஷம்‌ வரச்செய்விர்க 
ளாகில்‌ உங்களுக்கு இஷ்டமான 
பொருள்களையெல்லாச்‌ தருவேன்‌, 
இக வித்தியாசமாகமாட்டாது. அந்த 
என்‌ சத்துருக்களை நீங்கள்‌ நியாய 
மார்க்கத்திலானாலும்‌ அநியரய மார்க்‌ 
கத்திலானாலும்‌ சங்கரித்துத்‌ தீரவேண்‌ 
டும்‌, அப்படி. நீங்கள்‌ செய்தால்‌ இவ்‌ 
விராச்சியத்தை எனனேடுகூட நீங்க 
ளும்‌ சமானமாய்‌ அனுபவிக்கலாம்‌ ” 
என்று மல்லருக்குக்‌ கட்டளையிட்டு 
யானைப்‌ பாகனைக்‌ கூப்பிட்டு “ஓ 
பாகனே ! நீ நம்முடைய குவலயாபீட 


* பத்திரபங்கரசனையாவ த கொடிபோலு மிலைபோலுஞ்‌ இத்‌ திரித்தல்‌. 
1 இங்குச்‌ இரித்த.த, காம்‌ பிரீதி செய்ததைக்‌ காமமாக நினைத்தாளென்றும்‌ பெண்‌ 
களுச்ரு அச்சமயத்திற்‌ சாமா.ஐர7 மூண்டென்றும்‌ நினை த்ததனாலே; 


44 


http://acharya.org 


346 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[ஐக்தா 


மென்கிற பெரியயானையை இந்தச்‌ 
சபையின்‌ வாசலில்‌ நிறுத்தி, அந்த 
I இடைப்பையல்கள்‌ இங்கு யுத்தத்‌ 
திற்கு வரும்போது அவ்யானையைக்‌ 
கொண்டு அவர்களைக்‌ கொல்விக்க 
வேண்டும்‌ ” என்று உரக்கச்சொல்லி 
ஆக்யாபித்துச்‌ சபையிற்‌ போடவேண்‌ 
டிய மஞ்சங்களைச்‌ செவ்வைப்படுத்தி 
யிருப்பதையும்‌ பார்த்து தனக்கு மர 
ணங்‌ கட்டியிருப்பது தெரியாமல்‌ 
பொழுது விடிவை எதிர்பார்த்திரும்‌ 
தான. 

பொழுது விடிந்தவுடன்‌ பட்ட 
ணத்தி லிருக்கிற ஜனங்கள்‌ சபையில்‌ 
வந்து தாங்க ரூட்காரத்தக்க மஞ்சங்‌ 
களி லுட்கார்ந்தார்கள்‌. ராஜாக்கள்‌ 
ராஜமஞ்சங்களி லுட்கார்ச்தார்கள்‌. 
பின்பு கஞ்சன்‌ மல்லயுத்த பரீக்ஷ்கர்க 
ளைச்‌ சபைநடுவி லுட்காருவித்துத்‌ 
தானுமங்கே யொரு உயர்ந்த மஞ்சத்தி 
லுட்கார்ந்தான்‌.. ௮ச்சபையில்‌ அந்தப்‌ 
புரத்து ஸ்திரீகளுக்கும்‌ பட்டணத்து 
ஸ்‌திரீகளுக்கும்‌ 
கும்‌ அங்கங்கே தகுந்தபடி. மஞ்சங்‌ 
கள்‌ போடப்பட்டிருந்தன. ஈந்தகோ 
பர்‌ முதலான கோபாலரெல்லாம்‌ 
வேறு மஞ்சங்களி லட்கரர்ந்தரார்கள்‌. 
வசுதேவரும்‌ அக்குரூரரும்‌ தனித்துப்‌ 
பேசிக்கொள்வதி னிமித்தம்‌ மஞ்சத்‌ 
தின்‌ ஓரத்தி லுட்கார்ந்தார்கள்‌, தேவகி 
யானவள்‌ மகனிடத்தி லதிக அன்பினா 
லே, முடிவுகாலத்திலாகிலும்‌ புத்திர 
அடைய முகத்தைப்‌ பார்க்கலா 
மென்று கருதிப்‌ பட்டணத்து ஸ்இரிக 
ளின்‌ நடுவி லுட்கார்ந்துகொண்டாள்‌. 
இப்படியாகச்‌ சபை நிறைந்து பலவா 
தீதியங்கள்‌ முழங்கிக்கொண்டிருக்க, 
சாணூரன மிகவுவ்‌ குதித்துக்கொண் 
டிருக்க, முஷ்டி கன தோள்கொட்டி 
கிற்க, பார்ப்பவரெல்லாம்‌ ஹாஹாகா 


வேசிப்பெண்களுக்‌ 


ரஞ்‌ செய்துகொண்டிருக்க, மகாவீர 
ராயும்‌ பாலகராயும்‌ கோபாலவேடம்‌ 
பூண்டவராயு முள்ள ஸ்ரீ பலபத்திர 
ஜநார்‌த்தன ரிருவரும்‌ புன்சிரிப்போடு 
சபையின்‌ வாசலுக்கு எழுந்தருளி 
னர்கள்‌. 


அப்போது குவலயாமீட.மானது 
பாகனால்‌ ஏவப்பட்டு ௮வ்விருவரையுவ்‌ 
கொல்லும்படி. மிகுந்த வேகமா 
யெதிர்த்தோடி. வந்தது. அத்தருணத்‌ 
தில்‌ ௮ச்சபையி னடுவிலே ஒரு ஹா 
ஹாகார முண்டாயிற்று. அப்போது 
பலபத்திரர்‌ தம்பியை நோக்கி “ஓ 
மகாநுபாவ | ச௪த்துருவினால்‌ ஏவப்‌ 
பட்ட இவ்‌ யானையைக்‌ கொல்லா 
திருப்பது நியாயமன்றே, ஆதலால்‌ 
அவசியம்‌ கொல்லவேண்டும்‌” என்று 
சொல்லியதைக்‌ கேட்டுச்‌ சத்துரு 
நாசத்தில்‌ வல்லவராகிய ஸ்ரீ மாதவன்‌ 
ஸிம்ஹராதஞ்செய்து, அயிராவதத்துக்‌ 
குச்‌ சமான பலமுள்ள அந்தக்‌ கஜத்‌ 
தைத்‌ தனது இருக்கையினாலே தும்பிக்‌ 
கையைப்பற்றி யிழுத்துச்‌ சுழ்ற்றி 
னான்‌. இப்படியாகக்‌ கண்ணன்‌ சர்‌ 
வேசுவானா யிருந்தா ஓம்‌ தருவவதாரத்‌ 
திற்‌ கேற்கப்‌ பாலியலீலையை அனு 
சரித்து நெடுநேரம்‌ அவ்‌ யானையோடு 
தந்தங்களி னடுவே நின்று விளையாடிப்‌ 
பின்பு வலக்கையினா லிடத்தந்தத்தைப்‌ 
பிடுங்கி மேலிருக்கும்‌ பாகனை யோரடி 
யடித்தருளினான்‌. அவ்‌ வடி.யினாலே 
அப்பாகனுடைய தலை பலதுண்டய்க 
ளா யுடைந்தது. உடனே மூத்தவர்‌ 
வலத்தந்தத்தைப்‌ பிடுங்கி அதனாலே 
பக்கத்திலிருந்த யானை கரப்பவரை 
யடித்துக்‌ கொன்றுவிட்டு, வேகமா 
யெழும்பித்‌ தமது இடது திருவடியா 
லே அவ்‌ யானையின்‌ மத்தகத்தி லோ 
ருதை யுதைத்தார, இவ்வாறு பலரா 
மர்‌ விளையாட்டா யுதைத்த மாத்திரத்தி 


http://acharya.org 


மம்சம்‌] 


கம்ஸ்வதம்‌ 


ec அனனானைகளை வான ணன ணன க ணக காக கைககைகைை 


லே அந்தக்‌ குவலயரபீடமானது இச்‌ 
திரன்‌ வச்சிராயுதத்தினா லடித்த பரு 
வதம்போலே ீழேவிழுந்‌த இறந்தது. 
இவ்வண்ணம்‌ அந்தப்‌ புருஷசிரேஷ்ட 
ரிருவரும்‌ அவ்‌ யானையைப்‌ பாகனோடு 
சங்கரித்துவிட்டு, அதன்‌ மதஜலத்தினா 
அம்‌ ரத்தத்தனாலும்‌ பூசப்பட்ட இரு 
மேனி யுடையவர்களாய்‌ அதன்‌ தர்‌ 
தங்களாகிற திவ்வியாயுதத்தைக்‌ கையி 
லேந்திச்‌ சிங்கங்கள்‌ போலே கர்வம்‌ 
பொருந்திய விளையாட்டு ரோக்குள்ள 
வராய்‌ அர்தப்‌ பெரிய சபைக்கு எழுந்‌ 
தருளினார்கள்‌. பின்பு அந்தச்‌ சபையி 
லே ஜனங்களுக்கு ஒரு ஹாஹாகார 
மும்‌ ஒரு ஆச்சரியமும்‌ உண்டாயின. 
அப்போது அங்கிருந்த பட்டணத்தார்‌ 
யாவரும்‌ (இவனன றே முன்பு சூழச்‌ 
தைகளைக்‌ கொன்று கொண்டிருந்த 
கொடியவளான பூதனையைக்‌ கொன்‌ 
ஐவன்‌ ? இவனாலேயன்றோ ௪கடு தள்‌ 
ளப்பட்டதும்‌ மருதமரங்கள்‌ முறிக்கப்‌ 
பட்டதும்‌ ? கரளியனென்கிற மகா 
சர்ப்பத்தின்‌ மேலேறி ஈர்த்தனஞ்‌ 
செய்த சிறுவன்‌ இவனல்லவோ? ஏழு 


நாளளவுங்‌ கோவர்த்தன இரியை 
யெடுத்துக்‌ கோகுலங்‌ காத்தவன்‌ 
இவன்றான்‌. அரிஷ்டன்‌ தேநுகன்‌ 


கேசி என்கிற துஷ்டர்களை விளையாட்‌ 
டாகச்‌ சங்கரித்த மகானுபாவன்‌ இவ 
னே. பாருங்கள்‌ இதோ இந்தக்‌ இருஷ்‌ 
ணனுக்கு முன்னே பெண்களுடைய 
மனங்களையுக்‌ கண்களையுங்‌ களிப்பித்‌ 
அக்கொண்டு லீலையோடு போடற 
வன்‌ இவனுடைய தமையன்‌ பலபத்‌ 
திரனென்னு நாமமுடையவன்‌, புரா 
ளுர்த்தர்‌ தெரிந்த பண்டிதர்கள்‌ அமுங்‌ 
இப்போன யாதவ வம்சத்தை ஒரு 
கோபாலன்‌ தலையெடுக்கச்‌ செய்வா 
னென்று சொல்லுறொர்களே அந்தப்‌ 
புருஷன்‌ இந்தக்‌ இருஷ்ணன்தான்‌, எல்‌ 

லாவற்றிற்கும்‌ உற்பத்தி ஸ்தானமான 


Pr 
ee 
re வவ ளிஷளயை 


847 


ஸ்ரீ விஷ்ணுவின்‌ அம்சமாய்ப்‌ பூமி 
பாரம்‌ போக்கும்படி. யவதரித்தவன்‌ 
இவனே" என்று ஸ்ரீ கிருஷ்ணனையும்‌ 
பலபத்திரரையும்‌ வர்ணித்துக்கொண் 
டிருக்க தேவூக்குச்‌ சிரேகத்தனாலே 
முலைகளினின்‌ பும்‌ பால்பெருக, மார்பு 
தடுக்குத்‌ இடுக்கென்‌ றடி.த்துக்கொண் 
டிருக்தது. வ௬தேவரோ குமாரரு 
டைய முகங்களைப்‌ பார்த்ததனாலே ஒரு 
பெரிய மகோச்சவ மடைந்தாற்போ 
லே நேர்ந்திருக்கிற மூப்பை விட்டு 
யவ்வனமுள்ளவர்‌ போலானார்‌. அம்‌ 
தப்‌ புரத்து ஸ்திரிகளும்‌ கண்கள்‌ மலர 
நின்று கண்ணனைக்‌ காண்பதை ஒழி 
யாமல்‌ ஒருவரோடொருவர்‌ பேசிக்‌ 


கொண்டதாவது, 


“தோழிமாரே | மிகவுஞ்‌ சிவந்த 
தருக்கண்க ளுள்ளதாயும்‌, யானை 
யோடு போரிட்டதனை லுண்டான 
வியர்வைத்துளிகள்‌ பொருக்தனதாயு 
முள்ள கண்ணனுடைய இருமுகமண்‌ 
டலத்தைப்‌ பாருங்கள்‌, ௮து சரத்‌ 
காலத்தில்‌ மலர்ந்த செந்தாமரைப்‌ பூப்‌ 
பனித்துளிகளோடு கூடி. விளங்கின 
லெப்படி யிருக்குமோ  அதையுந்‌ 
தோ.ற்கடித்துக்கொண் டிருக்கிறது. 
இதனைப்‌ பார்ப்பதனாலே உங்கள்‌ கண்‌ 
ணின்‌ ஜன்மத்தைச்‌ சபலமாகச்‌ செய்‌ 
யுங்கள்‌. ஓ பெண்கள்‌ நாயகமே | ஸ்ரீ 
வச்சமென்னு மறுப்பொருந்தி ஸரீ தே 
விக்கு மிருப்பிடமாய்‌ சத்துருக்க 
ரூடைய பலத்தைப்‌ போக்கும்படி 
யான கற்பாறைபோலே விளங்கா 
நின்ற ஸ்ரீ கிருஷ்ணனுடைய இருமார்‌ 
பைப்பார்‌, இரண்டு நீண்டிருக்கின்ற 
இருத்தோளிரண்டையும்‌ பார்‌, எத்தனை 
சேர்த்திபா யிருக்கின்றன, அடி நீ 
பார்க்கவில்லையே, பாலுஞ்‌ சந்திரனுர்‌ 
தாமரைக்‌ இழங்கும்போலே வெண்‌ 
மையான இருமேனி யுடையவனாய்‌, 


http://acharya.org 


948 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


நீலவஸ்திரம்‌ உடுத்திக்கொண்டிதோ | 


பலபத்திரன்‌ வருகன்றானே, பாரடி 
குதிக்ன்ற சாணூரனோடும்‌ முஷ்டிக 
னோடும்‌ யுத்தசன்னத்தனா யிருக்கிற 
இர்த ராமனுடைய திருமுகமண்ட 
லத்திலுள்ள சிரிப்பு எத்தனை நன்று 
யிருக்கன்ற து.” 


“ஓ பாங்கமொரே! பாருங்கள்‌, இக்‌ 
தக்‌ இருஷ்ணன்‌ மல்லுத்தத்திற்காகச்‌ 
சாணூரனோடு சேருகின்றான்‌. இந்தச்‌ 
சபையில்‌ தகுதியறிந்து செய்யத்தக்க 
பெரியோர்களில்லையா? யவ்வனத்தை 
யெதிர்பார்த்துக்கொண்டிருக்கிற சகு 
மாரமான இருமேனியுள்ள கண்ண 
னெங்கே வச்சிராயுதம்‌ போலே 
கடினமான பெரிய சரீரமுள்ள இந்த 
னெங்கே, இவ்விருவரும்‌ 


பார்ப்பது சபையா 


மகாசூர 
போரிடும்படி 
ருக்கு நியாயமா ? இக்குமாரரிருவரும்‌ 
புத்தொன யவ்வனம்‌ பொருந்திக்‌ காண்‌ 
போர்‌ கண்கள்‌ களிக்கும்படியான 
அழகு பெற்றிருக்கிற திருமேனி 
யுடையவர்களா யிருக்கிறார்கள்‌, சா 
ணூரன்‌ முதலிய அசுரமல்லரோ மகா 
கொடியவராயுங்‌ கடினராயு மிருக்‌ 
இருர்கள்‌. இவ்‌ யுத்தத்திற்குப்‌ பரி 
க்ந்கர்களா யேற்பட்டவர்கள்‌ பாலி 
யர்க்கும்‌ மகா பலவான்களுக்கும்‌ 
யுத்த முண்டாவதைத்‌ தடுக்காமற்‌ 
பார்த்துக்கொண் டிருக்கிறார்களே, 
ஆதலால்‌ அவர்கள்‌ வெகு அக்கிர 
மச்‌ செய்கையுள்ளவர்கள்‌'' என்றிப்‌ 
படி. நகரத்துப்‌ பெண்கள்‌ பேசிக்‌ 
கொண்‌ டிருக்கையில்‌, ஸ்ரீ ஹரிபக 
வான்‌ வஸ்திர முதலானவைகளை வரி 


i 


நீது கட்டிக்கெர்ண்டு ழ்மியதிரும்படி | 
ஜனங்களினடுவே குதித்துக்கொண்‌ | 
டிருச்தார்‌. பலபத்திரரும்‌ அப்படியே | 


தோள்தட்டிக்‌ குதித்தக்கொண்‌ டிச்‌ | | 
தார்‌, இவர்கள்‌ குதிப்பதினலே அடிக்‌ | 


[ஐந்தா 
கடி பூமி பிளந்து போகாம லிருந்ததே 
ஒரு. ஆச்சரியமா யிருந்தது. பின்பு 
அளவற்ற பராக்கிரமசாலியான ஸ்ரீ 
இருஷ்ணன்‌ சாணுூரனோடும்‌ பலபத்தி 
ரர்‌ மல்‌ லுத்தத்தில்‌ வல்லவனை முஷ்டி 
காசுரனோடும்‌, போரிடத்‌ தொடங்கி 
னார்கள்‌. மகோச்சவமுள்ள அந்த 
ஜன சமூகத்திலே இவர்களுக்கு 
யாதோ ராயுதமு மில்லாமல்‌ 4 சன்னி 
பாதம்‌ '' என்றெ முதலிற்‌ கைப்பிடித்‌ 
தப்‌ பஞ்சாப்‌ போடுவதினாலும்‌, (அவ 
தூதம்‌” என்தற புறங்கையாற்‌ கீழே 
தள்ளூவதினாலும்‌, ** பிரசேஷேபணம்‌ ”” 
என்றெ இழுத்துத்‌ தள்ளூவதினாலும்‌, 
முஷ்டி. '' என்கற கைப்பிடி யிடித்‌ 
தலினாலும்‌, “'ஒலநிபாதம்‌ ” என்கிற 
முழங்கை கணைக்கைகளைக்‌ கொண 
டிடித்தலினாலும்‌, 
என்கிற கையோரங்களினா லிடித்தலி 
னாலும்‌ அல்லது “மத்திமை”? 6 அனா 
மிகை ” யென்றெ விரல்களி னடுவே 
கட்டைவிரல்வைத்த முட்டியா லிடித்‌ 
ததினாலும்‌, “£ பாதோத்தூதம்‌ ” என்‌ 
இற காலாற்.றாக்கி யெறிதலினாலும்‌, 
“ பிரமிருஷ்டம்‌ ” 
பெல்லா மிறுகப்‌ பிடித்துத்‌ தள்ளி 
யுழக்குவதினாலும்‌, மிகக்‌ கொடிய தும்‌ 
பயங்கரமுமானதாய்‌ உச்சா கத்தையுந்‌ 
தேகபலத்தையுங்‌ கொண்டு நிறை 
வேற்றத்தக்கதான யுத்த மொன்று 
நடந்தது. அந்தப்‌ போரில்‌ சாணூரன்‌ 
கண்ணனோடு எவ்வள வெவ்வளவு 
போரிட்டானோ அவ்வள வவ்வளவுக்‌ 
குஞ்‌ சிறிது சிறிதாய்‌ மிகவும்‌ பலஹாநி 
யையே அடைர்தவந்தான்‌, சுவாமி 
சர்வேசுவரனாயும்‌ சர்வசக்தனாயு மிருர்‌ 
தாலும்‌ வருத்தத்தினாலுங்‌ கோபத்தின 
இர்‌ தன்‌ தலையணியிலுள்ள கேசரத்‌ 
தை யசைத்துக்‌ கொண்‌ டி.ருக்கிற 
சாணுூரனோடு திருவிளையாட்டாய்‌ இப்‌ 
படி. யுத்தஞ்‌ செய்தருளினார்‌. இப்படி, 


 வச்சிரநிபாதம்‌ ”” 


உடம்‌ 


என்கிற 


http://acharya.org 


மக்ஸ்‌] 


யிருக்கையில்‌ சாணாரனுக்குப்‌ பலன்‌ 
குறைர்‌ தபோவதையும்‌ கிருஷ்ணணுக்‌ 
குப்‌ பலன்‌ வளர்ந்‌ துவருவதையும்‌ சம்‌ 
ஸன கண்டு மிகுந்த கோபமூண்டவ 
னாய்‌ வாத்தியகோஷத்தை நிறுத்தும்‌ 
படி யுத்தரவு செய்தான்‌, இப்படி 
யங்கே மிருதங்க காகளமுதலிய வாத்‌ 
தியங்கள்‌ நிறுத்தப்படவே வானத்தில்‌ 
தேவ வாத்தியங்கள்‌ அநேகம்‌ முழங்‌ 
கப்பட்டன, மேலும்‌ வானத்தி லிரு 
ந்தகொண்டு தேவதைக ளெல்லாம்‌ 
(6 ஓ கோவிந்தனே! சரணூரனை வெல்‌ 
லக்கடவாய்‌. ஓ கேசவனே | நீ ஜய 
சாலியாகக்கடவாய்‌ *” என்று மிகுந்த 
சந்தோஷத்தோடு வாழ்த்திக்‌ கொண்‌ 
டிரு்தார்கள்‌. ஸ்ரீ இருஷ்ணனோ இப்‌ 
படி. நெடுகேரமளவும்‌ போர்விளையாட்‌ 
டுப்‌ புரிர்துகொண்டி.ருக்து அவ்வசுர 
னைச்‌ சங்கரிக்கத்‌ இருவுள்ளமுடையவ 
ராய்‌ அவனைப்‌ பெயர்த்து அநேகர்‌ 
தரம்‌ கிறுகறெனச்‌ சுழற்றித்‌ தரையி 
லறைந்தார்‌. அவ்வசுரனுக்கோ சுழற்‌ 
௮ம்போதே வானத்தி ஓயிர்‌ போய்‌ 
விட்டது. தரையி லறைந்தவுடனே 
அவனுடல்‌ அணுக்கை துணுக்கை 
யாய்ப்‌ ' பிய்க்துபோய்ப்‌ பூமியில்‌ ஒரு 
பெரிய உதிரச்சேற்றை யுண்டாக்‌ 
இற்று. கண்ணன்‌ சாணூரனோடு யுத்‌ 
தஞ்‌ செய்தவண்ணம்‌ பலதேவலும்‌ 
முஷ்டி.கனோடு யுத்தஞ்‌ செய்துகொண் 
டி.ருந்து சாணூரனை வீழ்த்னபோதே 
அம்முட்டிகனை முட்டியாலே சிரத்தி 
அம்‌ முழங்காலாலே மார்பிலு மிடித்‌ 
அத்‌ தரையிற்றள்ளத்‌ தள்ளும்போதே 
உயிரிழந்த ௮வனைக்‌ கசக்கினார்‌. இவ்‌ 
விருவரும்‌ மடி.ந்தவுடனே தோசலக 
னென்பவன்‌ யுத்தத்துக்குவர, ஸ்ரீ கிரு 
ஷ்ணபகவான்‌ மகா பலசாலியான 
அந்த மல்லராஜனை இடக்கை முட்டி 
யினு லிடி.த்துத்‌ தரையில்‌ வீழ்த்திய 
ளிஞர்‌. 


கம்ஸ்வதம்‌ 


BEIT ETE ஈயா நன TTT TS ரய ணார னைக PHONY YET ரகு 


940 

இவ்வரறு சாணூரனும்‌ முட்டிக 
னும்‌ தோசலகனும்‌ சங்கரிக்கப்படவே 
மற்றுமுள்ள மல்லரெல்லாம்‌ பற்‌ . 
தோடிப்‌ போனார்கள்‌. பின்பு அந்தப்‌ 
போர்க்களத்திலே போருக்குரியவர்‌ 
யாருமில்லாமையாலே ஸ்ரீ வாசுதேவ 
சங்கர்ஷண ரிருவரும்‌ தமக்குச்‌ சரி 
வயதுள்ள இடைப்பிள்ளைகளை வலுவி 
லிழுத் துவர்‌ அ குதித்தக்கொண்டு மி 
ழ்ர்‌ இருந்தார்கள்‌. இதையெல்லாங்‌ 
கண்டு கஞ்சன்‌ கோபத்தா லிரண்டு 
கண்ணுஞ்‌ சிவந்த, அங்குள்ள யுத்தப்‌ 
பயிற்சியுடைய மனிதரைக்‌ கூப்பிட்டு, 
உரக்கச்‌ சொன்னதரவது? “ஓ சேவ 
கரே | இவ்விடைப்பிள்ளைகளை இச்‌ 
சபைக்குப்புறத்தே யிழுத்‌ துக்கொண்டு 
போய்விடுங்கள்‌. அஷ்டனான நந்தனை 
யும்‌ பிடித்து இருப்பு விலங்கிடுங்கள்‌. 
வசுதேவனையும்‌ நல்ல வயதடையவர்க்‌ 
குச்‌ செய்யத்தக்க தண்டனைசெய்து 
வதையுங்கள்‌. இதோ எதிரிலே ஒரு 
ஷ்ணனோடு கூடிக்கொண்டு அள்ளு 
கருர்களே அந்த இடையருடைய 
மாடுகளையும்‌ மற்றுமுள்ள பொரு 
ளெல்லாவற்றையும்‌ பறித்துக்கொள் 
ளுங்கள்‌ ”” என்று கம்ஸன்‌ கட்டளை 
யிட்டுக்‌ கொண்டிருக்கையில்‌, ஸ்ரீ மது 
சூதனன்‌ சிறித்தக்கொண்டே வேக 
மாய்‌ அவன்‌ மஞ்சத்தின்மே லெழும்பி 
யேறிக்‌ கிரிடங்‌ கழன்று ஒழேவிழும்‌ 
படி. யவனைத்‌ தலைமயிர்‌ பிடி.த்திமுத்துத்‌ 
தரையிற்‌ றள்ளி அவன்மேல்‌ தாம்‌ 
வீழ்ர்தருளினார்‌. 


கேளீர்‌ பிராமணோத்தமரே | இப்ப 
டிச்‌ சகல லோகங்களுக்கும்‌ ஆதாரமா 
யமிருப்பதனாலே அதிக பாரமாயுள்ள 
ஸ்ரீ கிருஷ்ணன்‌ மேலே விழவே உச்‌ 
கரசேன குமாரனான கம்ஸமகாராஜன்‌ 
உயிரிழந்தான்‌. அப்படி அவனுயிரிழச்‌ 


ர திருக்கையிலும்‌ ஸ்ரீ மதுசூதனன்‌ அந்த 


http://acharya.org 


950 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


அரசனுடைய உடலைத்‌ தலைமயிரைப்‌ 
பற்றி அவ்வரங்கி னடுவிலே இழுத்‌ 
தட்டான்‌. பாரமுள்ள அந்தச்‌ சரிரத்‌ 


தை யங்கே யிழுத்ததனாலே தண்ணீர்‌ . 


வெள்ளமோடி. யறுத்தாற்‌ போலே 
அவ்விடத்தலோ ரகழி: யுண்டாக்கப்‌ 
பட்டத. கம்ஸ னிவ்வண்ண மான 


தைக்கண்டு அவனுடைய தம்பியான 


சுநாமாவென்பவன்‌ வெகு கோபா ' 
வேசத்தோடு 'கண்ணனமேல்‌ வரக்‌ | ளுக்கு உற்பத்தி ஸ்தானமா யிருக்க 


கண்டு மூத்தரம்பி லீலையாலேயே அவ 
னைச்‌ சங்கரித்தருளினார்‌. 


இவ்விதமாய்‌ மதுராபுரியின்‌ அரசன்‌ 
கண்ணனாலே அலகதியமாய்ச்‌ சங்க 
ரிக்கப்பட்டதைக்‌ கண்டு அந்தரங்க 
மண்டலமெல்லாம்‌ “ஹாஹா” என்று 
ஆரவாரித்துக்கொண்‌ டிருந்தது. இது 
இப்படி. யிருக்க ஸ்ரீ கிருஷ்ணன்‌ பல 
தேவனோடு கூடப்போய்‌ வசுதேவரை 
யும்‌ தேவியையும்‌ பாதங்களிற்‌ பணிர்‌ 
தான்‌. பணியவே அவ்விருவரும்‌ சுவா 
மியைத்‌ தூக்கியெடுத்துத்‌ தருவவதார 
காலத்திலே அவ ரருளிச்செய்ததை 
நினைத்தவர்களரய்‌ அவர்‌ திருவடிகளி 
லே விழுந்து தண்டம்‌ சமர்ப்பித்து 
விண்ணப்பஞ்‌ செய்யலாயினர்‌. 


“ஓ மகரபிரபுவான ஸ்ரீ கேசவனே | 
ஆர்த்தரான தேவர்களுக்கு நீ முன்‌ 
எந்தவரம்‌ பிரசாதித்‌ தருளினையோ 
அதை அடியேங்களிடத்தில்‌ திருவவ 
தாரஞ்‌ செய்த அனுக்கிரக மூலமாய்‌ 
நிறைவேற்றியருளினாய்‌. அடியேங்க 
ளா லாராதிக்கப்பட்டு அடியேங்கள்‌ 
இருகத்தில்‌ தஷ்டநிக்கிரகத்துக்காக நீ 
அவதரித்தருளினதனலே அடியேல்‌ 
கள்‌ குலம்‌ பரவனஞ்‌ செய்யப்பட்‌ 
டது. எம்பெருமானே | நீ சர்வபூத 
மயனாய்ச்‌ சர்வபூதங்களுடைய இரு 
தயங்களிலிருக்கறோய்‌. எல்லாம்‌ உன்‌ 


து வைகயை வை னவை னன 


[ஐந்தா 


னிடத்தலேயே உண்டானது, உண்‌ 
டாய்க்கொண்டிருக்கிறது, உண்டா 
கப்‌ போறது. ஓ அச்சுதனே | நீயே 
சகலதேவ சுரூபியாயிருந்து சகல யக்‌ 
இயங்களாலும்‌ ஆராதிக்கப்படுதிறாப்‌, 
அந்த யக்கயமும்‌ நீயே, யாககர்த்தா 
வும்‌ நீயே, யாககர்த்தாக்களுக்கு ஆரா 
நீயே. ஓ 


லோகங்க 


இக்கப்படு மீசுவரனும்‌ 
ஜார்த்தனனே ! நீயே 
றாய்‌, இப்படிக்குச்‌ சர்வேசுவரனா 
யிருக்கற உன்‌ திறத்திலே அடியேங்க 
ளுடைய இருதயம்‌ புத்தரனென்னும்‌ 
வாச்சலியத்தனாலே மயங்கி நிற்பது 
மிகவும்‌ பரிகாசம்‌ பண்ணத்தக்கது, 
நீயே சர்வபூதங்களுக்குவ்‌ கர்த்தா, 
முதலு முடிவு மில்லாதவன்‌, இப்படிப்‌ 
பட்ட வுன்னை எந்த மனுஷ்யனுடைய 
நரக்குத்தான்‌ மகனென்ற சொல்லத்‌ 
அணியும்‌? ஓ ஜகந்நாதனே ! இந்தச்‌ 
சகல லோகமும்‌ எவனிடத்தினின் று 
முண்டாகின்றதோ அப்படிப்பட்ட 
மகாபுருஷன்‌ மாயை யென்கிற மோ 
கன சத்தியைத்தவிர வேறெர்தக்‌ கார 
ணத்தினாலே எங்களிடத்தி னின்று 
முண்டாவான்‌ 3 ஸ்தாவரமாயும்‌ ஜங்‌ 
கமமாயு மிருக்கிற சகல ஜகத்தும்‌ எவ 
னிடத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்றெ 
தோ அப்படிப்பட்டவன்‌ வயிற்றுப்‌ 
பையினிடத்திலும்‌ பின்பு மடியிலும்‌ 
படுக்கன்ற மனிதனாக எப்படி யா 
வான்‌ 2 ஓ சர்வேசுவரனே | அப்படிப்‌ 
பட்ட நீ அனுக்கிரக முள்ளவனாகி யுல 
கத்தை ரசுஷித்தருள வேண்டும்‌. நீ ௮ம்‌ 
சாவதாரஞ்‌ செய்வதனாலே அடியேங்‌ 
களுக்குப்‌ புத்திரனாக மாட்டாய்‌, பிர 
மன்‌ முதல்‌ மரமீறகக்‌ கிடக்கின்ற பிர 
பஞ்சமெல்லாம்‌ உன்னிடத்துண்டா 
னதாயிருக்க, ஓ புருஷோத்தமனே | 
௮டியேங்களை யென்ன மோகப்பிக்‌ 
இன்றாய்‌ 8 உன்‌ மாயையினாலே ஞான 


http://acharya.org 


மம்சம்‌] 


மழுங்கிப்‌ போய்‌ உன்னை எங்க 
ளுடைய புத்திரனென்று நினைத்துச்‌ 
சகல பயங்களையு நீக்கவல்ல வுனக்குக்‌ 
கம்சனிடத்தினின்றுவ்‌ கொடியபயம்‌ 
எண்ணப்பட்டது. இவ்வாறு சத்துரு 
வினிடத்தில்‌ அச்சத்தினாலே கோகுலத்‌ 
அக்கு எழுந்தருளப்‌ பண்ணப்பட்‌ 
டாய்‌, உன்‌ சங்கல்பத்தினால்‌ வளர்ச்‌ 
தருளினாய்‌, ஆதலால்‌ 
ரூக்கு இதிலொன்றும்‌ மமத்‌ துவமில்லை. 
ஓ எம்பெருமானே | ருத்திரன்‌ மருத்து 
அசுவிகள்‌ இர்திரன்‌ முதலானவர்க 


வைதிகன்‌ புத்திரனைக்‌ கொண்டுவந்தது 


| சருளினாய்‌, 


அடியேங்க | 


351 


ளுக்கும்‌ அசாத்தியமான உன்‌ இவ்‌ 
விய சேஷ்டிதங்களையெல்லாம்‌ பிரத்தி 
யக்ஷமாய்க்‌ கண்டோமன்றோ3 அப்‌ 
படிப்பட்ட ஸ்ரீ விஷ்ணுவான நீ 
லோக சம்ரக்ணார்த்தமாக அடியேங்‌ 
களுக்குப்‌ புத்தரன்போல்‌ அவதரித்‌ 
உன்‌ இருபையினாலே 
அஞ்ஞான நீங்னெபடியால்‌ இவ்‌ 
வர்த்தம்‌ நன்றாய்‌ அடியேங்களுக்குத்‌ 
தெரிந்தது ” என்று தேவட வசுதே 
வர்கள்‌ அதித்து விண்ணப்பஞ்‌] செய்‌ 
தார்கள்‌. 


இருபதாமத்தியாயம்‌ மற்றிற்று. 
- 
இருபத்தோரும்‌ அத்தியாயம்‌ 


வைதிகன்‌ புத்திரனேக்‌ கொண்டுவந்தது 


இப்படியாகத்‌ அதித்து நின்ற தே 
வூ வசுதேவர்கள்‌ தமதிவ்விய சேஷ்‌ 
டி.தங்களைக்கண்டு தத்தவஞானமுடை 
யவர்களா யிருப்பதைப்‌ பார்த்து ஸ்ரீ 
கிருஷ்ணன்‌, இவர்களையு மற்றுமுள்ள 
யாதவ சமூகத்தையும்‌ மோஇப்பிக்கும்‌ 
பொருட்டுத்‌ தமது மாயையைப்‌ பிர 
யோகித்தருளித்‌ தாய்‌ தந்தையரை 
கோக்க: அம்மா! அண்ணா! உங்களைக்‌ 
காண வெகுநாளாய்‌ ஆசைப்பட்டுக்‌ 
கொண்டிருந்தும்‌ நானும்‌ பலபத்திர 
ரும்‌ கம்சபயத்தினாலே வந்து காணாமற்‌ 
போனோம்‌, தாய்தந்தைகளுக்குப்‌ பணி 
விடை செய்யாம லொழியுங்‌ கால 
மெதுவுண்டோ அந்த அயுசின்‌ ஒரு 
பாகம்‌ வீணா யிருக்கின்றது. ௮௮ 
அயோக்கியர்களுக்கு உண்டாகின்‌ 
றத. ஐயா! குருக்களுக்கும்‌ தேவர்‌ 
களுக்கும்‌ பிராமணருக்கும்‌ தாய்தந்‌ 
தைகளுக்கும்‌ பணிவிடை செய்த வரு 
கிறவர்களுடைய காலந்தான்‌ பய 


னுள்ளதா யிருக்கின்ற, ஓ பிதாவே! 


| தருளவேண்டும்‌, 


இப்படி அதிக்கெரமத்தாற்‌ செய்யப்‌ 
பட்ட இப்பிழையனைத்தையும்‌ பொறுத்‌ 
ஏனெனில்‌ கம்‌௪ 


| னுடைய பலப்பிரதாபங்களுக்கு அஞ்‌ 


சிப்‌ பரவசராயன்றோ நாங்கள்‌: இப்‌ 
படி. செய்யலாயிற்று ” என்று சொல்‌ 
லிக்‌ கண்ணன்‌ அண்ணனேடுகூட 
அவர்களுக்குத்‌ தண்டமிட்டுப்‌ பின்பு 
யாதவ விருத்தர்களையும்‌ முறையே 
பணிந்து, பட்டணத்துச்‌ சனங்களுக்‌ 
கும்‌ தக்கபடி. மரியாதை செய்தருளி 
னான்‌. பின்பு கம்சனுடைய பத்தினி 
களும்‌ அவன்‌ தாய்மாரும்‌ அவனுடம்‌ 
பைச்‌ சூழ்ந்து உட்கார்ந்து மிகுந்த 
அக்கத்தி லாழ்ந்தவர்களாய்‌ அழுது 
கொண்‌ டிருந்தார்கள்‌. அவர்களைக்‌ 
கண்டு கண்ணன்‌ பச்சாதாப முள்ள 
வனாய்‌ இரக்கமுற்று கண்களில்‌ நீர்‌ 
ததும்ப வந்து அவர்களைப்‌ பலவகை 
யில்‌ தேற்றியருளினன்‌. மேலும்‌ புச்‌ 
திரனிழந்தவனான உக்ரெசேன மகா 


http://acharya.org 


258 


ஸ்ரீவிஷ்ணுபு ராணம்‌ 


[ஐந்தா 


அர்த மதுரா ராச்சியத்திலே பட்டாபி 
லேகஞ்‌ செய்தருளினான்‌. 


அந்த உக்ரெசேனனும்‌ பட்டாபி 
ஷேகஞ்‌ செய்யப்பெற்அத்‌ தன்‌ மகனா 
இய கம்சனுக்கும்‌ மற்றுமங்கே மடிக்‌ 
தவர்களுக்கும்‌ பிரேதக்ரியைகளைச்‌ 
செய்தான்‌. பிரேதக்கிரியைகள்‌ திர்ந்த 
பின்பு சிங்காதனத்திலுட்கார்ந்து ராச்‌ 
, திய பரிபாலனஞ்‌ செய்யத்தொடங்‌ 
இன தன்மாதாமகனை ரோக்கிக்‌ கண்‌ 
ணன்‌ “ஓ மகாப்பிரபுவே! செய்ய 
வேண்டிய காரியத்தைக்‌ குறித்துக்‌ 
இஞ்சித்துஞ்‌ சங்கையின்றி எனக்குக்‌ 
கட்டனையிடக்‌ கடவீர்‌, இந்த ய துவம்‌ 
சம்‌ யயாதிமகாராஜனுடைய சாபத்‌ 
தினால்‌ ராச்சியபாரத்துக்கு யோக்கிய 
மல்லா திருந்தூலும்‌ இப்போது கான்‌ 
உம்முடைய சேவகனா யிருக்கையில்‌ 
சகல ராஜாக்களுக்கும்‌ மேலான 
வராயிருக்கிறபடியால்‌ நீர்‌ எந்த ராஜா 
வுக்கும்‌ கட்டளையிடக்கூடும்‌, ஆன 
அம்‌ இந்த அற்பராஜாக்களுக்குக்‌ கட்‌ 
டனையிடுவதிற்‌ பயனென்ன 2 தேவர்க 
ரூக்குக்‌ கட்டளையிடக்கடவீர்‌”” என்று 
சொல்லி வாயுவை நினைத்தருள, அவனு 
ம்‌ உடனே சுவாமி சந்நிதிக்கு வந்து 
நின்றான்‌. வர்து நின்ற வாயுதேவனை 
நோக்கி காரியத்திற்காக மனுஷ்யனா 
யிருக்கிற அந்தப்பகவான்‌ நியமித்தரு 
ளிய தென்னவென்றால்‌, “ஓ வாயுவே! 
நீ இர்திர னிடத்துக்குப்‌ போய்ச்‌ 
சொல்‌, *இந்திரா நீ கர்வப்பட்டது 
போதும்‌, இனிக்‌ கர்வப்படாதே, உக்‌ 
கிரசேன மகா ரா ஜனுக்குச்‌ சுதர்மை 
யென்கிற சபாமண்டபத்தை டீ கொ 
டுத்துவிடு, இப்படி ஸ்ரீ இருஷ்ணன்‌ 
சொல்லுகிறான்‌” என்று சொல்‌, சதர்‌ 
மை என்கிற சபாரத்தினமானது நம்‌ 
முடைய மகாராஜாவுக்கு ஏற்றது, 
இதில்‌ யதவமிசத்தார்‌ விற்றிருக்கத்‌ 


i ளு, 


தகுர்தருக்கின்றது. ஆதலால்‌ ஒப்‌ 
பற்ற அந்தச்‌ சபையை மகாராஜா 
வுக்கு அனுப்பிவிடு என்று இந்திர 
னுக்கு என்‌ கட்டளையைத்‌ தெரிவித்‌ 
துச்‌ சபையைக்‌ கொண்டுவா”? என்று 
நியமித்தவுடனே, அர்த வாயுதேவன்‌ 
சிரசில்‌ வ௫த்துப்போய்ப்‌ புரர்தரனுக்‌ 
ரூத்‌ தெரிவிக்க, அவனும்‌ உடனே 
அந்தச்‌ சபாரத்தினத்தைச்‌ சமீரணன்‌ 
கையிற்‌ கொடுத்துவிட்டான்‌. உடனே 
சமீரணனும்‌ அதைக்‌ கொண்டு வந்து 
சுவாமி சந்நிதியிற்‌ சமர்ப்பிக்க, அதைச்‌ 
சுவாமி உக்கிரசேனனுக்குப்‌ பிரசா 
தித்தருளினார்‌. இவ்விதமாய்‌ வாயுவி 
றை கொண்டுவரப்பட்ட ௮ந்த ரத்‌ 
தனமாய்‌ விளங்காநின்ற சபையிலே 
எம்பெருமான்‌ திருத்தோளின்‌ பலத்‌ 
தை யாசிரயித்த யாதவர்‌ யாவரும்‌ 
வீற்றிருந்து ஆனந்த மனுபவித்து வச்‌ 
தார்கள்‌. 


பிறகு அந்தப்‌ புருஷூங்கங்க ளிரு 
வரும்‌ விதிப்படி உபநயனஞ்‌ செய்யப்‌ 
பெற்றுத்‌ தாங்கள்‌ இயல்பாய்‌ முற்று 
மறிந்தவரா யிருந்தாலும்‌, இருவவதார 
முறைக்குப்‌ பொருந்த சிஷ்யாசாரிய 
உலகத்துக்கு அறிவிக்க 
வேண்டி காரசியிற்‌ பிறந்தவரான சார்‌ 
தீபினி யென்னும்‌ பிராமணோத்தம 
ரிடத்தக்குக்‌ கல்விகற்க எழுந்தருளி 
னார்கள்‌. அங்கெழுந்தருளி யாதவோத்‌ 
தம ரிருவரும்‌ அவருக்குச்‌ சஷரர௫ச்‌ 
சாஸ்திர விதிப்படி குருவுக்குச்‌ 6௬ 
ருலை செய்துகொண்டு, கற்கவே 
ண்டு மொழுக்கம்‌ யாவரும்‌ அறியும்‌ 
படியாக வேதவேதாங்க முதலான 


இரமத்தை 


சாஸ்திரங்களையும்‌ ரகசிய சங்கிரகங்க 
ளோடு தனுர்வேதத்தையும்‌ ஓதினார்‌ 
கள்‌. கேளும்‌ முனிவரே | அம்மகாநு 
பாவ ரிருவரும்‌ அறுபத்துனான்கு நாட்‌ 
களுக்குள்ளாக வேதவேதாங்காஇ 


http://acharya.org 


மஃசம்‌] 


வைதிகன்‌ புத்திரனைக்‌ கொண்யவேந்தது 


359 


Cc ccc cc 


சகல சாஸ்திரங்களையும்‌ அறுபத்து 
நான்கு கலைகளையும்‌ அத்தியயனஞ்‌ 
செய்தருளினார்கள்‌. இது உலகத்தர 
ருக்கெல்லாம்‌ மிகுந்த ஆச்சரியமா 
யிருந்தது. அந்தச்‌ சாந்‌தபினியென்னு 
மாசாரியரும்‌ மற்றோரிடத்தும்‌ சம்பவி 
யாத இவர்களுடைய அதிமானுஷ 
சேஷ்டிதத்தைக்‌ கண்டு இவர்கள்‌ 
சூரிய சந்திரர்‌ ஏதோ காரணத்தா 
லிங்கு வந்தரர்களென்று நினைத்‌திருக்‌ 
தார்‌. அவர்கள்‌ ஓதும்போது வேதங்‌ 
களையாகிலும்‌ சாஸ்‌திரங்களையாகிலும்‌ 
மறுதரம்‌ படிக்க வேண்டாமல்‌ உபாத்‌ 
தியாயர்‌ சொன்ன மாத்திரத்திலே 
யே உணர்ந்து கொண்டவர்களாய்‌, 
உபாத்தியாயரை ரோக்டி, “சுவாமி | 
தேவரீர்களுக்கு அடியேங்கள்‌ குரு 
தக்ஷிணை எது சமர்ப்பிக்க வேண்டும்‌'' 
என்று பிரார்த்திக்க, அவ்‌ வுபாத்தியா 
யர்‌ இவர்களுடைய இந்திரிய கோசர 
மாகாத காரியங்களை யோசித்து முன்‌ 
பிரபாச தீர்த்த கட்டத்திலே கடலில்‌ 
முழுகி இறந்துபோன தம்முடைய 
புத்திரனDேக்‌ கொண்டுவந்து கொடுக்‌ 
கும்படி வேண்டினார்‌. அவ்விருவரும்‌ 
அப்படியே யாகட்டுமென்று அஸ்தி 
ரங்களோடு கூடப்‌ புறப்பட்டுக்‌ கடற்‌ 
கரைக்கு எழுந்தருளினவுடனே சமுத்‌ 
திரராஜன்‌ அர்க்கியத்தைக்‌ கையி 
லேந்திவந்து அவர்களை யாராதித்துக்‌ 


கண்ணனை நோக்கிச்‌ “சுவாமி அசுர 


சத்தருவே | அந்தச்‌ சார்திபினியின்‌ 
புத்திரனே அடியேன்‌ கொண்டுபோ 
னேனில்லை, சங்கின்‌ ரூபந்தரித்து என்‌ 
னுடைய ஜலத்திலே வாசஞ்செய்நறெ 
பஞ்சஜனன்‌ என்கற அசுரன்‌ கொ 
ண்டு போனான்‌” என்று விண்ணப்‌ 
பஞ்‌ செய்தான்‌. இதைக்கேட்டு ஸ்ரீ 
கிருஷ்ணன்‌ சமுத்திர ஜலத்தினுள்ளே 
பிரவேசித்து ௮வ்வசுரனைக்‌ கொன்று 
அவன்‌ எலும்பினலுண்டான உத்தம 
சங்கத்தை யெடுத்துக்‌ கொண்டார்‌. 
பின்பு கண்ணன்‌, எதின்‌ தொனியினா 
லே அசுரருக்குப்‌ பலஹானியும்‌ தேவ . 
தைகளுக்குத்‌ தேஜோ விர்த்தியும்‌ 
அதர்ம நாசமும்‌ உண்டாகுமோ, அப்‌ 
படிப்பட்ட * பாஞ்சஜன்யத்தைப்‌ 
பூரித்து, யமபட்டணத்துக்கு எழும்‌ 
தருளி, அவ்‌ யமனைச்‌ சயித்து, யாதனை 
யிற்‌ இடச்த ௮வ்வுபாத்தியாயருடைய 
குமாரனை முன்னிருந்தது போன்ற 
தேகமுடையவனாக்கிக்கொண்டுவர்‌ தடி 
அவ்‌ வுபாத்தியாயருக்குக்‌ குருதகஷிணை 
யாகக்‌ கொடுத்தருளினான்‌. இவ்வாறு 
கண்ணன்‌ தானுமா 
யுபாத்தியாய புத்தினேக்‌ கொண்டு 
வந்து கொடுத்து, உக்கரசேனனாலே 


தமையனுந்‌ 


ரசுதிக்கப்பட்டதாய்‌ ஆண்பிள்ளைகளும்‌ 
பெண்‌ பிள்ளைகளுங்‌ களிக்கப்‌ பெற்‌ 
றிருக்கன்ற மதுராககரத்திற்கு எழும்‌. 
தருளினான்‌ | 


இநபத்தோராமத்தியாயம்‌ மற்றிற்று, : 


AP 


அட -— —— - 


* பஞ்சஜனனுடைய சம்பர்தத்தினால்‌; அச்சங்குக்குப்‌ பாஞ்சஜன்யமென்று திருமாம 
முண்டாயிற்று. இதுவும்‌ எம்பெருமான்‌ திருநாமம்போலே துல்க்க் ஏற்ற 


படட அனை! அறிக, 
45 


http://acharya.org 


இருபத்திரண்டாம்‌ அத்தியாமம்‌ 


ஜராச ந்த ஜயம்‌ 
பப ஒத்தையா 


கம்சன்‌ மகத தேசாதிபதியான ஜரா 
சந்தனுடைய புத்திரிகளாகிய அஸ்தி 
பிராஸ்தி என்பவர்களை விவாகஞ்‌ 
செய்திருந்தான்‌. அந்தக்‌ கம்சனைக்‌ 
இருஷ்ணன்‌ கொன்றதனாலே ஜராசந்‌ 
தன்‌ வெகு கோபமுடையவனாய்க்‌ 
இருஷ்ணனை வமிசத்தோடு கொல்ல 
வேண்டுமென்று இருபத்து மூன்று 
. அக்ஷோஹிணி சேனையோடு எ.தாத்.து 
வந்து மதுராபட்டணத்தை முற்றுகை 
போட்டுக்கொண்டான்‌. அப்போது 
நம்பிக ளிருவரும்‌ அற்பமான சேனைக 
ளுடையவர்க ளானாலும்‌ மகா பல 
வான்களாகையாலே அந்தச்‌ சிறித 
சேனையுடனேகூட வெளியில்‌ வந்து, 
அந்தப்‌ பெரும்படையோடு போரிட்‌ 
டார்கள்‌. இப்படி யுத்தஞ்‌ செய்கை 
யில்‌, தங்களுடைய பூர்வீகமான ஆயு 


தங்களை யெடுத்துக்கொள்ளத்‌ திரு | 


ஆகாசத்திலிருக்து 
சார்ங்கமென்கிற வில்லும்‌ அக்ஷ்ய 
தூணீரங்களும்‌ கவுமோதகி யென்றை 
கதாயுதமும்‌ ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு வந்‌௫ 
சேர்ந்தன. அப்படியே பலபத்திர 


வுள்ளமானதால்‌, 


ருக்கும்‌ பெரிய கலப்பையும்‌ பெரிய 
உலக்கைத்தடியும்‌ வெகு ஆனந்தத்‌ 
தோடு வந்தசேர்ந்தன. இப்படி வந்த 
திவ்வியாயுதங்களைத்‌ தரித்து, அந்தப்‌ 
பெருஞ்சேனையுள்ள மகதாதிபதியை 


-.. வென்று, இருவரு மறுபடியு மதுரை 


க்கு எழுந்தருளினார்கள்‌, இப்படியா க 
மகா துஷ்டனான ஜராசந்தனை ஜயித்தி 
ருந்தும்‌ சுவாமி, அவன உயிரோடு தரு 
ம்பிப்‌ போனதனாலே தம்மை அவன்‌ 
ஜயித்ததாக நினைத்தார்‌. அவன்‌ ஜயிக்‌ 
கப்பட்டதாக நினைக்கவில்லை. சுவாமி 
நினைத்தபடியே அந்தச்‌ சராசந்தன்‌ 


சிறிது காலங்கழித்து மறுபடியும்‌ 
பெருஞ்சேனையைக்‌ கூட்டிக்கொண்டு 
யுத்தஞ்‌ செய்யும்படி மதுரைக்குவந்து, 
ஸ்ரீ ராம கிருஷ்ணர்களால்‌ ஜயிக்கப்‌ 
பட்டு ஓடிப்போய்விட்டான்‌. இவ்வா 
௮ மகா மதமுள்ள அந்த மகதராஜன்‌ 
பதினெட்டுதரம்‌ ஸ்ரீ கிருஷ்ணன்‌ முத 
லான யாதவர்களோடு போர்‌ செய்ய 
வந்து, யாதவராலே வெல்லப்பட்டவ 
னாய்‌ கொஞ்சஞ்‌ சேனையோடு திரும்பி 
ஒடிப்போய்விட்டான்‌. அந்த ஜராசம்‌ 
தன்‌ மகா பல பராக்கிரம முள்ளவனா 
யிருந் தும்‌, பதினெட்டுத்தரம்‌ யாதவ 
ருக்குத்‌ தோற்று ஓடிப்போனான்‌. 
ஆனால்‌ இர்த வல்லமை ஸ்ரீமர்‌ 
நரராயணனுடைய திருவவதாரமாய்‌ 
திருவாழி கையிலேந்திகிற்கும்‌ மகா 
புருஷனுடைய தன்றி யாதவர்களி 
னது அனு. அவருடைய திரு 
வாழியின்‌ சான்னித்தியமே சத்துரு 
ஜயத்திற்குப்‌ போதுமானதா யிருக்‌ 
கப்‌ பலபல ஆயுதங்களைச்‌ சத்துருக 
களின்மேற்‌ பிரயோடித்தது என்ன 
வெனில்‌, மனுஷ்யாவதாரஞ்‌ செய்தரு 
ளின அந்த லோகநாதனுக்கு அவ்வவ 
தார முறைமைக்‌ கேற்ற திருவிளை 
யாட்டேயல்லது வேறன்று. பாரும்‌ 
சங்கற்பமாத்திரத்தினலே சகல லோக 
சிருட்டி. சங்காரங்களைச்‌ செய்தருளு 
திற அவ்‌ வெம்பெருமானுக்குச்‌ சத்‌ 
அருபக்ஷத்தை நாசஞ்‌ செய்வதற்காக 
இவ்வளவு முயற்சி வேண்டுமோ 2 
ஆனாலும்‌ மனுஷ்யருடையதன்மையை 
அனுசரித்துப்‌ பலவான்‌ ௧ளோடு சந்தி 
யும்‌ ஈனர்களோடு யுத்தமுஞ்‌ செய்தரு 
ரூகிறான்‌, மேலும்‌ இந்தக்‌ காரணத்தி 


http://acharya.org 


துவர்ரகா நிர்மாணம்‌ 


னாலேயே சிலவிடத்திற்‌ சாமோபாயத்‌ 
தையும்‌ சிலவிடத்திற்‌ பேதோபரயத்‌ 
தையும்‌ பலவிடத்தில்‌ தண்டோபாயத்‌ 
தையும்‌ ஒரோவிடத்து ஓடிப்போவ 
தையு ஈடித்தருளுகிறான்‌. இப்படியாக 
மனிதர்களுடைய செய்கைகளை யனு 


355 
| வாத்திககரனே யல்லது அசத்தி 
அசாமர்த்தியங்க எவனுக்கில்லை, இவ்‌ 
| விதமான இருவிளையாட்டும்‌ இன்ன 
! காலத்தில்‌ இன்னவிடத்தில்‌ இப்படி. 
யென்‌ நில்லாமல்‌ அவன்‌ திருவுள்ளத்‌ 
தின்படியே யுண்டாகின்றது. 


இருபத்திரேண்டாமத்தியாயம்‌ மற்றிற்று! 
எழு. 
இருபத்துமூன்றாம்‌ ௮,தீதியாமம்‌ 


அவாசகா 


நிர்மாணம்‌ 


காயைவன நாசம்‌, முசுகுந்தஸ்துதி 


ஒருகால்‌ யாதவ புரோஹிதரான 
கார்க்கியரென்னும்‌ பிராமணரை அவ 
ருடைய மைத்துனன்‌ அவர்க்குப்‌ 
பிள்ளை பிறக்கவில்லை யென்பதைக்‌ 
கொண்டு யாதவசபையிலே இவர்‌ நபும்‌ 
சகர்‌ என்று பரிகாசஞ்செய்ய, யாத 
வர்களெல்லாம்‌ உரக்கச்‌ சிரித்தார்‌ 
கள்‌. அதனாலே அந்த கார்க்கயெர்‌ அவ 
மானமுக்‌ கோபமு முடையவராய்‌ 
விந்திய பருவதத்தின்‌ தெற்கே வந்து 
யாதவர்களுக்குச்‌ சத்துருவா யிருக்கு 
மபடியான புத்திரன்‌ தமக்கு வேண்டு 
மென்று இருப்புப்பொடியைத்‌ இன்று 
கொண்டு கிவனைக்குறித்து உக்கிர 
மான தவஞ்செய்தார்‌. இப்படி பன்‌ 
னிரண்டாண்டு தவஞ்‌ செய்தபின்‌, 
சிவபெருமான்‌ அவர்க்குப்‌ பிரத்தியக்ஷ 
மாகி அவருக்கு இஷ்டமான வரத்‌ 
தைக்‌ கொடுத்தார்‌. இவர்‌ புத்திரனுக்‌ 
காக வரம்பெற்றிருப்பதை யறிந்து 
யவனதேசாதிபதி இவரிடம்‌ வந்து 
இவரை மிகவும்‌ உபசரித்துப்‌ பூசித்‌ தத 
தனக்குப்‌ பிள்ளை யில்லாமையாலே 
தன்‌ பத்தினியிடத்திம்‌ பிள்ளை யுண்‌ 
டாக்கும்படி வேண்டிக்‌ கொண் 
டான்‌. இந்தப்‌ பிராமணன்‌ ௮வனிட 
தீதி லிரங்கி அவன்‌ பத்தினியோடு 


புணர, அவள்‌ வயிற்றிலே வண்டு 
போன்ற நிறமுள்ள புத்தரனுண்டா 
னான்‌. அவனுக்கு அந்த' யுவனாஇிபஇி 
காலயவனன என்று பெயரிட்டுத்‌ 
தகுதியான காலத்திலே பட்டாபி 
ஷேகஞ்‌ செய்துவிட்டுத்‌ தான்‌ தவஞ்‌ 
செய்யும்‌ பொருட்டு அரணியத்‌ துக்குப்‌ 
போனான்‌. அர்தக்‌ காலயவனன்‌ வ்‌ 
சிராயுதத்தின்‌ முனைபோற்‌ கடினமான ' 
மார்புடையவனாய்‌ மகா பலபராக்‌இர 
மங்களைப்‌ பொருந்தக்‌ கெர்வித்திருந்த 
தனாலே, நாரதமுனிவரை 6 இந்தப்‌ 
பூமியில்‌ பலவான்களான ராஜாக்கள்‌ 
யார்‌ ” என்று வினாவினான்‌. அம்முனி 
வர்‌ யாதவர்களின்‌ தலைவரான எம்‌ 
பெருமான்களைப்‌ .பலவான்௧ளென்று 
அவனுக்குச்‌ சொன்னார்‌. அதைக்‌ 
கேட்டவுடனே அவன்‌ அநரேககோடி 
மிலேச்சரோடும்‌ ரத கஜ துரகங்க 
ளோடுங்‌ கூடிக்கொண்டு யாதவர்‌ 
மேற்‌ படையெடுக்க வேண்டுமென்‌ 
இற முயற்சி யுள்ளவனாப்‌, நாள்‌. 
தோறுர்‌ தன்‌ பிரயாணத்திற்குத்‌ தடை 
கேரிடாதபடி. வழிகளில்‌ அங்கங்கே 
வாகனங்களை வைப்பித்து, ஒரு வாக்‌ 
னம்‌ ௮லுத்தப்போனவுடனே அதை 
விட்டு மற்றொரு வாகனத்தின்மே 


ee -வளவளைவளவவன்‌ வளவள வணவளைவளைவ கவனக்‌, 


http://acharya.org 


“856 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[ஐந்தா 


rr rrr 


லேறி, இப்படியே நெடுக தூரமான 
வழியைச்‌ க்கிரத்திற்‌ கடந்து, யாத 
வர்மேற்‌ பொறாமை தலைக்கொண்டு 
மதுராபுரிக்கு வந்து சேர்ந்தான்‌. 

. அந்தத்‌ தருணத்தில்‌ கண்ணன்‌, 
ஓ! ஓ! யாதவசேனையெல்லாம்‌ நாச 
மாகும்படி கேரிட்டதே, காலயவனன்‌ 
யுத்தஞ்‌ செய்வனாகில்‌ அற்பமான 
யாதவபலத்தை நாசஞ்செய்து விடு 
வான்‌. இதனாலே பலவீனப்பட்டிருக்‌ 
இற யாதவரை மகதராஜன்‌ வந்து 
நாசஞ்‌ செய்யக்கூடும்‌, அல்லது மகத 
ராஜனுக்குச்‌ சேனை க்ஷீணப்பட்‌ டிருந்‌ 
தாலும்‌ காலயவனன்‌ அவனோடு சேர்‌ 
ந்து யாதவரை யழித்துவிடுவான, ஆத 
லால்‌ காலயவனன்‌ எஜிர்த்தாலுஞ்‌ 
சரிதான்‌, ஜராசந்தன்‌ எதிர்த்தாலுஞ்‌ 
சரிதான்‌ இரண்டு பக்ஷத்திலும்‌ யாதவ 
ருக்குத்‌ துன்பமே நேரீடுனெறது, ஆத 
லால்‌ இவ்‌ யாதவருக்குச்‌ சத்துருக்‌ 
கள்‌ புகவொண்ணாத ஒரு அர்க்கம்‌ 
அமைக்கக்‌ கடவோம்‌, அது பெண்‌ 
பிள்ளைகளும்‌ யுத்தஞ்‌ செய்யத்தக்கதா 
யிருக்க வேண்டும்‌, அப்பயானால்‌ 
விருஷ்ணி சிரேஷ்டர்‌ அச்சமின்றி 
அதிலிருர்‌ து யுத்தஞ்‌ செய்வார்களென்‌ 
பதற்குக்‌ கேட்க வேண்டுவ இல்‌ 
லையே” என்று இருவுள்ளம்‌ பற்றி, 
ஸ்ரீ கோவிர்தன்‌ சமுத்திரராஜனைப்‌ 
பன்னிரண்டு யோசனை தூரம்‌ விடும்படி. 
கேட்டு ௮வன்விட்ட அவ்வளவு பூமி 
யிலே தவ்வியோத்தியானங்களும்‌ இவ்‌ 
விய தடாகங்களும்‌ பெரிய மதில்களும்‌ 
மதிலுள்‌ வீடுகளும்‌ உப்பரிகைகளு 
நிறைந்து, தேவேர்தரனுடைய அம 
ர்ரவதிப்‌ பட்டணம்போலே விளக்கா 
நின்று துவாரகா ஈகரத்தை நிர்மித்தரு 
ளினார்‌. பின்பு சுவாமி மதுரையிலிருந்த 
தம்முடைய பிரஜைகளைத்‌ துவாரகா 
$்கரத்திம்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்த்‌ 


ப வல்லன கிவளா கை 


துக்‌ காலயவனன்‌ சமீபத்தில்‌ வரப்‌ 
பார்த்துத்‌ தாம்‌ மதுரையிற்‌ பிர 
வேத்து, பகைவன்‌ சேனையைக்‌ 
கொண்டுவந்து பட்டணத்தை முற்று 
கை போட்டிருக்கையில்‌ யாதோ 
ராயுதமு மில்லாமற்‌ பட்டணத்தினின்‌ 
ம்‌ வெளியிற்‌ புறப்பட்டுப்‌ போனார்‌. 
போகையில்‌ நார 
தர்‌ சொல்லிய அடையாளத்தினாலே 
இவன்தான்‌ கஇருஷ்ணனென்று நிச்‌ 
சயித்து, இவன்‌ ஆயுதமில்லாமற்‌ போ 


காலய்வனன்‌ 


திறபடியால்‌ இவனைப்‌ பிடித்துக்‌ 
கொள்வ தெளிதென்று நினைத்துப்‌ 
பின்றொடர்ந்தான்‌. 

கேளும்‌ முனிவரே! யோகிக 


ளுடைய இருதயங்களும்‌ பின்றொடர 
மாட்டாதவனை இவன்‌ தொடர்ந்து 
பிடிக்க நினைத்தான்‌. இப்படி இவன்‌ 
தொடரவே சுவாமி விரைவாய்‌ ஓடி 
ஒரு குகையிற்‌ புகுந்தார்‌, யவனனும்‌ 
பின்றொடர்ச்தோடி அக்குகையிலே 
படுக்கையிற்‌ படுத்து நித்திரைசெய்து 
கொண்டிருர்த முசுகுந்தனைப்பார த்து 
இவன்தான்‌ இருஷ்ணனென்று நினைத்‌ 
துக்‌ காலாலே உதைத்தான்‌, உதைத்த 
மாத்திரத்திலே அந்த முசுகுந்தன்‌ தூக்‌ 
கர்‌ தெளிந்து எழுந்திருக் து அந்த யவ 
னனைக்‌ கண்ணின்‌ பார்க்க, அர்த 
மிலேச்சராஜன்‌ அம்‌ முசுகுந்த 
னுடைய கோபத்தினால்‌ மூடப்பட்ட 
தன்னுடம்பின்‌ அக்கினியாலே எரிக்‌ 
கப்பட்டு உடனே சரம்பலாயினான்‌. 
மயித்திரேயரே! கேளும்‌ அந்த முக 
குந்த மகாராஜன்‌ தேவாசுர யுத்தத்திற்‌ 
பிரவேசித்து, ௮சுரரைச்‌ சங்கரித்துத்‌ 
தேவதைகளுக்குச்‌ சகாயஞ்‌ செய்த 
போது தேவதைகள்‌ சந்தோஷித்து 
ப என்னவரம்‌ வேண்டும்‌” என்று 
கேட்க; அர்சன்‌ தூக்கமில்லாமல்‌ 


௮லுத்திருர்த படி.யினாலே ரெடுகாள்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] 


துவாரகா நிர்மாணம்‌ ' 


387 


cc 


வரைக்கும்‌ தான்‌ தங்கும்படி. வரங்‌ 
கேட்டான, தேவர்களும்‌ அப்படியே 
வரங்கொடுத்து “உன்னை எவன்‌ 
எழுப்புவானோ அவன்‌ தன்னுடம்பின்‌ 
அக்கினியினா லெரிக்கப்பட்டுச்‌ சாம்ப 
லாவான்‌ ” என்னுஞ்‌ சொன்னார்கள்‌, 
ஆதலால்‌ இப்படியாகக்‌ காலயவனன்‌ 
எரிக்கப்பட்டான்‌. அந்த முசுகுந்த 
மகாராஜன்‌ அஷ்டனான அந்தமிலேச்‌ 
சனை யழித்தபின்‌ ஸ்ரீவாசு தேவனைப்‌ 
பார்த்‌ “நீயார்‌” என்று விவை, 
சுவாமியும்‌ அரசனே ! நான்‌ சந்திர 
குலத்தைச்‌ சார்ந்த யது குலத்திற்‌ 
பிறந்தவன்‌, “வசுதேவருடைய குமா 
ரன ” என்று அருளிச்செய்தார்‌. அது 
கேட்டவுடனே அவ்வரசன்‌, முன்‌ 
தனக்கு விர்த்தகர ர்க்க மகாமுனிவர்‌ 
சொல்லியதை நினைத்துக்கொண்டு தடீ 
ரென்று படுக்கையைவிட்‌ டெழுச்‌ 
திருந்து சர்வேசுவனான ஸ்ரீ ஹரி 
யைத்தண்டம்‌ சமர்ப்பித்து, விண்ணப்‌ 


பஞ்‌ செய்யலாயினான்‌. 


(ஐ சுவாமி! தேவரீர்‌ ஸ்ரீமந்‌ நாரா 
யணனுடைய அம்சாவதாரமென்று 
அடியேனுக்குத்‌ தெரியும்‌, முன்பு 
-கார்க்கிய மகாமுனிவர்‌, இருபத்தெட்‌ 
டாம்‌ யுகத்திலே துவாபரத்தின்‌ முடி 
விலே யதுகுலத்திலே எம்பெருமான்‌ 
அவதரித்தருளுவன்‌ ” என்று அடியே 
னுக்குச்‌ சொல்லியிருந்தார்‌, தேவரீர்‌ 
தாம்‌ அந்த அவதார புருஷன்‌, மனுஷ்‌ 
யர்களுக்கு நன்மைக்காக எழுர்தருளி 
னீர்‌, மேலும்‌' தேவரீருடைய மகத்‌ 
தான தேஜசை அடி.யேன்‌ ) சிக்க 
மாட்டவில்லை, அன்றியும்‌ நீருண்ட 
மேகத்தின்‌ கர்ஜனைபோலே கம்பீரமா 
யிருக்கின்ற்து தேவரீருடைய இரு 
மிடற்றோசை, இதவுமன்றித்‌ தேவரீ 
ருடைய திருவடி. பலத்தினலே இப்‌ 
பூமி வணங்குகின்றது; இவ்வடையா 


எங்களாலும்‌ தேவரீரே ஸ்ரீ பகவா 
னென்று நிச்சயித்தக்கொண்டேன்‌, 
தேவதைகளுக்கும்‌ அசுரருக்கும்‌ ரே 
ரிட்ட மகா யுத்தத்தலே அடியேன்‌ 
போனபோது அங்குள்ள அசுர வீர 
ரெல்லாம்‌ அடியேனுடைய தேஜசைச்‌ 
சகிக்காட்டாதே போனார்கள்‌, அப்‌ 
படிப்பட்ட அடியேனோ தேவரீர்‌ 
தேஜசைச்‌ சடூக்கச்‌ சத்தியற்றவனா 
யிருக்கிறேன்‌, இந்தச்‌ சம்சாரமாயெ 
பெருங்கடலில்‌ வீழ்ந்தவருக்குத்‌ 
தேவரீரொருவரே கரையேற்றும்படி. 
யான ரசக்ஷகர்‌, ஆதலால்‌ பிரபன்ன 
ருடைய ஆர்த்தியைப்‌ போக்கும்படி 
யான பகவானே! அடியேனிடத்தி 
லனுக்கிரசம்‌ வைத்துப்‌ பாபங்களை 
யெல்லாம்‌ போக்கியருளவேண்டும்‌, 
தேவரீரே சமுத்திரங்களும்‌ மலைகளும்‌ 
நதிகளும்‌ காடுகளும்‌ பூமியும்‌ வான 
மும்‌ காற்றும்‌ தண்ணீரும்‌ அக்கினியு 
மா யிருக்கிறீர்‌, அன்றியும்‌ மனம்‌ புத்தி 
அவ்யாகிருதம்‌ பிராணன்‌ பிராணாதி 
பதி புருஷன்‌ புருஷனுக்கு மேற்பட்ட 
தாய்‌ எங்கும்‌ வியாபித்து ஜன்மவிகா 
ரங்க சப்தா திகள்‌ 
தொடராமலும்‌ முதிர்வு இளமைக ளில்‌ 
லாமலும்‌ அளக்கக்‌ கூடாமலும்‌ குறை 
வில்லாமலும்‌ தேய்தல்‌ வளர்தல்க ளில்‌ 
லாமலும்‌ முதலு மீறுமில்லாமலு மிருக்‌ 
கின்ற பரப்பிரம்மம்‌ ஆகிய இவை 
யெல்லாம்‌ தேவரீரே, தேவர்‌ பிதுர்க்‌ 
கள்‌ யக்ஷர்‌ கந்தருவர்‌ இன்னரர்‌ 
சித்தர்‌ ௮ச்சரசுக்கள்‌ மனிதர்‌ பசுக்‌ 
கள்‌ பக்ஷிகள்‌ ஊர்வன மரமுதலியவை 
கள்‌ இன்னும்‌ உண்டானதும்‌ உண்‌ 
டாவ.துமாய்ச்‌ சரமும்‌. ௮சரமுமாய்‌ 
மூர்த்தமும்‌ அமூர்த்தமுமாய்‌ தூலமும்‌ 
சூக்ஷமமுமாயிருக்கின்‌ற சகலமும்‌ 
தேவரிரிடத்தினின்றே உண்டானவை 
கள்‌, ஆதலால்‌ லோக கர்த்தாவான 
தேவரீரையன்றி ஒன்றுமில்லை எம்‌ 


ளில்லாமலும்‌ 


http://acharya.org 


558 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [ந்தர்‌ 


பெருமானே | அடியேன்‌ இந்தச்‌ சமு தேவரீருடைய மாயையினாலே மன 
சாரசக்கரத்தி லோய்வில்லாமற்‌ சற்‌ | மகிழ்ர்தவர்கள்‌, பிறப்பு இறப்பு மூப்பு 
றிக்கொண்டு தாபத்திரயத்தினு”லே | முதலான துன்பங்களை யடைந்து 
வருர்திக்கொண்‌ டி.ருக்கிறேனே யல்‌ | பின்பு தண்டிக்க நிற்கிற யமனைக்‌ 
லது எங்கும்‌ ஒரு சுகத்தை யடைக்‌ காண்கிறார்கள்‌. அதனாலே தேவரீர்‌ 
தேனில்லை, கானலின்‌ பரப்பை ஜல | சொரூப மறியாத மனிதர்‌ நரகங்களில்‌ 
மென்று மூடர்‌ அடைவதபோல்‌ அடி | தங்கள்‌ கருமங்களின லுண்டான 
யேன்‌ துக்கங்களையே சுகங்களென் று ' கொடிய துன்பங்களை யனுபவிக்‌இருர்‌ 
நினைத்து எடுத்துக்‌ கொண்டேன்‌, | சள்‌. ஓ எம்பெருமானே ! அப்படியே 
ராசாதிகாரம்‌ பூமி சேனை பொக்கசம்‌ | அடியேனும்‌ தேவரீர்‌ மாயையினாலே 
மித்திரர்‌ மக்கள்‌ மனைவிகள்‌ ஏவலாட்‌ | மோக மடைந்தவனாய்‌ மிகவும்‌ விஷ 
கள்‌ இன்னும்‌ சப்த முதலான விஷ யானுபவமே செய்துகொண்டு மமத்‌ 
யங்கள்‌ இவையெல்லாம்‌ சுகமென்றே | துவழும்‌ அதனாலுண்டான கர்வமு 
நினைத்து அடியேன்‌ கொண்டேன்‌; | மாகிய பாழுங்‌ சூழியிலே விழ்ந்து 
ஆனால்‌ முடிவில்‌ அவையெல்லாம்‌ | சுழன்றுகொண்‌ டிருக்கிறேன்‌. இப்‌ 
அடியேனுக்குத்‌ தாபத்தை விளைவித்‌ | படிப்பட்ட அடியேன்‌ சம்சாரவழி 
தன, தேவஜனனம்‌ கிடைத்தாலு | யிற்‌ றிரிர்து மிகுந்த தாபங்களை யடை 
மென்ன? அந்தத்‌ தேவலோக கதியை | ந்து அவைகளினாலே மனம்‌ தவிக்கப்‌ 
யடைந்திருக்கிற தேவகணமும்‌ அடி. | பட்டவனாய்‌ ஒப்பற்ற வொளியுடைய 
யேனுடைய துணையையன்றோ விரு | மோக்ஷசுகத்தில்‌ அபிலாஷை யுள்ள 
ம்பி நின்றது? ஆதலால்‌ அதனாலும்‌ ௬௧ | வனப்‌ எவனைக்காட்டிலும்‌ வேறு 
மில்லை, நித்தியமான ௬கமெங்கே | பரமப்பிராப்பிய மில்லையோ அப்படிப்‌ 
யிருக்கிறது? ஓ சர்வா திபதியே ! சகல | பட்ட அபாரனாயும்‌ அப்பிரமேயனாயு 
லோகங்களுக்குங்‌ காரணமான தேவ | முள்ள வுன்னை யடைக்கலம்‌ புகும்‌ 
ரீரை யாராதியாமல்‌ எவனாலே தான்‌ | தேன்‌” என்று, முசுகுந்தன்‌ அதி 
சாசுவதமான சுகம்‌ அடையக்கூடும்‌ 2 | செய்தான்‌. 
இருபத்துழன்றமத்தியாயம்‌ மற்றிற்று. 
வன க 
இருபத்துநாலாம்‌ அத்தியாயம்‌ 
முசுகுந்தனுக்கு அனுக்கிரகித்ததும்‌ 
பலதேவர்‌ கோகுலமெழுந்தருனின அம்‌ 


இப்படி மகா புத்திசாலியான முசு | னனுக்கிரகத்தனலே தடுக்கப்படாத்‌ 
குந்தன்‌ துதித்து மோக்ஷத்தைப்‌ ' மஹ்‌ ஐசுவரிய முள்ளவனாப்த்‌ இவ்‌ 
பிரார்த்தித்து நிற்க, சர்வேசுவரராயும்‌ | விய போகங்களை யனுபவித்து, மறு 
ஆதியந்தமில்லாதவராயு மிருக்கிற்‌ ஸ்ரீ | படியும்‌ ஒரு மகா குலத்திலே பூர்வ 
ஹரிபகவான்‌ அவனை நோக்கி (ஐ | ஜனன ஸ்மரணமுள்ளவனாய்ப்‌ பிறந்து, 
. அரசனே ! உனக்கு அபிமதமான | என்‌ கடாக்ஷத்தினுலே மோக்ஷமடை 
உத்தம லோகங்களை ௮டைந்து, என்‌ | ஓ 


வாய்‌ என்௮ அருளிச்செய்யக்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] 


கேட்டு, ஜகச்சாதனை அச்சுதனைத்‌ 
திருவடி தொழுது, அந்த நராஇபன்‌ 
குகையி னின்றும்‌ புறப்பட்டு வெளி 
யில்‌ வந்து, மிகக்‌ குறுமையாய்த்‌ திரி 
இற மனிதரைப்‌ பார்த்துக்‌ கலியுகம்‌ 
வந்துவிட்ட தென்று தெரிந்து கொ 
ண்டு, தவஞ்செய்யும்‌ பொருட்டு ஸ்ரீ 
நரநாராயணர்கள்‌ எழுந்தருளி யிருக்‌ 
கப்பெற்ற கந்தமாதன பருவதத்துக்‌ 
குச்‌ சென்றான்‌. கண்ணனோ சத்துரு 
வை உபாயத்தனலே கொல்வித்து, 
மதுரைக்கு எழுந்தருளி, ௮தை முற்‌ 
௮கை செய்திருந்த சதுரங்கசேனை 
யைப்‌ பிடித்துக்கொண்டு போய்த்‌ 
துவாரகையில்‌ உக்ரெசேன மகாராஜ 
னுக்குக்‌ கொடுத்தருளினார்‌, அதனாலே 
அந்த யதுவம்சமானது சத்துருபய 
மற்றதாய்‌ விளங்கிற்று. 


பிறகு பலராமனும்‌ சண்டைகள்‌ 
ஓய்ந்தபடியிாலே பூர்வபந்துக்களைப்‌ 
பார்க்கத்‌ திருவள்ளமாகி நந்தருடைய 
கோகுலத்துக்கு எழுந்தருளி கோபா 
லரையும்‌ கோபிகைகளையும்‌ முன்போல 
வே மரியாதையாக க்ஷேமம்‌ வினாவி, 
மூத்தவர்களாலே ஆலிங்கனஞ்‌ செய்‌ 
யப்பட்டு, இளையவர்களை அலிங்ஙனஞ்‌ 
செய்து கொண்டு, சமமானவர்க 
ளோடு சிரித்து வீளையாடினார்‌. அங்கு 


அந்த ஹலாயுதரைக்‌ குறித்துக்‌ கோபா. 


லார்கள்‌ அநேகமான பிரிய வார்த்தை 
களைச்‌ சொன்னார்கள்‌. கோபஸ்திரி 
களிலே சிலர்‌ அனபினற்‌ கோப 
முள்ளவர்களாகவும்‌, மற்றுஞ்‌ சிலர்‌ 
பொறாமை யுள்ளவர்களாகவும்‌, பல 
நோக்கிப்‌ 


கண்ணனிடத்‌ தன்புள்ள கோபிகை 


ராமரை பேசினார்கள்‌. 
கள்‌ நாகரிகப்‌ பெண்களிடத்தி ன்பு 
கொண்டவராக அவரை நினைத்துச்‌ 


சில வினா வினாவினார்கள்‌. 


பலதேவர்‌ கோகுலமெழுந்தருளின து 


அக்கை வடக அவனி லக அதவ அவ்‌ க ப ப பைத ல்‌ வலக்கை. 


3௦0 


ஈஸ்திரமில்லாததும்‌ அற்பமுமான 
பிரேமையுள்ள கிருஷ்ணன்‌ சுகமா 
யிருக்கறானா 2 ஒரு நிமிஷமாத்திரமே 
நேசமுன்ள அவன்‌ அந்த நரகரிக 
ஸ்திரீகளிடத்திலே எங்கள்‌ காரியங்‌ 
களைப்‌ பரிகாசஞ்செய்து கொண்டு 
அவர்களுடைய அழகு சொகுசு முத 
லானவைகளைக்‌ கொண்டாடாம லிருக்‌ 
கருனா ? அந்தக்‌ இருஷ்ணன்‌ நாங்‌ 
கள்‌ தனபாட்டோடொத்து மதுர 
பாடினதை நினைக்கரானா? 
அவன்‌ தன்‌ தாயாரைப்‌ பார்க்கவாகி 
அம்‌ ஒருதரம்‌ இங்கு வருவானா? டெக்‌ 
கட்டும்‌ அவன்‌ பேச்சேதுக்கு? வேறு 


மாய்ப்‌ 


பேச்சுப்‌ 


பேசுவோம்‌, எவனுக்கு 
நாமில்லாமற்‌ பொழுது சுகமாய்ப்‌ : 
போகிறதோ, அப்படிப்‌ பட்டவன்‌ 


பேச்சை விட்டுவிடுங்கள்‌. நமக்கு 
எவனில்லாமல்‌ பொழுது கஷ்டமாய்ப்‌ 
போஇநதோ 


உடன்‌ பிறந்தவர்‌ மற்றுமுள்ள பந்துக்‌ 


எவன்‌ தந்தை தாய்‌ 


கள்‌ யாவரையும்‌ விட்டுப்‌ போனானோ, 
நாமேன்‌ 
தபிக்கவேண்டும்‌ 2? அவன்‌ நன்றியில்‌ 
லாதவர்க்குட்‌ சிறந்தவன்‌. ஓ ராமா | 
ஆனலும்‌ அந்தக்‌ இருஷ்ணன்‌ இங்கே 
வருகிறதைப்‌ பற்றின பேச்‌ செதுவா 
நீ பொய்‌ 
சொல்லாதே, மெய்யா யுண்டானாற்‌ 
சொல்லு, தாமோதரனென்றுங்‌ கோ 


அப்படிப்‌ பட்டவனுக்காக 


கிலும்‌ சொல்லறைன! 3 


- விந்த னென்றுஞ்‌ சொல்லப்பட்ட 


அவன்‌ பட்டணத்து மாதரிடத்திலே 
நம்மிடத்திலே 
சிறிதும்‌ அன்பில்லாதவனா யிருக்கிற 


மனம்பற்றினவனாய்‌ 


வன்‌ காணவுங்‌ கூடாதவனென்று 
எங்களுக்குத்‌ தோன்றுகின்றது” என்‌ 
திப்படி அந்த ஆய்ச்சியர்‌ அன்போ 
டும்‌ வெறுப்போடும்‌ ஆசையோடும்‌ 
சோகத்தோடும்‌ சித்த சமாதானத்‌ 
தோடும்‌ பலதேவனை நோக்கியும்‌ ஒரு 


http://acharya.org 


260 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [ஜர்தா 
ccc 
வரோடொருவரும்‌ பேசி, ஸ்ரீ கிரு | மனமுருகத்‌ தக்கதாயும்‌ கண்ணன்‌ 
ஷ்ண ஸ்மரண பரவசராய்‌ மூத்த நம்‌ சொல்லி யனுப்பின வார்த்தைகளைச்‌ 
பியையே “தாமோதர, கோவிந்த” | சொல்லி, அந்தக்‌ கோபிகைகளைச்‌ சமா 
என்று அழைத்த, உடனே ௮௮ தங்‌ தானப்படுத்தி யருளினார்‌. பின்பு அவர்‌ 
களுக்கு மோகத்தினால்‌ வந்தகாரிய | அந்தத்‌ திருவாய்ப்பாடியைச்‌ சேர்ந்த 
மென்பதை யறிந்து, உரத்த தொனி | விடங்களிலே அந்தக்‌ கோபாலரோடு 
யுடன்‌ நகைத்தார்கள்‌. அப்போது ஸ்ரீ | கூட முன்போலவே பரிகாச வின்ப 
சங்கர்ஷண பகவான்‌, ஈல்வார்த்தை | முள்ள பேச்சுகளைப்‌ பேசிக்கொண்டு 
யாலே மதுரமாயும்‌ அன்பை யுட்‌ | வெகு சந்தோஷமாய்‌ ரமித்துக்கொ 
கொண்டதாயும்‌ வணக்கமுள்ளதாயும்‌ ! ண்டு மிருந்தார்‌, 
இரபத்துநான்காமத்தியாயம்‌ மற்றிற்று 
ட்‌ 
இருபத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
பலபத்திரர்‌ வாருணியை யடைந்ததும்‌ 
யமுனையை யிழுத்ததும்‌ 
I க்‌ 
இப்படியாக மனுஷ்ய வேடம்‌ | யை நோக்கச்‌ சென்று, அங்கே கட 
பூண்டு காரிய வசத்தனாலே பூமியி | ப்பமரத்தினின்றுக்‌ தாரையாய்‌ ஒழுகிக்‌ 
லெழுந்தருளிப்‌ பெரிய காரியங்களை ! கொண்டிருந்த மதிரையைக்‌ கண்டு, 
நிறைவேற்றி இடையரோடு வனத்‌ | 
இலே விளையாடிக்கொண்டிருக்த அந்‌ | 
தச்‌ சாக்ஷ£த்து ஆ$ூசேஷனுக்குத்‌ ' டிருக்கிற கோபகோபிகைகளுக்குங்‌ 
இருவுள்ள முகப்பதற்காக வருணன்‌ | கொடுத்து, கேதேவாத்தியத்தில்‌ வல்ல 
வாருணீ3தவியை யழைத்து “ஓ மதிரா | வர்களான அவர்களாலே வெகு 
தேவி நீ மகானுபாவனான திருவனம்‌ 
தாழ்வானுக்கு மகாப்‌ பிரியமானவ 


அதிக வுவப்புள்ளவராய்‌ அதனைவேண் 
டுமளவும்‌ பானம்‌ செய்து, தம்மோ 


வேடிக்கையாய்ப்‌ பாடப்‌ பெற்று, 
| வெகு மதம்பொருந்தி எழுந்தருளி 
ளாகையால்‌ அவருடைய போகத்துக்‌ | யிருந்தார்‌. 
| 


காக அவர்‌ எழுந்தருளி யிருக்குமிடத்‌ 
துக்குச்‌ சக்தோஷமாய்ப்‌ போகவேண்‌ 
டும்‌ ” என்று நியமிக்க, அந்த வாருணி 
தேவி அவர்‌ விளையாடிக்‌ கொண்டி 
ருந்த பிருந்தாவனத்தில்‌ ஒரு கடப்ப 
மரத்தின்‌ பொர்தில்‌ சான்னித்தியஞ்‌ 
செய்தாள்‌. அப்போது ஹாலயுதர்‌ | வேண்டும்‌ என்று தழதழத்து அருளிச்‌ 
அவ்வனத்தில்‌ உலாவிக்கொண்‌ டிருக்‌ | செய்தார்‌. அவ்‌ யமுனையோ அவர்‌ 
கையில்‌ அந்த மதிரையின்‌ வாசனை | மதுபான மதத்தினால்‌ இப்படிச்‌ 
வீசக்கண்டு, அதினிடத்திலே மிகுந்த | சொல்லுகிறாரென்று அவர்‌ வார்த்தை 
அபிலாஷை யுடையவராய்‌ அத்திளை யை , அவமதித்து அங்கே வரவில்லை, 


இவ்விதமாக மதித்து வியர்வைநீர்‌ 
நனி முத்தா யரும்ப எழுந்தருளி 
யிருந்த அம்பலராமர்‌ பக்கத்தில்‌ ஓடு 
இன்ற யமுகாகதியைநோக்க, ஓ யமு 
நாய்‌ | நீ இங்கேவா, நான்‌ நீராட 


http://acharya.org 


மம்சம்‌] ருக்குமணிப்பிராட்டியார்‌ திருக்கலியாணம்‌ 361 


ப: 


அஅ கண்டு அர்த லாங்கலியானவர்‌ | யைவிட்டுவிட்டார்‌. பின்பு தாமிருக்கு 
வெகுண்டவராய்த்‌ தமது ஆயுதமான | மிடத்துக்கு வந்த யமுகாநதியிலே தரு 
ஹலத்தைக்‌ கையிலெடுத்து அதன்‌ | மஞ்சனங்‌ கண்டருளின அர்த மகா 
துனியாலே அர்கதியை இழுத்து, தீதுமாவுக்கு விலக்ஷணமான ஒரு 
“(ஓ துஷ்டஈதியே | நான்‌ கூப்பிட | கார்தியுண்டாயிற்று. பின்பு அவருக்கு 
வாராமலிருந்தாய்‌, இப்போது சத்தி திருமுடியில்‌ தரிக்கத்தக்க ஒரு தாம 
யிருந்தால்‌ உனக்கு இஷ்டமான விடத்‌ | ரைப்பூவும்‌ நேர்த்தியான ஒரு குண்‌ 
திற்குப்போ ” என்று சொன்னார்‌. | டலமும்‌ வருணனால்‌ சமர்ப்பிக்கப்‌ 
இப்படி. இழுக்கப்படவே அர்சதி | பட்ட ஒரு தாமரை மாலையுவ்‌ கடல்‌ 
தான்‌ போகும்‌ வழியை விட்டு அவர்‌ ! போலே நீலமான இரண்டு திருப்பரி 
எழுந்தருளியிருக்கும்‌ வனத்தில்‌ வந்து | வட்டங்களுங்‌ கொண்டு வந்து ஸ்ரீ 
பெருகிற்று, அன்றியும்‌ அவ்‌ யமுனை | மகாலக்ஷுமி சமர்ப்பித்தாள்‌. அவர்‌ 
தன்னுடைய சரீரத்தோடு அவர்க்‌ | அவற்றைத்‌ இருவுளம்பற்றி அத்தா 
கெதிரில்‌ வந்து பயத்தினலே கண்கள்‌ | மரை மலரைத்‌ நிருமுடியிலும்‌, குண்ட 
தழதழக்கப்‌ பார்த்துக்‌ கொண்டு, |) லத்தைத்‌ இருச்செவியிலும்‌, திருமாலை 
ஓ ஹலாயுதனே ! என்னிடத்தில்‌ | யைத்‌ திருமார்பிலும்‌, இருப்பரி வ. 
அனுக்கிரகம்‌ வைத்து என்னை விட்டு | டங்களை இடையிலுச்‌ தோளிலும்‌ சாத்‌ 
விடவேண்டும்‌ சுவாமி” என்ற வேண்‌ | திக்கொண்டு, வெகு காந்தியுள்ளவ 
டிக்கொண்டாள்‌. அதுகேட்டு அந்த | ராய்‌ அந்த இடைச்சேரியிலே இரீடித்‌ 
நீலாம்பரர்‌, 4 ஐ யமுரரய்‌ | என்னு | அக்கொண்டிருர்தார்‌. பின்பு இரண்டு 
டைய சவுரியத்தையும்‌ பலத்தையும்‌ நீ மாதத்திற்குப்பிறகு அந்தப்‌ பலதேவர்‌ 
அவமதிப்பையேயானால்‌ நான்‌ உன்னை 
இந்தக்‌ கலப்பையிாலே ஆயிரந்‌ 
துண்ட மாக்கிலிடுவேன்‌ ” என்று 
சொல்லக்கேட்டு, அரந்கதி மிகவு நடு 
நடுங்கப்போய்‌ விசேஷமாய்‌ வேண்‌ 
டி.க்கொள்ளவே அந்த வனபூமி யெல்‌ னென்௮ஞ்‌ சொல்லப்பட்ட இரண்டு 
லாம்‌ நனைந்த பின்னே அர்த மகாநதி ! குமாரரைப்‌ பெற்றருளினா்‌. 


இநபத்தைந்தாமத்தியாயம்‌ ழந்றிற்று, 
A 
இருபத்தாறாம்‌ அத்தியாயம்‌ 
ஸ்ரீ ருக்குமணிப்பிசாட்டியார்‌ திருக்கலியாணம்‌ 
க ்‌ 
விதர்ப்பதேசத்திலே குண்டினபுரி , தப்‌ பெண்ணரசைக்‌ கண்ணன்‌ இருக்‌ 
யிலே பீஷ்மகனென்றொரு மகாராஜன்‌ | கலியாணஞ்‌ செய்யத்‌ இருவுள்ளமா 
இருந்தான்‌. அவனுக்கு ருக்குமி என்‌ | யிருந்தார்‌. அவளும்‌ சுவாமியினிடத்‌ 
இற மகனொருவனும்‌ ருக்குமணி யென்‌ | இல்‌ மிகுந்த காதலா யிருந்தாள்‌. அந்த 
இற மகளொருத்தியும்‌ இருந்தார்கள்‌. | ருக்குமியோ சுவாமி கன்னிகையைக்‌ 
சிறந்த ரூபலாவண்யங்களுள்ள அர்‌ ! கொடுக்கவேண்டும்‌ என்னு வேண்டிக்‌ 


அவள்‌ 


வை அவனவன்‌ வளி வளவள வள்‌ வளவன்‌ த தத த த ததத கனவன்‌ 


அவாரகைக்கு எழுந்தருளி ரைவத 
மகாராஜனுடைய புத்தீரியான ரேவதி 
யென்பவளைத்‌ திருமணம்‌ புரிக்து அவ 
ளிடத்திலே நி௫ிதனென்‌ ௮ம்‌ உல்முக 


http://acharya.org 


303 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[ஐந்தா 


கொண்டும்‌, அவேஷத்தினால்‌ அந்தப்‌ 
பெண்ணை அவருக்குக்‌ கொடாமல்‌ 
ஜராசந்தனுடைய எவுதலீனாலே ௫௪௬ 
பாலனுக்குக்‌ கொடுக்கும்படி. தன்‌ 
பிதாவைக்கொண்டு வாக்குத்தத்தஞ்‌ 
செய்வித்தான்‌. இப்படியாக நிச்ச 
யித்து விவாகஞ்‌ செய்ய ஆரம்‌ 
பித்தபோது, அந்த விவாகத்துக்காகச்‌ 
சிசுபாலனுக்கு ௮ன்பரா யிருந்த 
ஜராசந்தன்‌ முதலான ராஜாக்கள்‌ 
குண்டின பட்டணத்துக்கு வந்து 
்‌ சேர்ந்தார்கள்‌. அப்படியே ஸ்ரீ இருஷ்‌ 
ணனும்‌ யாதவ சயினியத்தோடு அப்‌ 
பட்டணத்திற்கு எழுந்தருளினார்‌. எழு 
நீதருளின கண்ணன்‌ நாளைக்குக்‌ கலி 
யாணமென்‌ றிருக்கையில்‌, சத்துருக்க 
ளோடு சண்டைசெய் து ஜயிக்கவேண்‌ 
டிய பாரத்தைப்‌ பலராமர்‌ முதலானா 
ரிடத்திலே வைத்து, அந்தப்‌ பெண்‌ 
மணியைப்‌ பலாத்காரத்தனாலே தூக்‌ 
- க்கொண்டு போனார்‌. போகவே 


| 


| வெகு முயற்சியோடு யுத்தஞ்செய்து 


கடைசியில்‌ பலதேவர்‌ முதலான 
யாதவ புங்கவர்களாலே தோற்கடிக்‌ 
அதனாலே யாவரும்‌ 
திரும்பித்‌ தங்கள்‌ நாட்டுக்குச்செல்ல, 
ருக்குமி யொருவனுமே **நான்‌ கிருஷ்‌ 
ணனைக்‌ கொல்லாமல்‌ குண்டினபட்ட 
ணத்திற்‌ பிரவேூிப்பதில்லை'' என்று 
பிரதிக்கனே செய்து, அவரைப்‌ பின்‌. 
ரொடர்ச்துபோனான்‌. போய்‌ வழியில்‌ 


போர்‌ செய்ய, 


கப்பட்டார்கள்‌. 


மடக்கிப்‌ சுவாமி 
யொருவரே விளையா ட்டிலேயே அவ 
னுடைய சதுரங்க சேனையை நாசஞ்‌ 
செய்து, முடிவில்‌ அவனையும்‌ தலை 
யெடுக்கவொட்டாம லடித்து உயி 
ரோடு தரையில்‌ வீழ்த்தினார்‌. 
இப்படியாக ஸ்ரீ மதுசூதனன்‌ ருக்‌ 
குமியை வென்று ராக்ஷச விவாஹ 
முறையால்‌ நேர்ந்த அந்த ௬ுக்குமணிப்‌ 
பிராட்டியை விவாகஞ்‌ செய்தருளி 
னார்‌. அவள்‌ தஇிருவுதரத்திலே மன்ம 


பவுண்டரகன்‌ விடூரதன்‌ தந்தவக்‌இி | தாம்சமாய்‌ மகா வீரியவானான பிரத்தி 


ரன்‌ ஜராசந்தன்‌ சாள்வன சை 
பாலன்‌ முதலான ராஜாக்கள்‌ மிக 
வு்‌ கோபமூண்ட.வர்களாய்‌ எதிர்‌ 


த்துவந்து, கிருஷ்ணனைச்‌ சங்கரிக்க 


| யுமனன உதித்தான்‌. அவனைப்‌ பூர்வ 


| 


ஜன்ம விரோதத்தினலை சம்பராசுரன்‌ 
கொண்டுபோக அந்தச்‌ சம்பராசுரனை 
அந்தப்‌ பிரத்தியுமனன்‌ சங்கரித்தான. 


இநபத்தாறமத்தியாயம்‌ மற்றிற்று. 
7.5 / 
இருபத்தேழாம்‌ அத்தியாயம்‌ 
சம்பராசுரவ தம்‌ 


—00F9HOO— 


இப்படி சொல்லிவந்த பராசரமுனி 
வரை மயித்திரேயர்‌ வினாவுறோர்‌. 
“சுவாமி | 
சம்பராசுரன்‌ தூக்கக்கொண்டுபோன 
விதமென்ன 2 அப்படி. தன்னைத்‌ தூக்‌ 
கிக்கொண்டுபோன பராக்‌ிரமசாலி 
யான அந்தச்‌ சம்பரனைப்‌ பிரத்தியும்‌ 


அந்தப்‌ பிரத்தியும்னனைச்‌ | 


| 
| 
| 
| 
| 
| 
| 


நன்றாயறிய விரும்புகிறேன்‌ ஆகை 
யால்‌ அருளிச்செய்ய வேண்டும்‌” 
என்று கேட்ட மயித்திரேயருக்கு ஸ்ரீ 
பராசரமகாரிஷி அருளிச்‌ செய்ய 
லாயினார்‌. 


ஓ முனிவரே கேளும்‌ ! அந்தப்‌ பிரத்‌ 


னன்‌ சங்கரித்த தெப்படி? இதை ' தியும்னன்‌ பிறந்த ஆறாநாளிலே க.௮ப்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] சம்பராசுரவதம்‌ : 365 


பான அந்தச்‌ சம்பரன்‌, “(இவன்‌ நம்‌ 
மைக்‌ கொல்லுகிறவன்‌”” என்று நினை 
த்து அவனைக்‌ கருவுயிர்த்த அறையி 
லிருந்தே கொண்டுபோய்‌ விட்டான்‌. 
கொண்டு போய்‌ முதலைகளினலே 
பயங்கரமாயும்‌ மகரங்களுக்கு இருப்‌ 
பிடமாயும்‌, அலைகளினாலே சுழித்துக்‌ 
கொண்டு மிருக்கின்ற லவணசமுத்தி 
ரத்திலே எறிந்துவிட்டான்‌. இப்படி. 
எறிந்துவிட்ட அக்குழந்தையை ஒரு 
மீன்‌ விழுங்க்று. அந்தக்‌ குழந்தை 
யோ அம்மீனின்‌ வயிற்று நெருப்பின 
லெரிக்கப்பட்டாலும்‌ பகவானுடைய 
வீரியத்தை லுண்டானதாகையால்‌ 
மரணமடையாம லிருந்தது, இப்படி 
யிருக்கச்‌ செம்படவர்‌ அநேக மீன்க 
ளோடு அந்த மீனையும்‌ பிடித்து ௮௬ர 
ராசனான அந்தச்‌ சம்பரனுக்குக்‌ கொ 
ண்டுவந்து கொடுத்தார்கள்‌. அந்த 
அசுரனுக்குப்‌ பேரினலே மாத்திரம்‌ 
பத்தினியாயிருந்த மாயாவதி யென்ப 
வள்‌ சமையற்கரரருக்‌ கெல்லாம்‌ அதி 
பதியாக நியமிக்கப்பட்‌ டிருந்தவள்‌, 
அந்த மீன்களையெல்லாஞ்‌ சேதிக்கு 
மளவில்‌ ஒருமீன்‌ வயிற்றில்‌ இக்குழச்‌ 
தை யிருக்கக்கண்டாள்‌. கண்டு “இக்‌ 
குழந்தை எரிந்து போன மன்மதனாய 
மரத்தினுடைய முதல்முளை போலே 
வெகு சுந்தரமாயிருக்கன்றதே 2 இது 
யார்‌? எப்படி. மீன்வயிற்றில்‌ வந்தது?" 
என்று சிந்தித்துக்‌ கொண்டிருந்த 
மாயாவதியினிடத்திற்கு சாரதமுனிவர்‌ 
வந்து ((அடிபெண்ணே! இக்குழந்தை 
யைக்‌ குறித்து அலோூயாதே, 
இவன்‌ ஜகத்தினுடைய சிருஷ்டி. ஸ்திதி 
சம்ஹாரங்களை நடத்துகன்ற ஸ்ரீ மகா 
விஷ்ணுவினுடைய குமாரன்‌, இவனைச்‌ 


னிடம்‌ வந்து சேர்ந்தான்‌. இந்தப்‌ 
புருஷ ரத்தினத்தை நீ அஞ்சாமற்‌ பரி 
பாலனஞ்‌ செய்துவர” என்று சொல்‌ 
லியதைக்கேட்டு, அந்தப்‌ பெண்கள்‌ 
நரயகம்‌ அவனை மிகவும்‌ அன்போடு 
போஷித்துவந்தது மல்லாமல்‌, அவனு 
டைய சவுந்தரியாதி சயத்தனலே 
இளைமையிலிருக்தே அவன்மேல்‌ மோ 
கங்கொண்டு மிருர்தாள்‌. அவன்‌ எப்‌ 
போது யவ்வன விலாசங்களினாலே 
அலங்காரம்‌ பொருந்தனவனனானோ 
அப்போது, அந்தச்‌ சுந்தரி அவன்‌ 
மேல்‌ ஆசையுற்று, அவனுக்குச்‌ சகல 
விதமான மாயரவித்தைகளைத்‌ தந்து, 
மனமுங்கண்ணும்‌ அவனை விட்டுப்‌ பிரி 
யாதவளா யிருந்தாள்‌. இவ்விதமாக 
அந்தக்‌ கமலாகஷி தன்மேல்‌ காமமுற்‌ 
இிருப்பதை யறிந்து, அந்தக்‌ கண்ணன்‌ 
திருமகன்‌ அவளைரோக்கி “48 எனக்‌ 
குத்‌ தாயாயிருக்க அதனை வீட்டு 
வேறுபாவனை 'என்னிடத்துச்‌ செய்வ 


| 
தென்ன '' என்று வினாவினான்‌. 


அதற்கு அவள்‌, கேள்‌ புருஷரத்தின 
மே ! நீ என்‌ மகனல்லை, ஸ்ரீ கிருஷ்ண 
பகவானுடைய மகன்‌, உன்னை இந்தச்‌ 
சம்பரன்‌ திருடிக்‌ கொண்டுபோய்க்‌ 
கடலிற்போட, அக்கொருமீன்‌ உன்‌ 
னை விழுங்கிற்று, அந்த மச்சியம்‌ 
இங்கே உணவாக வந்தபோது அதின்‌ 
வயிற்றிலிருந்து உன்னை எடுத்துப்‌ 
போஷித்து வந்தேன்‌, உனதாய்‌ உன்‌ 
னைக்குறித்து அதிக வாச்சலியத்தோடு 
இன்னும்‌ அழுதகொண்டிருக்கிறாள்‌; 
இது உன்‌ விருத்தாந்தம்‌'" என்று 
சொன்னதைக்கேட்டு, அந்தப்‌ பிரத்‌ 
தியும்னன்‌ கோபத்தினால்‌ மனக்கல்க்க 
முற்றுச்‌ சம்பரனைச்‌ சண்டைக்கு 
சம்பரன்‌ பிள்ளேபெற்ற அறையி லிரு | அழைத்தர்ன்‌. அழைக்கவே அவன்‌ 
ந்து திருடிக்கொண்டுபோய்ச்‌ வராகி சகல சேனைகளோடு சண்டைக்குவர, 
ரத்திலே எறிந்துவிட்டான்‌, அங்கே | அவனேடு போரிட்டு, அவன்‌ சேனை 
மீன்‌ விழுங்கிவிட்டது; அதனால்‌ உன்‌ | களையழித்து, மின்பு சம்பரன்‌ பிரவேர்‌ 


http://acharya.org 


364 ஸ்ரீ விஷ்ணுபுராணம்‌ 

இத்த ஏழுமாயைகளையுவ்‌ கடம்‌து எட்‌ | இவன்‌ உன்‌ குமாரன்‌, சூதிகா இருகத்‌ 
டா மாயையை அவன்மேல்‌ பிரயோ | திலிருந்து இவனைச்‌ சம்பரன்‌ கொண்டு 
இத்து, அதனாலே அந்தக்‌ காலசம்பர | போய்விட்டான்‌. இப்போது இவன்‌ 
னைச்‌ சங்கரித்துவிட்டான்‌. பின்பு அவ | அந்தச்‌ சத்துருவைச்‌ சங்கரித்து இங்கு 
ளோடுகூட அக்கருர்து எழும்பித்‌ தன்‌ | வந்து சேர்ந்தான்‌, இவள்‌ மாயாவதி, 
தந்தையின்‌ பட்டணத்துக்கு வந்து 
அந்தப்புரத்திலே சூ.தித்தான்‌. 


| 
இவனுடைய பாரியை, சம்பர அடைய 
பாரியை அல்லள்‌, இதன்‌ காரணஞ்‌ 
இவ்‌ வண்ணம்‌ மாயாவதி யோடு சொல்லுறேன்‌ கேள்‌: மன்மதன்‌ 
கூட அந்தப்‌ புரத்திற்‌ குதித்த அவ அழிர்துபோனபோது அவனுடைய 
னைப்‌ பார்த்து, அங்கிருந்த தேவிமா | பத்தினியான இந்த ரதிதேவி மகாபதி 
ரெல்லாம்‌ வடிவொத்‌ திருப்பதனாலே | விரதை யாகையாலே மறுபடி. அவன்‌ 
ஸ்ரீ கிருஷ்ண னென்கிற நினைப்புள்ள | 
{ 


வர்களா யிருந்தார்கள்‌. அப்போது 


ஜனனத்தை எதிர்பார்த்துக்‌ கொண்டு 
அதுவரையில்‌ காலந்தள்ளும்‌ பொருட்‌ 
டுச்‌ சம்பரனை மயக்குர்‌திறனுள்ள 
கண்களையுடையவளான இர்த மங்கை 
பல வகைப்பட்ட போகங்களிலே 


ருக்குமணிப்‌ பிராட்டி அவனைப்‌ 
பார்த்து அன்புகூர்ந்து, கண்களில்‌ 
நீர்சளும்ப “எந்தப்‌ புண்ணியவ இயின்‌ | 
புத்திரனோ இவன 2 நவமான யவை மாயாமயமான ரூபங்களைக்‌ காட்டித்‌ 

தான்‌ ட்டப்போகாமலே அவனை 

மயக்கிக்‌ கொண்டும்‌, மாயாரூபத்தி 
! னாலே பத்தினி பாவனையாய்‌ மோகப்‌ 
பித்துக்கொண்டும்‌ இருந்தாள்‌. அந்த 


வனம்‌ பொருர்‌தி விளங்குகிறானே? | 

* என்‌ குமாரனான பிரத்தியும்னன்‌ | 

பிழைத்திருப்பானாகில்‌ இந்த வய | 

தைப்‌ பொருந்தி யிருப்பா னன்றோ” 

என்று நினைத்து, அவனைப்‌ பார்த்து | மன்மதன்‌ உனக்குப்‌ புத்திரனா. யவத 

“குழந்தாய்‌! எந்தப்பாக்கியவதி உனக்‌ | ரசித்தான்‌, அவனுடைய . பத்தினியான 

குத்‌ தாயென்று சொல்லப்பட்டு விளங்‌ | ரதிதேவி யிவள்‌ சந்தேகப்பட வேண்‌ 
| டாம்‌, இவன்‌ உன புத்திரன்‌, இவள்‌ 
| உன்‌ மருமகள்‌” என்று தேவரிஷி யரு 

ளிச்செய்யக்‌ கேட்டுப்‌ பெருமாளும்‌ 

பிராட்டியும்‌ மற்றுமுள்ள தேவிமாரும்‌ 
மிகுந்த ஆனந்த மடைந்தார்கள்‌. அம்‌ 
! தப்‌ பட்டண முழுவதுமே இந்தச்‌ 

சிக்கொண்டே யிருக்கையில்‌, நாரத செய்திகேட்டு “ஈன்று நன்று” என்று 

முனிவர்‌ கண்ணனையும்‌ அழைத்துக்‌ | சொல்லி வெகுகாளுக்கு முன்னே 

கொண்டு அங்கே எழுந்தருளி, ருக்கு | காணாமற்போன புத்தினை மறுபடி. 
| 


குறொள்‌? குழந்தாய்‌! எனக்கு உன்னி 
டத்தி லுண்டாகிற பிரேமையையும்‌ 
உன்‌ தேகமிருக்கும்‌ அழகையும்‌ பார்த்‌ 
தால்‌ நீ ஸ்ரீ ருஷ்ணசுவாமியினுடைய 
குமாரனா யிருக்க வேண்டுமென்று 
தோன்றுகின்றது” என்றிப்படி. பே 


மணித்தாயாரைப்‌ பார்த்து அவளுக்கு | படைந்த ருக்குமணித்‌ தாயாரைக்‌ 
மிகுக்த ஆனந்த முண்டாகும்படி | கண்டு ஆச்சரியத்தையும்‌ ஆனந்தத்தை 
சொன்னதாவது (ஓ. பெண்ணாசே | | யும்‌ அடைர்தது, 
இரபத்தேமாமத்தியாயம்‌ மற்றிற்று, 
வட 
| ச்‌ ஸ்ரீ ருக்குமணிப்பிரர்ட்டி தன்புத்திரனுக்குப்‌ பிரத்தியும்னன்‌ என்ற்‌ பெய 
ரிட்‌. கருதி மிருர்‌ ச,சனால்‌ பிரத்தியம்னன்‌ என்று அருளிச்செய்தாள்‌. 


http://acharya.org 


இருபத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ 


ருக்குமிவதம்‌ 


ட்டம்‌ 


அத்த ருக்குமணிப்‌ பிராட்டிக்குப்‌ 
பிரத்தியும்னனுக்குப்‌ பிறகு சாருதேஷ்‌ 
ணன்‌, சுதேஷ்ணன்‌, சாருதேகன்‌, 
சுதேணன்‌, சாருகுப்தன்‌, பத்திரசாரு, 
சாருவிந்தன்‌, சுசாரு, சாரு, என்கிற 
குமாரரும்‌ சாருமதி யென்இற குமாரி 
யும்‌ உதித்தார்கள்‌. அந்தக்‌ கண்ண 
ணுக்கு ருக்குமணிதவிர மித்திரவிர்தை, 
சத்தியை, ஜாம்பவதி, ரோகிணி, 
சு£லை, சத்தியபாமை, லக்ஷ்மணை என்‌ 
இற ஏழு தேவிமாரிருந்தார்கள்‌, இவர்‌ 
களுள்‌ மித்திரவிக்தை களிரந்தனென்ப 
வனுடைய மகன்‌, ஆதலால்‌ அவளுக்‌ 
குக்‌ காளிந்தி யென்றுர்‌ திருநாமம்‌, 
சத்தியை நக்நஜித்‌ தென்பவனுடைய 
மகள்‌. ஜாம்பவதி ஜாம்பானுடைய 
மகள்‌. ச௬ுலை மத்திரராஜன்‌ மகள்‌, 
சத்தியபாமை சத்திராஜித்தன்‌ மகள்‌. 
ரோகிணியென்பவள்‌ இஷ்டமான ரூப 
மெடுக்கவல்லவள்‌. ௬ீலை அவள்‌ ரு 
நராமத்தின்படி யாவரிலுஞ்‌ இறந்த ல 
முள்ளவள்‌. லக்ஷமணே சிரிப்பிற்‌ சிறந்த 
அழகுள்ளவள்‌, அதனால்‌ அவளுக்‌ 
குச்‌ சாருஹாஸி£ என்கிற இருகாமமு 
முண்டு, இவ்வெண்மர்‌ தேவிமாருச்‌ 
தவிர சுவாமிக்குப்‌ பதினாறாயிரம்‌ தேவி 
மார்‌ வேறுமுண்டு. 


அரத மகாவிரியனை பிரத்தியும்‌ 
னன, சுயம்வரத்திலே தன்மேல்‌ காத 
அற்றிருர்த ருக்குமியின்‌ மகளைக்‌ கலி 
யாணஞ்‌ செய்திருர்தான்‌. அவள்‌ 
கருப்பத்திலே மகா பராக்கிரமசாலி 
யாயும்‌, அளவற்ற விரியமுடையவனா 
யம்‌, யுத்தத்தில்‌ யாராலுந்‌ தடைசெய்‌ 
யக்‌ கூடாதவனாயும்‌, சத்துருக்களை 
யடக்குஞ்‌ சாமர்த்திய முடையவனாயு 


த ப த்‌ ய ல்ல வவகவையவ 


முள்ள அநிருத்தனென்பவன்‌ அவத 
ரித்தான்‌. அவனுக்கு விவாக நிமித்த 
மாய்ச்‌ சுவாமி தன்‌ மைத்துனனான 
ருக்குமியின்‌ பேர்த்தியை வரித்தார்‌. 
அந்த ருக்குமியும்‌ கண்ணனிடத்துப்‌ 
பகைபாராட்டி அவா 
கேட்டபடி அவர்‌ பேரனுக்குத்‌ தன்‌ 
பேர்த்தியைக்‌ கன்னிகாதானஞ்‌ செய்‌ 
தான, கேளும்‌ பிராமணரே! அந்தக்‌ 
கலியாணத்திற்குப்‌ பலபத்திரர்‌ முத 
லான யாதவர்களும்‌ 
ராஜாக்களும்‌ 


வந்தாலும்‌ 


மற்றும்‌ பல 
போஜகட மெனறெ 
ருக்குமியின்‌ பட்டணத்துக்குப்‌ போ 
னார்கள்‌. அங்கே அகிருத்தனுக்கு 
விவாகம்‌ நிறைவேறின பிறகு களிங்க 
ராஜன்‌ முதலானவர்கள்‌ ருக்குமியை 
கோக்‌, ஓ ““ருக்குமி! கேள்‌, பலராம 
லுக்குச்‌ சொக்கட்டானாட்டர்‌ தெரி 
யாது, ஆனாலும்‌ அதன்மேல்‌ அவ 
னுக்கு மிகுந்த விருப்பமுண்டு, ஆத 
லால்‌ அர்த மகாபலவானான பலபத்‌ 
திரனைச்‌ சூதினாலே' ஜயிப்போம்‌, 
அதற்கு. எத்தனஞ்செய்‌” என்று 
சொன்னதற்கு ருக்குமியும்‌ “அப்ப 
டியே யாகட்டும்‌” என்று ஒத்துக்‌ 
கொண்டு, சபையிலே பலதேவரோடு 
சொக்கட்டா னாட ஆரம்பித்தான்‌. 
அதல்‌ முதலாட்டத்தில்‌ பலராமர்‌ பந்த 
யம்வைத்த ஆயிரம்‌ வராகனையும்‌ ருக்‌ 
குமி செயித்தான்‌. அப்படியே இரண்‌ 
டாந்தரமும்‌ ஆயிரம்‌ வராகனையும்‌ அவ 
னே கெலித்துவிட்டான்‌. பின்பு பல. 
ராமர்‌ பதினாயிரம்‌ வராகன்‌ பந்தயம்‌ 
வைக்க அதையும்‌ சூதில்‌ வல்லவனான 
மீஷ்மகுமாரனே கெலித்துக்கொண் 
டான்‌. இப்படி மூனறாட்டத்திலும்‌ 
பல்பத்திரர்‌ தோற்கக்கண்டு களின்‌ 


http://acharya.org 


866 


காதிபதி பற்கள்‌ நன்றாய்த்‌ தெரியம்‌ 
படி. உரக்கச்‌ சிரித்தான்‌. அந்த ருக்‌ 
குமியும்‌ மதத்தினால்‌ யுக்தா யுக்தந்‌ தெரி 
யாமற்‌ சொன்னதாவது, “ஐயோ 
பாவம்‌! இந்தப்‌ பலராமன்‌ சூதாட்டம்‌ 
விணாப்‌ என்னோடு 
ஆடவந்து வெகு திரவியந்‌ தோற்று 
அவமானப்பட்டான்‌. ஆனால்‌ இவன்‌ 
ஒரு அக்ரெமஞ்‌ செய்திருக்கிறான்‌ 
அதாவது சூது தெரியாதவன்‌ அந்த 
வித்தையில்‌ வல்லவர்களை யெல்லாம்‌ 
அவமானமாய்ப்‌ பேசினானே அது 
தான்‌” என்று துர்வாக்கெயஞ்‌ சொன்‌ 
னான்‌. அர்த விதர்ப்பராஜனையும்‌ பற்‌ 
களைக்‌ காட்டிச்‌ சிரித்த களிங்கராஜ 
னையும்‌ பற்றிக்‌ 
தமையனார்‌ மிகுந்த கோபமுடையவ 
ராகி, “(நல்ல தாகட்டும்‌ இந்தத்‌ தட 
வை ஆடுவோம்வா”” என்று கோடி 


தெரியாதவன்‌, 


கண்ணனுடைய 


வராகனைப்‌ பந்தயமாக வைத்தார்‌. ருக்‌ 
குமியும்‌ ஒன்றும்‌ பேசாமல்‌ அதற்கா 
கப்‌ பாசிகைகளை யுருட்டி யாடினான்‌. 
அர்த ஆட்டத்தில்‌ மூத்தநம்பி கெலித்‌ 
தார்‌. அதனாலே (“நரன்‌ கெலித்தேன்‌” 
என்று கோஷித்துச்‌ சொன்னார்‌. ருக்‌ 
குமியும்‌, “ஓ பலனே | அர்தமட்டும்‌ 
நீ பொய்‌ சொன்னதுபோ தும்‌, கெலித்‌ 
தவன்‌ கானல்லவோ ? எப்படி. யென்‌ 


ரால்‌, நீ கோடிவராகன்‌ பந்தயமென்று | 


சொன்னதுண்டே யல்லது நான 


அதனை ஒத்துக்கொண்டேனில்லை. இப்‌ | 


படியிருக்க நீ ஜயித்ததாகச்‌ சொல்லு 
வையேயானால்‌ நானேன்‌ ஜயித்தவ | 


—— 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


பலராமர்‌ தருமமாய்க்‌ கெலித்தார்‌, 
ருக்குமியோ பொய்‌ சொன்னான்‌, ஒரு 
விஷயம்‌ வாயினாற்‌ சொல்லாமற்‌ 
போனாலும்‌ காரியத்தை நடத்தினால்‌ 
அதை யொத்துக்கொண்டதே யாகின்‌ 
றத” என்றிப்படி அசரீரி வாக்கு 
சொன்னதைக்கேட்டு அந்த ஹலாயு 
தர்‌ கோபத்தினாற்‌ கண்களெல்லாஞ்‌ 
சிவந்து எழுந்து அச்சூதாடும்‌ பலகை 
யை யெடுத்து ருக்குமியை அடித்துத்‌ 
தள்ளி, அதனாலேயே நடுங்கி நிற்கிற 
அந்தக்‌ களிங்கராசனாகிய தந்தவக்கிர 
னுடைய சிரிப்புடன்‌ வெளிப்பட்ட 
பற்களை யெல்லாம்‌ உதிர்த்து, அங்கி 
ருக்த ஒரு விசித்திர ஸ்தம்பத்தைப்‌ 
பிடுவ்கி யெடுத்துக்கொண்டு மிகுந்த 
கோபத்தோடு ருக்குமியின்‌ பக்ஷத்தி 
லிருந்த ராஜாக்கள்‌ யாவரையு முறித்‌ 
தெறிந்தார்‌. 


ஓ மயித்திரேயரே ! இவ்வாறு அந்த 
லாங்கலியானவர்‌ உக்கிரமான கோ 
பம்‌ பொருந்தி நடக்கக்கண்டு, அங்கி 
ருந்த ராசமண்டலத்தில்‌ தப்பினவ 
ரெல்லரம்‌ ஹரஹாகாரத்தோடு வாயு 
வேக மனோவேகமாய்‌ ஓடிப்பறந்தார்‌ 
இப்படி. கடந்தபோது பார்த்தி 
ருந்த இளையசம்பி ருக்சூமி வதத்தைக்‌ 
குறித்து மூத்தவரை வெறுத்தால்‌ ௮வ 
ருக்குத்‌ திருவுள்ளஞ்‌ சீறுமென்றும்‌ 
அது ஈன்றென்று ஆமோதித்தால்‌ 
தேவியாருக்குத்‌ திருவுள்ளஞ்‌ சீறு 
மென்றும்‌ நினைத்த, யாதொன்று மரு 


கள்‌. 


னகமாட்டேன்‌” என்று கோஷித்துச்‌ | | ளிச்செய்யாமற்‌ சும்மா இருக்‌ அவிட்‌ 
சொன்னான்‌. இப்படியிருக்க ஆகாசத்‌ | டார்‌. பின்பு விவாகமான தன பேர 
இல்‌ ஒரு வாக்கு மிகக்‌ கெம்பீரமான | னையும்‌ மற்றும்‌ வந்திருந்த யாதவரை 
நாதத்தோடு பலராமருக்குக்‌ கோபம்‌ | யும்‌ அழைத்துக்கொண்டு பகவான்‌ 
வளரும்படி. சொல்லிற்று, அதாவது, | 


ஸ்ரீ துவாரகாபுரிக்கு எழுந்தருளினார்‌. 


இநுபத்தேட்டாமத்தியாயம்‌ முற்றிற்று, 
பட்ட அன 


http://acharya.org 


இருபத்தொன்பதாம்‌ அத்தியாமம்‌ 
நரகாசுரவதம்‌ 


செவ்வை ஙய்பயய யல்‌. 


மயித்திரேயரே! கேளும்‌, ஸ்ரீகிருஷ்‌ | இருர்தகொண்டு சகல பிராணிகளுக்‌ 
ணபகவான்‌ சொஸ்தமாய்த்‌ துவார | கும்‌ உபத்திரவஞ்‌ செய்துகொண்டி. 
கையில்‌ எழுந்தருளி யிருக்கும்போத, | ருக்கிறான்‌, தேவர்‌ சித்தர்‌ கந்தருவர்‌ 
முவ்வுலகங்களுக்கு மதிபதி யான முதலானவர்‌ களுடைய கன்னிகைகளை 
தேவராஜன்‌ அயிராவதத்தன்‌ மேல்‌ யும்‌ ராஜாக்களுடைய கன்னிகைகளை 
ஏறிக்கொண்டு துவாரகைக்கு வர்‌ | யும்‌ வலுவில்‌ அபகரித்து கொண்டு 
தான்‌. வந்து சுவாமி சர்கிநிக்குச்‌ | போய்த்‌ தன்‌ மாளிகையிற்‌ சிறை 
சென்று பணிர்து நரகாசுரனுடைய வைத்திருக்கிறான்‌, எப்பொழுதுக்‌ தண்‌ 
சரித்திரத்தை விண்ணப்பஞ்‌ செய்ய | ணீர்‌ பொழிவதான வருணனுடைய 
லாயினன்‌. “மதுசூகனனே! நீ மனுஷ்‌ | குடையைப்‌ பிடுங்கிக்கொண்டு போ 
யாவதாரஞ்‌ செய்திருந்தாலும்‌ நாத ! னான்‌, மந்தர பர்வதத்தினுடைய சகர 
னான உன்னாலே தேவதைகளுடைய | மான ரத்தினபர்வதத்தையுங்‌ கொண்டு 
சகல துக்கங்களும்‌ போக்கடிக்கப்பட்‌ , போய்‌ விட்டான்‌, ஓ இருஷ்ணபக 
டன, தவசிகளுக்குத்‌ துன்பஞ்செய்ய | 
ஏற்பட்ட ௮ரிஷ்டன்‌ தேநுகன்‌ கேரி 
முதலான துஷ்டர்களைச்‌ சங்கரித்தரு 
ளினாய்‌, உலகத்தைப்‌ பீடித்துவந்த கம்‌ 
ஸன்‌ குவலயாமீடம்‌ பூதனை முதலான 
வர்களையு நாசஞ்செய்தருளினாய்‌, இப்‌ | 
படியாக உன இருத்தோள்‌ வலிமையி 
னாலே மூன்றுலகங்களும்‌ பாதுகாக்‌ 


வானே! இன்னுங்கேள்‌, என்தாயான 
அதிதிபினுடைப அமுத மொழுக்‌ 
கொண்‌ டிருக்கும்படியான குண்‌ 
டலங்களையுவ்‌ கவர்ந்து கொண்டு 
போனான்‌. இவ்வளவோடே நில்லா 
மல்‌ என்னுடைய அயிராவதத்தையும்‌ 
பிநிங்கக்கொள்ளப்‌ பார்க்கிறான்‌. இப்‌ 
படியாக அந்த ஈரகாசுரனுடைய அகி 
கப்படவே, தேவர்கள்‌ யாகங்களிலே | யாய ஈடக்கைகளை உன்‌ சந்நிதியில்‌ 
தங்களுக்குரிய பாகங்களைப்‌ பெற்றுத்‌ | விண்ணப்பம்‌ பண்ணி விட்டேன்‌. 
திருப்தி யடைந்திருக்கிறார்கள்‌. இப்ப | இனி இதற்கு எதிர்‌ செய்யவேண்டு 
டிக்குச்‌ சர்வரக்ஷகனை உன்‌ சந்நிதி | வதை நீயே ஆலோசிக்கக்‌ கடவாய்‌” 
க்கு அடியேன்‌ இப்போது எந்தக்காரி | என்று இந்திரன்‌ சொல்லக்‌ கேட்டுத்‌ 
யத்துக்காக வந்தேனோ அதைக்கேட்டு | தேவசேதனை பகவான்‌ * புன்சிரிப்‌ 
அதற்குச்‌ செய்ய வேண்டியதைச்‌ | புக்‌ கொண்டு இந்திரனைக்‌ கையிற்‌ 
செய்தருள வேண்டும்‌ ௮ஃதென்ன | பிடித்துக்‌ கொண்டு சிம்மாசனத்தி 
வெனின்‌? ஓ சத்துருகாசகனே] பிராக்‌ | னின்று மெழுந்தார்‌. எழுந்திருந்து 
குச்‌ சோதிஷமென்னும்‌ பட்டணத்தி | இந்திரனுக்கு விடைகொடுத்‌ தனுப்பிக்‌ 
லே பூமியின்‌ புத்திரனான நரகாசுரன்‌ | கருடனை நினைத்தருளி உடனே வந்த 


ee 


* இப்போது இவ்வளவு வேண்டுகிறவன்‌ உடனே பாரிஜாதத்துக்காக எதிர்க்கப்‌ 
போடரானே என்று ஈகைத்தீ அ. 


http://acharya.org 


368 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [ந்தா 


அந்தப்‌ பெரிய இருவடியின்மேல்‌ ! சத்‌ | போர்‌ உண்டாயிற்று, அந்தப்‌ போரி 
தியபாமையை உட்காருவித்துத்‌ தாமு | லேதான்‌ மிகவுங்‌ கொடியவரான 
முட்கார்க்து' பிராக்குச்சோதிஷ புரத்‌ | அரேகவாயிர ம௬ரர்களைச்‌ சுவாமி 
அக்கு எழுந்தருளினார்‌. இந்திரனும்‌ | சங்கரித்தருளினா்‌. தன்‌ படை ராசி 
அயிராவதத்தின்மே லேறித்‌ தேவ ' ராசியாய்‌ மடிந்து போவதைக்கண்டு 
லோகத்துக்குச்‌ சென்றான்‌. மகாபலவானான அந்தப்‌ பவுமன்‌ கண்‌ 
ணனமேல்‌ அநேக சஸ்திராஸ்திரவ்களை 
விடத்தலைப்பட்டான்‌. அசர சமூகத்‌ 


கண்ணனும்‌ துவாரகையி லிருப்பவ 
ரெல்லாம்‌ பார்த்துக்கொண்டே யிருக்‌ | தை நாசஞ்‌ செய்யவல்ல சக்கரபாணி 
கக்‌ கரடன்மேலேறி ஆகாசமார்க்‌ யோ அவற்றை யெல்லார்‌ தடுத்துக்‌ 
கமாய்‌ எழுந்தருளினார்‌. அந்த ஈர கடைசியில்‌ சக்கிராயுதத்தைப்‌ பியோ 
காசுரனுடைய மந்திரியான முர | இத்துச்‌ சத்தருவை இருதுண்டங்க 
னென்பவனாலே அந்தப்‌ பிராக்குச்‌ | ளாக வீழ்த்தியருளினார்‌. இவ்வண்ண 
சோ திஷபுரத்தைச்சகுற்றி நூறுகாதமள | 
வுஞ்‌ சிறுகத்திகள்‌ நுனியிலிருக்கப்‌ 


மாய்‌ நரகாசுரன்‌ ஹதஞ்செய்யப்‌ 
பட்டவுடனே பூமிப்பிராட்டி ௮இதி 
பெற்ற பாசங்களைப்‌ பரப்பி அங்கு | யின்‌ குண்டலங்களைக்‌ கையிலெடுத்துக்‌ 


யாரும்‌ பிரவேசிக்க வொண்ணாதபடி | கொண்டு சுவாமி சந்நிதிக்கு வந்து 


செய்யப்பட்டிருக்தது. அதைக்கண்டு | தண்டம்‌ சமர்ப்பித்து விண்ணப்பஞ்‌ 
சுவாமி தமது இருவாழியைப்‌ பிரயோ | செய்யத்‌ தொடங்கினாள்‌. 

இத்து அந்தப்‌ பாசங்களனைத்தையுஞ்‌ 
சேதித்தருளினார்‌. சேதிக்கவே முரன்‌ 
எழுந்து தன்‌ பரிவாரத்தோடு யுத்தத்‌ | வதாரஞ்‌ செய்து என்னைக்‌ கோட்டின்‌ 
திற்கு வர, அவனையும்‌ அவனுடைய ! மேற்‌ கொண்டையோ அப்போது 
மக்கள்‌ ஏழாயிரம்‌ பேரையும்‌ விளக்‌ | உன்‌ பரிசத்தனாலே இந்தக்‌ குமாரன்‌ 


“ஓ நாதனே! எப்போது நீ வராகா 


குப்‌ படு பூச்சிகளைப்போல. சுதரிசனத்‌ | எனக்கு உண்டானான்‌, ஆதலால்‌ நீயே 
தினரங்களினுடைய அக்கினிச்‌ சுவா 
லைகளினாலே யெரித்துவிட்டார்‌. இப்‌ 


படியாக முரன்‌ அயக்கிரீவன்‌ பஞ்ச 


எனக்குப்‌ புத்தினேக்‌ கொடுத்தாய்‌, 
நீயே அவனை சா௪ஞ்செய்தாய்‌, இதேர 
குண்டலங்க ளிருக்கன்றன, ! இவற்‌ 
ழைத்‌ திருவுள்ளம்பற்று, நரகனுடைய 
சந்ததியைப்‌ பரிபாலனஞ்‌ செய்தருள்‌ 
ஓ. சர்வேசுவரனே! என்‌ பாரத்தை 
அங்கே அரேக சேனைகளோடு கூட ! இறக்கும்பொருட்டே நீ என்னிடத்தி 
எதிர்த்துவந்த நரகாசுரனுக்கும்‌ ஸ்ரீ | லனுக்கிரக முள்ளவனாப்‌ இந்த லோ 
இருஷ்ணனுக்கும்‌ கடூரமான பெரும்‌ கத்தில்‌ அவதரித்தருளினாய்‌, நீயே ஐத்‌ 


வவ 


சனன்‌ என்றெ மந்திரிகளை நாசஞ்‌ 
செய்துவிட்டுத்‌ துரிதமாய்ப்‌ பிராக்குச்‌ 
சோதிஷ புரத்திற்‌ பிரவேசித்தார்‌. 


1 உன்‌ அனுக்கனையினாலேயே உன்‌ புத்திரனைச்‌ சங்கரிப்பேனென்று பூமிதேவி 
க்கு முன்பு சுவாமி அருளிச்செய்‌்திருந்ததனாலே, பூமிதேவி யம்சமான ௪ச்‌தியபாமை 
யைச்‌ கூட இட்டுச்கொண்டுபோனார்‌. அன்றியும்‌ ஒருகால்‌ ஈாரதமுனிவர்‌ தேவலோக 
தீதிலிருக்து பாரிஜாசபுஷ்பங்‌ கொண்டுவந்து ருக்குமணிப்பிராட்டிக்குக்‌ கொடுத்ததை 
யறிச்து சத்தியயாமை, மனங்கோணியிருக்கையில்‌ கண்ணன்‌ ௨ னக்கு அந்த மரத்‌ 
தையே கொண்டுவந்து கொடுப்பேனென்று வால்குதச,கஞ்‌ செய்திருர்ததனா 


லும்‌ அப்‌ 
படி செய்தருளினார்‌. . ப்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] பாரிஜாதாபஹரணம்‌ 309 


தைச்‌ சிருட்டிப்பவனும்‌ பாலிப்பவ 
அஞ்‌ சங்கரிப்பவனுமா யிருக்கிறாப்‌, | இத்ததைத்‌ திருவுள்ளம்பற்றிச்‌ சகல 
நீயே உற்பத்தி ஸ்தானமும்‌ லயஸ்தா | பூத கர்த்தாவான பகவான்‌ ௮ந்தப்‌ 
னமுமாயிருக்கிறாய்‌, நீயே சகலலோக - கடாக்ஷித்து, அப்‌ 


மில்லை” என்னு பூமிப்பிராட்டி பிரார்த்‌ 


சொளுபியாயு மிருக்கிறாப்‌, ஆதலால்‌ | படியே யாகட்டும்‌” என்று அருளிச்‌ 
உன்‌ பிரபாவம்‌ எப்படி ததிக்கக்‌ செய்து, ஈரகனுடைய மாளிகையின்‌ 
கூடும்‌, நீ வியாபித்திருப்பவனும்‌ வியா | அந்தப்புரத்திற்‌ பதினருயிரத்‌ தொரு 
பிக்கப்பட்டதுமாயும்‌, செய்கையுஞ்‌ | நூறு கன்னிகா ரதீதினங்களையும்‌, அவ 
செய்பவனுஞ்‌ செயப்படுபொருளு னுடைய வாகனசாலை முதலிய விடங்‌ 
மாயு மிருக்கிறுப்‌, ஆதலால்‌ சகலபூத | களிலே கான்கு தந்தங்களுள்ள ஆரு 
சரிரகனான உன்‌ பிரபாவங்களுள்‌ எ.து | யிரஞ்‌ சிறந்த யானைகளையும்‌, இருபத்‌ 
தான்‌ துதிக்க எளிதாயிருக்கின்ற து, தொரு லக்ஷம்‌ காம்போஜ தேசத்துக்‌ 
மேலும்‌ நீயே பரமாத்துமாவாயும்‌ குதிரைகளையும்‌ கண்டு, அவ்வுத்தம 
பூதாத்துமாவாயும்‌ ஆத்துமாவாயும்‌ | வஸ்துகளை யெல்லாம்‌ நரகனுடைய 
இருப்பதனாலே, உன்‌ திறத்தில்‌ எப்படி. | சேவகரைக்கொண்டே துவாரகையிற்‌ 
அதிக்கக்கூடும்‌? ஓ சர்வாந்தர்யாமி | சேர்ப்பித்தார்‌. அன்றியும்‌ வருணனு 
யான எம்பெருமானே! அடியேனிடத்‌ டைய குடையையு மணிபருவதத்தை 
தற்‌ பரசனனஞக வேண்டும்‌, என்‌ யுங்‌ கண்டு அவற்றைப்‌ பெரியதிருவடி. 
புதல்வனான ஈரகன செய்த பிழைகளை மேலேற்றிக்கொலீ 
யெல்லாம்‌ பொறுக்க வேண்டும்‌, ஆ a சரன்‌ க்க 
பாவங்களைப்‌ போக்குவதற்கன்றோ | ன்ற கழுிடிசி அதிதிக்கு 
உன்‌ மகனாயிருந்த நரகனை நீயே சங்க | ௮௫ குண்டலங்களைக்‌ கொடுப்பதற்‌ 
ரித்தருளினாப்‌, ஆன தனால்‌ அதைப்பற்றி | காகத்‌ தேவலோகத்துக்கு எழுந்தரு 
நான்‌ சொல்ல வேண்டுவது ஒன்று | ளினார்‌. 


இருபத்தொன்பதாமத்தியாயம்‌ மற்றிற்று. 
| 
முப்பதாம்‌ அத்தியாயம்‌ 
பாரிஜாதாபஹரணம்‌ 
மெெயடவ து ஆவலை 

அந்தக்‌ கருத்துமான்‌ வருணன்‌ |; வந்து, திருவடி. தொழுதல்‌ முதலாகச்‌ 
கொடையையும்‌ மணிபர்வதத்தையும்‌ | சகலோபசாரமுஞ்‌ செய்தார்கள்‌. 
தேவியாரோடு கூடின கண்ணனையும்‌ | இவ்வாறு தேவர்களினாலே பூசிக்கப்‌ 
விளையாட்டாகவே சுமந்துகொண்டு | பட்டபின்‌ அந்தக்‌ கருடத்துவசன்‌ 
சுவர்க்க லோகத்திற்குச்‌ செல்ல, | வெண்மையான மேகம்போல்‌ விளங்‌ 
சுவர்க்கத்தின்‌ வாயிலி னிடத்திற்‌ | காகின்ற தேவமாதாவின்‌ திருமாளிகை 
சென்று இருடீகேசன்‌ திருச்சங்கை | யில்‌ எழுந்தருளி, இந்திரனோடுகூட 
ஊதியருளினா. அதுகேட்டு அமரர்‌ | அந்த அதிதியைத்‌ தொழுது, அக்கூுண்‌ 
யாவரும்‌ அர்க்யெங்‌ கையிலேர்திச்‌ | டலங்களையுங்‌ கொடுத்து, நரகாசுரனை 
௬வரமி சந்நிதிக்கு எதிர்கொண்டு ' வதைத்த சங்கதியையுர்‌ தெரிவித்தான்‌; 

47 


http://acharya.org 


870 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [ஐந்தா 


cm 

பின்பு அந்த ௮திதியானவள்‌ அதிக ! கள்‌ சூட்சுமத்துக்குஞ்‌ சூட்சுமங்கள்‌ 
சந்தோஷ மடைந்தவளாகி லோககர்த இப்படிப்பட்ட தேகங்கள்‌ எவையுண்‌ 
தாவான கண்ணனை மிகுந்த பக்தி டோ ௮வையெல்லாம்‌ உன்‌ திருமேனி 
யோடு துதிக்க வாரம்பித்தாள்‌. களேயாடின்றன. பரமார்த்தர்‌ தெரிய 
வொட்டாமல்‌ மோக௫ப்பிக்‌ இன்ற 

“ஓ தாமரைக்‌ கண்ணனே! அடி. | மாயை உனதா யிருக்னெறது. இத 
யார்க்கு ௮பயமளிப்பவனே | நித்திய | னாலேதான்‌ மூடனானவன்‌ ஆத்துமா 
மான திருமேனியுள்ளவனே ! சர்வத | வல்லாததை ஆத்துமாவென்று நினைத்‌ 
அக்கும்‌ அர்தர்யாமியர யிருப்பவனே! அப்‌ பந்திக்கப்பட்‌ டிருக்கிறான்‌. 
சகலபூத சரிரகனே | சகலபூத கர்த்தா | ஓ சுவாமி | இங்கு பொருளல்லாததிற்‌ 
வே! உனக்குத்‌ தண்டம்‌ சமர்ப்பிக்க | பொருளென்கிற ஞானமும்‌ கான்‌ 
றேன்‌. மனம்‌ புத்தி இந்திரியம்‌ இவற்‌ 
றிற்குக்‌ கர்த்தாவானவனே |! சமஸ்த 
கல்யாணகுண பூர்ணனே! முக்குணங்‌ 
களைக்‌ கடந்தவனே ! தோஷ்ணாதி 
பாதை யில்லாதவனே! சுத்த சத்துவ 
| 

| 

| 

| 


எனது என்கிற அகங்கார மமகாரங்க 
ரூம்‌, சம்சாரத்தின்‌ தாயான உன 
மாயையின்‌ காரியங்களே. எவர்கள்‌ 
தங்களுக்குரிய தருமத்தில்‌ நின்று 
உன்னை யாராதிக்கறர்களோ அவர்‌ 
மய மானவனே! ஞானிகளுடைய | கள்தாம்‌ மோக்ஷத்திற்காக இம்மாயை 
இருதயத்தி லிருப்பவனே | வெண்மை 
முதலான நிறங்களும்‌ நீட்சி முத 


லான பரிமாணங்களுமரகிய சகலவித 


யைக்‌ கடக்கவல்லவர்‌, பிரமன்‌ முத 
லான தேவர்களும்‌ மனுஷ்யா திகளும்‌ 
உன்னுடைய மாயையவென்னும்‌ பெரு 
கற்பனைகளு மில்லாதவனே! உற்‌ | ஞ்‌ ௬ழலினு லகப்பட்ட மோகமென்‌ 
பத்தி முதலிய விகாரங்களால்‌ தீண்‌ | கிற அந்தகாரத்தினால்‌ மூடப்பட்டிருக்‌ 
டப்படாதவனே ! சொப்பன முதலிய | இருர்கள்‌. உலகத்தார்‌ உன்னை யாரா 
அவஸ்தைகளில்லாதவனே ! உனக்குத்‌ | தித்துப்‌ புத்திராதிகளான இஷ்டங்களை 
வேண்டுகிறார்களே யல்லாமல்‌ தங்க 
ளுக்கு நேர்ந்திருக்கின்ற சம்சாரத்‌ 
அக்கு நாசத்தை வேண்டாம லிருக்கி 


தண்டம்‌ சமர்ப்பிக்கிறேன்‌. ஓ ௮௪௬ | 
தனே! சந்தியை இராத்திரி பகல்‌ பூமி | 

வானம்‌ காற்று தண்ணீர்‌ அனல்‌ மனம்‌ | 

புத்திபூதாதிகள்‌ இவையெல்லாம்‌ உன்‌ | முர்களென்பது, ஓ பகவானே | உன்‌ 
விபூதிகளேயாம்‌. ஓ பெருமாளே ! | மாயா மகிமையேயாம்‌. இதோ இதற்‌ 
லோககர்த்தாக்களான சதுர்முகன்‌ | குத்‌ திருஷ்டாந்தம்‌ பார்‌. நான உன்‌ 
முதலானார்களுக்கு அதிபதியான நீயே | னைப்‌ புத்திரனுக்காகவும்‌ சத்துருபக்ஷ 
பிரமாதி நாமங்களுள்ள உன்‌ இரு | யத்திற்காகவும்‌ ஆராதித்தனேயல்ஸ்‌ 
மேனிகளைக்கொண்டு, சிருட்டி திதி மல்‌ மோக்ஷத்துக்காக ஆராதித்தே 
சங்காரங்களைச்‌ செய்தருளுகிறாய்‌. | னில்லை. இது மாயா விலாசமன்றி 
இவ்வள வேயன்று, தேவதைகள்‌ ௮௬ | வேறென்ன ? ஒருவன்‌ கற்பக விரு 
ரர்‌ இயக்கர்‌ இராக்கதர்‌ சித்தர்‌ பன்ன | க்ஷத்தண்டை போய்த்‌ தனக்குக்‌ கவு 
கர்‌ கூசுமாண்டங்கள்‌ பிசாசங்கள்‌ | பீனர்‌ தரவேண்டுமென்று பிரார்த்தித்‌ 
கந்தருவர்‌ மனிதர்‌ மிருகங்கள்‌ பட்சி | தானாகில்‌, ௮2) அவன்‌ குற்றமேயாம்‌, 
கள்‌ சரிசிரூபங்கள்‌ மரம்‌ செடி பூண்டு | அல்லாமல்‌ அக்‌ கற்பகத்தின்‌ குற்ற 
கொடி மற்றுமுள்ள திருணசாதிகள்‌ ! மாகாது. ஆதலால்‌ சகல லோகங்களை 
ஸ்தூலங்கள்‌ ம த்திமங்கள்‌ சூட்சுமங்‌ | யும்‌ மரயையினால்‌ மோப்பிக்கிறவ 


http://acharya.org 


ம்ம்சம்‌] 


னே | அவியயனே | சர்வேசுவரனே | 
ஞானம்போலே இருக்கிற இர்த அஞ்‌ 
ஞானத்தை நீ அழிக்க வேண்டும்‌, 
ஓ பகவானே | சக்‌கிரொயுத ஹஸ்தனை 
உனக்குத்‌ தண்டம்‌ சமர்ப்பிக்கிறேன்‌. 
சார்ங்கஹஸ்தனாகிய உனக்குத்‌ தண்‌ 
டம்‌ சமர்ப்பிக்கிறேன்‌. கதாயுதஹஸ்த 
னாகிய வுனக்குத்‌ தண்டம்‌ சமர்ப்பிக்க 
இழேன்‌. சங்கஹஸ்தனை வுனக்குத்‌ 
தண்டம்‌ சமர்ப்பிக்கிறேன்‌. ஓசர்‌ 
வோத்தமனான சுவாமீ | ஸ்தூலமான 
அடையாளங்களோடு கூடிய உன்னு 
டைய இந்த ரூபத்தைக்‌ காண்கறறே 
னே யல்லது சூக்ஷுமமான ரூபத்‌ 
தைக்‌ காணமாட்டேன்‌. ஆகிலும்‌ 
என்விஷயத்தில்‌ ௮.நுக்‌இரஇத்‌ தருள 
வேண்டும்‌ ” என்றிப்படி அதிதியி 
னாலே அதிக்கப்பட்டு, ஸ்ரீ பகவான்‌ 
அந்தத்‌ தேவமாதாவை நோக்கிச்‌ ரரி 
தஅ, அம்மா ! நீ எங்களுக்குத்‌ தாய்‌ 
ஆனதனாலே நீதான்‌ எங்களுக்கு 
அனுக்கிரக முள்ளவளாகி வரந்தர 
வேண்டும்‌ '” என்று அருளிச்‌ செய்‌ 
தான்‌. அதுகேட்டு அதிதி ₹ அப்படி 
உனக்குத்‌ திருவுள்ளமிருக்தால்‌ அப்ப 
டியே யாகட்டும்‌, வரந்தருகிறேன்‌, நீ 
பூலோகத்தில்‌ சுரராலும்‌ ௮௬ரராலும்‌ 
வெல்லக்கூடாதவ னாகக்‌ கடவாய்‌ ”” 
என்ற மங்களாசாசனஞ்‌ செய்தாள்‌. 
பின்பு கண்ணனுடைய தேவியான 
அதிதிதேவியைத்‌ 
தண்டமிட்டு “£அம்மா! என்னை அனுக்‌ 


சத்தியபாமையும்‌ 


கிரகித்தருளவேண்டும்‌'' என்று அடிக்‌ 
கடி பிரார்த்தித்தாள்‌. அதற்கு அந்தத்‌ 
தேவமாதாவானவள்‌, (£ ஓ பெருமாட்‌ 
டி. | உனக்கு மூப்பாகிலும்‌ ரூபமா அத 
லாகிலும்‌உண்டாகாதிருக்கக்கடவன, 


மேலும்‌ யவ்வனமே ஸ்திரமாயிருக்து | 


பாரிஜாதாபஹர ணம்‌ 


971 


பண்ணி இர்திரனுக்குக்‌ கட்டளையிட, 
இந்திரனும்‌ தன்தாயின்‌ உத்தரவுப்படி 
கண்ணனைத்‌ தக்க வுபசாரங்களினாலே 
பூசித்தான்‌. இந்திர பத்தினியான ௪௫ 
தேவியோ சத்தியபாமைக்குப்‌ பல 
வுபசாரங்களைச்‌ செய்தா லும்‌ பாரிஜாத 
புஷ்பங்களைத்‌ தான்‌ சூட்டிக்கொண் 
டாளேயல்லது, அந்தப்‌ பிராட்டிக்குச்‌ 
சமர்ப்பிக்கவில்லை. எனெனில்‌ அவள்‌ 
மானிடப்‌ பெண்ணென்றும்‌ தேவர்க்‌ 
கே உரிய இப்புஷ்பம்‌ அவளுக்குத்‌ 
தகாதென்றும்‌ நினைத்திருந்தாள்‌. 


இவ்விதமாய்‌ ஸ்ரீ இருஷ்ணஸ்வாமி 
ஆராதிக்கப்பட்டு சத்தியபரமையோடு 
கூட நந்தனவன முதலான தேவொத்‌ 
தியானங்களை யெல்லாங்‌ கடாகதித்‌ 
தார்‌. மேலும்‌ அந்நந்தன வனத்தினுள்‌ 
ளே மகர சுகந்தமுள்ள பூங்கொத்துக 
ளாகிய ஆபரணங்களால்‌ அலங்கரிக்‌ 
கப்பட்டதாயும்‌ மாணிக்கம்‌ போலே 
சிவந்த இளந்தளிர்களால்‌ விளக்கமுற்‌ 
றதாயும்‌ பொன்போன்ற மேற்பட்‌ 
டைகளால்‌ மூடப்பட்டதாயும்‌ எப்‌ 
போதம்‌ ஆனந்த முண்டாக்குவதாயும்‌ 
பாற்கடல்‌ கடைந்தபோது ௮திலுண்‌ . 
டானதாயு மிருக்கிற பாரிஜாத விரு 
க்ஷத்தையுங்‌ கடாக்ஷித்து மிகவு முகம்‌. 
தருளினார்‌. அப்போது சத்தியபாமா 
வானவள்‌ அத்தருவைக்கண்டு விருப்‌ 
புற்றவளாய்ச்‌ சுவாமியைப்‌ பார்த்து 
என்‌ பிராணராயகனே | நீ என்னைப்‌ 
பார்த்து, நீதான்‌ எனக்கு மிகவும்‌ பிரி 
யையானவள்‌, என்று உரைத்தது 
மெய்யானால்‌ இந்தப்‌ பாரிசாததரு 
துவாரகைக்கு கொண்டுபோகப்பட. 
வேண்டும்‌. நீ அடிக்கடி சத்திய 
பாமாய்‌ ஜாம்பவதியானாலும்‌ ருக்கு 


எப்போதும்‌ குற்றமற்ற தருளி | மணியானாலும்‌ லது எனக்‌ 


யுடையவளர யிருக்கக்கடவாய்‌ ” இப்‌ ! 


படியாக அதிதி 


மங்களாசாஸ்னம்‌ 


குப்‌ பிரியமானவர்களல்லர்‌ ”* என்று 
சொல்லியதெல்லாம்‌ சும்மா உபசாரத்‌: 


http://acharya.org 


872 


ஸ்ரீவிஷ்ணுபுராண்ம்‌ 


[ஐந்தா 


அக்குச்‌ சொன்னதாகாமல்‌ கருத்‌ 
அறச்‌ சொன்னதாயிருந்தால்‌ இத்‌ தரு 

என்‌ மாளிகையின்‌ புழைக்கடைக்‌ | 
கொரு பூஷணம்போலே கொண்டு | 
போய்‌ வைக்கப்படவேண்டும்‌, என | 
னுடைய நாதனே |! “நரன்‌ இதன்‌ | 
பூங்கொத்துகளினாலே என்‌ கூந்தலை 
யலங்கரித்துக்கொண்டு என்‌ சக்களத்‌ 
திமார்‌ நடுவில்‌ மிகவுஞ்‌ சிறந்திருக்க 
வேண்டு மென்று விரும்புறேன்‌ ” | 
என்று சொல்லியதைக்‌ கண்ணன்‌ திரு 

ச்செவிசாத்தி, நகைத்து * அந்த விரு 

க்ஷத்தைப்‌ பெயர்த்துப்‌ பெரிய திருவ 

டியின்‌ திருத்தோளின்மேல்‌ வைத்தரு | 
ளினர்‌. அப்போது அவ்வனத்துக்‌ 
காவற்காரர்‌, “ஓ இருஷ்ண | இர்திரனு 
டைய பட்டமஹிஷியான சசிதேவி | 


| கையிலேந்தி இதற்கு எதிரான காரி 


யஞ்‌ செய்யப்‌ புறப்படுவான்‌, அவ 
னைச்‌ சகல தேவதைகளுர்‌ தொடரு 
வார்களென்று நினை, ஆதலால்‌ ஓகோ 
விர்தனே ! நீ அமரர்‌ யாவரோடும்‌ 
போரிடும்படியான சாசசத்துக்கு எத்‌ 
தனித்தது போதும்‌, புத்திசாலிகள்‌ 
முடிவில்‌ கேடுண்டாகும்படியான 
காரியத்திற்‌ பிரவேசிக்க மாட்டார்க 
ளன்றோ” என்று சொல்வதைக்‌ கேட்‌ 
டுச்‌ சத்தியபாமை வெகுண்டு சொல்ல 
லாயினாள்‌. 


ஓ காவற்காரரே ! இந்த மரத்துக்‌ 
குச்‌ சசியார்‌? இர்திரனார்‌? இது அமிர்‌ 
தங்கடைவதிற்‌ பிறந்ததென்றால்‌, யா 
வர்க்கும்‌ பொதுவா யிருக்கவேண்‌ 


வைத்துக்கொண் டிருக்கிற இந்தப்‌ | டியது. அப்படியிருக்கத்‌ தேவராஜ 


பாரிஜாதத்தைக்‌ கொண்டு போகத்‌ 
தகாது, இது உண்டானபோதே 
யாவரும்‌ தேவரா ஜனுக்குக்‌ கொடுத்து 
விட்டார்கள்‌, ௮வரோ தம்முடைய 
காதலியான சசிதேவிக்குப்‌ பிரீதியி 
னாலே கொடுத்துவிட்டார்‌, சகதேவியி 
னுடைய அலங்காரத்துக்காகவே அமு 
தங்கடைந்தபோது தேவதைகள்‌ இம்‌ ; 
மரத்தை யுண்டாக்கினார்கள்‌, அப்‌ 


போனால்‌ க்ஷமமாய்‌ உன்‌ ஸ்தானம்‌ 
போய்ச்‌ சேரமாட்டாய்‌, தேவராஜ | 
னே எவளுடைய முகத்தை நோக்கிக்‌ | 
கொண்டு சகல காரியங்களையும்‌ நடத்‌ | 
அறொனே அப்படிப்பட்ட சசி கைக்‌ | 
கொண்டிருக்கிற இத்தருவை நீ மூடத்‌ | 
தனத்தினால்‌ விரும்புகிறுப்‌, இதை | 
எடுத்‌ துக்கொண்டு எவன் தான்‌ சேஷேம | 
மாய்ப்‌ போய்ச்‌ சேருவான்‌ ? இச்‌. 
செய்தியை இர்திரன்‌ அறிந்தால்‌ உட | 
னே அவசியமாய்‌ வச்சிராயுதத்தைக்‌ ' 


“வ்‌ சண அவவ யவை அவனைத்‌ படம்‌ வணைசைய வாம பல்‌ அவ ல சலவைக்‌ யது வ யலமையயகவைதுவதிய எழக அவையக. 


னொருவனே கைக்கொள்வ தெப்படி? 
திருப்பாற்கடலிற்‌ பிறந்த அமுதம்‌ சந்‌ 
திரன்‌ காமதேனு முதலானவை எப்‌ 
படி யாவர்க்கும்‌ பொதுவோ அப்படி 
யே இந்தப்‌ பாரிஜாதமும்‌ பொதுவே 
யல்லது இந்திரனுடைய தென்று 
சொல்லக்கூடாத, ஆனால்‌ அந்த இக்‌ 
திராணியானவள்‌ தன்‌ கனவனுடைய 
புஜபலத்தைப்‌ பற்றின செருக்கினால்‌ 
எடுத்துக்கொண்டு போகக்‌ 


பொறுத்திருப்பது போதும்‌, இதைச்‌ 
சத்தியபாமை எடுப்பித்தா ளென்று 
அவளுக்குச்‌ சொல்லுங்கள்‌. ஓ காவ 


' லாட்களே | நிங்கள்‌ விரைவாய்‌ உங்‌ 


கள்‌ பெருமாட்டி யண்டைக்குப்‌ 


| போய்‌ “(8 உன்‌ பர்த்தாவுக்குப்‌ பிரி 


யையாயிருக்து, அவன்‌ உனக்கு வசப்‌ 
பட்டவனா யிருந்தால்‌, என்‌ பர்த்தா 


| இந்த விருக்ஷத்தை எடுத்துக்கொண்டு 


போவதை நிறுத்திவிடு, உன்பர்த்தா 


* பெண்பிள்ளைகள்‌ புருஷனை வசீப்படுத்திச்சொண்டு அனர்த்த முண்டாச்கு 


கிருர்சளென்று நசைத்தது; 


http://acharya.org 


மம்சம்‌] 


பாரிஜா தர்பஹர்ண்ம்‌ 


373 


Rn 


இச்திர னென்பதையும்‌ அவன்‌ தேவர்‌ 
களுக்கு ௮2:/தி என்பதையும்‌ அறி 
வேன்‌, அறிந்தே மனுஷ்ய ஸ்‌இரீயா 
யிருக்கற நான்‌ இந்த உன்‌ விருக்ஷத்‌ 
தை எடுப்பித்தேன்‌ ? என்று கண்ண 
னுடைய தேவியாகிய சத்தயபாமை 
கர்வத்தோடு சொன்னா ளென்று 
சொல்லுங்கள்‌ என்று சொன்ன 
வார்த்தைகளை அப்படி அவ்‌ வனபால 
கர்‌ தம்மரசிக்கு அறிவிக்க, அவள்‌ உட 
னே இந்திரனைத்‌ தூண்டி. விட்டாள்‌. 


பாரும்‌ மயித்திரேயரே | இப்படி 
தூண்டவே இந்திரன்‌ சகலதேவ சயி 
னியங்களோடு கூடப்‌ பாரிஜாதத்துக்‌ 
காகச்‌ சாக்ஷாத்‌ பகவானோடு யுத்தஞ்‌ 
செய்யவந்தான்‌, வந்து ௬ரராஜன்‌ வச்‌ 
சிராயுதத்தைக்‌ கையிலேந்தி நிற்கை 
யில்‌, வானவர்களெல்லாம்‌ இருப்புத்‌ 
தடி. கத்தி குண்டார்தடி சூலம்‌ முத 
லிய ஆயுதங்களை யேர்திச்‌ சன்னத்த 
ராய்‌ நின்றார்கள்‌. பின்‌ அயிராவதத்‌ 
தின்மே லேறிக்கொண்டு தேவசயினி 
யஞ்சூழ யுத்தஞ்செய்ய 


வலாரியைப்‌ பார்த்துக்‌ 


நிற்கின்ற 
கண்ணன்‌ 
இசைகளெல்லா நிறையும்படி சங்கத்‌ 
தொனி செய்தருளி, அநேக வாயிரம்‌ 
பாணங்களை வருஷித்தருளினார்‌. பின்பு 
சுவாமியெறிந்த ௮ம்புகளினாலே இக்கு 
களும்‌ ஆகாசமும்‌ மூடப்பட்டிருப்ப 
தைக்கண்டு சுரரெல்லாம்‌ அரேகமாய்‌ 
அஸ்திர சஸ்திரங்களைப்‌ பிரயோகத்‌ 
தார்கள்‌. ஜகர்நாதனான மதுசூதனன்‌ 
தேவர்‌ விட்ட அஸ்திர சஸதிரங்களில்‌ 
ஒவ்வொன்றையும்‌ விளையாட்டாகவே 
பலதுண்டங்க ளாக்கிவிட்டான்‌. அத்‌ 
தருண்த்திலே வருணன்‌ தன்‌ பாசத்‌ 
தைப்‌ பிரயோகிக்க, அதைக்‌ கருடன்‌ 
பிடித்துச்‌ சிறியபாம்பைத்‌ அண்டிப்‌ 
பதுபோல்‌ தமது மூக்கனலே பல்‌ 
துண்டங்களாகத்‌ 


டார்‌. யமன்‌ தனது காலதண்டத்தை 
யெறிந்தான்‌, அதைத்‌ தேவட சு தனன 
பகவான்‌ தமது கதாயுதத்தனாலே 
முறித்துக்‌ கழே தள்ளினார்‌. மேலும்‌ 
குபோன்‌ சிபிகை யென்னு மாயுதத்‌ 
தை யெறிய அதையும்‌ திருவாழி 
யாலே சூர்ணமாக்கிவிட்டார்‌. சூரி 
யனைத்‌ தமது திருக்கண்‌ ணோக்கத்தின 
லே ஒளிய ந்றவனாக்கி அக்கினியையுங்‌ 
குளிர்ச்சியுள்ளவனாகப்‌ பண்ணிவிட்‌ 
டார்‌. பின்பு வசுக்கள்‌ எதிர்க்க அவர்‌ 
களைப்‌ பரணவருஷத்தினாலே திசைகளி 
லோடும்படி செய்தருளினார்‌. உருத்தி 
ரர்களைச்‌ சக்கிராயுதத்தைக்‌ கொண்டு 
சூலங்களை முறித்துத்‌ தரையிற்‌ படுக்‌ 
கும்படி செய்தார்‌. அந்தப்‌ பரமபுரு 
ஷன சார்ங்கத்தி லேற்றிவிடுத்த சாய 
கங்களாலே சாத்தியர்‌ விசுவர்‌ மருத்‌ 
அக்கள்‌ கந்தருவர்‌ முதலானவர்க 
ளெல்லாம்‌ இலவம்பஞ்சுபோற்‌ பற 
நீதுபோனார்கள்‌. பெரிய திருவடி. நயி 
னாரும்‌ அநேக தேவர்களை வாயினால்‌ 
தின்றுகொண்டும்‌ சிறகுகளால்‌ அடித்‌ 
துக்கொண்டும்‌ நகங்களாற்‌ இழித்துக்‌ 
கொண்டுஞ்‌ சஞ்சரித்து 
பின்பு தேவேந்திரனும்‌ மதுசூதனனும்‌ 
மழைத்தாரைகளை மேகங்கள்‌ பொழி 
வதபோல்‌ ஒருவர்மே லொருவர்‌ : 
அநேகவாயிரஞ்‌ சரங்களைப்‌ பொழிந்து 
கொண்டார்கள்‌. இப்படிச்‌ சங்குல 
யுத்த நடந்தபோது கருத்துமான்‌ 
அயிராவதத்‌ தோடு போரிட்டார்‌, 
சுவாமியோ இர்திரனோடும்‌ மற்றத்‌ 
தேவரோடும்‌ போர்‌ செய்தருளினார்‌, 
அந்தப்‌ போரிலே அஸ்திர சஸ்திரங்‌ 
கள்‌ யாவும்‌ ஒழிந்திருக்கையில்‌ தேவ 
பதி வச்சிராயுத மெடுத்தான்‌. ௮து 
கண்டு சுவாமியும்‌ கூதரிசனத்தைக்‌ 
கையிலெடுத்தார்‌, இப்படி வச்சிரஹஸ்‌ 
தனாக இந்திரனையும்‌ சக்கரஹ்ஸ்தனாகக்‌ 


வந்தார்‌, 


கிண்டித்துவிட்‌ ! இருஷ்ணனையுங்‌ கண்டு மூன்றுலோக 


http://acharya.org 


574 
டத்‌ 
மும்‌ ஹாஹாகாரப்பட்டு நின்றன. | 
இப்படி யிருக்கப்‌ புரந்தரன்‌ வச்சிரத்‌ 
தை. எம்பெருமான்மீது பிரயோகித்‌ 
தான்‌. எம்பெருமானே i அதைக்‌ கை | 
யாலே பிடித்து வைத்துக்கொண்டு, | 
தாம்‌ சக்கரத்தைப்‌ பிரயோகியாமல்‌ 
இந்திரா 2 நில்‌” என்று அருளிச்செய்‌ 
இர்தினோ வச்சிராயுதமும்‌ | 
போகவே ஓடிப்போக | 
யிருக்தான்‌ இப்படியாக ஆயுதம்‌ பரி | 
கொடுத்துக்‌ கருடனாலே வாகனஞ்‌ 
| 
| 


தார்‌. 
எத்தனமா 


திதைக்கப்பெற்று ஓடப்பார்த்த இந்தி 
ரனைக்‌ குறித்துச்‌ சத்தியபாமை ௮௬ 
ளிச்செய்ததாவது. 

“இந்திரனே! மூன்றுலகத்துக்கும்‌ 
அதிபதியாயும்‌, சசிதேவிக்குக்‌ கணவ 
னயுமுள்ள நீ ஓடுவது தகுதியன ற, 
அந்தச்‌ சசிதேவி பாரிஜாத மாலைகளை 
மிகுதியாக அணிர்துகொண்டு உன்‌ 
ஊப்‌ பணிவளன்றோ 2 ஓ வாசவனே! | 
முன்போலவே பாரிஜாத மாலைகளா 
லே விளக்கமுற்று மிகுந்த அன்போடு 
உன்னிடம்‌ வரும்‌ அந்தத்‌ தேவியைக்‌ 
கண்குளிரப்‌ பாராத வுன்னுடைய 
தேவராஜத்தனம்‌ ஏதுக்கு? அப்பா | 
இந்திரா! நீ வருத்தப்படுவது போதும்‌, 
இனி வருந்தவேண்டாம்‌, வெட்கப்‌ | 
படாதே, பாரிஜாதத்தைக்‌ கொண்டு | 
போ, தேவர்கள்‌ மனம்‌ வருத்தப்பட | 
வேண்டுவ தில்லை, அந்தச்‌ சசியானவள்‌ | 
தன்‌ புருஷன்‌ தேவராஜன்‌ என்கிற 
தைப்பற்றிச்‌ செருக்குடையவளாய்த | 
தன்‌ மாளிகைக்கு வந்த என்னை கவுரவ | 
மான நோக்கத்தோடு பார்த்தாளில்லை, 
அதுபற்றிப்‌ பெண்மையாலே ஆழ்சர்‌ | 
திராத சித்தமுடையான்‌ என பர்த்தா 

| 


) 


வின்‌ மகிமையைக்‌ கொண்டாடினவ 
ளாய்‌ உன்னோடு போரிடுவித்தேன்‌; 
பாரிஜாதம்‌ வேண்டிச்‌ செய்திலேன்‌, 


பிறர்பொருளே நான அபகரித்தது ' 


ஸ்ரீவிஷ்ணுபுர ரண்ம்‌ 


போதும்‌, பரரிஜாதத்தைக்‌ கொண்டு 
போ, புருஷன்‌ பெருமைபற்றிக்‌ கர்‌ 
வப்படாத பெண்‌ உலகத்திலில்லை, 
ஆனால்‌ சசியோ அவ்வளவே கர்வித்‌ 
தவளன்று, ரூபத்தினாலே மிகுந்த கர்வ 
மூடையவளா யிருக்கிறாள்‌” என்றிவ்‌ 
வண்ணம்‌ சத்தியபாமை சொல்லக்‌ 
கேட்டுத்‌ தேவராஜன்‌ ஓடாமல்‌ திறாம்‌ 
பினவனாய்‌ அந்தச்‌ £மாட்டியை நோக்‌ 
இச்‌ சொன்னதாவது, 

ஓஒ கொடியவளே! இஷ்டனுக்குத்‌ 
அுக்கமுண்டாகும்படி யேன்‌ மிகப்‌ 
எவன்‌ யாவற்றிற்கும்‌ 
சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காத்தாவா 
யிருக்றொனோ, அப்படிப்பட்ட சரவ 


பேசுஒருய்‌ 2 


சரீரகனனை பகவானாலே ஐயிக்கப்‌ 
பட்ட எனக்கு வெட்கமுண்டாகமாட்‌ 
டாது. ஓ பெருமாட்டி! கேள்‌ முதலு 
முடிவுமில்லாத எவனிடத்தினின்்‌று 
முலகமெல்லா முண்டா, எவனிடத்‌ 
திலேயே நிலைபெற்றிருக்‌ கன்றதோ, 
சொரூபியான எவனிடத்தி 
னின்று முண்டாவ துமில்லை யோ, அப்‌ 
படிப்பட்ட உற்பத்தி லய ஸ்திதிகளுக்‌ 
குக்‌ காரணமான எம்பெருமானாலே 


சாவ 


! வெல்லப்பட்டவனுக்கு வெட்கமெப்‌ 


படி. யுண்டாகும்‌ 2? சூக்ஷு௩மங்களுக்‌ 
கும்‌ சூக்ஷுமமாய்ச்‌ சகலத்துக்கும்‌ 
பிறப்பிடமா யிருக்கிற எவனுடைய 
சொருபம்‌ சகலவேத சாஸ்திரார்த்தவ்‌ 
களையு மறிந்தவர்களுக்கல்லது மற்றவர்‌ 
களுக்கு அறியக்கூடா ததா யிருக்கின்‌ 
தோ, ஒருவராலு மாக்கப்படாமல்‌ 
தானே ஈசுவரனாய்‌ ௮ஜஞய்‌ நித்திய 
னாய்த்‌ தன்‌ திருவுள்ளத்தனலே லோ 
கோபகாரார்த்தம்‌ மலுஷ்யாவதாரஞ்‌ 
செய்தருளி யிருக்கிற அப்படிப்பட்ட 
பகவானை வெல்லவல்லவனா யிருப்ப 
வன்‌ யார்‌? ஆதலால்‌ நான்‌ தோல்வி 
யடைந்தது நியாயந்தான்‌'' என்றான்‌, 


ழ்ப்பதாமத்தியாயம்‌ முற்றிற்று, 
த அமி 


http://acharya.org 


முப்பத்தோறாம்‌ அத்தியாயம்‌ 
பதினாருயிர தீ தொரு நாறு கனனிகைகளின்‌ 
விவாஹம்‌ 


_—-—_—-_ 


ஓ பிராமனணோத்தமரே! இவ்விதமாய்‌ 
பகவான்‌ இர்திரனாலே or 


தேவரிஷிகளாலும்‌ துதிக்கப்பட்டவ 
ராய்ப்‌ பூலோகத்துக்கு எழுந்தருளித்‌ 


டவராய்‌ கருத்து ஆழ்க்திருக்கும்படி. | அவாரகைக்கு மேலே நின்று சங்க 


நகைத்து “(ஓ லோகேசுவரனே! நீ 
தேவதைகளுக்கு ஈாதனா யிருக்கிறாய்‌, 
நாமோ மனிதர்‌, ஆதலால்‌ எங்கள்‌ ௮ப 
ராதத்தை நீயே பொறுக்க வேண்டும்‌, 
இர்தப்‌ பாரிஜாத விருக்ஷத்தையும்‌ 
தகுந்த விடத்திற்குக்‌ கொண்டு போக 
லாம்‌, இதை கான்‌ சத்தியபாமையின்‌ 
வார்த்தையினுலே எடுத்தேனே யல்‌ 
லது விருப்பத்தாலன்று, நீ பிரயோ 
இத்த வச்சிராயுதத்தையும்‌ கைக்கொள்‌ 
ளலாம்‌, இது உனக்குத்தான்‌ சத்துரு 
சங்காரத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட 
ஆயுதம்‌” என்று அருளிச்‌ செய்யக்‌ 
கேட்டு, இந்திரன்‌ ஓ எம்பெருமானே! 


நான்‌ மனிதன்‌ என்று சொல்லி என்னை 


என்ன மயக்குகஇிருய்‌? உன்னை நான்‌ ; 


அறிவேனானாலும்‌ சூக்ஷ மத்தை அறி 
யேன்‌, சகத்தின்‌ ரகதிப்பில்‌ பிரவேசித்‌ 
தவன்‌ எவனே அவனே நீ. ஓ ௮௬ர 
சங்காரகனே! இப்போது உலகத்‌ 
அக்கு உபத்திரவ காரிகளா யுள்ளவர்‌ 
களைக்‌ களைந்துவருகஇிருய்‌, இந்தப்‌ பாரி 
ஜாதத்தைத்‌ இருத்‌ துவாரகைக்குக்‌ 
கொண்டுபோகவேண்டும்‌, நீ பூமியை 
விட்டபின்‌ இது அங்கிராது. ஓ தேவ 
தேவனே! ஜகந்காதனே! ஸ்ரீகிருஷ்ண! 
ஸ்ரீவிஷ்ணுவே! மகாபுஜனே | சங்க 
சக்கர கதாபாணியே | ௮டியேனிடத்‌ 
திற்‌ இருபைகூர்ந்து அபராதத்தை 
க்ஷமித்தருள வேண்டும்‌” என்று 
பிரார்த்திக்கக்‌ கண்ணனும்‌ “அப்படி 
யே யாகட்டும்‌”” என்று திருவுள்ளம்‌ 
பற்றிச்‌ சித்த கந்திருவாதிகளாலும்‌ 


| 
ன 
| 


நாதஞ்‌ செய்தருளவே, அவாரகையி 
லிருக்கறவர்க ளெல்லாம்‌ அளவற்ற 
இப்படி. 
நகரத்தாருக்கெல்லா மானந்தகரமாகக்‌ 
கருடன்மே லிருந்து, 


மிழ்ச்‌ி யடைக்தார்கள்‌. 


சத்தியபாமை 
யோடுகூட இறங்கி அந்த பாரிஜாத 
தருவைப்‌ புழைக்கடையில்‌ நாட்டி 
யருளினர்‌. அந்த விருக்ஷத்தின்‌ மகிமை 
சொல்லுகிறேன்‌ கேளும்‌, அதின்‌ 
கிட்டப்போன மனிதனுக்குத்‌ தன்‌ 
பூர்வ ஜனன ஸ்மரணமுண்டாகும்‌, 
அதின்‌ மலர்களுடைய சுகந்தம்‌ மூன்று 
காதமட்டும்‌ வீசிக்கொண்டிருக்கும்‌, 

ப்படிப்பட்ட விருக்ஷத்தின்‌ இட்டப்‌ 
போய்‌ யாதவர்கள்‌ அதனை எதிர்நின்று 
பார்த்துத்‌ தங்களுடைய தேகங்களைத்‌ 
தேவ தேகங்களாகக்‌ கண்டார்கள்‌. 
பின்பு ஸ்ரீ கிருஷ்ணன்‌ பிராக்குச்‌ 
சோதிஷத்தினின்றுங்‌ கொண்டு வந்த 
யானை குதிரை முதலான பொருள்‌ 
களைச்‌ சுற்றத்தாருக்குத்‌ தக்கபடி. பிரித்‌ 
தக்‌ கொடுத்தருளினார்‌. 


பின்பு நரகாசுரன்‌ பல திசைகளி 
லிருந்துங்‌ கொண்டுவந்து சிறைப்‌ 
படுத்தி யிருந்த அந்தக்‌ கன்னியரை 
யெல்லாம்‌ நல்லகாளிலே நல்ல முகூர்த்‌ 
தத்திலே சுவாமி அந்தப்‌ பதினாறாயிரத்‌ 
தொருநூறு மங்கையருக்கும்‌ தனித்‌ 
தனி ஒவ்வொருவரர யிருக்கும்படி. 
அத்தனையாயிரம்‌ திருமேனி யெடுத்து, 
விதிப்படி பாணிக்கரக 
ணஞ்‌ செய்தருளினார்‌. அந்தப்‌ பெண்‌ 


௮ங்கங்கே 


http://acharya.org 


976 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [ந்தா 


ccc 
மணிகளில்‌ ஒவ்வொருவரும்‌ தம தம | பலரூபங்‌ கொண்டருளிய து, ஒவ்வோ 
௮ஸ்தங்களையே பிடித்தார்‌, சுவாமி ரிரவிலும்‌ ரூபங்களைக்கொண்டு அந்த்‌ 
யென்று கினைத்திருந்தார்கள்‌, அந்த | தப்‌ பாக்கயவதிகளின்‌ மாளிகைகளி 
லோகநாதன்‌ திருக்கலியாண மகோச்‌ | லெழுந்தருளி அவர்களை மகிழ்வித்தல்‌ 
சவத்திலே மாத்திரமன்று இப்படிப்‌ கொண்டிருந்தார்‌. 
ழப்பத்தோராமத்தியாயம்‌ மற்றிற்று 
த 


முப்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
உஷைகன ர கண்டது 


டிக்குப்‌ பிரத்தியும்னன்‌ முதலான | ருத்தர்‌ பலிச்சக்கிரவர்த்தியின்‌ போத்‌ 
குமாரர்கள்‌ அவதரித்தார்க ளென்று 
சொன்னேனே, மற்றவர்களுக்குஞ்‌ 
சொல்லுகிறேன்‌ கேளும்‌. சத்திய 
பாமைக்குப்‌ பானு பவுமன்‌ இரிகன்‌ 
முதலான குமாரர்‌ அவதரித்தார்கள்‌. 
இப்திமான்‌ தாம்பிரபக்ஷன்‌ முதலான 
வர்கள்‌ ரோகிணியின்‌ குமாரர்‌. சாம்‌ 
பன்‌ முதலான வீரர்கள்‌ ஜாம்பவதி 
யின்‌ குமாரர்‌, பத்திரவிர்தாதிகள்‌ 
நரக்னஜிதியின்‌ குமாரர்‌. * சயிப்பியை 


தியாயும்‌ பாணனுடைய புத்திரியாயு 
முள்ள உஷை என்பவளைக்‌ கலியா 
ணஞ்‌ செய்துகொண்டார்‌. அதினிமித்‌ 
தத்தில்‌ ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும்‌ சங்கர 
னுக்கும்‌ கொடிய யுத்தமுண்டாகி, 
அவ்யுத்தத்தில்‌ சுவாமி பாணனுடைய 
ஆயிரக்‌ தோன்களையுச்‌ துணித்துவிட்‌ 
டார்‌ என்று பராசரப்‌ பிரமரிஷி யரு 
ளிச்செய்யக்‌ கேட்டு மயித்திரேயமுனி 
வர்‌ வினாவுனெறார்‌. 

என்பவளுக்குச்‌ சங்கிராமஜித்து த 
லானவர்கள்‌ அவதரித்தார்கள்‌. 

கன்‌ முதலானார்‌ க தற்கும்‌ அ 
அதயமானவர்கள்‌ காத்திரவான முத 
லிய புத்தரரை லகஷ்மணையென்னும்‌ 
பிராட்டியும்‌ ௬ரதன்‌; முதலானாரைக்‌ 
காளிந்திப்‌ பிராட்டியும்‌ பெற்றார்கள்‌. | 
மற்றுமுள்ள தேவிமாரிடத்திலும்‌ பலர்‌ 
உதித்தார்கள்‌. இவ்வாறு அவர்க்கு 
அவதரித்த குமாரர்கள்‌ எண்பதினாயி 
ரத்து நூற்றுவராம்‌. இவர்கள்‌ யாவ 
ருக்கும்‌ சகலவிதத்திலும்‌ முதல்வர்‌ கேளும்‌ ஐயா | பாணன்‌ மகளான 
பிரத்தியும்னர்‌, அவர்‌. குமாரர்‌ அநிருத்‌ | உஷையென்பவள்‌ சிவனோடு கரீடித்‌ 


தா, அவருடைய குமாரன்‌ வச்சிரன்‌, ! தக்‌ கொண்டிருந்த பார்வதியைப்‌ 


ரிஷிசிரேஷ்டரே | உஷையின்‌ 
நிமித்தமாக ஹரிஹரர்களுக்கு எப்படி. . 
யுத்தமுண்டாயிற்று ? ஸ்ரீ ஹரி எப்படி 
பாணனுடைய தோள்களைத்‌ அணித்‌ 
தார்‌ ? இதையெல்லாம்‌ அடியேனுக்கு 
 ஈன்றாய்‌ அருளிச்‌ செய்யவேண்டும்‌. 


மயித்திரேயரே! ருக்குமணிப்பிராட்‌ அற்றவை தடுக்கப்படாத அவ்வநி 
க 


இக்கதையைக்‌ கேட்க அடியேனுக்கு 
மிகுந்த குதூகல முண்டாயிருக்றெது 
என்று கேட்கப்‌ பராசரமகரிஷி ௮ரு 
ளிச்‌ செய்யலாயினார்‌. 


* இவள்‌ பட்டமஹிஷி. யல்லளாயினும்‌ , பிரரித்தகுமாரரைப்‌ பெற்றவர்களுள்‌ 
ஒருத்‌ தியாதலால்‌ இங்கெடுக்கப்பட்டாள்‌. இவள்தான்‌ மித்திரவிர்தையென்று இலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌, 


http://acharya.org 


818 


ட்‌ ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[ஐந்தா 


செல்வமு ' நீ பெற்றது போலாம்‌, | கொண்டு வருகிறேன்‌. அடி.பாகங்கி | 


'இவன்‌ வாசமாயிருக்கிற துவாரகை 


யோ யாரும்‌ பிரவே௫க்கக்கூடாதது, | லாதே, 
ஆனாலும்‌ கூடுமானமட்டும்‌ முயற்சி ; என்று உஷைக்குச்‌ 


இந்த ரகசியம்‌ ஒருவரோடுஞ்‌ சொல்‌ 
விரைவிலே வருகிறேன்‌" 


சமாதானஞ்‌ 


செய்து உன்‌ பிராண நாயகனைக்‌ | சொல்லி துவாரகைக்குச்‌ சென்றாள்‌, ' 


ழப்பத்திரண்டாமத்தியாயம்‌ ழற்றிற்று. 
தீ 
முப்பத்துமூன்றாம்‌ ௮த்திமாமம்‌ 
பாணாசுர விஜயம்‌ 


- இதற்கு முந்திப்‌ பாணன்‌. சிவனைத்‌ 
தொழுது, “சுவாமி! அடியேனுக்கு 
ஆயிரங்கைக ளிருப்பதனால்‌ வெறுப்பே 
யுண்டாகின்றத, அவைகளுக்குத்‌ 
தகுதியான யுத்த முண்டானாலன்றோ 
பிரயோஜனம்‌, இல்லாமற்‌ போனால்‌ 
வீண்‌ சுமையான இந்தக்‌ கைகளா 
ஆதலால்‌ 
என்னுடைய இந்தக்‌ கைகள்‌ பயன்‌ 


லரக்வேண்டுவ தென்ன 2 


படும்படியான சண்டை நேரிடுமா” | 
என்று கேட்டான்‌. ' அதற்குச்‌ சிவன, : 


“அட பாண! உன்னுடைய மயிலடை 


யாளமுள்ள கொடி எப்போது முறிக்‌ | 


தவிழுமோ அப்போது பிசாசு முத 
லானவை களிக்கும்படியான போர்‌ 
உனக்கு நேரிடும்‌” என்று சொன்‌ 
னான்‌. இதுகேட்டு அர்தப்‌ பாணன்‌ 
சந்தோஷ முடையவனாய்‌ அந்தத்‌ 
தேவனை மறுபடியும்‌ தொழுது தன்‌ 
மாளிகைக்கு வந்து ஒருகாலத்தில்‌ தன்‌ 
தொஜம்‌ முறிந்தது கண்டு மிகுந்த சக்‌ 
தோஷத்தை யடைந்திருந்தான்‌. 


இந்தக்‌ காலத்திலே அந்தச்‌ சித்திர 
லேகை : தன்னுடைய யோகவித்தை 
யின்‌ மசமையினாலே அவாரகைக்குச்‌ 
சென்று அநிருத்தனைத்‌ தூக்கிக்கொ 
ண்டுவந்து அந்தப்புறத்திலே விட, 
உஷை அவனேடு இஷ்டப்படியான 


ee 


! போகங்களை யனுபவித்து வந்தாள்‌. 
| இச்செய்தியை அங்கிருக்குஙல்‌ காவற்‌ 
காரர்‌ அறிந்து அந்த ௮சுரராஜனிடஞ்‌ 
சென்று, ““எங்களாண்டவனே? கன்‌ 
னிகாந்தப்‌ புரத்தலே யாரோவொரு 
ராஜகுமாரன்‌ எப்படியோ பிரவே 
சித்து, ஈம்முடைய கன்னிகையோடு 
சுகித்துக்கொண்‌ டிருக்கிறான்‌” என்று 
அதுகேட்டு அந்தப்‌ 
பாணன்‌ இங்கர சைனியத்தை ஏவி 


சொன்னார்கள்‌. 


னை. அந்தச்‌ சைனியம்போய்‌ அகி 
, ருத்தனை எதிர்க்க, அவன அங்கிருந்த 
வாசலின்‌ உழல்தடியை யெடுத்துக்‌ 
। கொண்டு அந்தச்‌ சேனையையெல்லாம்‌ 
இப்படி. 
௮க்இங்கரர்‌ யாவரும்‌ மாண்டுபோன 
தை யறிந்து, அந்தத்‌ தபித்தியேச்திரன்‌ 
தானே தேரின்மேலேறி அவனைச்‌ 
சங்கரிக்கும்படியான முயற்சியோடு 


நாசஞ்செய்து விட்டான்‌. 


வந்து, கூடுமானமட்டும்‌ போரிடுகை 
யில்‌ யாதவ வீரனாலே ஜயிக்கப்பட்‌ 


a 


டான்‌. அப்போது ஏங்கி நின்ற ௮௩ 
| தப்‌ பாணனுக்கு அவன்‌ மந்திரி மாயை 
னிக்கு யுத்தஞ்‌ செய்யும்படி. 
| சொன்னதனால்‌, அவனு மப்படி.யே 
| மாயையினாலே யுத்தஞ்செய்து, அர்த 
யதுவீரனை' நாகாஸ்திரத்தனலே கட்‌ 


டிப்போட்டான்‌. 


http://acharya.org 


மம்சம்‌] பாணாசுர வ்ஜ்யம்‌ 579 : 


இங்இப்படி யிருக்க, துவாரகாபுரி 
யிலே அ௮கிருத்தனைக்‌ காணாமல்‌ யாதவர்‌ 
களெல்லாம்‌ கலங்கி எங்கேபோயிருப்‌ 
பானெனறு யோசித்துப்‌ பாரிஜாதாப 
ஹாரத்தினாற்‌ பகைகொண்ட தேவதை 
கள்தாம்‌ இவனை யபகரித்திருப்பார்க 
ளென்று எண்ணி யிருந்தார்கள்‌, அத்‌ 


தலை யடைந்தார்‌. அப்போது. ஸ்ரீமந்‌ 
நாராயணனும்‌ -ஒரு ஜ்வரத்தை யுண்‌ 
! டாக்க, அதின்‌ சக்தியினாலே அந்தச்‌ 
| சைவஜ்வரமானது பீடிக்கப்பட்டு, 
| உடனே சுவாமியினுடைய தேகத்தி 
| னின்று மோடிப்போய்‌, அர்த காரா 
| யணனுடைய புஜதண்டங்களினாலே 
தருணத்தில்‌ நாரதமகாமுனிவர்‌ துவார | ஈசுக்கப்பட்டதனால்‌ நடுங்கி நிற்கமாம்‌. 
கைக்கு வந்து அநிருத்தன்‌ யோக | டாமல்‌ பதபதைத்து நின்றது. : அப்‌: 
மாயா பலத்தனாலே ித்தரலேகை | போது பிரமா வந்து “(பொறுத்தருள 
பாணாசுர பட்டணத்துக்குக்‌ கொண்டு | வேண்டும்‌” என்று. பிரார்த்திக்கச்‌ 
போனதுமுதல்‌ அவனை நாகாஸ்திரத்தி சுவாமி “அப்படியே யாகட்டும்‌,' 
னாற்‌ பாணன்‌ கட்டின ீறாகவுள்ள | பொறுத்தேன்‌” என்று சொல்லி, 
செய்தி யெல்லாம்‌ யாதவர்களுக்கு ! அந்த வைஷ்ணவ ஜ்வரத்தைத 'தமக்‌ 
அறிவித்தார்‌. அதுகேட்டவுடனே ! குள்ளே லயப்படுத்தி யருளினர்‌.: 
யாதவர்‌ தேவதைகளிடத்திற்‌ சந்தேக | பின்பு அந்தச்‌ சைவஜ்வரம்‌ : சுவாமி 
மற்றவரானார்கள்‌. பின்பு ஸ்ரீகிருஷ்ண | சன்னிதியில்‌ நின்று, எம்பெருமானே! 
பகவான்‌ பெரிய இருவடிஈயினாரை | அடியேனுக்குத்‌ தேவரீரோடு நேர்ந்த 
நினைத்தருளி, உடனே வந்துநின்ற | யுத்தத்தை நினைக்கிற மனிதருக்கு 
அவர்தோண்மே லேறிக்கொண்டு பல | ஜ்வரத்தனலண்டான அன்பமில்லா 
ராமர்‌ பிரத்தியும்னன்‌ முதலானாரோடு | மற்‌ போகக்கட்வது”” என்று விண்‌. 
கூட பாணரகரமாகய சோணிதபுரத்‌ | ணப்பஞ்செய்து போய்விட்ட தி. 


| 

| 

| 

| 

துக்கு எழுந்தருளினார்‌. எழுக்தருளும்‌ | 
| 

| 

| 


போதே அப்பட்டணத்தின்‌ சமீபத்தில்‌ 
காவல்காத்திருந்த சிவனுடைய பிரமத | வந்த. * அக்கினி தேவர்‌. ஜவரையு, 
கணங்கள்‌ எதிர்த்து வந்தார்கள்‌, | நாசஞ்செய்து, அவர்களோடு கூட, 
அவர்களையெல்லார்‌ தொம்சஞ்செய்து | வந்த அசுரசேனைகளையும்‌ விளையாட்‌ 


பிறகு பகவான்‌ தம்மோடுஎதூத்து 


ஸ்ரீ ஜரார்த்தனன்‌ பாணபுரத்திற்கு டாகவே சூர்ணமாக்கியருளினார்‌. இப்‌, 
எழுந்தருள, அங்கே இவனாலேவப்‌ | படிக்குத்‌ தன்‌-சைனியம்‌ . பங்கப்பட்‌ 
பட்ட ஒரு ஜ்வரம்‌ மூன்று பாதங்‌ டுப்போவதைக்கண்டு அந்தப்‌ பலிச்சக்‌. 
களும்‌ மூன்று தலைகளு முள்ளதாய்‌ இரவர்த்தியின்‌ குமாரன்‌ தன்னுடைய 
வந்த, பாணனைக்‌. காப்பாற்றும்பொ | சமஸ்த: சேனைகளோடும்‌ . கூடிக்கெர. 
ருட்டுச்‌ சார்ங்கபாணியோடு யுத்தஞ்‌ | ண்டு போர்செய்ய வந்தான்‌? அவனுக்‌, 
செய்தது. . அந்தச்‌ சொரம்‌ சாம்பலை | குப்‌ பலமாகச்‌ வெனும்‌ சுப்பிரமணி, 
யே ஆயுதமாகப்‌ பிரயோகிக்க, அது | யன்‌ முதலான 'பரிவாரங்களோடுகூட்‌ 
பட்டுத்‌ தாபம்பொருந்தின பலபத்திர | ஸ்ரீ இருஷ்ணனை .எதிர்த்துப்‌. 'போரிட்‌ 
ரும்‌-கண்களை மூடிக்கொண்டு, ஸ்ரீ | டான்‌! இவ்வாஅ. -ஹரிஹரர்களுகளு 
இருஷ்ணனைக்‌ கட்டிக்கொண்டு ஆறு . மிகக்‌ கொடிய யுத்தமுண்டாக, உலக 


அ அவவைவலையவையையகைவாளாகை ளைகையைகாவாளா கையை EV 

* அக்கினிதேவர்‌ ஐவர்‌ யாரென்றால்‌ கார்கபத்‌ தியன்‌, ஆகவரநீயன்‌, தக்தினணாக்கனி; 

சப்பியன்‌; ஆவச்த்தியன்‌ என்பவர்‌. இவர்கள்‌ எவனுடைய அஅசரராகையால்‌ : பானு 
சரனுடைய சோட்டையைச்‌ சூழ்ர்த கொண்டு காத்திருர்தார்கள்‌. 


http://acharya.org 


880 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


மெல்லாம்‌ அஸ்திர சஸ்திரங்களின்‌ 
சுவாலைகளினாலே வெப்ப முற்றுக்‌ 
கலங்கி நின்றன. தேவர்களோ சகல 
லோகங்களுக்கும்‌ ஒரு பிரளயம்‌ வந்து 
விட்டதென்று நினைத்தார்கள்‌. இப்படி 
பெரும்போர்‌ ஈடக்கையில்‌ ஸ்ரீ பக 
வான்‌ சிரும்பணாஸ்திரத்தைப்‌ பிரயோ 
கம்பண்ணிச்‌ சிவனை ஒன்றுஞ்‌ செய்‌ 
யாமற்‌ கோட்டாவி விட்டுக்கொண்டு 
சோர்வடைந்து போகும்படி செய்‌ 
தருளினார்‌. அதனாலே தைத்தியரும்‌ 
பிரமதகணங்களும்‌ நாசமாய்ப்‌ போ 
னார்கள்‌. சிவனோ அந்த அ௮ஸ்திரத்தி 
னாலே அடக்கப்பட்டு உடம்பு பரவச 
மாய்த்‌ தேரின்‌ தட்டிலே உட்கார்ந்‌ 
தாரே யல்லாமல்‌ மேன்மையான 


செய்கைகளைச்‌ செய்யவல்ல ஸ்ரீ இரு | 
ஷ்ணனோடே போரிடச்‌ சக்தியுள்ள | 


வரா யிருக்கவில்லை. பின்பு தந்தைக்கு 
நேர்க்த தன்பத்தைக்கண்டு சுப்பிர 
மணியன்‌ யுத்தஞ்‌ செய்ய வந்தபோது 
சுவாமி ஒரு உங்காரஞ்செய்தார்‌. அத 
னாலே அவனுடைய வேலாயுதமானது 
அடித்துக்கொண்டு போகப்பட்டது. 
பகதிராஜனோ அவன்‌ வாகனமான 
மயிலை யடித்து வீழ்த்தினார்‌, இத்தரு 
ணத்தில்‌ பிரத்தியும்னன்‌ அஸ்திரங்க 
ளைப்‌ பிரயோடித்ததனாலே அமர்க்களத்‌ 
தில்‌ நிற்கமாட்டாமல்‌ ஓடிப்போனான்‌. 
சங்கரன்‌ தளர்ந்துவிழவும்‌, அசரசேனை 
யெல்லாம்‌ நாசமடையவும்‌, முருகன்‌ 
கெலிக்கப்பட்‌ டிருக்கவும்‌, பிரதம 
கணம்‌ க்£ணித்துப்‌ போகவும்‌ கண்டு, 
பாணாசுரன்‌ ஈந்திசாரதியாக விருக்கப்‌ 
பெற்ற தேரின்மேலேறி ஸ்ரீ இருஷ்ண 
பிரத்தயும்னர்க ளுடைய சேனைக 
ளோடு யுத்தஞ்செய்யும்படி வந்தான்‌. 
அப்போது மகாவிரனான்‌ பலபத்திரன்‌ 
பர்ணங்களைப்‌ பிரயோடுக்க, அதைப்‌ 
பொலுக்கமாட்டாமல்‌ பாணாசரனு 
டய படையானது யுத்த தர்மத்தி 


அ கவ அவக பவே 


[ஜர்தா 


னின்றும்‌ நழுவி ஓடிப்போய்விட்ட து, 
இப்படியாகப்‌ பலராமனுங்‌ கிருஷ்ண 
னும்‌ கலப்பையினாலும்‌ அம்புகளினா 
அம்‌ அலைத்து ஒட்டுகின்ற தன்‌ சேனை 
யை வாணன்கண்டு இருஷ்ணனோடு 
கொடிய யுத்தஞ்செய்யத்‌ தொடக்‌ 
இக்‌ கவசத்தைப்‌ பிளக்கத்தக்கவைக 
ளாய்ச்‌ சொலித்துக்‌ கொண்டிருக்கிற 
சரங்களைப்‌ பிரயோடுித்தான்‌. பாணன்‌ 
விட்ட அந்த அம்புகளையெல்லாம்‌ கண்‌ 
ணன்‌ அம்புகளாலே அணித்துத்‌ தள்‌ 
ளினான்‌. மறுபடியும்‌ நாராசங்களை 
யெய்து பாணன்‌ கண்ணனைப்‌ பிளக்க, 
கண்ணனும்‌ பாணனைப்‌ பிளந்தருளி 
னான்‌. இவ்‌ விதமாய்க்‌ கிருஷ்ண 
பாணர்களிருவரும்‌ ஒருவர்மே லொரு 
வர்‌ ஓய்வில்லாமல்‌ அஸ்திரங்களை வரு 
ஷித்து வந்தார்கள்‌, இப்படியாக வரு 
ஷித்த சரங்களெல்லாம்‌ பிளக்கப்பட 
வும்‌, பெரும்பான்மையாய்‌ அஸ்திர 
மும்‌ அடக்கிப்போகவுங்‌ கண்டு ஸ்ரீ 
ஹரிபகவான்‌, பாணனைச்‌ சங்கரிக்கத்‌ 
தருவுள்ள முடையவராய்‌, அநேக 
வாயிரஞ்‌ சூரிய சமூகத்துக்குச்‌ 
சமானமான தேஜசள்ள சதரிசன 
மென்றெ சக்ரெத்தை யெடுத்துப்‌ பிர 
யோகத்தருளினார்‌. 


பீரயோகிக்க வாரம்பித்தபோது 
கோடரி என்கிற அசர வித்தியாரூப 
மான தேவதை திகம்பரியாய்ச்‌ சுவா 
மிக்கு எ திரிலேவர்‌ த நின்றாள்‌. அப்படி 
எதிரே அவள்‌ நின்றமையால்‌ சுவாமி 
கண்களை மூடிக்கொண்டு சத்துருவின்‌ 
கைகளாகிய காட்டைச்‌ சேக்கும்‌ 
படி.க்கு அர்தத்‌ இருவாழியைப்‌ பிர 
யோகத்தருளினார்‌. அந்தத்‌ இருவாழி 
தேவதைகள்‌ பிரயோகித்த சஸ்‌இரங்‌ 
களை நாசஞ்செய்யுந்‌ திறமுடையவை 
களான அந்தச்‌ சத்துருவின்‌ ஆயிரர்‌ 
தோள்களையும்‌ சுவாமிபின்‌ திருவுள்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] பாணாச்ர விஜயம்‌ 881 
TT 
எப்படி. முறையே இதைத்துவிட்டு பிரார்த்திக்கிறேன்‌”' என்று பிரார்த்‌ 
மீண்டும்‌ சுவாமியின்‌ திருக்கையைச்‌ | இத்துச்‌ சூலபாணியாய்‌ நிற்றெ உமா 
சேர்ந்தது. ஸ்ரீ மதுசூதனன்‌ பாண | பநியைச்‌ சுவாமி பிரசன்னராய்க்‌ 
னைச சங்கரிக்கும்பொருட்டு அந்தச்‌ | கடாக்ஷித்து, அசுரன்மே லுண்டான 
சுதரிசன த்தை மறுபடியும்‌ விடுக்கத்‌ | சீற்றமாறி “ஓ சங்கரனே ! நீ வரங்‌ 
திருவுள்ளமா யிருப்பதையும்‌, பாணன்‌ கொடுத்திருக்கிறதனாலே இவ்வசுரன்‌ 
கைக எளற்றுத்‌ தாரை தாரையாய்‌ | பிழைத்‌திருக்கட்டும்‌, உன்‌ வார்த்தை 
உதிரமொழுகத்‌ துடித்து நிற்பதையுங்‌ | யில்‌ பெருமை பாராட்டி இதோ இச்‌ 
கண்டு, பார்வதிபதி உடனே சுவாமி | தச்‌ சக்கரத்தை நான்‌ பிரயோடியா 
சன்னிதிக்கு வந்து தொழுது வணக்‌ : மல்‌ நிறுத்திவிட்டேன்‌, நீ அபயங்‌ 
கத்தோடு விண்ணப்பஞ்‌ செய்ய | கொடுத்தது நா னபயங்‌ கொடுத்தது 
லாயினார்‌. போலே யாம்‌, நீ உன்னை என்னோடு 
ஒ.ற்றுமையுள்ளவஞக நினை, * நீ என்‌ 

“சுவாமி இருஷ்ண | ஜகர்நாத ! நீ ஸ்வரூபம்‌, தேவாசுர மனுஷ்யாதி ரூப 
பரமேசுவரனும்‌ பரமாத்மாவும்‌ ஆதி மான பிரபஞ்சமும்‌ என்‌ ஸ்வரூபம்‌, 
| 

| 

| 


யந்த மில்லாதவனும்‌ புருஷோத்தமனு | என்னையல்லாமல்‌ ஒன்றுமில்லை, இரந்த 
மான ஸ்ரீ ஹரி என்பதறிவேன்‌. நீ | உண்மையை நீ அறிந்து கொள்‌, லோ 
தேவதைகள்‌, மனுஷ்யர்‌, திரியக்கு | கத்தார்‌ மாயையினாலே பிரபஞ்சத்தை 
கள்‌, இவர்களுக்குள்ளே ஒரு இரு | என்‌ ஸ்வரூப மல்லாததாய்‌ நினைத்து 
மேனியை எடுத்து வருவதெல்லாம்‌ உன்னையும்‌ என்‌ ஸ்வரூப மல்லாமல்‌ 
உன்னுடைய இிருவிளையாட்டேயாம்‌., | வேறுபட்டவனாக நினைக்கிறார்கள்‌. ஓ 
ஆதலால்‌ நீ சர்வேசுவரனே யல்லா விருஷபத்துவசனே | நீ அஞ்சாதே, 
மல்‌ மனிதனல்லை, அடியேன்‌ விஷயத்‌ | நான்‌ உன்‌ விஷயத்தில்‌ அனுக்ரெக 
தில்‌ அனுக்கிரகஞ்‌ செய்யவேண்டும்‌, முடையவனானேன்‌, நான துவார 
அண்டினவரை யாதரிக்கும்‌ பிரபுவே? கைக்குப்‌ போகிறேன்‌, நீயும்‌ உன்னி 
இந்தப்‌ பாணாகூரனுக்கு கான்‌ அபயங்‌ டத்துக்குப்‌ போ'' என்று சொல்லி 

) 


கொடுத்திருக்கிறேன்‌, ஆதலால்‌ அதை ஸ்ரீகிருஷ்ணன்‌ அரிருத்த்னிருக்குமிடத்‌ 


நீ பொய்யாக்காம லிருக்கும்படி த 
வேண்டிக்கொள்ளுகிழேன்‌, இர்தப்‌ இற்கு எழுந்தருளினார்‌ 


பாணன்‌ அடியேன்‌ சார்பினாலே, 
கெர்வித்தவனா பிருப்பதனலே இப்‌ 
படிச்‌ செய்தானே யல்லது உன்‌ திறத்‌ 
தில்‌ விரோதத்தால்‌ ௮பராதப்‌ பட்டவ 
னல்லன்‌, ஆனஅதபற்றி அவனுடைய 
அபராதத்தை நீ என்பொருட்டு க்ஷமித்‌ 
தருள வேண்டுமென்றி அடியேல்‌ வேண்டுமென்‌ றி அடியேன்‌. 


அந்த அகிருத்தனைக்‌ கட்டியிருர்தி 
சர்ப்பங்ச்‌ ளெல்லாம்‌ கருத்து மானு 
டைய கர்த்துப்‌ பட்டமாத்திரத்திலே 
நடித்துப்போயின, பின்பு ஸ்ரீ ருக்கு 
மணீ வல்லபன்‌ அவ்‌ வநிருத்தனையும்‌ 
அவன்‌ பத்தினியையும்‌ பெரிய திருவடி. 
க ச எம்பெருமான்‌ அர்தீந்தப்‌ பொரு அர்தீந்தப்‌ பொருள்சளி ள்சளி விருர்‌ தகெர்ண்டு அவற்றாலறியப்படா 
ம்ல்‌ அவ்வ்வற்றால்‌ நீடக்கவேண்டுங்‌ காரியங்களை நடத்தி வருவதனாலே அவையெல்‌ 
லாமவன்‌ சரீரல்களே என்று அந்தர்யாமி பிரரமண்மென்கெறெ சுருதிசொல்லுகையாலே 
எல்லாம்‌ என்‌ சொரூபம்‌ என்றும்‌ என்னையல்லா லொன்றுமில்லை யென்றும்‌ சுவாமி 
அருளிச்செய்த படி, 


http://acharya.org 


382 


ஸ்ரீவிஷ்ணுபுரர்ணம்‌ 


[ஐந்தா 


யின்மே லேற்றிக்கொண்டு பலபத்தி 
ரப்‌ பிரத்தியும்னாஇிய ரோடுகூடத்‌ அவர 


பெருமான்‌ பூமிபார நீக்கும்பொருட்டு 
அந்த ஸ்ரீ அவாரகா௩கரத்தில்‌ தேவிமா 


ரகைக்கு எழுந்தருளினான்‌. ஓ மயித்‌ | ரோடும்‌ புத்திர பவுத்திர திகளோடுங்‌ 


திரேயரே | 


இவ்விதமாய்‌ அவ்வெம்‌ | கூடி வாழ்ந்துகொண்டிருந்தார்‌. 


ழப்பத்துழன்றமத்தியாயம்‌ ழற்றிற்று, 
7.5 அணி 
முப்பத்துநாலாம்‌ அத்தியாயம்‌ 
காசீ தகனம்‌ 


த 


மயித்திரேயோர்‌ வினவுகிறார்‌, 
ஆசாரியரே! ஸ்ரீவிஷ்ணுவானவர்‌ மனு 
ஷ்யாவதாரஞ்‌ செய்து பெருமையான 
காரியங்களைச்‌ செய்தருளினார்‌. இந்தி 
ரனையும்‌ ருத்திரனையும்‌ மற்றுமுள்ள 
தேவர்களையும்‌ வென்றருளினார்‌. இப்‌ 


படியாகத்‌ தேவர்களின்‌ அக்கிரமச்‌ | 


செய்கைகளைத்‌ தடுக்கும்படியான அந்‌ 
தக்‌ கண்ணபிரான்‌ இன்னும்‌ வேறென்‌ 
னென்ன செய்தருளினாரோ அதை 
யெல்லாம்‌ அருளிச்‌ செய்யவேண்டும்‌, 
இதைக்‌ கேட்க அடியேனுக்கு வெகு 
குதூகலமா யிருக்கின்றது'” என்ற 
சிஷ்யருக்கு மகரிஷி யருளிச்செய்யத்‌ 
தொடங்கினார்‌. ஓ பிரமரிஷியே! 
கேளும்‌, ௮வ்வெம்பிரான்‌ இந்த மனு 
ஷ்யாவதாரத்திலே காசேகரத்தை எரித்‌ 
தருளின சரித்தாஞ்‌ சொல்லுகிறேன்‌. 


புண்டரக தேசாதிபதி யானவன்‌ 
லெ அஞ்ஞான முள்ளவராலே :(8ீ 
சாச்ஷாத்து ஸ்ரீ வாசுதேவாவதரரம்‌” 
என்று சொல்லப்பட்டதனாலே அந்த 


ஓ | தரித்துக்‌ கொண்டிருந்தான்‌. இப்படி 


யிருக்‌ துகொண்டு 
அந்தக்‌ கண்ணபிரான்‌ சந்நிதிக்கு ஒரு 
தூதனை யனுப்பி அவனைக்‌ கொண்டு 
“அடா மூடா! இருஷ்ணா! நீ வாசு 
தேவன்‌ அல்லை, நான்‌ வாசுதேவன்‌, 
ஆதலால்‌ இன்றுமுதல்‌ நீ அப்பெயரை 
யும்‌ என்‌ அடையாளங்களான சங்க 


சக்இிரா திகளையும்‌ விட்டுவிடு, இத்தனை 


மகாநுபாவரான 


ட நாள்‌ நீ இப்படி இருந்த அபராதத்திற்‌ 


காக உன்னை நான கொல்லவேண்டும்‌, 
அப்படிக்கு நடவாமல்‌ உன்னுயிரைக்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்ளும்‌ பொருட்டு, 
என்னைச்‌ சரணமடை” என்று சொல்‌ 
அவித்தான்‌. அதைக்‌ கேட்டுக்‌ கண்ண 
பிரான்‌ திருமுறுவல்கொண்டு அத 
அதனை நோக்கி “ஓ தூதனே! நீ 
உங்களரசனான பவுண்டரகனிடஞ்‌ 
சென்று, (உன்‌ வாக்கியத்தின்‌ அபிப்‌ 
பிராயமறிந்தேன்‌, எ.து செய்யவேண்‌ 
டுமோ அதைச்‌ செய்‌, நீ சொன்னபடி. 
யே நான்‌ தடையில்லாமற்‌ செய்கி 


ட றேன்‌, சமஸ்த சின்னங்களையும்‌ தரித்‌ 


மூட அரசன்‌ “(இவர்‌ சொல்வது மெய்‌ | 


தான்‌, ரான்‌ வாசுதேவன்றான,” 
என்று தன்னைச்‌ சனங்கள்‌ அப்படியே 
வழங்கும்படி. செய்திருந்தான்‌. மேலும்‌ 
ஸ்ரீவிஷ்ணுவின்‌ சின்னங்களாகிய சக்‌ 
இராதி ஆயுதங்களையும்‌ வனமாலை 
முதலானவைகளையுஞ்‌ செய்கித்துத்‌ 


அக்கொண்டு உன்‌ பட்டணத்துக்கு 
வந்து இந்தச்‌ சக்கரத்தை உன்னிடமே 
விட்டுவிடுகிறேன்‌, நீ கட்டளையிட்ட 


ட படி நாளைக்கே உன்‌ சரணத்துக்கு வரு 
, கிறேன்‌, வந்து எனக்கு இனிமேலெப்‌ 


| 
| 
/ 
) 


| 


படி. பயமில்லாம லிருக்குமோ அப்ப 
டிச்‌ செய்துக்கொள்ளுகிழேன்‌, சந்தே 


http://acharya.org 


மம்சம்‌] காசதகனம்‌ 383 
a வைகையை ளை சைன்‌ வை வகைக்‌ கைகைகைகைகைகை க சசைகைகை தகை சைகை 
கப்படாதே' என்று சொல்‌” என்று சார்ங்கத்தினின்றும்‌ விடப்பட்ட சரங்‌ 
அவன்‌ சொல்லி யனுப்பிய வாக்ெங்‌ | களாலும்‌ கதை சக்ரெ முதலிய ஆயு 
களுக்குச்‌ * இலேஷையால்‌ தநதிரு | தப்‌ பிரயோகத்தினாலும்‌ அந்தப்‌ பவுண்‌ 
வுள்ளப்படி. அபிப்பிராயங்‌ கற்பித்துச்‌ | டரகனுடைய சேனையையும்‌ காசிராஜ 
சொல்லியனுப்பி, அத்‌ தூதன்‌ போன | னுடைய சேனையையும்‌ நாசமாக்கி 
பின்பு நினைத்த மாத்திரத்திலே எழும்‌ | விட்டார்‌. இப்படிக்குப்‌ படைகள்‌ 
தீருளின பெரிய திருவடி யின்மேலேறி | பாழாய்ப்‌ போனதைக்கண்டு தயங்கி 
அந்தப்‌ பவுண்டரக வாசுதேவனுடைய | நின்றவனாய்த்‌ தன்‌ சின்னங்களைத்‌ 
பட்டணத்திற்கு எழுந்தருளினார்‌. | தரித்தருக்கன்ற அப்பவுண்டரகனை 
யாதவோத்தமன்‌ நோக்கி ₹'ஓ பவுண்‌ 

இவ்வாறு ஸ்ரீகிருஷ்ணன்‌ எழுந்தரு | டரக ராஜனே! நீ தூதுமூலமாய்‌ உன்‌ 
'ளினதை யறிந்து காசிராஜனைவன்‌ | சன்னங்களை விட்டுவிடென்று எனக்‌ 
அந்தப்‌ பவுண்டரகனுக்குப்‌ பக்கபல குக்‌ கட்டனையிட்டாயன் றே. அப்படி 
மாகப்‌ பெரும்படையோடு வந்து | யே இதோ சக்கரத்தையுவ்‌ கதையை 
சேர்ந்தான்‌. பண்டரகன்‌ தன்‌ சேனை | யும்‌ உன்னிடத்திலேயே யெறிர்தவிட்‌ 
யையும்‌ காசிராஜன்‌ சேனையையுங்‌ | டேன்‌. அவைகளுக்கு நீ பாத்திர 
கூட்டிக்கொண்டு சுவாமிக்கு எதிராக ; மாகலாம்‌, இந்தக்‌ கருடனையும்‌ அனுப்பி 
யுத்தததிற்கு வந்தான்‌. வரும்போது | விட்டேன்‌, உன்‌ துவஜத்தில்‌ ஏற்றிக்‌ . 
ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி தூரத்திலேயே ;! கொள்ளலாம்‌” என்று சொல்லிச்‌ சக்‌ 
அவனைக்‌ கருடத்துவஜ மிட்டிருக்றெ | கர முதலானவைகளை யேவியருளினார்‌. 
பெரிய ரதத்தின்‌ மேலே உட்கார்த்து, | சுவாமி இருக்கையினின்றும்‌ புறப்‌ 
கையில்‌ சக்கரம்‌ சார்ங்கம்‌ தண்டம்‌ 
முதலான ஆயுதங்களைத்‌ தரித்து, பீதாம்‌ 
பரமும்‌ வனமாலையு மணிர்து, கிரீட 
குண்டலாதி யாபரணங்களாலே 
விளக்கமுற்றவனாய்‌ மார்பிலே ஸ்ரீவச்‌ 
சம்போலே ஒரு மறுவு மேற்படுத்திக்‌ 
கொண்டு யுத்தசன்னத்தனாய்‌ வந்திருக்‌ 
கக்கண்டார்‌. இப்படியாக வேடம்‌ 
போட்டுக்‌ கொண்டிருக்கு மவனைக்‌ 
கண்டு, ஸ்ரீகருடத்துவசர்‌ கருத்து உள்‌ 
ளடங்கி யிருக்கும்படி. சிரித்து, யானை 
குதிரைகள்‌ மிகுந்ததும்‌, கட்க கதா 
சூல சத்தி கார்முக முதலிய ஆயுதங்‌ 


கள்‌ விளங்கப்பெற்றதுமான “அவன்‌ 


பட்ட திருவாழி அந்தப்‌ பொய்‌ வாசு 
தேவனை யறுக்கக்‌ கதாயுத முறிக்கக்‌ 
கீழேவிழுக்தான்‌. அவனுடைய கொடி 
யும்‌ பெரிய திருவடியாலே முறிக்கப்‌ 
பட்டு அவனுடனே கூட விழுந்தது. 
இதைக்கண்டு அ௮இருந்தவர்களுக்கு 
ஒரு ஹாஹாகாரம்‌ பிறக்க, அவனுக்‌ 
குப்‌ பக்க பலமாய்‌ வந்த மகா பலவா 
னை காசீராஜன்‌ சிரேகதெனுக்கு ஒரு 
பெருமை செய்ய வேண்டுமென்று 
வந்து சார்ங்கியோடே யுத்தஞ்‌ செய்‌ 
தான்‌. சுவாமி சாரங்கத்தை வளை 
த்து நாணேறிட்டுக்‌ குணத்தொனி 
செய்து சரமாரி பொழிந்து அந்தக்‌ 
சேனையோடே சண்டை செய்து, |! கா€பதியின்‌ சிரத்தை யறுத்து ஜனங்‌ 


ec 


* இலேஷையாவது இரண்டர்ச்தம்‌ படும்படி சொல்லுதல்‌, சக்கர முதலானவை 
களை உன்னிடத்திலே விட்டுவிடுிறே னென்றால்‌, உன்மேல்‌ பிரயோடிக்கறேனென்‌ 
றும்‌, சரணமென்பது இருப்பிடத்துக்கும்‌ பேராதலால்‌, உன்‌ சரணத்துக்கு வருகிறே 
னென்றால்‌ உன்னிடத்துக்கு வருறேனென்றும்‌, எனக்கினிப்‌ பயமில்லாமற்‌ செய்து 
கொள்ளுகறேனென்றால்‌ உன்னைமூல த்தோடு காசஞ்செய்கிறே னென்றும்‌ கருத்தாம்‌. 


http://acharya.org 


384 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [ஐந்தா 


களுக்கு ஒரு ஆச்சரிய முண்டாகும்‌ | கண்டு அக்கிருர்தவர்களெல்லாம்‌ அச்‌ 
படி. அந்தத்‌ தலையைக்‌ காசீபட்டண | சத்தனாற்‌ கண்கள்‌ மெருண்டலைய 
த்தி னடுத்தெருவில்‌ விழும்படி. யெறிர்‌ ம்‌ சகல லோகசரண்யனான 
தார்‌. இவ்வகையாக ஸ்ரீ யாதவபுங்க | ஸ்ரீ மதசூதனனைச்‌ சரணம்‌ புகுந்தார்‌ 
வன்‌ பவுண்டரகனையும்‌ காச€ீராஜனை | கள்‌. அப்போது சுவாமி தேவிமா 
யும்‌ ஸபரிவாரமாய்ச்‌ சங்கரித்து மீண்‌ சோடு சூதாடிக்கொண் டி.ரு்தவர்‌, 
டும்‌ இருத்தவாரகைக்கு எழுந்தருளி | காராஜலுடைய குமாரன்‌ ஏற்றுக்‌ 
வாழ்ந்துகொண்டிருர்தார்‌. கொடியோனைப்‌ பூசித்துப்‌ பெற்றுக்‌ 
கொண்ட கிருத்தியை இது என்று 
திருவுள்ளம்‌ பற்றிப்‌ பாசிகையை உரு 
ட்டிக்‌ கையிலே ஒரு திருவிசையாட்‌ 
டாய்‌ 4: அக்கினிச்‌ சுவாலைகளாகிய 


காயிலேயோ அரசன்‌ தலை விழக்‌ 
கண்டு ஜனங்கள்‌, “(இதென்ன ஆச்ச 
ரியம்‌ 2? யாரால்‌ ஈம்மரசன்‌ தலை யறுப்‌ 
புண்டது3 இங்கெப்படி வந்து வீழ்க 
தது" என்று கலங்கி நிற்கையில்‌, 
அவ்வரசனுடைய மகன்‌ இது வாசு 
தேவன்‌ செய்த காரியமென்று தெரிந்‌ 
தகொண்டு, மிகுந்த சோகமுங்‌ குரோ 


| 

ஜடாபாரமுன்ன சிரசோடு மகாவுக்கிர 
. தமு முடையவனாய்த்‌ தன்‌ புரோகித அனற்கொழுக்‌துகளைச்‌ சடையாகக்‌ 

| 


மாய்‌ வருகிற இந்தக்‌ இருத்தயையை 
அழித்துவிடு” என்று திருவாழி யாழ்‌ 
வானுக்கு நியமித்தருளினார்‌. நியமித்த 
வுடனே அந்தச்‌ சக்கிரத்தாழ்வார்‌ 


னோடு சேர்ந்து, அந்த மகா க்ஷேத்தி | கொண்டு கண்ணாலும்‌ வாயாலும்‌ 
ரத்திலே சிவனை விசேஷமாய்‌ ஜப செருப்பைக்‌ கக்கிக்கொண்டுவந்த அந்‌ 
தபோ ஹோமாதிகளாலே ஆராதித்‌ 
தான்‌. அந்த ஆராதனத்துக்கு உகந்த, 
சங்கரன்‌ அவனை கோக்கு, இஷ்ட 
மான வரத்தை வேண்டிக்கொள்‌ ” 

என்ன, அந்த ராஜகுமாரன்‌ சுவாமி! 
என்‌ தகப்பனைச்‌ சங்கரித்தவனான ௧௬ 
ஷ்ணனை வதைசெய்யும்‌ பொருட்டு 
ஒரு கிருத்தியையைச்‌ சிருட்டித்துத்‌ 
தரவேண்டும்‌” என்று வேண்டினான்‌. 
சம்புதேவன்‌ “அப்படியே யாகக்கட 
வது” என்று ௮.நுக்கிரகித்ததனாலே, 
உடனே தகதிணாக்கினியினின்‌ அம்‌ ௮வ 
னுக்கே நாசஹேதுவான ஒரு திருத்தி 
யை உண்டாயிற்று. பிறகு அக்கினிச்‌ 
சுவாலைகளினாலே சூழப்பட்டுப்‌ பயங்‌ 
கரமான முகமும்‌ சொலித்துக்கொண் 


தக்‌ இருத்தியையைப்‌ பின்றொடர்ந்து 
வர; அந்தச்‌ சிவகிருத்தியை அந்த 
ஸ்ரீ விஷ்ணு சக்கரப்‌ பிரபாவத்தினால்‌ 
தபிக்கப்பட்டதாய்‌ அதைச்‌ சகிக்க 
மாட்டாமல்‌ வந்தவழியே ஓட ஆரம்‌ 
பித்தது.  திருவாழியும்‌ விடாமல்‌ 
அதைத்‌ துரத்திக்‌ கொண்டு போக, 
அந்தக்‌ கிருத்தியை ஸ்ரீ விஷ்ணு சக்கர 
பிரபாவத்தனலே தன்‌ பிரபாவ மழி 
ந்ததாகித்‌ தான பிறந்த காூக்மீக 
போய்ச்‌ சேர்ந்தது, 


ஓ மயித்திரேயரே ! இப்படியாகக்‌ 
இருத்தியை இரும்பி ஒடிவந்ததைக்‌ 
கண்டு காரா ஜனுடைய பெரும்படை 
யும்‌ உமாபதியின்‌ பிரமத கணப்படை 
டிருக்கற மயிர்களுள்ள தலையும்‌ பொ | யும்‌. அரேக அஸ்திர சஸ்திரங்களுள்ள 
ருந்திய அர்தக்‌ கிருத்தியையான த வையாய்‌ யுத்தஞ்செய்யக்‌ கருத்துக்‌ 
அதிக - கோபத்தோடு * இருஷ்ணா, | கொண்டு சுதரிசனாழ்வாருக்கு எதி 
இருஷ்ணா' என்று கூவிக்கொண்டே ரிலே வந்து பல ஆயுதங்களையும்‌ அஸ்தி 
துவாரகைக்கு ஓடிவந்தது, அதைக்‌ ! ரங்களையும்‌ பொழிந்து நிற்க, அந்தச்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] 


பலபத்திரர்‌ சாம்பனை மீட்டது 


385 


சக்கிரம்‌ அவற்றையெல்லாம்‌ சரம்ப 
லாக்கி விட்டு அந்தக்‌ இருத்தியை 
யோடும்‌, அரசன்‌ அவன பரிவாரம்‌ 
பட்டணத்தார்‌ யானை குதிரை முத 
லானவைகளோடும்‌, கொட்டில்கள்‌ 
பொக்கசங்கள்‌ முதலான பொருள்‌ 
களோடும்‌, அக்கினிச்‌ சுவாலைகளி 
னாலே அலங்கரிக்கப்பட்ட மதில்‌ 
சூழ்ந்த அந்தக்‌ காசீ பட்டண முழுவ 


தையும்‌ எரித்து விட்டது. இவ்வாறு 
அந்தச்‌ சத்துரு ஈகரத்தை யெரித்துச்‌ 
சாம்பராக்கயும்‌ அந்தச்‌ சுதரிசனாழ்‌ 
வார்‌ சற்றமடங்காதவராகி இன்னும்‌ 
ஆசிருத விரோதி நிரசன ரூபமான 
கயிங்கரியத்தில்‌ விருப்பமுள்ளவராய்ச்‌ 
சுவாமி இருக்கையிலே வந்து சேர்ந்து 
விட்டார்‌. 


ழப்பத்துநாலாமத்தியாயம்‌ முற்றிற்று. 
பட்ட அனு 
முப்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
பலபத்திரர்‌ சாம்பனை மீட்டது 


Te __ு _—_ 


மயித்திரேயர்‌ வினாவுறொர்‌ ; சுவாமீ! 
முனிக்கரசே! மகாதுபாவரான பல 
ரரமருடைய பராக்கிரமங்களை இன்‌ 
னும்‌ கேட்க விரும்புகிறேன்‌. யமுகா 
கர்ஷணாதிகளான சிலவற்றைக்‌ கேட்‌ 
டேனன்றோ ? மற்றுமுள்ள மகிமை 
யான சரித்திரங்களை அடியேனுக்குச்‌ 
சா இத்தருளவேண்டும்‌ ”” என்ற சிஷ்ய 
ருக்கு ஆசாரியர்‌ அருளிச்‌ செய்கறோ்‌. 
“(ஓ மயித்திரேயரே கேளும்‌, அந்த 
ஞாயும்‌ அப்பிரமேயனாயும்‌ தரணிதரனாயு 
முள்ள ஆதிசேஷ னென்பவருடைய 
அவதார விசேஷமான ஸ்ரீ பலபத்திரர்‌ 
செய்தருளின காரியங்களைச்‌ சொல்லு 
திறேன்‌.” 


அஸ்தினா! பட்டணத்திலே அரியோ 
தனனுடைய மகளுக்குச்‌ சுயம்வரங்‌ 
கோடித்தார்கள்‌. அந்தச்‌ சுயம்வரத்‌ 
இலே நின்ற அந்தக்‌ கன்னிகையைச்‌ 
சாம்பவதியின்‌ குமாரனான 
னென்பவன்‌ பலாத்காரத்தால்‌ தூக்கிக்‌ 


சாம்ப 


கொண்டு போனான்‌. போகவே மகா 
பராக்கரமவான்‌௧ளான  கர்ன தர்‌ 


யோதனாதிகளும்‌ பீஷ்ம அரோணாதிக 
49 


ளும்‌ எதிர்த்துவந்து யுத்தஞ்‌ செய்யச்‌ 
சாம்பனும்‌ நெடுகேரம்‌ போரிட்டுக்‌ 
கடைசியில்‌ தோற்றுப்போனான்‌. ஆன 
தனாலே அந்தச்சாம்பனை அந்தக்‌ குரூர 
வீரர்‌ பிடித்துக்‌ கட்டி காவலிலிட்டார்‌ 
கள்‌. இந்த செய்தி கேட்டவுடனே 
ஸ்ரீ கிருஷ்ணன்‌ முதலான யாதவரெல்‌ 
லாம்‌ துரியோதனாதியரிடத்து மிகுந்த 
கோபமுள்ளவர்களாய்‌ அவர்களைக்‌ 
கொல்லும்படி. படையெடுக்கத்‌ தணீிரந்‌ 
தார்கள்‌. அத்தருணத்தில்‌ - பலபத்திரர்‌ 
அவர்களைத்‌ தடுத்து “(நீங்கள்‌ இவ்‌ 
வளவு பிரயத்இனமேன்‌ செய்யவேண்‌ 
டும்‌? நான்‌ போய்ச்‌ சொன்னால்‌ என்‌ 
பேச்சைக்‌ கவுரவர்‌ தடைசெய்யாமல்‌ 
சாம்பனை விட்டுவிடுவார்கள்‌, ஆதலால்‌ 
நானொருவனே போய்‌ வருகிறேன்‌” 
என்று சொல்லிப்‌ புறப்பட்டுப்போய்‌ 
அஸ்தனா!. பட்டணத்தினுள்ளே பிர 
வேசியாமல்‌ வெளியிலிருந்த ஒரு 
தோட்டத்தில்‌ எழுந்தருளி யிருந்தார்‌. 
துரியோதனாதியர்‌ இவர்‌ எழுந்தருளி 
யிருக்கற செய்தி தெரிந்துகொண்டு 
அந்தத்‌ தோட்டத்துக்கு வந்து அரக்கி 
யம்‌ பாத்தியம்‌ மதுவர்க்க முத 


http://acharya.org 


386 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [ஐந்தா 


யாமலிருக்கட்டும்‌. ஏவலாள்‌ தலைவ 
னுக்குக்‌ கட்டளை யிடுறெதென்றால்‌ 
என்னென்று சொல்லுகிறது? இதெல்‌ 


லாம்‌ கர்வத்தின்‌ காரியம்‌. அந்தக்‌ 


லானவைகளாலே அவரை அர்ச்சித்‌ 
தார்கள்‌, 

அந்தச்‌ சங்கர்ஷ்ண பகவான்‌ அவற்‌ 
றைத்‌ இருவுள்ளம்‌ பற்றிப்‌ பின்பு அக்‌ 
கவுரவரை நோக்கி, “நம்முடைய உக்‌ 
இரசேன மகாராஜன்‌ ஒரு கட்டளை 
பிட்டி ருக்கிறார்‌. அதைக்குறித்து நான்‌ 
வந்தேன்‌, அதாவது ஈம்முடைய சாம்‌ 
பனை விட்டுவிடவேண்டு மென்பது 
தான்‌, அதை நீங்கள்‌ கைக்கொண்டு 
உடனே சாம்பனை விட்டுவிடவேண்‌ 
டும்‌” என்‌ றருளிச்செய்தார்‌. இந்த 
வார்த்தையைக்‌ கேட்டுப்‌ பீஷ்மா முத 


கர்வமும்‌ உங்களுக்கு நாங்கள்‌ கூட 
வுட்காருவித்துக்‌ கொள்வதுவ்‌ கூட 
சாப்பிடுவது முதலான காரியங்கள்‌ 
செய்ததனால்‌ வந்தது. ஆதலால்‌ உங்‌ 
கள்மேல்‌ சூற்றமில்லை. உங்கள்‌ நடக்‌ 
கைகளை நாங்கள்‌ உபேக்ை செய்‌ 
இருந்ததனால்‌ எங்கள்மேலேயே குற்ற 
மிருக்கன்றது. ஓ பலபத்திரா | உன 
க்கு நாங்கள்‌ இப்போதும்‌ அர்க்க 
யாதி வுபசாரஞ்‌ செய்தது அன்பி 


ய்‌ ட ட ரி 
லானவர்களும்‌ கர்ன அரியோதனாதி னாலே யன்றி மரியாதையா லன, 


யரும்‌ பாஹ்லிகன்‌ முதலானவர்களும்‌ 


ட கி ச - , | என்று சொல்லிக்‌ கவுரவர்‌ யாவரும்‌ 
மனங்கலங்கிக்‌ கோபமூண்டு சங்கா ய ரூ 


ணரை நோக்கி உரைத்ததாவது2 க ககன்‌ சட நன்‌ 
ஷ ர சத்தா வது. கட்டுப்பா டுடையவர்களாய்‌ சரே 
லென்று ௮ஸ்‌ இனாபுரிக்குச்‌ சென 


மார்கள்‌, 


“ஓய்‌ உலக்கை யாயுதமுடைய பல 
பத்திரரே | இராச்சியத்திற்குத்‌ தகா 
தது யதுவம்‌ச மென்பதை யறிந்து 
நீரேது இப்படி பேசினீர்‌ ? குருவமி 
சத்தாருக்கு எந்த யாதவன்‌ கட்டளை 


a 


இப்படிக்‌ குருகுலத்தார்‌ இகழ்ந்து 
பேசினதனாலும்‌ பானமதத்தினாலும்‌ 
கலக்கமுற்றுக்‌ கரையில்லாத கோப 


யிட மாட்டுவான்‌ 2? உக்கிரசேனரும்‌ 
கவுரவருக்குக்‌ கட்டளை யிடுவராகில்‌ | முடையவராய்‌ பலபத்திரா எழும்‌ 
நமக்கு ராஜயோக்கியமான சத்திர சர | இருக்து பக்கத்தில்‌ தரையை யோரிடி. 
மரங்களேதுக்கு ? அவைகளெல்லாம்‌ யிடி.த்தார்‌. இடிக்கவே அந்தத்‌ தரை 
உங்கள்‌ பரிகாசத்திற்கல்லவோ இட. | நான்கு பக்கமும்‌ அதிரும்படி பெருங்‌ 
மாகும்‌. உங்களுக்கு நம்முடைய | கோஷத்தோடு பிளந்து போயிற்று. 
சார்பின லுண்டான சத்திரசாமராதி | அவர்‌ கண்டிவக்கவும்‌ புருவநெறிந்து 
விபவங்களல்லவோ இவ்வளவு பேசு | தெற்றியிலேறவும்‌ சொன்னதாவது: 
வதற்கு ஏதுவாயின. இனி யவை | “ஓகோ | பலஹீனராயும்‌ அராத்து 
களைப்‌ பொறுத்திருந்தது போதும்‌. | மாக்களாயு மிருக்கிற இந்தக்‌ கவுரவ 
இதிருக்சட்டும்‌. நீர்‌ போனாலுஞ்‌ சரி ருக்கு என்ன மதம்‌ 3 என்ன கர்வம்‌? 
தான்‌, இருந்தாலுஞ்‌ சரிதான்‌, துஷ்ட | நமக்குத்‌ துரைத்தனம்‌ இயற்கையி 
கரரியஞ்‌ செய்த சாம்பனை நாங்கள்‌ | லில்லாமற்‌ காலபலத்தனால்‌ வந்த 
விடமாட்டோம்‌. இதைக்குறித்து உக்‌ | தென்று நம்மை அவமதிக்இறார்கள்‌. 
கரசேனன்‌ சொன்னாலும்‌ நீர்‌ சொன்‌ 


இர்த நினைப்பைக்‌ கொண்டன்றோ 
லுங்‌ காரியம்‌ நடக்கமாட்டாது. 


உக்கரசேன மகாராஜனுடைய ஆக்‌ 
வணக்குதற்குப்‌ பாத்திரான எங்‌ 


தினையை இப்போதும்‌ உல்லங்கனஞ்‌ 
களுக்கு யாதவர்‌ வணக்கஞ்‌ செய்‌ 


செய்கிழுர்கள்‌, எப்படியிருக்கினும்‌ அந்‌ 


http://acharya.org 


மம்சம்‌| 


பலபத்திரர்‌ சாம்பனை மீட்டது 


387 


தச்‌ சுதர்மையென்றெ சபாமண்டபத்‌ 


திலே உட்கார்ந்திருக்கறெவர்‌ யார்‌ 9 
நம்முடைய உக்கிரசேன மகாராஜர்‌ 
தாமே; ஆதலால்‌ அவருக்குச்‌. சமான 
ரான அரசர்‌ யாரிருக்கிறார்கள்‌ ? இர்‌ 
திரன்கூட உட்காரவில்ல்யே, € இக்‌ 
தக்‌ கவுரவருக்கு என்ன பெருமை ? 
அரேக மனிதர்‌ அனுபவித்துக்‌ கழித்த 
ராஜாசனத்தை வெகுவாய்க்‌ கொண் 
டாடுகிறார்கள்‌. எவனுடைய பெண்‌ 
டி. ர்கள்‌ தேவர்க்குரிய பாரிஜாதப்‌ பூங்‌ 
கொத்துகளைத்‌ தரிக்கிறார்களோ அப்‌ 
படி.ப்பட்ட வேந்தர்‌ வேந்தன்‌,. ஊழி 
யக்காரரான இந்தக்‌ குருகுலத்தாரு 
க்கு அரசனாகாமற்‌ போகிறானல்லவா? 
சகல ராஜாக்களுக்கும்‌ அதிபதியான 
உக்ரெசேன னிருக்கட்டும்‌, இப்‌ 
போது நான்‌ பூமியிற்‌ கவுரவப்‌ பூண்‌ 
டில்லாமற்‌ செய்து, அப்புறம்‌ தவார 
கைக்குச்‌ செல்வேன்‌. இப்போது 
நான்‌ கர்னன்‌ துரியோதனன்‌ அரோ 
ணன்‌ பீஷ்மன்‌ பாஹலிகன அச்சா 
தனாதியர்‌ பூரி பூரிச்சரவன்‌ சோமதத்‌ 
தன்‌ சலன்‌ பீமன்‌ ௮௬௪௬னன்‌ யுதிஷ்‌ 
டிரன்‌ நகுல சகதேவர்கள்‌ முதலான 
கவுரவரனைவரையும்‌ அவருடைய சது 
ரங்க சேனைகளையும்‌ நாசஞ்செய்து 
வீரனான நம்முடைய சாம்பனை அவன்‌ 
வேட்ட மனைவியோடு அழைத்துக்‌ 
கொண்டு துவாரகைக்குப்போய்‌ உக்‌ 
இரசேனாதிகளைக்‌ காண்கிறேன்‌. இந்த 
வருத்தந்தான்‌ நமக்கேன்‌ 3 கவுரவர்‌ 
வாசஞ்செய்து கொண்டிருக்கிற இக்‌ 
நகரத்தையே கங்கையிற்‌ கவிழ்த்துப்‌ 
போடுவோம்‌. இதுவே சுலபமான 
காரியம்‌” எனறு சொல்லி மதத்தினாற்‌ 
கண்‌ சிவந்தவராப்‌ உழுபடையைக்‌ 


தழேகொண்டிருக்கிற தமது ஆயுதத்‌ 


| 


| 
| 


| 
| 
| 
| 


தை மதிளினமேற்‌ கட்டிய அலங்க 
மென்னும்‌ அர்க்கத்தில்‌ மாட்டியிழுத்‌ 
தார்‌, இழுக்கவே அப்பட்டண முழு 
அம்‌ அசைந்து நடுங்கிற்று. அதைக்‌ 
கண்டு கவுரவரெல்லா மனங்கலங்கி 
ஏக்கமுற்றுக்‌ கோகோ வென்று கத 
றிக்கொண்டு அந்த முசலாயுதர்‌ சந்நிதி 
யில்‌ வந்து “(ஸ்ரீ ராம பகவானே | ஸ்ரீ 
ராம பகவானே! மகாபுஜபல முடைய 
வரே! பொறுத்தருளவேண்டும்‌, பொ 
அத்தருள வேண்டும்‌, கோபத்தை 
யடக்கி அடியேங்களிடத்தில்‌ இரங்கி 
யருளவேண்டும்‌, இதோ தேவரீரு 
டைய சாம்பனை யவன்‌ பத்தினியோடு 
கூடக்‌ கொண்டுவந்து சர்ப்பித்துவிட்‌. 
டோம்‌, தேவரீருடைய பிரபாவமறியா 
மல்‌ அபசாரப்பட்ட அடியேங்களைப்‌ 
பொறுத்து ரட்சிக்கவேண்டும்‌'' என்று 
முறையிட்டு பீஷ்மர்‌ துரோணர்‌ கிருபர்‌ 
முதலானவர்க ளெல்லாம்‌ சாம்பனைப்‌ 
பத்தினியோடு விரைவாய்க்‌ கொண்டு 
வந்து சமர்ப்பித்துச்‌ சாஷ்டாங்கமாய்‌ 
விழுந்து பிரணாமஞ்செய்து வேண்டிக்‌ 
கொள்ள, ஸ்ரீசங்கர்ஷண மூர்த்தியும்‌ 
பபொறுத்தேன்‌, பயமில்லை'' என்று 
அபயம்‌ பிரசாதித்துக்‌ கலப்பையை 


அலங்கத்தினின்‌ அும்‌ வாங்கியருளினார்‌. 


ஓ மயித்திரேயரே! அதனாலேதான்‌ 
அர்த ௮ஸ்‌இனாபுரியானது இப்போ 
தும்‌ கொஞ்சஞ்‌ சாய்ந்த வடிவாகக்‌ 
காணப்படுகின்றது. இது ஐயா ஸ்ரீ 
பலராமருடைய .சவுரிய பிரபாவம்‌, 
பின்பு கவுரவர்கள்‌ சாம்பனுக்கு மரு 
மகன்‌ மரியாதைகளைச்‌ செய்து சே 
னங்களோடு தங்கள்‌ பெண்ணையுங்‌ 
கூட்டி நீலாம்பரப்பெருமாள்‌ பின்னே 
அனுப்பிவிட்டார்கள்‌. 


ழப்பத்தைந்தாமத்தியாயம்‌ ழற்றிற்று, 
ட்ட அனி 


http://acharya.org 


முப்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌ 
துவிதசங்காரம்‌ 
ர ௭௦09%0௮- 

மித்திராபுத்தரரே கேளும்‌, மகா யான வனத்திற்‌ சென்று மத்தியபா 
பலவானான பலராமருடைய பல மூ | னஞ்செய்து ஸ்திரீகளினடுவிலே ஆட்‌ 
மையைச்‌ சொன்னேனே, இன்னு | டமும்‌ பாட்டுமாய்‌ வெகு உல்லாசம்‌ 
மவர்‌ செய்ததைச்‌ சொல்லுகிறேன்‌. | பொருந்தி ஈந்தனவனத்தில்‌ இந்திரன்‌ 
நரகாசுர னென்றொரு தேவசத்துரு இருப்பதுபோல மிகவுங்‌ ' களித்திருக்‌ 
இருந்தானே, அவனுக்குச்‌ சுநேதென்‌ | தார்‌. அந்தவிடத்தில்‌ அவ்‌ வானர 
துவிதனென்று ஒரு வானர சிரேஷ்ட 
னிருந்தான்‌. அவன பல பராக்கிர 
மங்களிற்‌ சிறந்தவன்‌. அவன்‌ இந்தி 
ரன்‌ ஏவினதனாலே கிருஷ்ணன்‌ தன்‌ 
சிரேகதனாகய நரகனைக்‌ கொன்றா | 
னென்று தேவர்மேற்‌ பகைபாராட்‌ | 


வீரன்‌ வந்து அவருடைய ஆயுதமான 
கலப்பை யுலக்கைகளை யெடுத்துக்‌ 
கொண்டு அவர்க்கெதிரில்‌ நின்று 
புருவரெரிக்கிறதும்‌ பற்களைக்‌ காட்டு 
இறதும்‌ உர்‌ என்பதுமாகிப பற்பல 
விதங்களாலே பரிகாசஞ்‌ செய்தது 
மன்றி, அந்தத்‌ தேவிமாருக்கு மெதிரில்‌ 
நின்று நகைப்பதுங்‌ குதிப்பதுமாகப்‌ 


டித்‌ “(தேவர்க்கு மனிதருக்குக்‌ தீங்கு 
செய்யக்கடவேன்‌'' எனறு நினைத்து 
அஞ்ஞான மோகத்தினால்‌ யக்கியங்‌ | பல சேஷ்டைகள்‌ செய்து மத்திய 
நிறைத்து வைத்திருந்த பாத்திரங்களை 
யெடுத்துக்‌ கவிழ்த்து மெறிந்தும்‌ பல 


| 
களை யழிப்பதும்‌ சா.துக்களுடைய மரி | 
| 

யழித்துக்‌ காடுகள்‌ தேசங்கள்‌ பட்ட வகைத்‌ துன்பங்களைச்‌ செய்துவர்‌ 
| 


யாதைகளை மாற்றுவதும்‌, பிராணிகளை 


ணங்கள்‌ இராமங்கள்‌ முதலானவை | தான்‌. அதைக்‌ கண்டு ஹலாயுதர்‌ 
களைக்‌ கொளுத்துவதும்‌, மலைகளைத்‌ | கோபங்கொண்டு வெருட்ட, அதனை 
தூக்கிப்போட்டு ஊர்களை நொறுக்கு । மதியாமல்‌ அந்தத்‌ துஷ்டன்‌ மறுபடி 
வதும்‌ மலைகளைப்‌ பெயர்த்துக்‌ கடலி | யும்‌ செகசென்று கூவிக்கொண்டு 
லே போட்டுக்‌ கடலில்‌ நடுவே நின்று 
கொண்டு அதனைக்‌ கலக்கிக்‌ கரைபுர | தான்‌. அதனாலே பகவான்‌ கொஞ்‌ 
ரூம்படி செய்து கரையிலுள்ள குடி ! ௪ஞ்‌ சிரித்துத்‌ தமது உலக்கையை 
யிருப்புகளை முழுத்துவதும்‌, காமரூபி | யெடுக்க, அர்த வாஈரபுங்கவனும்‌ ஒரு 
யாகையாலே மிகவும்‌ பெரியவொர | பெரிய மலைக்கல்லைக்‌ கையிலெடுத்து 
ரூபமெடுத்‌ தக்கொண்டு பயிரில்‌ விழும்‌ | அவர்மேலெறிந்தான்‌. அவரோ அம்‌ 
அ புரண்டு பயிர்களைப்‌ பாழாக்குவது | தப்‌ பெரிய கல்லைத்‌ தமது முசலத்தி 
மாய்‌ லோகங்களுக்குத்‌ தீக்குசெய்து | எலே பல தண்டுகளாக்கிவிட்டார்‌. 
வந்தான்‌. அதனாலே உலகம்‌ வேதாத்‌ | இவ்வண்ணமாய்‌ அந்தப்‌ பெருங்கல்‌ 
தியயனம்‌ யாக முதலான வைதிகச்‌ | சூரணமாய்க்‌ ழே விழுந்ததனாலே 
செய்கைகளற்று மிகுந்த துயரமுற்‌ | பிலவங்கமன்‌ கோபமூண்டவனாய்‌ 
திருந்தது, இப்படி. யிருக்குங்‌ காலத்தி | முசலத்தையும்‌ தாண்டி யெழும்பிக்‌ 
லொருநாள்‌ மூ்த்தரம்பி ரேவதி தேவி | கையினால்‌ அவர்‌ திருமார்பி லைம்‌ 
யோடும்‌ மற்றும்‌ லெ தேகிமாரோடும்‌ ! தர்ன்‌. பின்பு முசலாயுதர்‌ அதிக 
நர்வத்மென்கற்‌ பருவதத்தின்‌ உத்தி கோபமடைந்து முஷ்டியினாலே அக்‌ 


துஷ்ட காரியங்களையே செய்து வர்‌ 


http://acharya.org 


சுவாமி தன்ன டிச்சோதிக்‌ கெழுர்தருள்வது 


990 


அலகாக மகர கக ககக ண க க க கை கை கைக சை சைசைககைைை கைக 


குரங்கின்‌ தலையிலிடிக்க அந்தத்‌ துவி 
தன்‌ உதிரங்‌ கக்கிக்கொண்டு உயிர்‌ 
போய்த்‌ தரையில்‌ வீழ்ந்தான்‌. 

ஓ முனிவரே! இந்த ஆச்சரியத்தைக்‌ 
கேளும்‌, அந்தக்‌ கபிபுக்கவன்‌ ழே 
விழுந்தபோது, அவனுடைய சரீரம்‌ 
பட்ட மாத்திரத்திலே அம்மலையின்‌ 
கொடுமுடியொன்று இர்திரனுடைய 
வசசிராயுதத்தனாற்‌ பிளக்கப்பட்ட து 
போலே பலபிளவரய்ப்‌ பிளந்து விழ்க்‌ 
தது. இவ்வாறு அந்தக்‌ கொடிய 
குரங்கு மடி.ந்தபோது தேவர்கள்‌ பக 
வான்‌ மீதில்‌ பூமழை பொழிந்து சந்நி 
இக்கும்‌ வந்து “(ஓ மகாநுபாவனே | 
ஓ மகாவீரனே! நீ மிகவு மேன்மை 


யான நற்காரியஞ்‌ செய்தருளினாய்‌, 
இந்தத்‌ தியமந்‌தி அசுரபக்ஷத்துக்கே 
உபகாரஞ்‌ செய்து: தேவர்களுக்கெல்‌ 
லாம்‌ அபகாரஞ்‌ செய்து வந்ததனால்‌ 
உலகம்‌ வெகு துன்பமுற்றது. இப்‌ 
போது உலகத்தின்‌ பாக்ய வசத்தி 
னால்‌ அவன உம்மாலே நாசமடைக்‌ 
தான்‌” என்று துதித்து மீண்டும்‌ தம 
அலகத்துக்குச்‌ சென்றார்கள்‌. இப்‌ 
படிக்கு ஞானவானாயும்‌ பூமியைத்‌ 
தாங்கு மாதிசேஷனுடைய தஇிருவவ 
தாரமாயுமுள்ள . ஸ்ரீபலபத்திர பகவா 
னுடைய திவ்விய சரித்திரங்கள்‌ பல 
வுண்டு என்று பராசரர்‌ அருளிச்செய்‌ 


! தார்‌, 


ழப்பத்தாறமத்தியாயம்‌ ழற்றிற்று, 
அ. 
முப்பத்தேழாம்‌ அத்தியாயம்‌ 
சுவாமி தன்னடி ச்சோதிக்கு எழுநீதருள்வது 


_—— ப்ப 


கேட்டீரோ மயித்திரேயரே! இப்‌ ! மென்கிற வியாஜத்தனாலே தர்ம்வ 


படி. கண்ணபிரான்‌ மூத்த ஈம்பியோடு 
கூடி. லோகரக்ணார்த்தமாய்‌ அசுரரை 
யும்‌ துஷ்டராஜாக்களையும்‌ வதைத்தருளி 
னான்‌. மேலும்‌ சூதாட்டில்‌ மோசஞ்‌ 
செய்து இராச்சிய முதலானவை 
களைப்‌ பறித்துக்கொள்ளப்பட்ட பாண்‌ 
டவர்களுக்குத்‌ தாதனாகிக்‌ 
சபைக்கு எழுந்தருளிக்‌ 

பெறாமற்‌ சண்டை மூள அந்தப்‌ 
பாரதப்‌ போரில்‌ தான்‌ அர்ச்சுன 
னுக்குச்‌ சாரதியாய்‌ நின்று அநேக 
ராஜாக்களையும்‌ அவர்களுடைய அநேக 
அசேதோகினி சேனைகளையு மடித்‌ 
தப்‌ பூமிபாரத்தை இறக்கி யருளி 
னான்‌. இவ்வண்ணம்‌ சர்வேசுவரன்‌ 
யதுகுலத்தி லவதரித்துத்‌ அஷ்ட நிக்‌ 
இரக சிஷ்ட பரிபாலனங்களினாலே 


கவுரவ 
காரியம்‌ 


உலகத்தை ரசதித்தருளி, முனிவர்‌ சாப 


தரித்த குலத்தையும்‌ உபசங்கரித்துப்‌ 
பிறகு துவாரகையையு மனுஷ்யபாவ 
னையையும்‌ விட்டுத்‌ தன்னுடைய ௮ம்௪ 
மான சங்கர்வணாதகளோடு தனது 
ஸ்தானமான பரமபதத்திற்கு எழுச்‌ 
தருளினான்‌, என்று அருளிச்செய்த 
மகாரிஷியை சோக்கி மயித்திரேயா்‌ 
“ஓ முனிபுங்கவரே! அந்த ஸ்ரீ பகவான்‌ 
முனிசாப வியாஜத்தினாலே குலத்தை 
எப்படி. உபசங்கரித்தருளினார்‌ 9 எப்ப 
டித்‌ தமது மனுஷ்ய இருமேனியை 
விட்டருளினார்‌ ? இவற்றை அருளிச்‌ 
செய்வீர்‌ '” என்று வினாவ, பிரமரிஷி 
யருளிச்‌ செய்கிறார்‌. 


கேளும்‌ பிராமணோத்தமரே | ஒரு 
கால்‌ யாதவகுமாரர்‌ பிண்டாரகமென்‌ 
னுந்தீர்த்தத்தலே விசுவாமித்திரர்‌ கண்‌ 


http://acharya.org 


890 


வர்‌ நாரதர்‌ என்றெ மகா முநிவர்களைக்‌ 
கண்டார்கள்‌. அப்போ தவர்கள்‌ யவ்‌ 
வனாதிகளினலே . கெர்வித்ததினாலும்‌ 
பின்னாலே விதி அப்பழ. வரவேண்டி 


ஸ்ரீவிஷ்ணுபுர்‌ ர்ணம்‌ 


யிருக்கிறபடியினாலும்‌ புத்தி கெட்டு, | 


ஜாம்பவதியின்‌ குமாரனான 
னைப்‌ பெண்பிள்ளைபோல அலங்கரி 
த்து, அம்‌ முனிவர்க ளிடத்திற்கு 
வணக்கத்தோடு சென்று தொழுது 
““சுவாமிகாள்‌ | இர்தப்பெண்‌ கருவுற 
திருக்கனறாள்‌, 
யைப்‌ பெறுவளோ? பெண்பிள்ளை 


இவள்‌ ஆண்பிள்ளை 


யைப்‌ பெறுவாளேர 3 அருளிச்செய்ய 
வேண்டும்‌” என்றார்கள்‌. முக்காலமு 
முணர்ந்த அம்முனிவர்கள்‌ யாதவ 
குமாரர்‌ செய்த 
கோபமூண்டவராக, 


பரிகாசத்தனாலே 
அக்குமாரரை 
நோக்கி, ££ இவள்‌ ஆண்‌ பிள்ளையையு 
மன்று; பெண்‌ பிள்ளையையு மன்று, 
ஒரிருப்புலக்கையைப்‌ பெறுவள்‌, அத 
னாலே 
மாகும்‌” என்றுரைத்தார்கள்‌, என்றிப்‌ 
படி. மகாரிஷிகள்‌ சொன்னதை அவ்‌ 


சகல யாதவகுலமும்‌ நாச 


யாதவகுமாரர்கள்‌ உக்கெசேனனுக்கு 
அறிவித்தார்கள்‌. 
வயிற்றினின்‌ அ மோருலக்கை யுண்டா 
யிற்று. அதை உக்கிரசேனன்‌ பொடி 
யாக்கிக்‌ கடலிற்‌ கொட்டிப்போடும்‌ 
படி. கட்டளையிட, அப்படியே செய்‌ 
தார்கள்‌. அப்பொடிகளோ கடற்கரை 
யில்‌ கோரைகளாக முளைத்தன. அரா 
வின அவ்விருப்புலக்கையின மிகுதித்‌ 
அண்டொன்று அம்பின்‌ முள்ளைப்‌ 
போன்றிருந்தது. அதையும்‌ கடலி 
லெறிந்தார்கள்‌. அதை ஒருமீன்‌ விழுவ்‌ 
தற்று. அம்மீனைச்‌ செம்பிடவர்‌ பிடி 
த்து ௮றுத்தபோது, அதன்‌ வயிற்றி 
லிருந்த ௮வ்விரும்பு முள்ளை ஜான்‌ என்‌ 
இற ஒரு வேடன்‌ எடுத்துத்‌ தன்னம்‌ 
பில்‌ வைத்துக்கொண்டான்‌. ஸ்ரீ பக 


வானோ இவற்றையெல்லா மறிந்திருக்‌ 


உடனே சாம்பன்‌ 


சாம்ப | 


| 


a —— 


[ஐந்தா 


தாலும்‌ தமது சங்கற்பத்தாற்‌ சித்த 
மான அதை மாற்றத்‌ திருவுள்ளம்‌ 
பற்றவில்லை, இத்தருணத்தில்‌ தேவதை 
களினாலே அனுப்பப்பட்டு வாயுதே 
வன்‌ வந்து ௬வாமியைத்‌ தண்டம்‌ 
ரகயெத்தல்‌ இவ்வாறு 
விண்ணப்பஞ்‌ செய்யலாயினான்‌. 


சமர்ப்பித்து, 


& சுவாமி பகவானே | அடியேன்‌ 
தேவராலே தேவரீர்‌ சந்நிதிக்கூத்‌ தூத 
கை அனுப்பப்பட்டேன்‌. ஓ மகாபிர 
புவே | வசுக்கள்‌ ௮சுவிகள்‌ மருத்துக்‌ 
கள்‌ ஆதித்தியர்‌ ருத்திரர்‌ சாத்தியர்‌ 
முதலானவர்களோடு கூடத்‌ தேவேந்‌ 
திரன்‌ தேவரிர்‌ சந்நிதியில்‌ விண்ணப்‌ 
பஞ்‌ செய்கிறான்‌. திருச்செவி சாற்றி 
யருளவேண்டும்‌, என்னவெனில்‌, அடி 
யேங்களுடைய பிரார்த்தனையாலே 
பூமிபார நீக்கும்‌ பொருட்டுத்‌ தேவரீர்‌ 
பூமியி லவதரித்தருளித்‌ 
ளோடு கூடவே _நூறு திருகக்ஷத்திரவ்‌ 
களுக்கு மேலே இங்கெழுந்தருளி 
யிருக்கிறீர்‌. மிகவும்‌ கெரடுமையுடைய 


தேவதைக 


அசுரரை யெல்லாஞ்‌ சங்கரித்தருளிப்‌ 
பூமிபாரத்தை நீக்கயருளினீர்‌. இனி 
அடி. யேங்கள்‌ தேவரீரைச்‌ சுவர்க்க 
லோகத்திலே சதா சேவித்துக்கொண் 
டிருக்கும்படி கிருபை செய்யவேண்‌ 
டும்‌. ஓஜகந்நாதனே! இங்கே நாருண்‌ 
டுக்கு மேலும்‌ எழுந்தருளி யிருந்தது 
திருவுள்ளமானால்‌ சொர்க்கத்துக்கு 
எழுர்தருளவேண்டும்‌, அல்லது இங்‌ 
கேயே எழுந்தருளியிருக்கத்‌ தருவுள்ள 
மானால்‌ அப்படியே எழுந்தருளி யிருக்‌ 
கலாம்‌. சுவாமியின்‌ திருவுள்ள த்தின்‌ 
படியன்றோ அடிமைக ளிருக்கவேண்‌ 
டும்‌” என்று வாயுதேவன்‌ விண்ணப்‌ 
பஞ்‌ செய்ததைக்கேட்டு ஸ்ரீ பகவான்‌ 
அருளிச்செய்ததாவது. ஓ தேவதூத 
னே | நீ சொன்னதெல்லாம்‌ எனக்குத்‌ 
தெரியும்‌, யாதவர்களை நாசஞ்‌ செய்ய 


http://acharya.org 


மம்சம்‌] சுவாமி தன்னடிச்சோதிக்‌ கெழுந்தருள்வது 391 


ஆரம்பித்துவிட்டேன்‌. இவ்‌ யாதவரை தீர்த்தத்தற்குப்‌ போவோம்‌ வாருங்‌ 
மடியாமற்‌ போனால்‌ பூமிபாரம்‌ நீக்‌ ! கள்‌ ” என றருளிச்‌ செய்தான்‌. இவ்‌ 
னதே யன்று, ஆதலால்‌ ஏழுராத்திரிக்‌ | வருளிச்செயலைக்‌ கேட்டு யாதவர்க 
குள்ளேயே இதைத்‌ இர்த்துவிடுவேன்‌. | ளிற்‌ சிறந்தவரும்‌ பரமபாகவதருமான 
இந்தத்‌ துவாரகா நகரத்திற்கு இடம்‌ | உத்தவர்‌ சுவாமி சர்நிதியிலே தண்டம்‌ 
சமுத்திர ராஜனிடத்தி லன்றோ முன்பு | சமர்ப்பித்து எம்பெருமானே | தேவ 
பெற்றுக்கொண்டேன்‌, மறுபடியும்‌ | ரீர்‌ இந்தக்‌ குலத்தை முடிக்கத்‌ திரு 
அவ்விடத்தை அந்தச்‌ சமுத்திரராஜ  வுள்ளம்‌ பற்றினதாய்த்‌ தோன்றுன்‌ 
அுக்கே கொடுத்துவிட்டு யாதவர்களை அ; இப்போது அடியேன்‌ செய்யத்‌ 
யு முடித்து உங்களிடத்துக்கு வரு | தக்க தெதுவேர அதை நியமித்தருள 
வேன்‌, இந்த மனுஷ்ய தேகத்தை விட்‌ வேண்டும்‌, இவ்வுற்பரதக்‌ சூறிகள்‌ 
டுச்‌ சங்கர்ஜனோடுகூட நான்‌ வந்து இவ்‌ யதுகுல க்ஷயத்துக்காக உண்டா 
விட்டேனென்றே இர்திரனும்‌ தேவர்‌ | யினவென்று நினைக்கிறேன்‌” என்று 
களும்‌ நினைக்கவேண்டும்‌, இந்நிலத்திற்‌ விண்ணப்பஞ்செய்து பிரார்த்தித்தார்‌. 
குப்‌ பாரமா யிருந்த ஜராசந்தன்‌ முத ! அவரை நேரக்‌இ ஸ்ரீபகவான்‌ அருளிச்‌ 
லானார்‌ யார்‌ யார்‌ மடிர்தார்களோ செய்த தென்னவெனில்‌, 

அவர்களாலே ஒரு யாதவ செவுமன்‌ 
றோ மடிக்கப்படவில்லை, ஆதலால்‌ இம்‌ “(ஓ உத்தவரே! நரம்‌ உமக்குத்‌ தேவ 
மண்ணாலகத்துக்குப்‌ பெரும்பாரமாட | தா மார்க்கத்தாற்‌ செல்லத்தக்க சக்தி 
ய யாதவர்களை யெல்லா மடித்துப்‌ | யைப்‌ பிரசாதிக்கிறோம்‌, அதைக்‌ 
பிறகு உங்க ஞலகத்தைக்‌ காக்கும்‌ | கொண்டு நீர்‌ கந்தமாதன பருவதத்தி 
பொருட்டு வருவேனென்று இந்தி னிடத்தே யிருக்கின்ற பரிசுத்தமான 
- ராதியர்க்கு அறிவிக்கக்‌ கடவாய்‌ ” | பதரிகாச்‌ரெமத்தைச்‌ சேரும்‌, இந்தப்‌ 
என்றிப்படி. எம்பெருமான்‌ அருளிச்‌ பூலோகத்திலே நரநாராயண ஸ்தான 


செய்யக்கேட்டுத்‌ தேவதூதன்‌ சுவர | மாகிய அதுதான்‌ மிகவும்‌ பவித்திர 
மிக்குத்‌ தண்டம்‌ சமர்ப்பித்துத்‌ தேவர்‌ | மான க்ஷேத்திரம்‌, அங்கேயிருந்து நீர்‌ 
செல்லும்‌ வழியாலே தேவலோகஞ்‌ | நம்மிடத்திலே த்தம்‌ நிலைகரட்டிச ந்‌ 
சேர்ந்தான்‌. தத்துக்‌ கொண்டிருக்து, நம்முடைய 
கிருபையினாலே மோக்ஷபிராப்தி ரூப 
பின்பு கண்ணபிரசன்‌ இரவும்‌ பக | மான சத்தியை யடைவீர்‌, கரமோ ௩ம்‌ 
அம்‌ நரசக்குறியாகிய * இவியம்‌ பவு 
மம்‌ அந்தரிக்ஷஜம்‌ என்கிற மூவகை 
உற்பாதங்களும்‌ உண்டாகக்‌ கண்டு, | போம்படி நிச்சயித்திருக்கிறோம்‌, நாம்‌ 
யாதவர்களை நோக்கி :( பார்த்தீர்‌ | நீங்கனெவுடனே துவாரகையைச்‌ சமுத்‌ 
களோ, இங்கே மிகவுல்‌ கொடிய பல | திரம்‌ மூழ்த்திவிடும்‌, ஆனல்‌ நம்மிடத்தி 
வகை உற்பாதங்க ளுண்டாகின்றன, | லச்சத்தினாலே ஈம்முடைய திருமாளி 
இவற்றின்‌ தோஷம்‌ சார்தமாகும்‌ | கையை மாத்திரம்‌ மூழ்த்தமாட்டாது, 
பொருட்டுச்‌ சிக்ரெமொய்ப்‌ பிரபாச | நாமோ அடியார்களுக்கு இதஞ்செய்‌ 


முடைய வமிசத்தை உபசங்கரித்து 
விட்டு; உத்தம ஸ்தானத்திற்குப்‌ 


வவவளைவளைகவளைவள்‌கவளாவள வளை வனவளைவணிவே 
a வன்வளாவவவளைவள களவை 


* இவியமாவது. இருக௩க்ஷத்‌ திரா தகளுடைய விகாரம்‌. பவுமமாவ அ, பூமி கடுங்கு 
தல்‌ முதலானவை, அந்தரிக்ஜமாவது. ஆகாசத்தினின்‌ றங்‌ சொள்ளிலீழ்தல்‌ முதலா 
கவை, 


http://acharya.org 


399 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ ப [ஐந்தா 


ccc 
யுங்‌ கருத்தினா”லே அத்திருமாளிகை அண்ட அவர்கள்‌ யாவரும்‌ கோபத்‌ 
யிலே சான்னித்தியஞ்‌ செய்‌ தருக்கி | தாற்‌ கண்டுவந்து ஒருவர்மேலொரு 
ரோம்‌” என்றிப்படி. நியமித்து, அவ | 
ருக்குத்‌ தத்துவ ஞானத்தையும்‌ ஆராத | பட்டார்கள்‌. இப்படிக்கு மூண்ட 
னாதி இரமத்தையும்‌ உபதேூத்துப்‌ | அப்பெருஞ்‌ சண்டையிலே ஆயுதங்க 
பா.துகைகளையும்‌ பிரசாதித்தருளினார்‌. எனைத்து முறிர்துபோனதனாலே அரு 
இவ்வாறு கண்ணனுடைய அறுக்ரெ | இற்‌ கடற்கரையில்‌ முளைத்திருந்த 
கம்‌ பெற்று, உத்தமர்‌ அவரைத்‌ இரு | கோரைகளைப்‌ பிடுங்கிக்‌ கொள்ள, 
வடி.தொழுது ஸ்ரீகரசாராயண ஸ்தான | அவை வச்சிராயுத சமானமாகித்‌ 
மான அந்தத்‌ தபோவனத்திற்கு விரை | தோன்ற, ௮வற்றினாலே யொருவரை 
வாய்‌ எழுந்தருளினார்‌. யொருவர்‌ அழைந்து கொண்டார்கள்‌. 
பின்பு யாதவர்கள்‌ யாவரும்‌ ஸ்ரீ இவ்வா நடித்தக்கொண்டிருர்த பிரத 
தியும்னன்‌ சாம்பன்‌ முதலானவர்களை 


வர்‌ ஆயுதங்களைப்‌ பிரயோகக்கத்‌ தலைப்‌ 


வாசுதேவ சங்கர்ஷணர்களோடுகூடத்‌ தது 
தேர்களின்மே லேறிக்கொண்டு பிரபா யும்‌, இருதவர்மா சாத்திய அநிருத்‌ 
தன்‌ முதலானவர்களையும்‌, பிருஅவிபி 
ருது சாருவர்மா சாருகன்‌ அக்குரூ 
ரன்‌ முதலானவர்களையும்‌ கண்ணன்‌ 


சத்துக்குப்‌ போனார்கள்‌. போய்க்‌ 
குகூரர்‌ ௮ந்தகர்‌ விருஷ்ணிகள்‌ என்று 
சொல்லப்பட்ட பல கூட்டத்தாரான ன்‌ 
யாதவர்‌ விசேஷமாக மதுபானஞ்செய்‌ வேண்டாமென்று தடுக்கப்போக, 
தார்கள்‌. செய்யவே மிகுந்த வெறியே 
றினதினாலே அவர்களுக்குள்ளே ஒரு 
வரையொருவர்‌ மேற்கொள்ளத்தக்க 
அதிவா தமா௫ய இந்தனங்களைப்பற்றிக்‌ 


அவர்கள்‌ கண்ணனைத்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
எ திரிகளுக்குச்‌ சகாயஞ்‌ செய்பவரா 
யெண்ணி, அவரையும்‌ அடி.க்கவந்தார்‌ 
கள்‌. வரவே சுவாமியும்‌ ஒரு பிடிக்‌ 
கோரையைப்‌ பிடுங்கிக்‌ கொண்டு 


கலகாக்னியொன்று மூண்டது. 
இருப்புலக்கை போலான அதனாலே 


இப்படிக்குச்‌ சொல்லி வரும்போது 
மயித்திரேயர்‌ கேட்டுறார்‌, “மகாரிஷி 
யே! தர்தமக்குள்ள ௮ன்னபானக்‌ 
களைப்‌ புசித்த அவர்களுக்குள்ளே 
கலக மெப்படி யுண்டாயிற்று? மேற்‌ 


| 

| 

| 

| 

| 

| 

| 

| 

| தம்மை யெதிர்த்துவந்த யாதவர்களைச்‌ 
| சங்கரித்தருளினார்‌. மற்ற அநேகரும்‌ 
| ஒருவரை யொருவர்‌ அடித்தக்கொ 
| ண்டு மடிந்தார்கள்‌. பின்பு வெற்றி 
! பொருந்திய கண்ணன்‌ இருத்தேோரோ 
| னது சாரதியான தாருகன்‌ பார்த்துக்‌ 
| கொண்டே யிருக்கச்‌ சமுத்திரத்தினடு 
| விலே குதிரைகளால்‌ வகக்கப்பட்டுச்‌ 
| சென்றது. அப்படியே சங்க சக்கர 
| கதா கட்க சாரங்கங்களாகிய பஞ்சா 
| 
| 


கொள்ளு நினைப்பினாலென்றால்‌ ௮.து 
தானே னுண்டாயிற்று? அதைச்‌ 
சொல்லவேண்டும்‌” என்ன முனிவர்‌ 
அருளிச்செய்கிறா. 

கேளுமையா என்னுடைய அன 
னம்‌ நன்றாயிருக்றெஅ என்றொருவன்‌ 
சொல்ல, அதை மறுத்து மற்றொருவ 
னும்‌ அப்படியே சொல்ல, இப்படி 
யாவருஞ்‌ சொல்லத்‌ தலைப்படவே, 


யுதங்களும்‌ சுவாமியைப்‌ பிரதகிணஞ்‌ 
செய்து சூரியமார்க்கமாய்ப்‌ போய்‌ 
விட்டன. அப்போது அங்கே கண்ண 
னுக்‌ தாருகனுந்தவிர, யாதவர்களிலெவ 
ஒருவரையொருவர்‌ சரதிக்கவேண்டு | னும்‌ அடிபட்டு விழா தவனில்‌&. 
மென்ற நினைப்புண்டாகிக்‌ கலக 


, இப்படி யரதவர்களெல்லா மடிந்த 
மூண்டது. தெய்வ்‌ சங்கற்பமும்‌ | வுடனே சுவாமியும்‌ தாருகனும்‌ அங்கே 


http://acharya.org 


மம்சம்‌] 


சுவாமி தன்னடிச்சோதிக்‌ கெழுந்தருள்வது 


393 


nec 


சஞ்சரித்து வருகையில்‌ ஓர்‌ மரத்தடி 
யிலே பலராமர்‌ எழுக்தருளியிருக்கவும்‌, 
அவர்‌ திருமுக மண்டலத்தினின்று 
மொரு சர்ப்பம்‌ சொலித்துக்கொண்டு 
புறப்படவுங்‌ கண்டார்கள்‌. அந்த 
முகத்தினின்றும்‌ உண்டாகிய மகா 
நாகம்‌ சமுத்திரத்தி லெழுந்தருளி அவங்‌ 
கே சித்தா இகளும்‌ நாகர்களும்‌ வந்து 
அதிக்கச்‌ சமுத்திரராஜன்‌ அர்க்யெ 
மெடுத்து எதிர்கொண்டுவர்து ஆரா 
திக்க அந்தச்‌ சமுத்திர ஜலத்தினுள்ளே 
பகுக்தவிட்ட அ. 


அப்போது ஸ்ரீபகவான்‌ சாரதியை 
கோக்க “ஓ தரருகா! நீ நம்முடைய 
பட்டணத்துக்குப்‌ போய்‌ யாதவரெல்‌ 
லாம்‌ மாண்டதம்‌, பலதேவர்‌ தன்‌ 
னடிச்சோதிக்கு எழுந்தருளின தும்‌ 
வசுதேவருக்கும்‌ உக்கிரசேனருக்குஞ்‌ 
சொல்லு, கானும்‌ யோகநிஷ்டையினால்‌ 
இவ்வுடம்பை விடப்போகிறேன்‌, 
மேலும்‌ அந்தத்‌ துவாரகையைச்‌ சமுத்‌ 
திம்‌ முழுத்தப்‌ போகிறது, இதை 
யெல்லாம்‌ ஆகுகருக்கும்‌ இன்னும்‌ 
பட்டணத்தி அள்ளவர்களுக்குஞ்‌ 
சொல்லி, நீங்கள்‌ யாவரும்‌ அர்ச்சுன 
னுடைய வரவை எதிர்பார்த்திருந்து 
அவனேடுகூடப்‌ போக வேண்டும்‌, 
அவாரகையி லிருக்கவேண்டாம்‌ என்‌ 
அஞ்‌ சொல்லு. இங்கிப்படி சொல்லி 
பிட்டு ௮ஸ்தினா பட்டணத்துக்குப்‌ 
போய்‌ அர்ச்சுனனைக்‌ கண்டு நான்‌ 
சொன்னதாக, நீ சீக்கிரம்‌ துவரகாபுரி 
க்கு வந்து என்னுடையகுடும்பங்களைக்‌ 
கூடுமானவரையிலுங்‌ காப்பாற்றவே 
ண்டுமென்று சொல்லி, அர்ச்சுனனேடு 
கூட நீயுமிருந்து துவாரகையி லிருப்ப 
வர்களை யெல்லாம்‌ அப்புற மழைத்‌ 
அப்போ, நம்முடைய வச்சிரனை யாத 
வர்க்கு ௮ரசனாகச்‌ செய்துகொள்ளுங்‌ 
கள்‌” என்னு நியமித்தருளினார்‌. இந்த 

50 


ஆன 


நியமனத்தைக்‌ கேட்டுத்‌ தாருகன்‌ 
அநேகந்தரம்‌ சுவாமியைப்‌ பிரதகதி 
ணஞ்செய்து, ௮கேகமாய்த்‌ தண்டம்‌ 
சமாப்பித்துத்‌ அவாரகைக்குச்‌ செ 
ன்று, வசுதேவர்‌ முதலானார்க்குச்‌ 
செய்திகளைச்‌ சொல்லி, அர்ச்சுன 
னண்டையும்‌ போய்ச்‌ சங்கஇகளைச்‌ 
சொல்லி, ௮வனையு மிட்டுக்கொண்டு 
அவாரகைக்கு வந்து, வச்சிரலுக்குப்‌ 
பட்டாபிஷேசமுஞ்‌ செய்வித்தான்‌. 


இதற்குள்ளே பகவானான ஸ்ரீ கேச 
விர்‌ தன்‌ சர்வபூதங்களு மிருக்கற வாசு 
தேவ ஸ்வரூபமான பிரமம்‌ தானெ 
ன்று நினைத்துச்‌ சகல பிரபஞ்சா இத 
மான தன்‌ சொரூுபத்திலே நின்று 
வீளையாட்டாய்‌ அங்கே பள்ளி 
அப்போது அர்வா 
௪௬ முதலிய முனிகளுடைய வரக்‌ 
யத்தைப்‌ பெருமைப்‌ படுத்தும்‌ பொ 
ருட்டு ஒரு முழக்தாளின்மேல்‌ மற்‌ 
ரெொரு திருவடியைவைத்து யோக நித்‌ 
திரை கண்டருளினான்‌. அப்போது 
அங்கே அராவிக்கடலிற்‌ கொட்டிப்‌ 
போட்ட இருப்புலக்கையின்‌ சிறிய 
அணுக்கையைத்‌ தனனம்புக்கு முள்‌ 
ளாகவைத்துக்‌ கொண்டவனை ஐர 
னென்ூற வேடன்‌ வந்தான்‌. அரத்தி 
லிருந்து சுவாமியின்‌ திருவடியை ஒரு 
மிருகமாக நினைத்து, அவ்வம்பை அத்‌ 
திருத்தாளினடிப்‌ புறத்தில்‌ எய்தான்‌. 
எய்தவுடனே அங்கே நானகு இருத்‌ 
தோள்களோடு ஜாஜ்வல்யமானமாய்த்‌ 
தோன்றின ஒரு புருஷனைக்‌ கண்‌ 
டான்‌. உடனே ஓடிவந்து; அவ்‌ 
தண்டம்‌ 
அடியேன்‌ 
தெரியாமல்‌ மானென்று நினைத்துச்‌ 


கொண்டான்‌. 


வேடன்‌ அநேகமாய்த்‌ 
சமர்ப்பித்து, சுவாமி | 
செய்த இப்பிழையைப்‌ பொறுத்தருள 
வேண்டும்‌, இந்த மகா பாபாக்கினி 
யால்‌ எரிந்த போன அடியேனைக்‌ காப்‌ 


http://acharya.org 


[ஐந்தா 


்‌ பாற்றி யருளவேண்டும்‌” என்‌௮ வெகு இவ்வாறு அவனுக்கு ஸசரிரமாகச்‌ 

வாய்ப்‌ பிரார்த்தித்தான்‌. ஸ்ரீ பகவான்‌ | சொர்க்கமடையும்படி. அனுக்கிரடித்து 
அவனைக்‌ கடாக்ஷித்து, ॥வேடா | நீ | உடனே கண்ணன்‌ அவியயமாயும்‌ 
இஞ்சத்தும்‌ அஞ்சவேண்டாம்‌, உனக்‌ அ௮ந்தியமாயும்‌ அமலமாயும்‌ ஜன்ம 
குப்‌ பாதகமில்லை, என்னனுக்கிரகத்து | மரணங்க ளில்லதாயும்‌ அப்பிரமேய 
னாலே சொர்க்க மடையக்கடவை"' | மாயும்‌. சர்வாத்துமகமாயும்‌ வியாபக 


804 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ : 


என்றருளிச்‌ செய்தார்‌. உடனே அங்‌ | மாயும்‌ வாசுதேவர்‌ ஸ்வரூபமாயும்‌ 


கே ஒரு திவ்வியவிமானம்‌ வர, அவ்‌ | 
வேடன்‌ பகவானுடைய இருடையி 
னாலே அவ்விமானமேறிச்‌ சுவர்க்கத்‌ | 
இற்குச்‌ சென்றான்‌, 


பிரமமாயுமுள்ள தனக்குள்ளே தன்‌ 


ளைச்‌ சேர்த்து முக்குண கதியைக்‌ 
கடந்து தன்‌ திருமேனியை விட்‌ 
டருளினான. 


ழப்பதீதேழாமத்தியாயம்‌ மற்றிற்று. 
A 
முப்பத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
அர்ச்சுன னுக்கு 
வியாசர்‌ உண்மையருளிச்செய்தது 


த 


கேளும்‌ மயித்திரேயரே | அங்கு | 
வந்த அர்ச்சுனன்‌ ஸ்ரீ வாசுதேவ சங்‌ | 
கர்ஷணர்களுடைய இருமேனிகளைத்‌ 
தேடியெடுத்துச்‌ சமுஸ்காரஞ்‌ செய்‌ | 
வித்தான்‌. அப்போது ஸ்ரீ ருக்குமணிப்‌ | 
பிராட்டி முதலிய தேவிமாரெண்மரும்‌ ; 
சுவாமியின்‌ தருமேனியோடு அக்கினி | 
மயிற்‌ பிரவேசித்தார்கள்‌. ரேவதியும்‌ 
பலபத்திரர்‌ இருமேனியோடு அனலி | 
லிறங்கினாள்‌. இச்செய்திகளை உக்கிர 
சேனரும்‌ வசுதேவரும்‌ தேவல ரோ 
இணிகளும்‌ கேட்டவுடனே அக்கினிப்‌ ; 
பிரவேசஞ்‌ செய்து விட்டார்கள்‌. | 
பின்பு அர்ச்சுனன்‌ யாவருக்கும்‌ | 
சரமக்கிரியைகளை நடத்தித்‌ துவார 
கையிலிருந்து வச்சிரனையும்‌ கண்ணனு 
டைய பல தேவிமாரையும்‌ மற்றுமுள்‌ 
ளவர்களையும்‌ அழைத்துக்‌ கொண்டு 
இப்புறம்‌ வந்துவிட்டான்‌, ஸ்ரீ ரு 
ஷ்ண பகவான்‌ பூலோகத்தைத்‌ தறம்‌ 
ததனாலே சுதர்மை யென்கற தேவ 
சபையும்‌ பாரிஜாத விருட்சமும்‌ உட 


னே தேவலோகம்‌ போய்ச்சேர்ந்தன. 
எந்தத்‌ தினத்திலே ஸ்ரீ பகவான்‌ 
பூலோகத்தைவிட்டுத்‌ தன்னடிச்‌ சோ 
இக்கு. எழுந்தருளினோ ௮ன்றைக்‌ 
கே கறுத்த தேகமுள்ளவனும்‌ பல 
வானுமான கலி பூமியில்‌ ஈனறாய்ப்‌ 
பிரவேசித்தான்‌. இப்படி. யாருமில்லா 
மற்‌ பாழான அந்தத்‌ துவாரகா நகரத்‌ 
தை உடனே சமுத்திரம்‌ மூழ்த்திவிட்‌ 
டத. ஆனால்‌ சுவாமியின்‌ திருமாளி 
கையோ வெனில்‌, அங்சே ஸ்ரீ பகவா 
னை கேசவன்‌ எப்போ தும்‌ சரர்நித்தி 
யமா யெழுக்தருளி யிருக்கிருரன்றோ? 
அந்த க்ஷேத்திரம்‌ மிகவும்‌ புண்ணிய 
மானது, சகல பாதகங்களையும்‌ போக்‌ 
கத்‌ தக்கது. ஸ்ரீ விஷ்ணு தேஜசோடு 
கூடின அந்த க்ஷேத்திரத்தைக்‌ கண்ட 
மாத்திரத்திலே மனிதன்‌ பாபங்களி 
னின்றும்‌ விடுபடுவான்‌. ஆதலால்‌ 
அதைக்‌ கடக்கக்‌ கடலுக்கு இப்போ 
அம்‌ சாமர்த்தியமில்லை ஆனதால்‌ 
அதைமாத்திரம்‌ மூழ்த்தவில்லை. 


http://acharya.org 


மம்சம்‌] 


வியாசர்‌ உண்மை யருளிச்செய்தது 


995 


TTT 


அவாரகாவாகிகளை அழைத்துக்‌ 
கொண்டு புறப்பட்ட அர்ச்சுனன்‌ 
பஞ்சந்தமென்கிற தேசம்‌ தனதானிய 
சம்பத்து மிகுந்த தாகையால்‌ அங்கே 
யாவரையும்‌ இருத்திக்‌ காத்துக்கொண் 
டிருக்தான்‌. அங்கு அர்ச்சுனனொரு 
வன்‌ கணவனில்லாத ௮கேக வாயிரம்‌ 
பெண்டிடர்களைக்‌ கொண்டுபோகக்‌ 
கண்டு சில இிருடருக்கு வெகு ஆசை 
யுண்டாயிற்று, அதனாலே அந்தப்‌ 
பாபிஷ்டரான இடையர்‌ ஒன்றாய்ச்‌ 
சேர்க்‌து ஆலோ௫த்ததாவது : “அர்ச்‌ 
சுனனெரு வில்லாளி நாதனில்லாத 
அரேக ஸ்தீரிகளை யிட்டுக்கொண்டு 
போகிறான்‌, நாமிங்கே இருக்கிறே 
மென்பது அவனுக்குத்‌ 
வில்லை யன்றோ? நம்மை அவன்‌ 
அலட்சியஞ்‌ செய்தபோவதை நாம்‌ 
சகித்துக்கொண்டிருர்தால்‌ நமது பலத்‌ 
தைச்‌ சுடவேண்டும்‌, இந்த அர்ச்சுன 
னோ பீஷ்மா துரோணர்‌ கர்னன்‌ 
ஜயத்திரதன்‌ முதலானவர்களைச்‌ சங்‌ 
கரித்த கருவர்‌. தலைக்கொண்டிருக்கி 
ரான, இராமத்திலிருக்கு ஈம்முடைய 
பலத்தை யறியான்‌. நாம்‌ தடியுவ்‌ 
கையுமா யிருப்பதைக்‌ கண்டு அவன 
இவர்களுக்கு என்ன தெரியும்‌ ? இவர்‌ 
கள்‌ பலவான்க எல்லார்‌, நாட்டுப்புறத்‌ 
தார்‌, என்று நம்மை ௮லக்ஷியஞ்‌ செய்‌ 
கிறான்‌, நமக்குப்‌ பெரிய கைகளிருப்ப 
திற்‌ பயனென்ன 2” என்று யோசி 
தீது; அந்தத்‌ திருடர்‌ தடிகளையும்‌ ஓட்‌ 
டாங்குச்சு களையும்‌ ஆயுதமாகக்கொண் 
டு; அரேகம்‌ பெயராய்‌ அந்தப்‌ பெண்‌ 
டிரைப்‌ பிடிக்க வந்தார்கள்‌. அது 
கண்டு பார்த்தன்‌ அவ்விடையரைத்‌ 
திஸ்காரஞ்‌ செய்த, அலகஷியமாய்‌ 
ஓ அஷ்டர்களே |! நீங்கள்‌ பிழைத்‌ 
திருக்க நினைத்திருந்தால்‌ ஓடிப்போய்‌ 
விடுங்கள்‌” என்று சொல்ல, அவர்கள்‌ 


லசழியஞ்‌ செய்யாமல்‌ அங்கருந்த 


தோன்ற 


பொருள்களையும்‌ பெண்டிர்களையுங்‌ 
கவர்ந்துக்‌ கொண்டு போனார்கள்‌. 
பின்பு அர்ச்சுனன்‌ அந்தப்‌ போரிலே 
திவ்வியமாயும்‌ அழியாததாயுமுள்ள 
காண்டீவமென்கிற தனுசை வளைத்து 
நாண்‌ பூட்ட்‌ எத்தனித்து அப்படிச்‌ 
செய்யத்‌ இறனில்லாதவனானான்‌. வரும்‌ 
திப்‌ பூட்டியும்‌ அர்ராண்‌ இடமாயிரா 
மல்‌ தளர்ந்து போயிற்று, மேலும்‌ 
அஸ்திரங்களைப்‌ பிரயோகிக்கப்‌ பார்த்‌ 
தான்‌. அவற்றில்‌ ஒன்றும்‌ நினைப்புக்கு 
வரவில்லை. இப்படியெல்லா மான 
போது அப்பார்த்தன்‌ மிகுந்த கோபங்‌ 
கொண்டு சத்துருக்களின்மே லம்பு 
களை யெய்தான்‌. அவ்வம்புகளோ சத்‌ 
அருக்களுடலிலே பட்டு மேன்றோலைப்‌ 
பெயர்த்தனவே யல்லாமல்‌ மற்றொன்‌ 
அஞ்‌ செய்யமாட்டவில்லை. இப்படிப்‌ 
பட்ட காலத்தில்‌ முந்தி அக்கினி பக 
வான கொடுத்திருந்த அக்ஷய தூணீரல்‌ 
களில்‌ அம்புகளும்‌ ஒழிந்துபோய்‌ விட்‌ 
டன. இப்படிக்கு இடையரோடு 
போரிடத்தலைப்பட்ட அர்ச்சுனனுக்கு 
எல்லா இடையூறுகளுஞ்‌ சம்பவித்‌ 
தன. அப்போது அர்ச்சுனன்‌, “முன்பு 
நான்‌ சரங்களினாலே அசேக ராஜாக்க 
ளைச்‌ சங்கரித்தேனே, அது ஸ்ரீ இரு 
ஷ்ணனுடைய பலமே யல்லது என்னு 
டைய பலமன்று'' என்றிப்படி இர்‌ 
தத்துப்‌ பார்த்துக்கொண்டே யிருக்‌ 
கையில்‌, அவ்விடையர்‌ சுவாமி பரிக்‌ 
இரஇத்திருந்த அரேக மாதர்களை யிழுத்‌ 
அக்கொண்டே போனார்கள்‌. மற்று 
மகேக திரிகள்‌ அரச்சுனனுக்குத்‌ 
திறமை யில்லாமையை அறிந்துக்‌ 
கொண்டு தாங்களா யங்கக்கே 


யோடிப்‌ போனார்கள்‌, 


கேட்டீரேர்‌ முனிவரே! பின்பு 
சரங்கள்‌ இல்லாமற்‌ 
போக, வேருயுதமொன்௮ மில்லை 


அர்ச்சுனன்‌ 


http://acharya.org 


206 


யாலே அவ்‌ வில்லையே தடிபோல்‌ 
வைத்து அதின்‌ நுனியாலே அந்தச்‌ 
சோரர்களை யடித்தான்‌. அந்த அடிகள்‌ 
லேசாயிருர்தபடி.யினாலே சத்துக்கள்‌ 
நகைத்தார்கள்‌. இப்படி. அநேக யத்த 
னங்களாலும்‌ காக்கக்கூடாமற்‌ போ 
னதனாலே தன்‌ கண்ணுக்கு எதிரி 
லேயே உத்தமரான அந்த யாதவ 
ஸ்திரி களைத்திருடர்‌ இழுத்துக்கொண்டு 
போவதைக்‌ கண்டு, பார்த்தன்‌ அள 
வில்லாத தக்கமுடையவனாகி “ஓகோ! 
என்ன கஷ்டம்‌ ரேரிட்டத, ஸ்ரீ கர 
ஷ்ணபகவான்‌ என்னைக்‌ கொண்டு 
போய்‌ விட்டாரே, என்ன செய்‌ 
செய்வேன்‌” அப்படிப்பட்ட வில்லும்‌ 
அப்படிப்பட்ட ஆயுதங்களும்‌ அந்த ரத 
மும்‌ அந்தக்‌ குதிரைகளும்‌ வேதச்‌ தெரி 
யாதவனுக்குக்‌ கொடுத்த தானத்தைப்‌ 
போலே ஒரு க்ஷணத்திலே வீணாய்ப்‌ 
போயின, ஓகோ தெய்வமே! வலியது 
அந்த மகாத்துமா இல்லாமையாலே 
இவ்வளவு சாதனங்களும்‌ சாமர்த்திய 
மும்‌ வீணாய்ப்போன தமன றிச்‌ சாமர்‌ 
த்திய மில்லாத நீசருக்கு வெற்றியு 
முண்டானதே, அர்த என்‌ கைகளே 
யிருக்கின்றன, அந்த என்‌ கைப்பிடி 
யே யீருக்கின்றது. இடமுமதவே, 
நானுமந்த அர்ச்சுனனே, புண்ணிய 
சொரூபியான ௮வனில்லாமையாலே 
எல்லாம்‌ ௮சாரமாய்‌ விட்டன, நான்‌ 
அர்ச்சுனனாயிருந்ததும்‌ பீமன்‌ பீமனா 
யிருந்ததும்‌ எல்லாம்‌ அந்த மகானுபாவ 
இுடைய .மகிமை, அவனில்லாமற்‌ 
போகவே மகாரதசிரேஷ்டனான நான்‌ 
இடையருக்குத்‌ தோற்றேனன்றோ” 
என்றிப்படிச்‌ சொல்லி அழுதக்கொ 
-ண்டே இந்திரப்‌ பிரஸ்தத்துக்குச்‌ 
சென்று அங்கே வச்சிரனை யாதவர்‌ 
களுக்கு ௮ரசனாக ஏற்படுத்தினான்‌. 
பின்பு அக்கிருந்‌ து அஸ்தினாபுரிக்குப்‌ 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


| 


[ஐந்தா 


ஸ்ரீ வேதவியாச 
கண்டு திருவடி. தொழுது நின்றான்‌. 
அந்த வியாசபகவான்‌ தன்‌ பாதங்க 
ளில்‌ வணங்கி ஒன்றும்‌ பேசாமலிருக்‌ 
இற அர்ச்சுனனை நெடுநேரம்‌ பார்த்து 
அருளிச்‌ செய்யலாயினார்‌. 


மகா முனிவரைக்‌ 


“4 ஓ அர்ச்சுனா! நீயே னிப்போது 
இப்படி. ஒளியற்றிருக்கிறாய்‌, ஆடு கழு 
தை முதலியவைகளின்‌ கால்களுடைய 
தாள்களைப்‌ பின்சென்றையோ 3 பிரம 
ஹத்திதான்‌ செய்தையோ ? உறுதி 
யான ஓராசைகெடத்‌ துன்பமுற்றிருக்‌ 
இறையோ 2 ஏனிப்படி தேஜசு அழிந்‌ 
இருக்கிறாய்‌? ஓபார்த்தனே! சந்தா 
னத்திற்காகக்‌ கலியாணஞ்‌ செய்து 
கொள்ள யத்தனப்பட்டவன முதலா 
னவர்கள்‌ உன்னை யாசிக்க நீ அவர்‌ 
களைத்‌ திரஸ்காரஞ்‌ செய்தாயோ? புண 
ரக்கூடாத ஸ்திரீயோடு புணாந்தா 
யோ? அல்லது நல்ல அன்னத்தைப்‌ 
பிராமணனுக்குக்கொடாமல்‌ நீ யொரு 
வனே புசித்தாயோ 3 தரித்திரருடைய 
பொருளை அபகரித்தாயோ? முறத்‌ 
தின்‌ காற்றுப்பட நின்றுயோ? கொள்‌ 
ளிக்‌ கண்ணராற்‌ பார்க்கப்பட்டா 
யோ? ஏனப்பா இவ்வளவு காந்தி 
யிழக்திருக்கிறாப்‌ ? அல்லது கம்பட்ட 
தண்ணீரைப்‌ பரிசித்தையோ? தண்‌ 
ணீர்க்‌ குடங்கொண்டு போகையில்‌ 
அதினின்றுச்‌ தளும்பித்தெறித்த தண்‌ 
ணீர்‌ மேலே விழப்பெற்றையோ 3 
அல்லது போரில்‌ தாழ்ந்தவர்சு 
ளாலே வெல்லப்பட்டையோ ? இத்‌ 
தனையாய்‌ நீ சாயை இழக்கக்‌ காரண 
மென்ன ?” என்று வியாசர்‌ கேட்ட 


| தற்கு அர்ச்சுனன பெருமூச்செறிந்து 


| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 


! 
i 


சொல்லத்‌ தொடங்கினான்‌. 


சுவாமி கேட்டருள்‌ வேண்டும்‌, 
அடியேன்‌ கதியை ; அடியேனுக்குப்‌ 


போசசயில்‌ வழியி லொரு காட்டில்‌ | பலம்‌ தேஜசு வீரியம்‌ பராக்கிரமம்‌ சம்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] 


வியாசர்‌ உண்மையருளிச்செய்தது 


பத்து காந்தி இவையெல்லாம்‌ யாரா 
யிருந்தாரோ, அந்த ஸ்ரீ இருஷ்ண 
சுவாமி அடியேங்களைவிட்டு எழுந்‌ 
தருளிவிட்டார்‌, எவர்‌ ஒப்பற்ற மகனா 
யிருந்தும்‌ சாதாரணரைப்போலே நம்‌ 
மைக்கண்டு சிரித்துப்‌ பேசிக்கொண் 
டி. ருந்தாரோ, அப்படிப்பட்ட ஸ்ரீ பக 
வான்‌ அடியேங்களைத்‌ துறச்ததனாலே 
அடியோங்க ளெல்லாம்‌ வைக்கோ 
லாற்‌ செய்யப்பட்ட மனிதரூபம்போ 
லானோம்‌; அஸ்‌இரங்களுக்கும்‌ பாண 
முதலான ஆயுதங்களுக்கும்‌ காண்டிவ 
மென்கிற தனுசுக்கும்‌ அடியேனுக்கும்‌ 
மேன்மை எவராலே உண்டாயிருக்‌ 
ததோ, அந்தப்‌ புருஷோத்தமன்‌ எழும்‌ 
தருளிவிட்டான்‌, எவருடைய கடா 
க்ஷத்தனாலே செல்வமும்‌ வெற்றி 
யும்‌ மேன்மையும்‌ அடியேங்களை 
விடாம லிருந்தனவோ அர்த ஸ்ரீகோ 
விந்த பகவான்‌ எங்களைக்‌ கைவிட்டுப்‌ 
போய்விட்டார்‌ ; பீஷ்மர்‌ துரோணர்‌ 
கர்னன்‌ தரியோதனன்‌ முதலானவர்‌ 
கள்‌ எவருடைய பிரபாவத்தனாலே 
எரிக்துபோனர்களேோ அந்த ஸ்ரீ 
கிருஷ்ண பகவான்‌ பூலோகத்தைவிட்‌ 
டெழுந்தருளினார்‌. ஐயா! அடியேன்‌ 
ஒருவனா ஒளியிழந்து காணப்படு 
றேன்‌. அந்தக்‌ கண்ண னில்லாமை 
யாலே இந்தப்‌ பூமிமுழுதும்‌ யவ்வன 
மும்‌ செல்வமும்‌ ஒளியமிழர்ததுபோற்‌ 
காணப்படுகின்றது. எவருடைய 
சான்னியத்தினலே பீஷ்மர்‌ முதலான 
சுத்த விரரெல்லாம்‌ நானாகிய ரெருப்‌ 
பிலே விளக்கு வெட்டுப்பூச்சிபோ 
லானார்களோ அர்த ஸ்ரீ கிருஷ்ண 
சுவாமி யில்லாமையாலே அடியேன்‌ 
கவைக்குதவாத இடையராலே வெல்‌ 
ல்ப்பட்டேன்‌) இந்த ஆச்சரியமும்‌ 
கேட்கவேண்டும்‌; காண்டீவமானது 
எவனுடைய ம௫மையினாலே முவ்வுல 


a வளவள வளகவள்‌வவஷளவளகவ கையளவு வனவள வளைவளவளைவளைவகைவைகவவளிவ வவட, 
,அவயனவயனவனைவவள்வயள்யனைவயளவளகவள்வளைவனை விவி ்வள்யய சப்ப யனைய சைவளைவளைவைளைகவளிகம்‌ 


297 
னில்லாமையாலே அத இடையரு 
டைய தடிக்குத்‌ தோற்றுப்போயிற்று; 
என்‌ காவலிலிருந்த அநேக ஸ்திரிகளைத்‌ 
திருடர்‌ தடியுங்‌ கையுமாய்‌ வந்து 
என்‌ முயற்சியைத்‌ தடுத்துக்கொண்டு 
போய்விட்டார்கள்‌; அடியேன்‌ துவா 
ரகையினின்று மிட்டுக்கொண்டு வந்த 
அந்த ஸ்ரீகருஷ்ணனுடைய தேலிமார்‌ 
களைத்‌ திருடர்‌ தடிகொண்‌ டென்‌ 
பலத்தைத்‌ தோற்கடித்து இழுத்துக்‌ 
கொண்டு போய்விட்டார்கள்‌? இப்‌ 
படியானபோது அடியேன்‌ தேசிழர்‌ 
திருப்பது ஆச்சரியமோ $ உயிரோடு 
நிற்றேனே இதுவே ஆச்சரியம்‌) 
என்‌ பிதாமகரே ! நீசர்களால்‌ ௮வமா 
னப்பட்டதாயெ களங்கத்தை வத்‌ 
துக்கொண்டு வெட்கமின்றி நிற்றே 
னனறோ?”” என்றிப்படி, பரிதாபப்பட்‌ 
டுச்‌ சொன்ன அர்ச்சுனனை நோக, 
வியாசமகாரிஷி அருளிச்‌ செய்த்தா 


வது 


்‌ “அப்பா, அர்ச்சனா! நீ வெட்கப்‌ 
படாதே, விசனமும்‌ படாதே, சகல 
பூதங்களிலும்‌ காலகதி இப்படிப்பட்ட 
தென்று நினை; காலமே பூதங்களின்‌ 
உற்பத்திக்கும்‌ நாசத்திற்கும்‌ எதுவா 
யிருக்கின்ற து; இப்படி உலகமெல்‌ 
லாம்‌ காலத்தனலே நிகழ்வதென்று 
நினைத்து மனக்கலக்கமின்றி இருக்கக்‌ . 
கடவாய்‌; நதிகள்‌ சமுத்திரங்கள்‌ மலை 
கள்‌ பூமி தேவதைகள்‌ மனிதர்‌ பசுக்‌ 
கள்‌ ஈகருஞ்‌ ஜந்துக்கள்‌ மரங்கள்‌ 
யாவும்‌ கால்த்தீனாலேயே படைக்கப்‌ 
பட்டு மறுபடியம்‌ காலத்தனலேயே 
நாசப்படுகின்‌றன; இப்படி சகலமும்‌ 
காலத்தின்‌ ஆதீனமா | 
யறிந்து சமாதானப்படக்‌ கடவாய்‌: 
தாமரைக்கண்ணனான கண்ணபயிரா. 
னே அந்தக்‌ காலஸ்வரூபி, ஓ தனஞ்‌' 


யிருப்பதை வ... 


கத்திலும்‌ புகழ்‌ பெற்றிருந்ததோ, அவ | சயனே | அந்தக்‌ கண்ணபிரானுடைய 


http://acharya.org 


508 ஸீவிஷ்ணுபுராணம்‌ [ஜர்தா 


மகாத்மியம்‌ நீ என்னென்ன சொன்‌ | வெம்பெருமான உனக்குத்‌ துணையாக 
ஊயேர அதவெல்லாம்‌ அப்படிப்பட்‌ | நின்று தன்னாக்கனைக்கு விரோதமாக 
டதே, சந்தேகமில்லை; பூமிதேவி துஷ்ட | நடந்தவர்களைச்‌ சங்கரிப்பித்தான்‌; இல்‌ 
ராலே பாரமுள்ளவளாய்‌ முன்பு | லாமற்‌ போனால்‌ பீஷ்மர்‌ முதலான 
தேவசபைக்குப்‌ போய்ச்‌ சொல்ல, ', கவுரவர்களை நீ சங்கரிப்பாயென்று 
அந்தத்‌ தேவர்களெல்லாம்‌ பிரார்த்தித்த | எவன்‌ நம்புவான்‌ 3 அப்படியே இப்‌ 
படியினாலே காலரூபியான அந்த | போது உனக்கு இடையரால்‌ பரி 
ஜாார்த்தனை எம்பெருமான்‌ பாரத்‌ | பவம்‌ வருமென்று எவன்‌ நம்புவான்‌ 3 
தை இறக்கும்பொருட்டாக இப்பூமி | பார்த்தனே | நீ கவுரவரை வென்ற 
யில்‌ அவதரித்தான்‌. சகல ராஜாக்க | அம்‌ , இடையருக்குத்‌ தோற்றதும்‌ 
ளுஞ்‌ சங்கரிக்கப்பட்டார்கள்‌; யாதவ | அர்த ஸ்ரீகருஷ்ணனுடைய திருவிளை 
குலமும்‌ மடிக்கப்பட்ட அ; அவதரித்த | யாட்டேயன்றி, வேறன்று; சாக்ஷாத்‌ 
காரியமும்‌ நிறைவேற்றப்பட்ட த; | பகவான்‌ திருவுள்ளம்பற்றின அந்தப்‌ 
அந்த மகாப்பிரபுவுக்குப்‌ பூமியில்‌ இனி | பெண்டீர்களை அற்பர்‌ இழுத்துக்‌ 
நிறைவேற்ற வேண்டுவ தொன்று | கொண்டு போனார்களென்று நீ விச 
மில்லை ஆதலால்‌ அந்தப்‌ பகவான்‌ | னப்படுகிறாு யன்றே 2? அதற்கொரு 
தனனடிச்‌ சோதிக்கு எழுந்தருளினார்‌. | காரணமுண்டு, அதைச்‌ சொல்லுக 
| தேன்‌ கேள்‌ 

௮ந்தத்‌ தேவதேவன்‌ சிருஷ்டி காலத்‌ 
இற்‌ இருஷ்டியும்‌, ஸ்தலத்தில்‌ 
ஸ்திதியும்‌ எப்படிச்‌ செய்தானே, அப்‌ 
படியே சங்காரகாலத்திற்‌ சங்காரத்‌ 
தையுஞ்‌ செய்யவல்லவன்‌, ஆதலால்‌ ' 
அர்ச்சனா! நீ அவமானப்பட்டே 
னென்று பரிதாபப்படாதே; மனித 
ருக்குத்‌ அதிபெரும்படியான நிலைகள்‌ 
நற்காலங்களி லுண்டாகின்றன) பீஷ்‌ 
ட மர்‌ துரோணர்‌ கர்னன்‌ முதலான 
மகாசூரரெல்லாம்‌ உன்னொருவனாலே 
்‌ சங்கரிக்கப்பட்டார்களே, அது அவர்‌ 
களுக்குத்‌ தாழ்ந்தவர்க்குத்‌ தோற்ற 
அவமானமன்றோ ? அர்த ஸ்ரீவிஷ்ணு 


| “முன்னொரு காலத்தில்‌ அஷ்டாவக்‌ 
! இரர்‌ என்கிற முனிவர்‌ கழுத்துமட்டுர்‌ 
தண்ணீரில்‌ அமிழ்து அரேகவருஷ 
காலம்‌ பிரமத்தை ஜபஞ்செய்துகொண் 
டிருந்தார்‌. தேவதைகளுக்கும்‌ அசுர 
ருக்கும்‌ யுத்தம்‌ நேரிட்டதில்‌ அசுரக்‌ 
கூட்டமெல்லா மடிந்தபோது மகா 
மேரு பருவதத்தின்மேலே தேவதைக 
ளொரு திருவிழா ஈடத்தினார்கள்‌ 
அந்த உச்சவத்திற்காகப்‌ போய்க்‌ 
கொண்டிருந்த ரம்பை இலோத்தமை 
முதலான அரேக அப்சரசுக்கள்‌ 
௮ம்‌ முனிவரைக்‌ கண்டு வணங்கிப்‌ 
புகழ்ந்து துதித்தார்கள்‌. ஜலத்தில்‌ 
கழுத்தளவு முழுகிச்‌ சடாபாரந்தாங்கி 
விளக்கிக்‌ கொண்டிருந்த அம்முனிவர்‌ 
அவர்கள்‌ செய்த வணக்கத்திற்கும்‌ 
தோத்திரத்திற்கும்‌ மனமுவந்தார்‌, 
அவர்‌ எவ்வளவெவ்வளவு ௨.கந்தாரோ 
அவ்வள வவ்வளவு அத்தெய்வப்‌ 
பெண்கள்‌ தொழுது போற்றினார்கள்‌. 
அப்படி. யவர்கள்‌ பணியவே அம்முனி 


வின்‌ பிரபாவத்தாலே அவர்களுக்கு 
அக்காலத்தில்‌ பரிபவம்‌ நேரிட்டது 
போல உனக்கு இக்காலத்திலே தரு 
டரால்‌ நேரிட்டது); அர்தத்‌ தேவ 
நாதன்‌ அந்தந்தச்‌ சரிரங்களிற்‌ புகும்‌ 
.இருர்த லோகத்தின்‌ உற்பத்தியையும்‌ 
. அப்படியே ராசத்தையுஞ்‌ செய்தருளு 
கிறான்‌. ஓ கவுந்தேயனே | உனக்குப்‌ 
பாக்கியமுதிக்குங்‌ காலத்திலே அவ்‌ 


http://acharya.org 


மம்‌] 


. வர்‌ அவர்களை நோக்க, “(ஓ மகாநு | 


பாவைகளே! நீங்கள்‌ பணிந்ததற்குச்‌ 
சந்தோஷித்தேன்‌, உங்களுக்கு வேண்‌ 
டுமான வரத்தைக்‌ கேளுங்கள்‌, 
அது பெற வரிதானாலுர்‌ தடையின்‌ 
தித்‌ தருகிறேன்‌” என்று சொன்னார்‌. 
அதுகேட்டு ரம்பை இலோத்தமை 
முதலான வைதிக அப்சரசுக்கள்‌, 
“சுவாமி! தேவரீர்‌ இருவுள்ள முவர்‌ 
தீதே போதுமான வரம்‌” என்றார்கள்‌. 
மற்றவர்களோ, “ஓ முனிவரே! 
அப்படித்‌ திருவுள்ள முவந்ததனால்‌ 
ஸ்ரீ புருஷோத்தமன்‌ எங்களுக்குக்‌ 
கணவனாகும்படி. வரந்தரவேண்டும்‌” 
என்றார்கள்‌. அந்த மகா முனிவர்‌ 
அப்படியே ஆகக்கடவது'' என்று 
அவர்களுக்கு வரமளித்துத்‌ தண்ணீரி 
னின்றுங்‌ கரையேறினார்‌. 
றினபோது எட்டுக்‌ கோணலான 
வுடம்போடு விரூபமாயிருந்த அவரைப்‌ 
பார்க்க அத்தேவ வேசிகளுக்குச்‌ 
சிரிப்புண்டாயிற்று. அச்‌ சிரிப்பை 


கரையே 


அவர்கள்‌ அடக்கப்‌ பார்த்தார்கள்‌, 
ஆனாலும்‌ அவர்களுள்‌ அகேகருக்குச்‌ 
சிரிப்பு அடங்காமல்‌ வெளிப்பட்டது. 
யாருக்குச்‌ சிரிப்பு வெளிப்பட்டதோ 
அவர்களை அம்முனிவர்‌ மிகக்‌ கோபத்‌ 
தோடு, 
என்னை விகாரரூபமுள்ளவ னென்று 
நினைத்துச்‌ சிரித்து ௮வமானித்தீர்க 
ளாகையால்‌, கான்‌ முன்‌ அ௮நுக்கிர 
இத்தபடி. ஸ்ரீ புருஷோத்தமனைப்‌ பர்த்‌ 
தாவாகப்பெற்று வாழ்ச்த, கடைசி 
யில்‌ இருடர்‌ வசத்தில்‌ போகக்கடவீர்‌ 
கள்‌” என்று சபிக்கவே, அப்பெண்‌ 


(ஓ பெண்களே நீங்கள்‌ 


கள்‌ நடுங்கி மீண்டும்‌ அவரைத்‌ அதி 
த்து வேண்ட, அவர்‌ மனமிரங்கி 
அவர்களை கோக்க, நீங்கள்‌ திரு 
உடனே 
சொர்க்க மடையக்கடவீர்‌'' என்று 
அனுக்கிரஇத்தார்‌; 


டர்‌ கையிற்‌ பட்டாலும்‌, 


வியாசர்‌ உண்மையருளிச்செய்தது 


399 


கேட்டாயோ அர்ச்சுனா | இப்படி. 
அஷ்டாவக்கிர முனிவர்‌ அனுக்கிர 
கத்தினால்‌ அத்தெய்வப்‌ பெண்கள்‌ 
கண்ணனைக்‌ கணவாகப்‌ பெற்று 
வாழ்க்து, அவர்‌ சாபத்தினாலேயே 
திருடர்‌ கையிலு மகப்பட்டுப்போனார்‌ 
கள்‌. ஆகலால்‌ இவ்விஷயத்தில்‌ நீ சிறி 
அஞ்‌ சோகப்பட வேண்டாம்‌. சக 
லேசுவரனான ௮வ்வெம்பெருமானாலே 
யே எல்லா முடிக்கப்பட்டது. உங்‌ 
களுக்கும்‌ சங்காரகாலம்‌ இட்டியிருக்‌ 
இன்றது. அதனாலே உங்களுடைய 
பலம்‌ தேஜச வீரியம்‌ மகமை எல்லாம்‌ 
இழுத்துக்‌ கொள்ளப்பட்டன. பிறந்த 
வனுக்கு மரணமும்‌, உயர்ந்த தற்குத்‌ 
தாழ்வும்‌ வரவேண்டுவன, அப்படியே 
கூடினதற்குப்‌ பிரிதலும்‌, சேர்ந்ததற்‌ 
குச்‌ செலவும்‌ நியதமாயிருக்கன்றன. 
ஆதலால்‌ இவற்றை அறிந்த புத்திசாலி 
கள்‌ நன்மையிற்‌ சந்தோஷத்தையும்‌ 
திமையில்‌ விசனத்தையும்‌ ௮டைஇற 
தில்லை. நன்மையில்‌ மகிழ்ச்சியும்‌ இமை 
யில்‌ துயரமு மடைபவர்‌ அறிந்தவ 
ரல்லர்‌. ஆனால்‌ சில மகானுபாவர்‌ 
தங்கள்‌ மகிமையை வெளியிடாமல்‌ 
அறியாதவர்போல்‌ சந்தோஷ துக்கவ்‌ 
களை அபிஈயித்து வருகிறார்கள்‌. ஆத 
லால்‌ நீ இதையெல்லா மறிந்து சகல 
லவுகெங்களையும்‌ விட்டுச்‌ சகோதர 
ரோடு கூடத்‌ தவத்திற்காக வனம்‌ : 
போகக்கடவை. ஓ அர்ச்சனா! இப்‌ 
போது நான்‌ சொன்னதை உன்‌ 
தமையனான யுதிட்டிரனுக்குச்‌ சொ 
ல்லி, நாளைக்கே உடன்‌ பிறந்தாரோடு 
வனம்‌ போகும்படியான முயற்சி 
யைச்‌ செய்யக்கடவாய்‌””' என்று 
வியாசர்‌ அருளிச்செய்ததைக்‌ கேட்டு, 
அர்ச்சுனன்‌ ௮ஸ்தினா புரிக்குப்போய்‌ 
யுதிட்டிர பீமசேன ஈகுல சகதேவர்‌ 
களுக்குத்‌ தான்‌ கண்டு அனுபவித்த 
வைகளையும்‌ வியாசம்காமூனி வாக்கி 


http://acharya.org 


400 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


யத்தையும்‌ சொல்லினான்‌. இப்படி | யதுவமிசுத்திலே அவதரித்த ஸ்ரீ வாசு 
வியாச வரக்கியல்‌ கேட்டவுடனே | தேவனுடைய சரித்திரங்களை யெல்‌ 
பாண்டவர்கள்‌ பரிக்ஷித்துக்குக்‌ குரு | லாம்‌ சொன்னேன்‌. எவன்‌ இந்த 
ராச்சிய பட்டாபிஷேகஞ்‌ செய்து | ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய சரித்தி 
உடனே வனத்துக்குப்‌ போனார்கள்‌. | சத்தைக்‌ கேட்பனோ அவன்‌ சகல 
' பாபங்களுக்‌ தீர்ந்து ஸ்ரீ வைகுந்த 

மயித்திரேயரே ! நீர்‌ கேட்டபடி ' பதவி பெறுவான்‌. 


விருத்தம்‌ 
மன்னுயி ரனைத்துழுய்ய மா நிலத்‌ தவதரித்துப்‌ 
பொன்னுல கோரும்போற்றப்‌ பொறைதனைத்‌ தீர்த்தகண்ணன்‌ 
பன்னருஞ்‌ சரிதைதன்னைப்‌ பத்தியிற்‌ படிப்போர்‌ கேட்போர்‌ 
துன்னரும்‌ போகமெய்தித்‌ தூய்பத மேறுவாரே. 
ழப்பத்தேட்டாமத்தியாயம்‌ மற்றிற்று, 


ரட்ட அனி 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ ஜந்தாமம்சம்‌ 


முற்றிற்று 


http://acharya.org 


மு 


ஸ்ரீமதேராமாநுஜாயரம ₹ 


ரூ விஷ்ணுபுராணம்‌ 


அவளு * ஆ கனமா யம்‌ 


ஆறமம்சம்‌ 


ழ்‌ ப பய்‌ 


முதலாம்‌ அத்தியாயம்‌ 


கலிதருமம்‌ 


த்‌ ன்‌ அ 


மயித்திரேய முனிவர்‌, “அடி | 
யேனுக்குக்‌ குருவாகிய ஓ பராசர 
முனிவரே! தேவரீர்‌ சிருஷ்டியும்‌ 
வமிசங்களும்‌ மனுவந்தரங்களின்‌ நிலை 
களும்‌ மமிச சரித்திரங்களும்‌ விசத 
மாய்‌ அருளிச்செய்தார்‌; இப்போது 
அடியேன்‌ கற்பத்தின்‌ முடிவில்‌ மகாப்‌ | 
பிரளயமென்று பெயர்கொண்ட சங்‌ 
காரத்தைச்‌ சரியாய்க்‌ கேட்க விரும்பு 
கிறேன்‌” என்று கேட்க, குரு அரு | 
ளிச்செய்றொர்‌: “ஓ மயித்திரேயரே! | 
கற்பாந்தத்திலும்‌ பிராகிருதத்திலும்‌ | 
பிரளயம்‌ உண்டாகும்‌ விதம்‌ சொல்லு 


இறேன்‌ கேளும்‌.” 


நம்முடைய மாதம்‌ பிதுர்க்களுக்கு 
ஒருநாள்‌. நம்முடைய வருஷம்‌' தேவர்‌ 
களுக்கு ஒரு நாள்‌. இரண்டாயிரஞ்‌ 
சஅர்யுகங்கள்‌ சதுரமுகனுக்கு ஒரு 
நாள்‌. சதுர்யுகமாவது இருதம்‌ தரே 
தை துவாபரம்‌ கலி என்கிற நானகுங்‌ 
கூ.டியதேயாம்‌. இர்கான்கு யுகங்க 
ளும்‌ தேவமானத்தினாற்‌ பன்னீராயிரம்‌ 
வருஷங்களாம்‌. மயித்திரேயரே! கற்‌ 
பத்தின்‌ ஆதியான கருதயுகத்தையும்‌ 
அந்தமான கலிபுகத்தையுந்தவிர மற்றச்‌ 
சதாயுகங்களெல்லாம்‌ சமானங்களே 
யாம்‌. ஆதி கிருதயுகத்திலே பிரமா எப்‌ 
படி. சிருஷ்டிக்கிறாுரோ, அப்படியே 

51 


கடைசிக்‌ கலியுகத்தலே சங்காரஞ்‌ 
செய்கிறார்‌” என்று மகரிஷி யருளிச்‌ 
செய்யுமளவில்‌ மயித்திரேயர்‌ மற்‌ 


| றொரு விஷயம்‌ வினாவுறர்‌, . 


“(ஓ குருவே! நான்கு பாதங்களால்‌ 
நடக்குந்‌ தன்மையுள்ள தருமம்‌ அழிந்‌ 
அபோகத்‌ தக்கதரன கலியுகத்தின்‌ 
சொரூபத்தை நன்றாய்ச்‌ சாதித்தருள 
வேண்டும்‌”” என்ற மாணாக்கருக்கு 
ஆசாரியர்‌ அருளிச்‌ செய்ததாவது ? 
“ஓ மயித்திரேயரே கலியின்‌ சொளு 
பத்தை விஸ்தரித்துச்‌ சொல்லுகிறேன்‌ 
கேட்பீராக. கலியுகத்தில்‌ மனிதருக்கு 
வாணாச்சிரமாசாரமுள்ள நடக்கை 
இராது. அதில்லாதபோது இருக்கு 
ய௬ர சாமம்‌ என்கிற வேதங்களி 
னாலே உணர்த்தப்பட்ட யாகாதி சற்‌ 
இரியைகளும்‌ இல்லை, மேலும்‌ கலி 
காலத்தில்‌ தருமமரன விவாகங்கள்‌ 
நடக்கமாட்டா. குரு சிஷ்ய இரமமும்‌ 
கிடையாது, தம்பதிகள்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ ஈடந்துகொள்ள வேண்டிய 
தருமமுமில்லை. அக்கினியிற்‌ செய்யத்‌ 
தக்க தேவயக்கிய மென்கிற முறை 
மையு மில்லை. எக்குலத்தானானாலும்‌ 
பலவானெவனோ அவனே யாவர்க்கு 
மரசனாவான. சகல ஜாதிகளிலேயும்‌ 
பொருளுள்ளவனே கன்னிகாதானஞ்‌ 


http://acharya.org 


403 


செய்யப்‌ பாத்திரமாவானே யல்லது, 
கல்வி யொழுக்கங்க ஞடையவனாக 
மாட்டான்‌. பிராமணன்‌ எந்த வழியா 
லாவது இீக்ஷிதனாவதே யல்லது சாஸ்தி 
ரங்களிற்‌ சொன்ன விதியாலே என்‌ 
இறதில்லை. கலியில்‌ விதிக்கப்பட்டதே 


பிராயச்சித்த மென்பதில்லை, எந்தக்‌ 
ஓரியையாகிலும்‌ பிராயச்சித்தமாக 
அங்கேரிக்கப்படும்‌. எவனுக்கு எந்த 


வாக்கியம்‌ பிரியமாயிருக்றெதோ அம்‌ 
தச்‌ சகலமும்‌ சாஸ்திரமேயாய்விடும்‌. 
காளி முதலான எதவும்‌ தேவதையா 
கக்‌ கொண்டாடப்படும்‌. இன்னா 
னுக்கு இந்த ஆச்சிரமம்‌ தகுமென்ப 
இல்லை. எவனுக்கும்‌ எந்த ஆச்சிரழும்‌ 
பிரவே௫க்கலாகும்‌. ஒருவன்‌ தான்‌ 
வேண்டியபடி பட்டினி யிருப்பதும்‌ 
வருந்துவதும்‌ கொடுப்பதும்‌ தவமும்‌, 
சாஸ்திரங்களிற்‌ சொல்லிய உபவாச 
இருச்சிரா திகளைப்‌ போலே 
மென்று எண்ணப்படும்‌. அன்றியும்‌ 
அற்பமான திரவிய மிருப்பதினாலேயே 
தாம்‌ தனவான்களென்றெ செருக்குச்‌ 
சனங்களுக்கு உண்டாயிருக்கும்‌. 
அப்படியே பெண்‌ பிள்ளைகளுக்குக்‌ 
கூந்தல்‌ செவ்வையா யிருப்பதினாலே 
யே சவுந்தரிய கருவம்‌ உண்டாயிருக்‌ 
கும்‌. கலி முற்றமுற்றப்‌ பொன்னு 
மணியும்‌ ஈல்ல ஆடைகளும்‌ அழிக்து 
போகும்போது மங்கையர்கள்‌ கூர்‌ 
தலையே அலங்காரமாகப்‌ பெற்றிருப்‌ 
பார்கள்‌. மேலும்‌ பெண்பிள்ளைகள்‌ 
பொருளில்லாத தம்‌ புருஷர்களைவிட்டு 
எவனாகிலும்‌ பொருளுடையவனாயிருக்‌ 
தால்‌ அவனையே புருஷனாகத்‌ தேடிக்‌ 
கொள்வார்கள்‌. எவன்‌ விசேஷ 
மாய்ப்‌ பொருள்‌ கொடுப்பானோ அவ 
னையே ஜனங்கள்‌ 
கொள்வார்களே யனறி, 


சுவாமியென்று 
நற்குலப்‌ 
பிறப்பு முதலானவைகளைச்‌ சுவாமி 


யென்பதற்கு ஏதுவாகக்‌ கொள்ள 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


SP வளவளவசைவயளைவவவகைவ வவ வை வாவ்‌ வள கைவ வன வவளவளாவள்‌ 


தரும | 


[ஆறா 


இந்தக்‌ கலியுகத்திலே 
புத்திக்குப்‌ பயன்‌ பொருள்‌ சம்பா திப்‌ 
பதேயன்றி ஆத்தமஞானம்‌ பயனாகக்‌ 
கொள்ளப்படாது. அந்தப்‌ பொருளும்‌ 
விடு முதலானவை கட்ட உபயோ 


மாட்டார்கள்‌. 


இக்கப்படுமே யல்லது யாகாதி தரு 
மங்களுக்கு உபயோகப்படாது. அந்த 
வீடு முதலானவைகளும்‌ தன்‌ போகத்‌ 
அக்கு உரியவை யாக்கப்படுமே யல்‌ 
லது, அதிதி முதலானவர்க்கு எவ்வள 
வும்‌ உரியவை யாக்கப்படா. ஸ்திரீக 
ளெல்லாம்‌ சளுக்கனா யிருக்கிறவ 
னிடத்திற்‌ காதலுற்௮ு விபசாரிகளா 
புருஷரோ அநியா 
யத்தனலானாலும்‌ பணஞ்‌ சம்பாதித்‌ 
தவரிடத்தலேயே மனம்‌ வைத்திருப்‌ 
பார்கள்‌. எவர்களும்‌ சிநேகிதர்‌ வேண்‌ 


யிருப்பார்கள்‌. 


டிக்கொண்டாலும்‌ மனமிரங்காமல்‌ 
தங்கள்‌ காரியத்தையே பெரிதாகப்‌ 
பார்த்துக்‌ கொண்டு அறைக்காற்‌ 
பணத்துக்கும்‌ ஆசை வைத்திருப்பார்‌ 
கள்‌. சூத்திராதிகள்‌ பிராமணரைத்‌ 
தங்களைப்போல்‌ சாதாரண மனிதராக 
நினைப்பார்களே யல்லது விசேஷமுள்‌ 
ளவர்களாக நினைக்க மாட்டார்கள்‌. 
பசுமாடுகளிலும்‌ ஜனங்களுக்குப்‌ பால்‌ . 
கொடுப்பதைப்பற்றி மேன்மையான 
எண்ணமே யல்லது ஜாதியைப்‌ பற்றி 
யதாயிராது. இக்கொடிய காலத்தில்‌ 
பிரசைக ளெல்லாம்‌ பெரும்பா லும்‌ 
மழையில்லாமையைப்‌ பற்றின அச்ச 
முள்ளவர்களாய்ப்‌ பசிக்குப்‌ பயந்து 
சோர்ர்தவராய்‌ வானத்திலேயே கண்‌ 
வைத்துக்கொண்‌ டிருப்பார்கள்‌. மனி 
தர்‌ தவசிகளைப்போலே காய்கிழங்கு 
களைப்‌ புசித்துக்கொண்டு மழையில்‌ 
லாமை முதலானவைகளினாலே துக்‌ 
கப்பட்டவர்களாய்த்‌ தங்களைத்‌ தாங்‌ 


களே கொலைசெய்து கொள்வார்கள்‌. 
கலிகாலத்தார்‌ சுகமும்‌ உல்லாச 
மும்‌ அற்றவர்களாய்த்‌ திரவியம்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] கலிதருமம்‌ 403 
எனககக வைகை கைக கை கைக சை வையை ைைவையைைையைய வையை மை டட 
க்ஷ்ணித்தவராய்‌ எப்‌2பாதும்‌ பஞ்சத்‌ | வார்கள்‌, எவனெவன்‌ யானை குதிரை 
தையும்‌ பலவகைத்‌ துன்பங்களையுமே முதலான சேனைகளை மிகவைத்திருப்‌ 
பெற்றிருப்பார்கள்‌. கலி வளர்ந்து பனோ, அவனவனே அரசனாவான்‌. 
வருகையில்‌ எவர்களும்‌ அக்கினி பூஜை | அப்படிப்பட்ட பலசூனியனா யிருப்ப 
தேவதா பூசை அதிதி பூசைகளையும்‌ | வன்‌ சேவகனாவான்‌. வைசியர்‌ பயி 
பிண்டோதக தானரூபமான பிருது | ரிடுதல்‌ வாணிகஞ்‌ செய்தல்‌ முதலான்‌ 
பூஜையையுஞ்‌ செய்யாதவராட முழு | தங்கள்‌ தொழிலைவிட்டுச்‌ சூத்திரர்‌ 
காமலே யுண்டு காலங்கழிப்பார்கள்‌. தொழிலாகிய பல தொழில்களைச்‌ 
ஸ்திரி களும்‌ வெகு ஆசையும்‌ குறுக | செய்து பிழைப்பார்கள்‌. சூத்திரரோ 
வுடம்பு முள்ளவராய்ப்‌ பேருண்டி | சர்நியாிக்‌ குறிகளைத்‌ தரித்தவராய்ப்‌ 
யுண்டுகொண்டு, வெகு பிள்ளைகளைப்‌ | பிசை வாங்கி யுண்டுகொண்டு அரே 
பெற்றுச்‌ செல்வ மில்லாதவர்களாய்‌ | கர்‌ தங்களைப்‌ பூசிக்கும்படி செய்து 
வருக்‌தவார்கள்‌. மேலும்‌ இரண்டு | கொண்டு பாஷாண்ட விருத்திகளா 
கைகளினாலேயும்‌ தலையைச்‌ சொறிச்து யிருப்பார்கள்‌. ஜனங்கள்‌ பஞ்சத்தினா 
கொண்டு பர்த்தா மாமனார்‌ முதலானா | லும்‌ வரி யிறுப்பதினாலும்‌ தன்பமுற்ற 
ருடைய கட்டளையை மிகுந்த அனாதரத்‌ 
தோடு திரஸ்காரஞ்செய்து வருவார்‌ 
கள்‌. இன்னும்‌ பெண்பிள்ளைகள்‌ எப்‌ 
படி யாவார்களென்றால்‌ தேகசுத்தி 
யில்லாமல்‌ தங்களைப்‌ போஷிப்பஇி 
லேயே மனமூன்றி ஈனமான எண்‌ 
ணங்கொண்டு கடினமாயும்‌ பொய்‌ 


! வர்களாய்க்‌ கோதும்பை யவம்‌ என 
றெ தானியம்‌ விளையப்பெற்ற நீச 
| தேசங்களுக்குப்‌ போய்விடுவார்கள்‌. 
| இப்படியாக வர்ணாச்சிரம தருமங்கள்‌ 
' கெட்டு வேதமார்க்கமே ஒளித்துப்‌ 
நப, பாஷண்டமதங்களைக்‌ கைக்‌ 
கொண்டு ஜனங்கள்‌ நடப்பதினாலே 
| அதர்மம்‌ விருத்தியாவதுபற்றி ஆயுள்‌. 
। அற்பமாய்விடும்‌. அரசர்களுடைய 
| கூற்றத்தினால்‌ மனிதர்‌ சாஸ்திரங்களு 
| க்கு விரோதமாய்‌ வீணான தவங்களைச்‌ 
| செய்து வருவதினாலே பாலியத்தி 
தீங்கையுஞ்‌ செய்து வருவார்கள்‌. லேயே மரணமுண்டாகும்‌. பெண்‌ 
பிரமசாரிகள்‌ விரதானுஷ்டான மில்லா | பிள்ளைகள்‌ ஆறேழு வயதுக்குள்ளா 
மலே வேதாத்தியயனஞ்‌ செய்வார்‌ கப்‌ பிள்ளைப்பெறுவார்கள்‌. ஆண்பிள்‌ 
| 


யாயும்‌ பேசுபவர்களா யிருப்பார்கள்‌. 
குலஸ்தரீகள்‌ தாங்கள்‌ தியொழுக்க | 
முடையவராதலால்‌ அப்படிப்பட்டவ 
ரிடத்திலே ரேடித்தவர்களாய்த்‌ தன்‌ 
கள்‌ புருஷருக்குப்‌ பலவகைப்பட்ட 


கள்‌. இருகஸ்தரோ சிறிதேனும்‌ ஓமஞ்‌ | ளைகளோ ஒன்பது பத்து வயதுக்குள்‌ 
ளே பிள்ளையுண்டாக்குர்‌ திறமுடைய. 


வராவார்கள்‌. பன்னிரண்டு வயஇ 


செய்யா இருப்பது மன்றித்‌ தக்க 
பொருள்‌ களையுங்‌ கொடார்கள்‌. வான 
ப்பிரஸ்தரும்‌ ஊரி லுள்ளவைகளைப்‌ | துள்ளே நரைமுதலியவை உண்டர்‌ 
புசித்து வருவார்கள்‌. சந்நியாசிகள்‌ 
புத்திர மித்திராதிகளிடத்து அன்புடை 
யவர்களா யிருப்பார்கள்‌, அரசரெல்‌ 
லாம்‌ ஜனங்களைப்‌ பரிபாலனஞ்‌ செய்‌ 
வதை முக்கியமா யெண்ணாமல்‌ அர்த 


கும்‌. ஒருவனும்‌ இந்தக்‌ கலி முதிர்ச்சி 
யில்‌ இருபது வருஷங்களுக்குமேல்‌ 
பிழைத்திருப்ப இல்லை, கலிகாலத்தில்‌ 
ஜனங்கள்‌ அற்பஞான முள்ளவர்க 
வரி இந்தவரி என்று சாக்கிட்டுக்‌ குடிக னாய்‌ வீண்‌ தவவேடங்களைப்‌ பூண்டு 
ளுடைய பொருள்களைப்‌ பறித்து வரு ! கெட்ட நினைப்புடையவர்களா யிருப்பு 


http://acharya.org 


404 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


ராதலால்‌ கொஞ்சகாளிலேயே நசித்‌ | கோணிகள்போ லிருக்கும்‌. மரங்கள்‌ 


துப்போவார்கள்‌.'' 

“ஓ மயித்திரேயரே! தருமம்‌ எவ்வள 
வெவ்வளவு இழிக்து வருகின்றதோ 
அவ்வளவவ்வளவும்‌ கலி விருத்தியாயி 
ற்றென்று புத்திசாலிகள்‌ அறிந்து 
கொள்ள வேண்டும்‌. மேலும்‌ எப்‌ 
போது பாஷண்டர்‌ விருத்தியாகிருர்‌ 
களோ, எப்போது வேதமார்க்கத்தை 
யனுசரித்த சற்புருஷருக்குத்‌ தீங்கு 
நேரிடுகன்றதோ, எப்போது தரும 
வான்களுடைய எத்தனங்‌ கெட்டுப்‌ 
போகின்றதோ, அப்போது சலி முதிர்‌ 
ந்து நிற்றெதென்‌ றறிந்தகொள்ள 
வேண்டும்‌, அன்றியும்‌ எப்போது யக்‌ 
இயங்களுக்கு ஈசுவானான ஸீ புரு 


ஷோ த்தமனை யக்கியங்களாலே ஜனங்‌ 


கள்‌ ஆரா திப்பதில்லையோ, எப்போது 
வேதஞ்‌ சொல்லுங்‌ காரியங்களிலே 
பிரீ திபில்லாமற்‌ பாஷண்ட வாக்கியங்‌ 
களிற்‌ பிரீதியுண்டாகின்றதோ, அப்‌ 
போது கலி மகாபலம்பொருந்தி யிருக்‌ 
இருனென்‌ றறியவேண்டும்‌. ஏனென 
முல்‌ கலியில்‌ ஜனங்கள்‌ பாஷண்ட 
ராலே கெடுக்கப்பட்டவர்களாய் ச்‌ 
சர்வ சிருஷ்டிகர்த்தாவாயும்‌ சர்வேசு 
வரனாயு மிருக்கிற ஸ்ரீ விஷ்ணுவை 
ஆராதிக்கமாட்டார்கள்‌. இன்னமும்‌ 
பாஷண்ட புத்தி யுள்ளவர்களாய்‌ 
படீதவதைகள்‌ ஏதுக்கு ? வேதங்கள்‌ 
ஏதுக்கு? பிராமணராலென்ன? தண்‌ 
ணீர்‌ விட்டுக்‌ கழுவுவதினை லென்ன 
சத்‌? என்று பிதற்றித்‌ திரிவார்கள்‌. 
இப்படிப்பட்ட  அதர்மங்களினாலே 
மேகம்‌ அற்பமான மழையையே பெய்‌ 
யும்‌, பயிரும்‌ அற்பமாகவே பலிக்கும்‌, 
வஸ்துக்கள்‌ அற்ப சாரங்களாகவே 
இருக்கும்‌. வஸ்திரங்கள்‌ சணழ்‌ 


வன்னி மரங்களைப்போ லற்பமாக 
விருக்கும்‌. ஜாதிகளெல்லாம்‌ சூத்திர 
| ஜாதிபோலிருக்கும்‌, மேலும்‌ தானி 
யங்கள்‌ அனுக்கள்‌ போலவும்‌, பால்‌ 
நெய்‌ போலவும்‌, சந்தனாதிப்‌ பூச்செல்‌ 
லாங்‌ கோரைக்கிழங்கின்‌ பூச்சைப்‌ 
போலவு மாய்விடும்‌, ஓ முனிவரே ! 
கலியில்‌ ஜனங்களுக்கு மாமனார்‌ மாமி 


யார்‌ ஆசாரியர்‌ மைத்துனர்‌ பெண்‌ 
டாட்டிகள்‌ வேண்டுமான தொகை 
அன்றி 
யும்‌ மாதா பிதாக்களிடத்தி லன்பில்லா 


யுள்ளவராக இருப்பார்கள்‌. 


மல்‌ மாமியார்‌ மாமனார்களையே பிர 
தானமா யனுசரித்து, “தாய்‌ யார்‌ 2 


தகப்பன்‌ யார்‌? எவனுக்கெவன 2 


த த * கவனைவளவளவளி 


அவனவன்‌ தன்தன்‌ கருமத்தை யல்‌ 
அனுசரித்‌ இருக்கின்றான்‌ ” 
என்று பேசி வருவார்கள்‌. இக்கலி 
காலத்திலே நரர்‌ அற்பபுத்தி யுடைய 
வர்களாய்‌, வாக்கு மனம்‌ காயம்‌ இம்‌ 
மூன்றுஞ்‌ சுத்தமில்லாமல்‌, இனக்‌ 
தோறும்‌ பாவத்தையே செய்து வரு 


லவோ 


வார்கள்‌. சத்திய மில்லாதவர்களுக்‌ 
கும்‌, 
வெட்க மில்லாதவர்களுக்கும்‌ எந்தத்‌ 


சவுச மில்லாதவர்களுக்கும்‌, 
அக்கங்க ளுண்டாகுமோ, அவை 
' யெல்லாம்‌ கலிகாலத்தி லுண்டாகும்‌. 
இப்படியாகக்‌ கலிபலத்தனலே லோ 
கம்‌ வேதாத்தியயன யாக பிதுர்பூஜா 
தேவபூஜாதிக ளில்லா திருக்குமளவில்‌ 
தருமம்‌ எங்கேயோ ஒளித்துக்கொண் 
டிருக்கும்‌. இப்படிப்பட்ட கலியுகத்‌ 
திலே எவனாகிலும்‌ ஒருவன்‌௮.ற்பமான 
| தரும யததினஞ்செய்தாற்‌ கிருதயுகத்‌ 
| திற்‌ பெருந்தவஞ்செய்து எவ்வளவு 
| 


| 
| 
| 
\ 
| 
| 
| 
| 
| 
$ 
்‌ 
| 
| 
! 
ர்‌ 
) 
| 
| 
) 
| 
| 
| 
| 
{ 
ச்‌ 


புண்ணிய மடைவானே அவ்வளவு 
புண்ணியத்தை அடைவான்‌. 


ழதலாமத்தியாயம்‌ மற்றிற்று. 
ட்ட இங்கி 


http://ac 


harya.org 


இரண்டாம்‌ ௮ த்தியாயம்‌ 


கலியின்குணம்‌ 


ப. ப ஆஅ யய 


மயித்திரேயரே | மகா புத்திமானை | சகல அனுஷ்டானங்களுஞ்‌ செய்து 
வியாசரும்‌ இந்தக்‌ கலி விஷயத்தில்‌ | விற்றிருந்த என்‌ குமாரனிடத்துக்கு ' 


ஒரு விசேஷஞ்‌ சொல்லியிருக்கிறார்‌, 
அதை நான சொல்லுகிறேன்‌ கேளும்‌. 


ஒரு காலத்தில்‌ ரிஷிகளுக்குள்ளே 
ஒரு புண்ணியவாத முண்டாயிற்று. 
அதாவது ““எர்தக்காலத்திலே தருமங்‌ 
கொஞ்சஞ்‌ செய்யப்பட்டாலும்‌ மகா 
பலனைக்‌ கொடுக்கும்‌ ? எவர்‌ இப்படிப்‌ 
பட்ட தருமத்தை எளிதிற்‌ செய்தற்‌ 
கூரியர்‌?” என்பதுதான்‌. இந்த விஷ 
யத்திற்‌ சந்தேகமற வுண்மை தெரிக்‌ 
அக்கொள்ளும்‌ பொருட்டு அந்த முனி 
புங்கவரெல்லாம்‌ வேதவியாச மகா 
முனிவர்‌ சந்நிதிக்குச்‌ சென்றார்கள்‌. 
சென்றவர்கள்‌ மகாநுபாவராயும்‌ என்‌ 
குமாரராயு மிருக்கிற அர்த வேதவியா 
சரைக்‌ கங்கா தீர்த்தத்தலே பாதி 
நீராடிக்கொண் டிருக்கையிற்‌ கண்‌ 
டார்கள்‌. கண்டு அம்முநிகள்‌ அவர்‌ 
நீராட்டமாகி வருவதை எதிர்பார்த்‌ 
துக்கொண்டு, அர்நதிக்கரையில்‌ மரங்‌ 
களின்‌ முட்கார்ந்தருந்தார்கள்‌. அப்‌ 
கங்கா தீர்த்தத்தில்‌ முழுகி 
யிருந்த என்‌ குமாரர்‌ எழுந்து, “(சூத்‌ 
திரன்‌ சாத, கலிசாது”' என்று அவர்‌ 
களுக்குக்‌ 
மீண்டும்‌ நீரில்‌ அமிழ்ந்து எழுந்திருந்து 
சாது சாத, சூத்திரனே | நீ மகா 
புண்ணியவானா யிருக்கிறாய்‌ என்று 
சொல்லினார்‌. மறுபடியு மூழ்கியெழு 
ந்து அம்மகாமுநிவர்‌ “பெண்பிள்ளை 
கள்‌ மிகவும்‌ புண்ணியவதிகள்‌, அவர்‌ 


போது 


கேட்கும்படி சொல்லி, 


| 


அம்முநிவர்‌ பணிவோடு சென்றார்கள்‌. 
வர்தனஞ்செய்து நின்ற அவர்களுக்கு 
வியாசர்‌ ஆசனங்கொடுத்து, “(ஏதுக்‌ 
காக வந்தீர்கள்‌?” என்று வினவை, 
அந்த ரிஷிகள்‌ “சுவாமி வேதவியா 
சரே! நாங்கள்‌ ஒரு சந்தேகக்‌ தீர்த்‌ 
அக்கொள்ள வந்தோம்‌; அதிருக்கட்‌ 
டும்‌, தேவரீர்‌ கலி சாது என்றும்‌ சூத்‌ 
திரன சாது 
சாதுக்கள்‌ என்றும்‌, 


என்றும்‌, பெண்கள்‌ 
அவர்களெல்‌ 
லாம்‌ புண்ணியவான௧ னென்றும்‌, 
அடிக்கடி அருளிச்செய்தீரே, அந்த 
அபிப்பிராயத்தை முந்திக்‌ கேட்க 
விரும்புகிறோம்‌. அது மறைக்கவேண்‌ 
டியதல்லாத பக்ஷத்திலே அருளிச்‌ 
செய்யவேண்டும்‌. பின்பு எண்ணி 
வந்த காரியத்தைக்‌ கேட்டுக்கொள்ளு 
கிறோம்‌” என்று சொன்னார்கள்‌. ௮௮ 
கேட்டு வியாசர்‌ சிரித்துச்‌ சொன்ன 
தாவது 


“ஓ ரிஷிகளே | சாது சாது என்று 
எதனாலே சொன்னேனே அதைக்‌ 
கேளுங்கள்‌. இருதயுகத்திலே எந்தப்‌ 
புண்ணியம்‌ பத்து வருஷங்களினாலே 
இத்திககுமோ அது திரேதாயுகத்திலே 
ஒரு வருஷத்தினாற்‌ சித்திக்கும்‌, துவா 
பரயுகத்தலே அதுவே ஒரு மாதத்தி 
னாற்‌ இடைக்கும்‌, கலியுகத்தலேயோ 
ஒருசாளிலே இடைக்கும்‌, இப்படித்‌ 
தவத்திற்கானாலும்‌, பிரமசரியத்திற்‌ 
கானாலும்‌, ஜபமுதலியவைகளுக்கானா . 


களைக்காட்டிலும்‌ புண்ணியமுடைய | அம்‌, பயனை மனிதன்‌ கலியுகத்திலே 


வர்‌ யாரிருக்கறார்‌?'' என்று சொன்‌ 


| 


| 


மற்ற மூன்று யுகங்களிற்‌ பெறுவதிலு 


ஞர்‌. பின்பு ரீராட்டமாகி ஆசமனாதி ) மிகவெளிதாப்ப்‌ பெறுவானாகையாலே 


http://acharya.org 


406 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[ஆரு 


கலி சாது என்று சொன்னேன்‌. 
இன்னுங்‌ கேளுங்கள்‌. இருதயுகத்தி 
லே யோகநிஷ்டையிலிருந்து தியா 
னஞ்‌ செய்வதனாலும்‌, திரேதாயுகத்தி 
லே யாகஞ்‌ செய்வதனாலும்‌ துவாபர 
யுகத்திலே அர்ச்சிப்பதனாலும்‌, எந்தப்‌ 
பயனுண்டோ அது கலியில்‌ ஸ்ரீகேசவ 
னுடைய இருகாமசக்கீர்த்தனஞ்‌ செய்‌ 
வதனாலே கிடைக்கும்‌, ஓ தரும 
மறிந்தவர்களே | மனிதன்‌ இந்தக்‌ கலி 
யுகத்திலே அற்பமான வருத்தத்தினா 
லேயே தரும மிகுதியை யடைவனாத 
லால்‌ கலியை நான்‌ கொண்டாடு 
கிறேன்‌. இனிச்‌ சூத்திரன்‌ சாது 
என்று சொன்னதின்‌ விவரஞ்‌ சொல்‌ 
அதிழேன்‌. 
னுஷ்டானம்‌ தப்பாமலிருக்‌ தகொண்டு 
முதலில்‌ வேதங்களை யோதவேண்டும்‌. 
பின்பு தருமவழியாற்‌ சம்பாதித்த திர 
வியங்களைக்‌ கொண்டு விதிப்படி 
யாகங்களைச்‌ செய்யவேண்டும்‌. பிராம 
ணாதிகளுக்குப்‌ பகவானைப்‌ பற்றின 
வார்த்தைகளைத்‌ தவிர வீண்வார்த்தை 
சொல்வதும்‌, எம்பெருமானுக்குச்‌ 
சமர்ப்பியாத அன்னாதிகளைப்‌ புசிப்ப 
தம்‌, டம்பத்துக்கும்‌ லாபத்துக்கும்‌ 
யாகா திகளைச்‌ செய்வதும்‌ பாதக மாகு 
அவர்கள்‌ எப்போதும்‌ 


பிராமணாதிகள்‌ விரதா 


மாதலால்‌ 
மனோவாக்குக்‌ காயங்களைக்‌ கட்டுப்‌ 
பண்ணிக்கொண் டிருக்கவேண்டும்‌. 
அன்றியும்‌ அந்த இருபிறப்பாளருக்கு 
எதையும்‌ விதிப்படி. செய்யாவிடிற்‌ 
குற்றமாம்‌. போஜனாதிகளும்‌ இஷ்டப்‌ 
படி. செய்யவொண்ணாமல்‌ விதிப்படி. 
செய்யவேண்டியவைகளா யிருக்கின்‌ 
றன. இவ்வாறு அவர்களுக்குச்‌ சகல 
காரியங்களிலும்‌ பரா தினமா யிருப்பத 
னாலே அவர்கள்‌ மிகவும்‌ வருந்தித்‌ 
தாங்களடைய வேண்டிய லோகங்‌ 
களை ஜயிக்கவேண்டும்‌, சூதீதினோ 
வேதாத்தியயனம்‌ அக்கினி யக்கிய 


| 
| 


முதலானவைகளில்லா மல்‌ பாகயக்கி 
யாதிகாரமுள்ளவனாய்‌ முந்திய பிராம 
ணாதஇிகளுக்குச்‌ சசுரூஷை செய்வத 
னாலேயே அப்படிப்பட்ட வு.த்தமலோ 
கங்களை அடைவான்‌. ஆதலால்‌ அவ 
னைக்காட்டிலும்‌ புண்ணியவான்‌ யா 
ருண்டு 2 ஓ முனிபுங்கவர்களே ! சூத்‌ 
திரனுக்கு இன்னஅ தின்னத்தக்கது 
இன்னது இன்னத்‌ தகாததென்றும்‌, 
இது குடிக்கத்தக்கது இது குடிக்கத்‌ 
தகாததென்றும்‌ நியம மில்லாமையா 
லே சூத்திரன்‌ சாது எனறு சொன்‌ 
னேன்‌. பெண்கள்‌ சாதுக்கள்‌ என்று 
சொன்ன காரணஞ்‌ சொல்லுகிறேன்‌. 
புருஷர்‌ தங்களுக்குரிய தருமத்தினாத்‌ 
பொருள்‌ சம்பா இக்கவேண்டும்‌, சம்‌ 
பாதித்த பொருளைச்‌ சற்பாத்திரத்திற 
செலவு செய்யவேண்டும்‌. பல சத்கரு 
மங்களுஞ்‌ செய்யவேண்டும்‌. இப்படி 
யாகப்‌ பொருளீட்டுவதிலும்‌ அதைக்‌ 
காப்பதிலும்‌ எவ்வளவு பீரயாச மிருக்‌ 
இறது பாருங்கள்‌. இதை ஈல்வழியிற்‌ 
செலவழிப்பதிலோ இரட்டித்த வருத்த 
மிருப்ப த நன்றாய்த்‌ தெரிக்திருக்கிற து. 
இவ்விதங்களான பலவகைக்‌ கிலேசங்‌ 
களினாலே ஆடவர்‌ பிரஜாபத்திய முத 
லான லோகங்களை வெல்லுகிறார்கள்‌. 
பெண்டுகளோ மனேவாக்குக்‌ காயங்‌ 
களினாலே தம்‌ பர்த்தாக்களுக்கு அது 
கூலரா யிருந்துகொண்டு சிசுரூஷை 
செய்து வருவார்களாகில்‌ அந்தப்‌ புரு 
ஹர்‌ அடையும்‌ லோகங்களையே அடை 
வார்கள்‌. இவ்விதமாய்‌ அதிக வருத்த 
மில்லாமலே தங்கள்‌ கணவர்‌ வரும்‌ 
திப்‌ பெறு முலகங்கைப்‌ பெறு 
வார்க ளாகையால்‌, மூன்றாந்தரம்‌ 
ஸ்திரீகள்‌ சாதுக்கள்‌ என்றேன்‌. ஐ 
பிராமண சிரேஷ்டர்களே! நீங்கள்‌ 
கேட்டபடி நான்‌ சொன்ன கர்ர்ணவ்‌ 
களை யுரைத்‌ தன்‌. இனி நீங்கள்‌ வந்த 
காரியத்தைச்‌ சொல்ல வேண்டும்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] நைமித்திக பிரளமம்‌ 407 


அதற்கும்‌ விவரமாய்‌ உத்தரஞ்‌ சொல்‌ 
அவேன” என்று வியாசர்‌ கூறிய 
பின்பு அந்த ரிஷிகள்‌, ஓ முனிராஜரே ! 
நாங்கள்‌ கேட்கவந்த காரியம்‌ தேவரீர்‌ 
அருளிச்செய்த அர்த்தங்களி லடங்‌ 
கிப்போயிற்று, இனி அடியேங்க 
ரூக்குக்‌ கேட்கவேண்டு மர்த்தம்‌ 
வேறில்லை” என்று சொன்னார்கள்‌. 


ரும்‌ புண்ணியசாலிக ளென்பது என்‌ 
னபிப்பிராயம்‌; கிருதயுகாதி காலங்‌ 
களிலேயும்‌ அந்தணர்‌ முதலியோர்க்‌ 
சூம்‌ தருமம்‌ சம்பா திப்பதிலே மிகுந்த 
ஆயாச மிருக்கின்றது; இதைப்பற்றி 
நான்‌ சொன்ன விவரத்தினலே உங்கள்‌ 
சந்தேகக்‌ திர்ச்துவிட்டதன்றோ 3 நீங்‌ 
கள்‌ வினாவுதற்கு முன்பே சொல்ல 
வேண்டுவதைச்‌ சொல்லிவிட்டேன்‌, 
| நான்‌ இனி உங்களுக்குச்‌ செய்ய 
வேண்டுவதென்ன 2” என்று வியாசர்‌ 
சொன்னதைக்‌ கேட்டு, அந்த முனீச 
வரர்கள்‌ சந்தேக மற்றவர்களாய்ச்‌ 
சந்தோஷத்தோடு அவரைத்‌ திருவடி 
தொழுது மிகவும்‌ புகழ்ந்து தங்களிடம்‌ 
போய்ச்‌ சேர்ந்தார்கள்‌. 


பின்பு அந்தக்‌ இருஷ்ணதுவைபா 
ய௩ர்‌ சிரித்து ஆச்சரியத்தினாற்‌ கண்‌ 
மலர்ந்து நிற்கிற அம்முனிவரை 
கோக்கி “நரன்‌ இவ்விய ஜான்‌ 
னாலே உங்கள்‌ காரியத்தை யறிந்து | 
அதைக்‌ குறித்துத்தான்‌ (கலி சாது", | 
சூத்திரன்சாது”, “ஸ்திரி சாத, என்று | 
சொன்னேன்‌? அற்பமான முயற்சி | 
யால்‌ கலியில்‌ தருமம்‌ பலிக்கினற த; | மயித்திரேயரே | இந்த ரகசியத்தை 
} 
| 
| 


தயை சாந்தி முதலான ஆத்தும குணங்‌ | உமக்கும்‌ கான்‌ சொன்னேன்‌. மிக 
களாக தண்ணீர்களினலே அவர்‌ | வு்‌ துஷ்டனான கலிக்கு இரந்த மகா 
கள்‌ சகல பாபங்களாயெ மலங்களைக்‌ | குணமொன்‌ திருக்கின்றது பாரும்‌. 
நீர்‌ முதலில்‌ லோக ஸமஹாரத்தைக்‌ 
குறித்து என்னைக்‌ கேட்டீரன்றோ ? 
பிராஇருதமென்ற௮ும்‌ அவாந்தரமென 
அம்‌ பிரிக்தருக்கன்ற அந்தப்‌ பிரளய 
இரமத்தையும்‌ உமக்கு நான சொல்லு 


கழுவிக்கொள்ளுவார்கள்‌ ; சூத்திரர்‌ 
பிரா மணாதிகளுக்குச்‌ சிசரூஷை செய்‌ 
வதினாலேயே பேறு பெறுகிறோாகள்‌, 
பெண்டிர்களும்‌ பதி இசுரூஷை 
செய்து ஆயாசமில்லாமலே நற்கதி 


யடைநறோர்கள்‌; ஆதலால்‌ இம்மூவ | கிறேன்‌. 
இரண்டாமத்தியாயம்‌ மற்றிற்று. 
த 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
நைமித்திக பிரளயம்‌ 


oot 

சர்வ பூதங்களுக்கும்‌ பிரளயம்‌ 
மூன்றுவிதமுண்டு, அவையாவன: படும்‌, 
நைமித்திகம்‌, பிராகிருதிகம்‌, ஆத்தியம்‌ | மோக்ஷமே ஆத்தியந்திக மென்னப்‌ 
இகம்‌ என்பவையாம்‌. கல்ப்பத்தின்‌ படும்‌; என்றிப்படி சொன்னபோது 
முடி.வில்‌ பிரமதேவனா லண்டாகும்‌ மயித்திரேயர்‌, “சுவாமி! பிராகிருத 
பிரளயம்‌ ஈைமித்திகம்‌ என்னப்படும்‌, | பிரளயத்தை அறிர்துகொள்ளும்‌ பொ 


னுடைய ஆயுசின்‌ முடிவில்‌ வரும்‌ 
பிரளயம்‌ பிராகிருத மென்னப்படும்‌, 


பரார்த்தப்‌ பிரமாணமான விரிஞ்ச :! ருட்டுப்‌ பரார்த்தத்தை யிரட்டிக்க 


http://acharya.org 


408 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ [ஆரு 
வேண்டுமே, அந்தப்‌ பரார்த்தமென்‌ | வருஷமாம்‌, இவ்வருஷம்‌ தேவர்க 
இற கணக்கை அடியேனுக்குத்‌ தெரி | ளுக்கு ஓரிராப்பகலாம்‌. அப்படிப்‌ 
விக்கவேண்டும்‌” என்ன, மகரிஷி ௮௬ | பட்ட . இராப்பகல்‌ முந்தூற்றறாபது 
ளிச்செய்றொர்‌ :-- | சேர தேவமானத்தினால்‌ ஒரு வருஷ 
மாம்‌, அந்த வருஷம்‌ பன்னீராயிரஞ்‌ 

கேளீர்‌ பிராமணரே | எகஸ்தான | சேர்ந்தால்‌ ஒரு சதுர்யுகமாகும்‌. அம்‌ 
முதல்‌ ஒன்றுக்கொன்று பதின்மடங்‌ | தச்‌ சதுர்யுகம்‌ ஆயிரமானால்‌ சதுர்முக 
கதிகமாய்‌ மேலே மேலே ஸ்தானங்க | னுக்கு ஒரு தினமாம்‌. அதற்குத்தான்‌ 
ளுண்டன்றோ. அவைகளில்‌ பதினெட்‌ | கல்ப்பமென்று பெயர்‌. அதின்‌ கடை, 
டாமிடம்‌ பரார்த்தமென்று சொல்லப்‌ | சியில்‌ வருவதுதான்‌ பிரம சம்பந்த 
படுகின்றது. அந்தப்‌ பரார்த்த மிரட்‌ | மான நைமித்திக பிரளயமாம்‌. மயித்‌ 
டித்த காலத்தில்‌ பிராகிருத பிரளய | திரேயரே! ௮இ உக்கிரமான அந்தப்‌ 
முண்டாம்‌. அப்போது வியக்தமெல்‌ | பிரளயத்தின்‌ சொரூபத்தை முந்திச்‌ 
| சொல்லுகிறேன்‌ கேளும்‌, பிறகு 

நைமித்திகப்‌ பிரளயத்தைச்‌ சொல்‌ 


லாம்‌ தன்‌ காரணமான அவியக்தத்தில்‌ 
லயப்படும்‌. மனிதருடைய நிமிஷ 
மென்பது யாதுண்டோ, அது ஒரு 
மாத்திரையின்‌ அளவுள்ளதாகையால்‌ 
மாத்திரையென்று சொல்லப்படும்‌. 
அந்த மாத்திரைகள்‌ பதினைந்து சேர்ந்‌ 
தது காஷ்டையாம்‌. முப்பது காஷ்டை | பூலோகம்‌ பெரும்பாலும்‌ க்ஷணித்‌ 
கள்‌ ஒரு கலையாம்‌, பதினைந்து கலை | இருக்கையில்‌ மிகவுவ்‌ கொடுமையாய்‌ 
ஒரு நாழிகையாம்‌. அர்காழிகையா | நூற்றாண்டளவு மழையில்லாம லிருக்‌ 
ன.து பன்னிரண்டரைப்‌ பல நிறை | கும்‌. அதனாலே அற்பமான சத்தி 
யுள்ள தண்ணீரால்‌ குறிக்கப்படும்‌. | யுள்ள ஜந்துக்களெல்லாம்‌ மடிந்து 
அல்லது மகததேசத்தி னொருபடி நீரள | போம்‌. பின்பு ஸ்ரீ விஷ்ணு பகவான்‌ 
வாம்‌. அதை அதியும்வகை கேளும்‌. | சங்காரத்துக்காக உருத்திரரூபர்‌ தரித்‌ 
இருபது குன்றிமணி யெடையுள்ள | தவராய்ச்‌ சகல பிராணிகளையும்‌ தம்‌ 
பொன்னினாலே நாலங்குல அளவாகச்‌ | மில்‌ லயிக்கும்படி. செய்யத்‌ திருவுள்‌ 
செய்த ஊசிகளைக்கொண்டு துவாரம்‌ | எம்பற்றிச்‌ சூரியனுடைய எழுக 
இடப்பட்ட மகத தேசத்துப்‌ படியள | ணங்களி லிருக்துகொண்டு சகல ஜலங்‌ 
வான வொரு பாத்திரத்தைத்‌ தண்ணீ களையும்‌ பானஞ்‌ செய்தருளுவர்‌. இப்‌ 

| 

| 

| 

| 


வேன்‌, 


ஆயிரஞ்‌ சதர்யுகத்தின்‌ முடிவில்‌ 
கருப்பு முதலிய காரணங்களாலே 


ரில்‌ மூழ்த்த, அப்பாத்திரம்‌ எவ்வளவு | படியாகப்‌ பிராணிகளிலும்‌ பூமியிலு 
காலத்தினுலே தண்ணீரால்‌ நிறையு 
மோ அவ்வளவு காலம்‌ ஒரு நாழிகை 
யென்‌ றெண்ணப்படும்‌, அல்லது அப்‌ 
பாத்திரத்தில்‌ விட்ட தண்ணீர்‌ அந்தத்‌ 
அவாரத்தினால்‌ வெளிப்படுங்‌ காலம்‌ 
நாழிகையாம்‌. இரண்டு நாழிகை ஒரு 
முகூர்த்தமாம்‌. முப்பது முகூர்த்தம்‌ 
ஒரு நாளாம்‌. முப்பது நாள்‌ ஒரு | 
மாதமாம்‌; பன்னிரண்டு மாதம்‌ ஒரு 


முள்ள நீரையெல்லா முறிஞ்சிப்‌ பூமி 
முழுதையும்‌ வாட்டிப்போடுவர்‌. இவ்‌ 
வாறு சமுத்திரம்‌ ஈதி அருவி முதலான 
தண்ணீரை யெல்லா முண்டதனாலே 
அந்தச்‌ சூரியகிரணங்க ளேழும்‌ மிகப்‌ 
பெருத்து ஏழு சூரியர்களாகிக்‌ ழே 
! மேலுஞ்‌ சொலித்துப்‌ பாதாளங்க 
ஞள்பட மூன்றுலோகங்களையும்‌ எரி 
தீ.துவிடும்‌. இவ்வேழு சூரியர்களா.லு 


http://acharya.org 


மம்சம்‌] 


நைமித்திக பிரளயம்‌ 


4109 


ccc, அனை 


மெரிக்கப்படவே இந்நிலமானது மலை 
கடல்‌ முதலிய வெவ்விடத்திலும்‌ பசை 
யென்பது சத்தமாயில்லாமல்‌ மரஞ்‌ 
செடி. புல்‌ பூண்டு முதலாக எரிந்து 
போய்‌ ஆமையோடுபோ லாய்விடும்‌. 
பின்பு பகவான்‌ ஆதிசேஷனுடைய 
சுவாசத்தினின் று முண்டான காலாக்‌ 
இனி ருத்திரனாிப்‌ பாதாளங்களையெல்‌ 
லாம்‌ தூத்துக்கொண்டு பூமிக்கும்‌ 
வந்து அதையுங்‌ கொளுத்திவிடும்‌. இப்‌ 
படி. யாக அந்தப்‌ பிரளய காலாக்கினி 
ஜ்வாலா சக்கிரத்தோடு கூடியதாய்‌ 
புவர்லோக சுவர்லோகங்களையும்‌ 
கொளுத்திக்கொண்டு அங்கேயே சுற்‌ 
றிக்கொண்டிருக்கும்‌, 
ஜ்வாலைகளாற்‌ சூழப்பட்ட 
மூன்று லோகங்களும்‌ சராசரங்க 
ளெல்லா நசித்ததாய்‌ வறுக்றெ சட்டி 
போல்‌ விளங்கும்‌. 


பின்பு அதிகாரி புருஷர்களாய்ப்‌ 
புவர்லோக சுவர்லோகங்களி லிருக்‌ 
கிற மனுவா திகள்‌ மகா தாபமுற்றவர்‌ 
களாகி மகர்லோகஞ்‌ சேருவார்கள்‌, 
பின்பு அங்கும்‌ பெருந்தாபமுற்று அவ்‌ 
வுலகத்தாரோடுகூட. அதற்கு மேலான 
ஜனலோகத்தை யடைவார்கள்‌. அவர்‌ 
களுக்குள்ளே யார்‌ பரப்பீரமத்தை 
யடைய நின்றவர்களோ அப்படிப்‌ 
பட்டவர்கள்‌ மேலுங்கீழும்‌ பத்துத்‌ 
தாஞ்‌ சுற்றிச்‌ சுற்றித்‌ தபோலோக 
சத்தியலோகங்களிழ்‌ சென்று கடைசி 
யில்‌ பரப்பிரமத்தை யடைவார்கள்‌. 
பூமி முதலான மூன்று லோகத்தி 
லுள்ள மற்றவர்களெல்லாம்‌ ஆத்து 
மாவில்‌ லயப்படுவார்கள்‌. இப்படி. 
யாக ருத்திரரூபியாயிருக்கிற ஸ்ரீ ஜார்‌ 
த்தனன சகலத்தையுந்‌ தடுத்துத்‌ தன்‌ 
சுவாசத்தினின்று மநேக மேகங்களை 
யுண்டாக்கனான்‌. அதனாலே யானைக்‌ 
கூட்டம்‌ போலே மகர பயங்கரங்க 


ளான மின்னலோடும்‌ இடியோடுங்‌ 


1) தில கருரெய்தற்‌ பூப்போலவும்‌, 


ய ையஅவைவ யவை அவவைைகவவயகைய கை 


| 


கூடிப்‌ பிரளயகால மேகங்கள்‌ தலைப்‌ 
படுகின்றன. அவற்றின்‌ நிறங்கள்‌ 
சில 
ஆம்பல்‌ போலவும்‌, லெ கருஞ்‌ சவப்‌ 
பாயும்‌, சில பொன்னிறமாயும்‌, சல 
கழுதை நிறமாயும்‌, சில அரக்கு நிற 
மாயும்‌, சில வைடூரியத்திற்கு ஒப்பா 
யும்‌, சில இந்திரநீலத்திற்கு ஒப்பாயும்‌, 
மற்றுஞ்‌ சில சங்கு முல்லைகளுக்குச்‌ 
சமானங்களாயும்‌, பிறவுஞ்‌ சல மை 
க்கு நிகராயும்‌, இன்னுஞ்‌ சல தம்பலப்‌ 
பூச்சிகள்‌ போலவும்‌ வேறு இல 
நெருப்புப்‌ போலவும்‌, மற்றுஞ்‌ சில 
மனச்சிலைபோலலும்‌, சில கூர்தற்பனை 


அப்போது | போலவும்‌, சில சாஷமென்‌இற பகதி 
இம்‌ | யின்‌ சிறகைப்போலவும்‌ விளங்கும்‌. 


அந்தப்‌ பெரிய மேகங்களின்‌ உருவம்‌ 
சில பெரிய பட்டணங்களை யொத்‌ 
தும்‌, சில மலைகளை யொத்தும்‌, வேறு 
சில வஞ்சனைவீ ட்டுக்குச்‌ சமான 
மாயும்‌, மற்றுமுள்ளவை தரைக்கு நிக 
ராயு மிருக்கும்‌. இப்படியாக வுண்‌ 
டான அந்த மகர மேகங்கள்‌ பயங்‌ 
கரமாய்க்‌ கர்ச்‌சி த்துக்கொண்டு வான 
முழுது மறையநின்று பெருந்தாரை 
களைப்‌ பொழிந்து, முன்னுரைத்தபடி 
மூவுலகங்களிலும்‌ 'பற்றிரின்ற அப்‌ 
பெருக்தீயை அவிக்கின்றன. அவை 
த யவீந்தபின்பும்‌ இராப்பக லோயா 
மல்‌ வருஷித்து அப்பெருந்தாரைகளி 
னாலே பூமி முழுவதையும்‌ ஜலமயமாக்‌ 
க்கிப்‌ பின்பு புவர்லோகத்தையும்‌ அத 
ற்கு மேலுலகத்தையும்‌ அப்படியே 
ஜலமயமாக்கும்‌, இவ்வாறு அந்த 
மேகங்கள்‌ ஸ்தாவர ஜங்கமங்கள்‌ யாவு 
மற்று அ௮ச்தகாரஞ்‌ சூழ்ந்த வுலகத்‌ 
இலே நூற்றாண்டளவுக்குமேலு மழை 
பெய்து நிற்கும்‌. ஓ முனிவரே! நித்திய 
னாயும்‌ பரமாத்துமாவாயு மிருக்கிற 
ஸ்ரீ வாசுதேவ னுடைய மகிமையி 
னாலே கல்பகாலத்தின்‌ முடிவில்‌ இப்‌ 
படியெல்லா மாஇன்‌ நன. 


ழன்றமத்தியாயம்‌ முற்றிற்று, 
ட அ 


92 


http://acharya.org 


நாலாம்‌ அத்தியாயம்‌ 


பிராகிருதபிரளயம்‌ 


கேளீர்‌ மயித்திரேயரே | 
தண்ணீர்‌ சத்த ரிஷிகளஞுடைய ஸ்தா | 


அந்தத்‌ | தோடு மீண்டும்‌ சிருஷ்டித்‌ தருளுறோ 


| ரென்பதை முன்னமே உமக்குச்‌ 


னத்தைக்‌ கவர்ந்து நிற்பதனால்‌ திரி  சொல்லியிருக்கறோ மன்றோ? இந்தக்‌ 


லோகங்களும்‌ ஏகார்ணவமாய்‌ விடும்‌. 
அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய 
திருமுகத்தினின்றும்‌ ஒருமூச்சுக்‌ காற்‌ 
அண்டா அந்த மேகங்களை யெல்லா 
நாசஞ்‌ செய்துகொண்டு ஒரு நூருண்‌ 
டளவும்‌ வீசிக்கொண்டி ருக்கும்‌. பிறகு 
சர்வபூதமயனாயும்‌ நினைக்க வரியனாயும்‌ 
அனாதியரயும்‌ பிரபஞ்சத்துக்கு ஆதியா 
யும்‌ மகாப்பிரபுவாயு மிருக்கற ஸ்ரீ ஹரி 
பகவான்‌ ௮க்காற்றை யமுதுசெய்து, 
பிரமரூபத்தோடு அந்த ஏகார்ணவத்‌ 
திலே சேலசயனத்தின்மீ ௮, 
லோகத்திலுள்ள சனகாதி யோகிக 
ளாலும்‌ பிரம லோகத்தி லுள்ள 
முமூக்ஷாக்களாலும்‌ தியானிக்கப்பட்‌ 
டவராய்த்‌ தமது மாயா ஸ்வரூபமான 
யோக நித்திரையைக்‌ கைக்கொண்டு 
வாசுதேவனென்னுர்‌ திருகாமமுள்ள 
தம்மைச்‌ இந்இத்திருப்பவராய்த்‌ இருக்‌ 


கண்‌ வளர்ந்தருளுவர்‌, ஸ்ரீ ஹரியான | 


வர்‌ பிரமரூபக்‌ தரித்து அர்தக்காலத்‌ 
தில்‌ பள்ளிகொள்வது நிமித்தமாயிருப்‌ 
பதனாலே இவ்வாறு நடக்கும்‌ பிரள 
யத்துக்குத்தான்‌ நைமித்திக மென்று 
பெயர்‌, சர்வாத்துமாவான அந்த அச்‌ 
சுதன்‌ எப்பொழுது எழுந்திருப்பரோ 
அப்போது இவ்வுலகமும்‌ அசையும்‌. 
அவா்‌ யோகநித்திரை கண்டருளுவ 
ராயின்‌ உலகமும்‌ கண்மூடிப்போம்‌. 
ஆயிரஞ்‌ ச௪துர்யுக 
பிரமதினம்‌ யாதுண்டோ; அவ்வ 
ளவு காலமே ராத்திரியாகும்‌. இவ்‌ 
விராத்திரியின்‌ முடிவில்‌ ஸ்ரீ விஷ்ணு 
விழித்துக்‌ கொண்டு, பிர ரூபத்‌ 


பிரமரணமாரான 


ஜன | 


| 
| 


| நிலமானது 


கல்ப்பத்தின்‌ முடி.விற்‌ செய்யுஞ்‌ சவ்‌ 
காரந்தான்‌ ௮வரந்தர பிரளயமாம்‌. 
நைமித்திகப்‌ பிரளயக்கிரமத்தை உமக்‌ 
குச்‌ சொன்னேமன்றோ ? இனி பிரா 
இருத பிரளயஞ்‌ சொல்வோம்‌ கேளும்‌, 


முன்னுரைத்தபடி.  அனாவிருஷ்டி 
முதலானவைகளினாலே சமஸ்த லோ 
கங்களும்‌ பாதாளங்களும்‌ நாசமாகி 
மஹதத்துவ முதல்‌ விசேஷம்‌ வரையிலு 
முள்ள விகாரமெல்லாம்‌ நசிக்கும்படி 
சங்கற்பத்தினா 
லே பிரளயம்‌ சம்பவிக்க முதலில்‌ நீர்‌ 
நிலத்தின்‌ குணமாகிய கந்தத்தைக்‌ இர 
இக்கிற.து, கந்தம்‌ இரஇக்கப்படவே, 


எம்பெருமானுடைய 


லயப்படத்‌ தக்கதாஇக்‌ 
கந்ததன்‌ மாத்திரை நித்து நீராய்‌ விடு 


| கின்றது. அந்த நீர்‌ வளர்ந்து மகா 


த ஷோவை கவை 


வேகமும்‌ மகா கோலமு முள்ளதாகி 
கொண்டு 
அ௮லைகளுள்ள பிரவாகத்தோடு லோகவ்‌ 
களின்‌ முடிவுவரையில்‌ ஒடி நிற்கிறது. 
அந்தத்‌ தண்ணீரின்‌ குணமான ரசத்‌ 
தைச்‌ சோதி கிரடிக்க, 


எல்லாவற்றையு நிரப்பிக்‌ 


அத்தண்ணீர்‌ 
ரசதன்மாத்திரை அற்றுச்‌ சோதியா 
தின்றது, இவ்விதமாய்‌ நீர்‌ அக்கினி 


| யாகி மகாதேஜசு சூழ்ந்ததாய்‌ எங்கு 


| 


நிறைந்து வியாபிக்கிறது. இவ்வண்‌ 
ணம்‌ நாற்புறமும்‌ சுவாலாமயமாய்ச்‌ 
சூழ்ந்து நிற்கிற அவ்வனலின்‌ குண 
மாகிய ரூபத்தைக்‌ காற்று இரஇத்துக்‌ 
கொள்ளுகிறது, ரூபதன்மாத்திரை 
ந௫ித்ததனாலே :௮னல்‌ அற்று காற்று 
மிகவும்‌ வீசுகின்ற த. இதனாலே எள்‌ 


http://acharya.org 


மிராருத பிரளயம்‌ 


411 


ec 


கும்‌ ஒளியற்றுக்‌ காந்றே பேரிரைச்ச 
லோடு வானத்தைப்‌ பற்றி விக்‌ 
கொண்டிருக்க, அதன்‌ குணமாகிய 
பரிசத்தை வானம்‌ திரித்துக்‌ கொள்‌ 
ளுகின்றது பின்பு வாயு நாசமாகி 
ஆகாச மொன்றே ஆவரணமின்றி 
யிருக்கும்‌. ரூப ரச கந்த ஸ்பரிசங்க 
ளற்றதாய்‌ச்‌ சத்தமே இலக்கணமாக 
வுடையதாய்‌ : அவயவ மில்லாததாய்‌ 
மிகவும்‌ பெரிதா யிருக்கின்ற அந்த 
ஆகாசமானது யாவற்றையு நிரப்பிக்‌ 
கொண்டு விளங்கும்‌. இப்படிக்குச்‌ 
சுற்றும்‌ வட்டமாய்‌ யாவுங்கொள்ளு 
மிடமாய்‌ எல்லாவற்றையுஞ்‌ சூழ்ந்து 
நிற்கின்ற அவ்வானத்தின்‌ குணமா 
இய சத்தத்தைப்‌ பூதாதி இரஇக்கன்‌ 
றத. பூதங்களும்‌ இந்திரியங்களும்‌ ஒரு 
மிக்க அந்தப்‌ பூதாதியில்‌ லயப்பட்டி. 
ருக்கும்‌. அபிமான ரூபமான இந்தப்‌ 
பூதாதியானது தமஸ்ஸைப்‌ பிரதான 


மாகக்‌ கொண்டதனாலே தாமச 
மென்று சொல்லப்படும்‌. இந்தப்‌ 
பூதாதி யென்று சொல்லப்பட்ட 


அகங்காரத்தைப்‌ புத்தியே லக்ஷண 
மாகக்கொண்ட மகத்து இரடக்கறது, 
இவ்வண்டத்தினுள்ளே பூமியும்‌ மகத்‌ 
அம்‌ முதலெல்லையுங்‌ கடையெல்லையுமா 
யிருப்பதுபோலே வெளியிலும்‌ அவை 
முதலெல்லையுங்‌ கடை யெல்லையுமா 
யிருக்கின்றன. 


ஓ புத்தமானை மயித்திரேயரே | 
இப்படியே அண்டத்துக்குப்‌ புறத்த 
அள்ள பிருதிவி முதல்‌ மஹ்த்தீறா 
நின்ற ஏழுபிரகருதிகளும்‌ சங்கார 
இரமத்திலே முன்னுரைத்தபடி தந்த 
முடைய காரணங்களிலே லயப்படு 
இன்றன. இந்தப்‌ பிரபஞ்சத்தை மூடிக்‌ 
கொண்டிருக்கிற அண்டரூபமான | 
பிருதிவியானது அதைச்‌ சூழ்ந்த அப்‌. 
பிலும்‌, அவ்வப்பு அதைச்‌ சூழ்ந்த 


தேஜூலும்‌, அத்தேஜச அதை சூழ்ச்‌ 
திரா நின்ற வாயுவிலும்‌, அவ்வாயு தன்‌ 
னைச்‌ சூழ்ந்த ஆகாசத்இிலும்‌, அவ்வா 
காசம்‌ அகங்காரத்திலும்‌, அவ்வகங்‌ 
காரம்‌ மஹத்திலும்‌ லயமாஇன்றன. 
இவைகளோடு கூடின அந்த மஹதத்‌ 
துவத்தைப்‌ பிரகிருதி கர௫க்கன்றது, 
அதிகப்படாமலுங்‌ குறைபடாமலும்‌ 
முக்குணங்கள்‌ சமமாயிருப்பதுதான்‌ 
பிரகிருதி யென்று சொல்லப்படும்‌, 
அதுதான்‌ லோகங்களுக்கு ஏ.துவா 
கையால்‌ பிரதானமும்‌ காரணமுமா 
கின்றது. இவ்வண்ணம்‌ இந்தப்‌ பிர 
இருதி வியத்த ஸ்வரூபமாயும்‌ அவியத்த 
ஸ்வரூபமாயு மிருக்கன்றது, ஆன 
தால்‌ வியத்தம்‌ அவியத்தத்தில்‌ யைப்‌ 
படுகின்றது. என்று மொருவகைப்‌ 
பட்டவனாயும்‌ சுபாவத்திற்‌ சுத்தனாயும்‌ 
அக்ஷரனாயும்‌ நித்தியனாயும்‌ சூக்ஷ்மரூபி 
யாகையாலே பிரகிருதியையும்‌ வியா 
பிக்கத்தக்கவனாயு மிருக்கிற புருஷனும்‌ 
பிரகிருதி போல்‌ பரமாத்துமாவினு 
டைய அம்சமா யிருக்கிறான்‌. பரமாத்‌ 
துமாவோ நரமம்‌ ஜாதி முதலான கற்‌ 
பனைகளில்லாமல்‌ எப்போதும்‌ இருத்‌ 
தலே சுபாவமாகக்‌ கொண்டவனாய்‌ 
அறியவேண்டியவனாய்ச்‌ சர்வேசுவர 
னப்‌ ஞான சொருபியாய்‌ ஜீவாத்துமா 
வுக்கு மேற்பட்டவனா யிருக்கிறவன்‌. 
அப்படி. யிருக்கப்பட்ட ஸ்ரீ விஷ்ணு 
தான்‌ பரப்பிரமம்‌, முக்கியமான இட, 
மாகையாலே பரந்தாமன்‌. எல்லாமர்‌ 
யிருப்பவனவனே, யோகியானவன்‌ 
அவனைச்‌ சேர்ந்துதான்‌ முபடியுர்‌ 
திரும்புகிற தில்லை. வியத்தா வியத்த 
சொரூபமான பிரகிருதி யா துண்டேர்‌ 
அதுவும்‌, புருஷன்‌ என்ற சொல்ல்ப்‌ 
பட்ட ஜீவனும்‌, இவ்விரண்டும்‌. அந்த்‌ 
பரமாத்துமாவிலே லயப்படுகின்‌ றன்‌, 
! அந்தப்‌ பரமாத்துமாதான்‌ எல்லாவற்‌ 
றிற்கும்‌ த்து பரமேசுவரன்‌; 


http://acharya.org 


41 | ஸ்ரீவிஷ்‌ ணுபுராணம்‌ [ஆரு 


அவன்‌ கர்ம காண்டமான வேதத்தி யும்‌ தமக்குச்‌ சரீரமாகக்‌ கொண்டு 
லும்‌ பிரமகாண்டமான வேதாந்தத்தி விளங்குவதனாலே அவனுடைய சொ 
லும்‌ விஷ்ணு முதலிய காமங்களினாலே ரூபங்களேயாம்‌. விகாரமில்லாத சொ 
துதிக்கப்பட்டி ருக்கிறான்‌. பிரவிர்த்தி | ரூபமுடையவனும்‌ வியாபகனுமான 
மார்க்கமென்றும்‌, நிவர்த்தி மார்க்க | அந்த ஸ்ரீ ஹரியினிடத்திலே வியத்தா 
மென்றும்‌ இருவகையான வைதிக | வியத்த ஸ்வரூபமான பிரதானமும்‌ 
கருமங்களினாலே சகல தேவதா ஸ்வ | புருஷனும்‌ ஒடுங்குகிறார்களன்றோ 2 
ரூபியான அந்த ஸ்ரீ விஷ்ணுவே | அவ்வண்ணம்‌ ஒடுங்குமிடமான அடம்‌ 
இருக்கு யசார்‌ சாமம்‌ என்றே பிர ! தப்‌ பரமாத்துமாவுக்கு இரண்டு 
விர்த்திமார்க்கங்களினாலே யக்கியேசு | பரார்த்தகால மென்று சொன்னது 
வானாயும்‌ யக்கிய புருஷனாயும்‌ ஆரா திக்‌ 


| 
| 


ட ஒரு பசலாம்‌. வியத்தமெல்லாம்‌ பிர 
கப்படுகிறுன்‌. மேலும்‌ நிவர்த்தி மார்க்‌ | இருதியிலும்‌ அந்தப்‌ பிரகிருதி புருஷ 
கத்திலே ஞான சொருபியாயும்‌ ஞான | னிடத்திலும்‌ அந்தப்‌ புருஷன்‌ பர 
மயமான திருமேனி யுள்ளவனாயு மாத்துமாவிலும்‌ லயமா யிருக்க, 
முள்ள அந்த விஷ்ணுவே மோக்ஷங்‌ | அவ்வளவு காலம்‌ இரவாம்‌, ஓய்‌ 
கொடுக்க வல்லவனாக ஞான யக்‌ | பிராமணோத்தமரே |! நித்தியனான அம்‌ . 
யத்தைக்கொண்டு யோகிகளால்‌ யஜிக்‌ | தப்‌ பரமாத்துமாவுக்குப்‌ பகலென்‌ 
. கப்படுகறான்‌. குறில்‌ நெடில்‌ அள 
பெடை இவற்றாலே சொல்லப்படும்‌ | 
படியான அசித்து யா தண்டோ அது | 
வும்‌, வாக்குக்கு விஷயமாக சித்‌ | 
அம்‌ அந்த ஸ்ரீ விஷ்ணுவின்‌ சொரூபங்‌ | 
களேயாம்‌. வியத்தமும்‌ அவியத்தமும்‌ | 
புருஷனும்‌ முத்தனும்‌ யாவும்‌ அந்த ஸ்ரீ | 
ஹரிபகவானே, சகல பிரபஞ்சத்தை வேன்‌. 
நாலாமத்தியாயம்‌ ழற்றிற்று. 
ட்ட ணி 
ஜந்தாம்‌ அத்தியாயம்‌ 
[ந ஓ * ட] 
ஆத்தியத்திக பிரளயம்‌, ஜனனாதி அக்க 
நிரூபணம்‌ 


_—_————்ு வயயயயயை. 


பது மிரவென்பது மில்லை ஆனாலும்‌ 
சிருஷ்டி. முதலான காரியங்களைக்‌ 
கொண்டு உபசார வழக்காய்‌ இராப்‌ 
பகல்‌ சொல்லப்படுகின்றன. இப்படி. 
யாகப்‌ பிராகிருத பிரளயக்‌ கரமத்தை 
உமக்குச்‌ சொன்னேன்‌. இனி ஆத்தி 


யந்திகப்‌ பிரளயத்தைச்‌ சொல்லு 


கேளும்‌ மயித்திரேயரே! புத்திசாலி | கம்‌, அது சரிரத்தைப்‌ பற்றினதும்‌ 
பானவன்‌ ஆத்தியாத்துமிக முதலிய | மனதைப்பற்றின தும்‌ என இருவகைப்‌ 
தாபங்கள்‌ மூன்றையு மறிந்து ஞான | படும்‌, தலைரோய்‌, பீனசம்‌, சுரம்‌) 
மும்‌ வைராக்கியமும்‌ உண்டாகப்‌ | சூலை, பகந்தரம்‌, குல்மம்‌, ரத்தபேதி, 
பெற்று மோக்ஷமென்கிற ஆத்தியந்திக | சேர்பை, சுவாசம்‌, வாந்தி, கண்‌ 
ல்யத்தை அடைகிறான்‌. ஆத்யொத்து | ணோய்‌, அதிசாரம்‌, குஷ்டம்‌, வாயு 
டமிக தாபமாவது தன்னாத்தமாவையும்‌ | ரோகம்‌, இப்படிப்பட்ட அரேகங்கள்‌ 
தேகத்தையும்‌ பற்றி யுண்டாகுர்‌ அம்‌ ' சரீரத்தைப்‌ பற்றினவை, கர்மம்‌, 


http://acharya.org 


மம்சம்‌] ஆத்தியந்திக பிரளயம்‌, ஜனனாதிதுக்க கிரூபணம்‌ 413 


ன்‌, ன 
குரோதம்‌, பயம்‌, துவேஷம்‌, லோபம்‌, அஞ்‌ சுக்கில 'சோணிதங்களா லும்‌ 
மோகம்‌, அக்கம்‌, சோகம்‌, அசூயை, | பூசப்பட்ட முகமுடையதாய்‌ மிகுந்த 
பொருமை, அவமானம்‌, பகைபாராட்‌ | பலமான பிரசவ வாயுக்களினாலே தலை 
டல்‌ முதலாக மானசமும்‌ பலவகையா கீழாகத்‌ திருப்பப்பட்டு வெகு வருத்‌ 
யிருக்கும்‌. ஆஇபவுதிகமாவத ஜந்துக்‌ தத்தினால்‌ தாயின்‌ வயிற்றினின்றும்‌ 
களைப்பற்றி யுண்டாவ.து, மிருக பக்ஷி | வெளியில்‌ வருகின்றது. பிறந்த பின்பு 
மனுஷ்ய பிசாச சர்ப்ப ராக்ஷஸாதி | வெளிக்காற்று பரிசித்தவுடனே பெரு 
களாலே யுண்டாவதானதால்‌ அதுவும்‌ | மூர்ச்சையுற்று முன்னிருந்த ஞானத்‌ . 
அகேகவித முள்ளது. ஆதிதைவிக | தையிழக்கின்றது. விழும்போது முட்‌ 
மென்பது தெய்வத்தால்‌ வருவது, | களாலே குத்தப்பட்டாற்‌ போலவும்‌ 
அஅவும்‌ குளிர்‌ காற்று வெப்பம்‌ மழை | வாட்களா லறுக்கப்பட்டாற்‌ போல 
இடி. முதலானவைகளா லுண்டாவது | வும்‌ தர்க்கக்தமான விரணத்திற்கொப்‌ 
பற்றிப்‌ பலவிதமாம்‌, இந்தத்‌ தாபங்‌ | பான யோனித்துவாரத்தி னின்றும்‌ 
கள்‌ மூன்றும்‌ கருவினாலும்‌ பிறப்பி | புழுப்போலே தரையில்‌ விழுனெறது. : 
னாலும்‌ இறப்பினாலும்‌ மூப்பினாலும்‌ பிறகு சொறிந்து கொள்ளவுக்‌ திரும்ப 
நரகத்தினாலும்‌ உண்டாக்கப்பட்டு | வுங்கூடச்‌ சக்தியில்லாததாய்‌ ஸ்கான 
அநேக வாயிரம்‌ வகைகளாகின்றன. | பான ஆகாராதிகளைப்‌ பிறருடைய 
அவற்றை விசதப்‌ படுத்துகிறேன்‌ | இச்சையின்படி. பெறுகின்றது. மே 
கேளும்‌. அம்‌ ஸஞூத்திராதிகளினாலே அசத்த 
மான படுக்கையிற்‌ கடர்து, எறும்பு 

| கொசுகு முதலியவைகள்‌ கடிக்கும்‌ 
போது அவற்றைத்‌ தடுக்கமாட்டாம 
லிருக்கன்றது, இப்படி பிறப்பின்‌ 
துன்பங்களையும்‌ பின்னுண்டாகுச்‌ 
துன்பங்களையும்‌ ஆதிபவுதிக முதலிய 
அன்பங்களையும்‌ எத்தனையோ இளமை 
யிலே அடைகின்றது. பின்பு வளர்ந்து 
பருவமடையும்போது மனிதன்‌ அஞ்‌ 
ஞானமாகிய அந்தகார மூடிக்கொண் 


ஜ்‌ வான அ மிகவு மென்மையான 
வுடம்புள்ளதாய்‌ அநேக மலங்கள்‌ 
சூழ்ச்த கருப்பத்திலே ஒருவகைத்‌ தோ 
லால்‌ மூடப்பட்டு, மிகவும்‌ வளைந்த 
மு.தகு கழுத்துகளி னெலும்புடைய 
தாயிருர்‌ து கொண்டு, தாயுண்ணுகன்‌ ற 
புளிப்பு கசப்பு கரிப்பு உப்பு முதலான 
வுணவுகள்‌ மேலே படும்போது அள 
வில்லாத வேதனைகளைப்‌ பொருந்தி, 
தன்னுடம்புகளை நீட்டவு மடக்கவும்‌ | டி.ருப்பதனாலே மூடனாூ “(நரன்‌ யார? 
இறனில்லாததாய்‌ மல முத்திரங்களா | எங்‌இருர்‌து வந்தேன்‌ ? எங்கே போ 
இய சேற்றிலே இடந்து, எப்புறத்தி | வேன்‌? எனக்கென்ன பயன்‌ ? நான்‌ 
இர்‌ துன்பமே யுற்று, மூச்சுவிடமாட்‌ | எந்தக்‌ கட்டினாற்‌ கட்டுண்டிருக்கி 
டாமல்‌ அறிவுமாத்திர முள்ளதாய்ச்‌ | றேன்‌? காரணம்‌ ௭௮? காரணமல்‌ 
சென்ற அநேக ஜனனங்களை நினைத்து | லாத தெது? செய்யத்தக்க தெது? 
மகாவிசன மடைந்ததாய்‌ இப்படித்‌ | செய்யத்தகாத தெது? ௭௫ சொல்லத்‌ 
தன்‌ கருமத்தினாற்‌ கட்டுண்டிருக்கின்‌ தக்கது? எது சொல்லத்தகாத.து 8 
ற்தஃ பின்பு பிறக்கும்போது பிரம | எது தருமம்‌? எது அதருமம்‌? எங்கே 
தேவனா லேவப்பட்ட வொருகாற்றினா இருக்கிறேன்‌? ள்ப்படி இருக்கிறேன்‌? 
லெலும்புகளெல்லா நுறங்கிப்‌ போம்‌ | செய்யவேண்டுவதெது? செய்யவேண்‌ 
படி பீடிக்கப்பட்டு மலஞ்த்திரங்களா | டாத தெது? எது குணமுள்ள த ? 


த த த 


http://acharya.org 


414 ஸ்ரீ விஷ்ணுபுராணம்‌ [ஆரு 


௪.து குற்தமுள்ள.த?'” என்று ஒன்றை ! வேண்டுகையாலே வேலைக்கார மக்‌ 
கள்‌ மனைவிகள்‌ முதலாக யாவரும்‌ 
அவமதிக்கும்படியானவனாய்‌ ஒரு சுத்‌ 
இயமில்லாமல்‌ உண்ணவும்‌ உலாவவும்‌ 
வெகு ஆசையுள்ளவனாய்‌ ஊழியரும்‌ 
பரிகாசஞ்‌ செய்யப்பெற்று பந்துக்‌ 


யும்‌ அறியமாட்டாதவனா யிருக்கிறான. 
இப்படி மிருகங்களைப்போலே மூட 


னாய்‌ உண்பதும்‌ புணர்வதுமே முக்கிய 
மாகக்கொண்டு அஞ்ஞானத்தாலுண்‌ 
டான அநேக துக்கத்தை யனுபவிக்‌ 
இரான்‌. அஞ்ஞானமென்பத தமோ 
குணத்தின்‌ விகாரம்‌. அதனாலே மனி 


கள்‌ வெறுப்படையத்‌ தன்னுடைய 
யவ்வனானுபவத்தைப்‌ பூர்வ ஜனமத்தி 
னனுபவம்போல்‌ நினைத்து மனஸ்தாபத்‌ 
தோடு பெருமூச்சு விட்டுக்கொண் 
டி.ருக்கிரான்‌. இப்படி மூப்பில்‌ பல 
துக்கங்களை யனுபவித்து மரணமடை 


தருக்குக்‌ கெட்ட காரியங்களைச்‌ செய்‌ 
யும்படி யாகின்றது. ஆகவே வைதிக 
கருமங்கள்‌ ஈடவா இருக்கின்றன. அந்‌ 
தக்‌ கரும லோபத்தினாலே ஈரகமுண்‌ 
டாகின்றது. ஆதலால்‌ அஞ்ஞானி 
_ களுக்கு இம்மையிலு மறுமையிலும்‌ 
துக்கம்‌ அதிகமாயிருக்கின்ற த. இவ்‌ 
வாறு யவ்வனம்‌ தாண்டி முதுமை 
சேரிடும்போது உடம்பு மெலிந்து கட்‌ 
டுத்‌ தளர்ந்து பற்களாடி யுதிர்க்து 
இரைகளும்‌ நரம்பு தோன்றுதலு முண்‌ 


கிறான்‌. 


| 

| 

| 

| 

அந்த மரணத்தில்‌ நேரிடும்‌ துன்பங்‌ 
| களைக்‌ கேளும்‌. கால்‌ கை கழுத்துகள்‌ 
| கட்டுவிடப்பெற்று பெருநடுக்கமுள்ள 
| வனாய்‌, ௬வாஇன மில்லாமல்‌ சற்று 
| நேரம்‌ அறிவும்‌ சற்றுநேரம்‌ ௮றிவழிவு 
டாகிக்‌ கொஞ்சங்‌ அரரத்திலிருப்பஅம்‌ | முள்ளவனாய்‌, இவைகள்‌ எப்படி 
தெரியாமல்‌ கருவிழி உள்ளே ஆழ்ந்து போமோவென்று மக்கள்‌ பெண்டிர்‌ 
போய்‌ மூக்கின்‌ அுவாரத்திலிருக்து | வீடு மாடு தனம்‌ தானிய முதலான 
மயிர்கள்‌ உதிர உடம்பு ஈடுங்‌கி எலும்பு | வற்றிலே ஒரு மமதையினாலே கலங்கி 
களெல்லாம்‌ வெளிப்பட்டுத்‌ தெரிய னவனாகி, இப்படி யிருக்கையிலேயே 
முதுகெலும்பு வளைம்‌துபோகத்‌ தீபனம்‌ 

மந்தமான தினலே உணவு நனருய்ச்‌ 

செல்லாமற்‌ செய்கைகள்‌ குதிகிப்‌ 

போக கடப்பதும்‌ எழுந்திருப்ப.தும்‌ 

படுப்பதங்கூட வருந்திச்‌ செய்து 

கொண்டு காது கேளாமலுங்‌ கண்‌ 

தெரியாமலு மிருக்க வாயினின் றும்‌ 

நீர்‌ வடிர்துகொண்டிருக்கத்‌ தவிக்கின்‌ 

றான்‌. இப்படிச்‌ சகல இர்‌ திரியங்களும்‌ 

அசுவா தினங்களாக மரணங்‌ கட்டி 

யிருக்கையில்‌ முன்‌ தான்‌ அனுபவித்த 

வைகளை நினைத்து உருகிக்‌ கொண்டு 

ஒரு வார்த்தை சொல்லவும்‌ | 

வருத்தமுள்ளவனாய்‌ சுவாசகாசமுண | 

டாவதனாலே மிகுந்த ஆயாசமும்‌ | 

ஹூக்கமின்மையு முடையவனாய்‌ எழும்‌ | 

இருக்கவு முட்காரவும்‌ பிறருதவி | டாகின்றன, 


இரம்பங்கள்‌ போலே மிகக்‌ கொடிய 
வைகளான இயமனுடைய சரங்கள்‌ 
போன்ற மகா வியாதிகளாலே உயிர்‌ 
பெயரக்‌ கண்கள்‌ சுழலக்‌ கைகால்களை 
யுதறிக்கொண்டு, நாக்கு முதடும்‌ உலர்‌ 
ந்து உதானவாயு எழும்பித்‌ துன்பப்‌ 
படுத்தக்‌ கண்டமடைத்துக்‌ குருகுரு 
வெனச்‌ சப்தித்துக்‌ கொண்டிருக்கப்‌ 
பெருந்தாபமும்‌ பெரும்பசியும்‌ பெருக்‌ 
தாகமும்‌ பொருந்தி, யமகிங்கரராலே 
பீடிக்கப்பட்டு, வெகு பிரயாசத்தினா 
லே தேகத்தை விட்டுக்‌ கிளம்புகிறான்‌. 
உடனே யாதராதேகத்தையு மடை 
! கிரான்‌. இவைகளும்‌ இன்னும்‌ பலவித 
மான துன்பங்களும்‌ மரணத்தி லுண்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] ஆத்தியந்திக பிரளயம்‌, ஜனனாதிதுக்க நிரூபணம்‌ 415 

ககக வைகை ைகவைகைகைகைகைைகைகைவைை வை ட ட டட ட. 

்‌ இறந்த பின்‌ மனிதர்‌ நரகத்‌இற்படு 

மவஸ்தைகளைக்‌ கேளும்‌. யமூங்கரர்‌ | 

முக்திப்‌ பாசத்தினாற்‌ கட்டிப்‌ பீடி.ப்ப 

அம்‌, பின்பு தடியா லடிப்பதும்‌, உக்‌ 

இரமான யமனைப்‌ பார்ப்பதும்‌, கொ 

டிய வழியைக்‌ காண்பதுமாகய துன்‌ 

'பங்களை யனுபவித்துப்‌ பிறகு காய்ந்த 

மணலும்‌ அக்கினி யந்திரமும்‌ கத்தி 

முதலிய ஆயுதங்களும்‌ இவை முதலிய 

வைகளினாலே பயங்கரமான அந்தந்த 

நரகத்திலே படும்பாடு மிகவுங்‌ கொடி 

யது. ஓ பிராமண சிரேஷ்டரே | இரம்‌ 

பங்களினாலே அழுக்கப்பட்டும்‌ மூசை 

மிற்‌ போட்டுக்‌ காய்ச்சப்பட்டும்‌ கோ ள்‌ 

டரிகளினாலே பிளக்கப்பட்டும்‌ பூமி | திற்கு ,விதையாகன்றது. களத்திரம்‌ 

பிற்‌ புதைக்கப்பட்டும்‌ சூலக்களிலேற்‌ | பக்திரர்‌ மித்திரர்‌ இரவியம்‌ ஒருகம்‌ 

றப்பட்டும்‌ புலியின்வாயி லீடப்பட்டும்‌ | கேஷத்திரம்‌ முதலானவைகளினாலே 
| 
| 


தமா யிறக்கிறான்‌. பிழைத்திருக்கும்‌ 
போதோ நாநாவித அக்கங்களாற்‌ 
சூழப்பட்டு காலுக்குக்‌ காரணமரன 
பஞ்சு மொய்த்துக்கொண்‌ டிருக்றெ 
பருத்திவிதை போலே யிருக்றொன்‌. 
மேலும்‌ பொருளைச்‌ சம்பா திப்பதிலும்‌ 
காப்பாற்றுவதிலும்‌ அதின்‌ அழிவி 
அம்‌ இஷ்டருக்குத்‌ துன்ப நேரிடுகை 
யிலும்‌ மனிதருக்கு அநேக தக்கன்‌ 
களே யுண்டாகின்றன. 


மயித்திரேயரே! எந்தெந்தப்‌ பொ 
ருள்‌ புருஷர்க்கு இன்பமா யிருக்‌இ 
றதோ அதுவே துன்பமென்னு மரத்‌ 


' கழுகுகளாலே பிடுங்கப்பட்டும்‌ கொ ஹ்ஹ அக்க முண்டான்ததோ 
டிய மிருகங்களாலே கடிக்கப்பட்டும்‌ டல்‌. எழுண்டாக தினக இப்‌ 
எண்ணெய்க்‌ கொப்பரையி லிட்டுப்‌ | பாக சம்சாரத்தின்‌ துக்கமாகிய 
'பொரிக்கப்பட்டும்‌ உப்புச்சேற்றிலே | வெய்யிலினலே தபிக்கப்பட்டு அலை 
இன்ற மனிதருக்கு மோக்ஷ மென்‌ 
இற விருக்ஷத்தி னிழலி லில்லாமல்‌ 
மற்றெங்கே சுகமுண்டாகும்‌ 2 ஆத 
லால்‌ கர்ப்பம்‌ ஜனனம்‌ வார்த்திக்‌ 
இயம்‌ முதலானவைகளிலே மனித 
ருக்கு உண்டாகும்‌ தாபங்கள்‌ மூன்‌ 
அக்கும்‌ மருந்து யாதென்றால்‌ மற்‌ 
றொரு சுகத்திலும்‌ அதிசயர்‌. தோன்‌ 
மு இருக்கும்படியான மகா ௬கரூப 
மாயும்‌ துக்க சம்பந்தமே யில்லாத 


புரட்டப்பட்டும்‌ உயரத்திலிருந்து தள்‌ 
ளப்பட்டும்‌ யந்திரங்களிலேற்றி யெறி 
யப்பட்டும்‌ பாப பலங்களாய்‌ மனி 
தர்‌ நரகங்களிற்‌ படுக்‌ துன்பங்கள்‌ 
இவ்வனவென்று சொல்லி முடியா. 
ஓ. முனிவரே | நரகத்திலே மாத்திர 
மன்று துக்க பரம்பரை, சுவர்க்‌ 
கத்திலு முண்டு. சுவர்க்கத்திற்‌ சுகா 
னுபவம்‌ பண்ணிக்கொண்‌ டிருக்கை 
யில்‌ புண்ணியம்‌ க்ஷயித்து இனி ஈரம்‌ 


- 5 நித்தியமாயுமுள்ள பகவத்‌ 
டி தாயும்‌ த 
விழப்போகிறோே மென்கிற நினைப்‌ பிராப்தயே என்பது என்னபிப்பிரா 


யம்‌, ஆதலால்‌ அறிவுள்ள மனிதர்‌ ஈன 
குணங்களொன்று மில்லாமல்‌ சகல 


னாலே பய முண்டாகும்போது மன 
திற்கு மகாதுக்கமுண்டாகும்‌. இப்‌ 
படி. ஈநரகா இகளை யனுபவித்து மறுபடி ்‌ ்‌ ்‌ 
யும்‌ கர்ப்பத்திழ்‌ பிரவேடித்துப்‌ பிறக்கு | “மம னனகளு மன்னனான 8 
வானை யடையும்பொருட்டு எத்தனஞ்‌ 


முன்‌. இவ்வாறு அநேகந்தரம்‌ பிறப்‌ செய்யவேண்டும்‌. 


பது மிறப்பதுமாய்‌ அலைகிறான்‌. 
மேலும்‌ பிறந்தவுடனேயாவது இள ஓ முனிவரே | அந்த எம்பெருமானை 
மையிலாவது யவ்வனத்திலாவது நடு | யடைவதற்கு ஞானமும்‌ கருமமும்‌ 
வயதிலரவது முதுமையிலாவது சித்‌ உபாயமென்று சாஸ்திரஞ்‌ சொல்லு 


http://acharya.org 


416 


தின்றது. 
மென்றும்‌ விவேகஜமென்றும்‌ இரு 
வகைப்படும்‌. சாஸ்திரங்களின லுண்‌ 
டானது ஆகமஜம்‌. யோகசிந்தனை 
யாலே யுண்டானது விவேகஜம்‌. மும்‌ 
தியதற்குச்‌ சப்தப்பிரமமென்_றும்‌, பிர்‌ 
தியதற்குப்‌ மென்றும்‌ 
பெயர்‌, இவ்விரண்டு ஞானங்களுக்கு 
முள்ள பேதமாவது !- அஞ்ஞான 
மென்பது அந்தகாரம்‌ வஸ்துக்களை 
மறைப்பதுபோலே ஜீவாத்தம 
மாத்தும்‌ ஸ்வளூபங்களை மறைக்கிறபடி 


பரப்பிரம 


பர 


யால்‌ அது அர்தகாரம்போலே யிருக்‌ 
கின்றது. சப்தப்பிரம மென்கற ஆக 
மஜஞானம்‌ விளக்கு இருளைச்‌ சிறிது 


நீக்கிப்‌ பொருளை விளக்குவதுபோலே ; 
! எதைக்‌ காண்கிறார்களேோ அததான்‌ 


தேகாத்துமாதி மயக்கங்களை நீக்கி ஜீவ 
பரஸ்வரூபங்களை யொருவாறு விளக்கு 
வதினாலே விளக்குப்போலாகும்‌. பரப்‌ 
பிரமமென்றெ விவேகஜ ஞானம்‌ சூரி 
யன்‌ இருளை முற்றுமழித்துப்‌ பொரு 
ளெல்லாவற்றையு நன்றாய்‌ விளக்கு 


வதுபோலே அஞ்ஞானத்தை வே: 


ரோடு போக்க ஸ்வளருபங்களை பிரத்தி 
யக்ஷமாய்‌ விளக்குவதினாலே சூரிய 


னைப்‌ ே பாலாகும்‌. 


இவ்விஷயத்தில்‌ மநுவும்‌ வேதார்த்‌ 
தத்தை யறிந்து சொல்லி யிருப்ப 


தைக்‌ கேளும்‌, சப்தப்‌ பிரமமென்‌ 
அம்‌ பரப்பிரமமென்றும்‌ இரண்டு பிர 
மங்கரூண்டெனறறிய வேண்டும்‌. 


மனிதன்‌ சப்தப்பிரமத்தில்‌ தேறினால்‌ 


அதர்‌ 
வண ரதி யென்றெ வேதபாகசமும்‌ 


பரப்ரெமத்தை யடைவான்‌. 


இப்படியே சொல்லுகின்றது. அக்ஷர | 
மென்று சொல்லப்படுகிற பிரமத்தை | 


எந்த வித்தையாலடையலாமோ அதற்‌ 


குப்‌ பரவித்தையென்று பெயராம்‌. : 


கருமங்களை ய றிவிக்கிற இருக்குவேதா 
திகள்‌ அபரவித்தையென்று சொல்லப்‌ 


அந்த ஞானம்‌ ஆகமஜ 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


| 
| 
| 
| 
| 
| 


[ஆரு 


படும்‌, அர்தப்‌ பரவித்தையின்‌ விஷய 
மான பிரமஸ்வரூபமானது வேதாநர்‌ 
தத்தன. லல்லாமல்‌ தோன்ருததும்‌, 
தோன்றல்‌ மறைதல்‌ கெடுதல்‌ வளர்‌ 
தல்‌ குறைதல்‌ இரிதல்களாகயெ விகார 
மில்லாததும்‌, வாக்குக்கு மனதிற்கும்‌ 
எட்டாததும்‌ தேவ மனுஷ்யாதி 
ரூபங்களில்லாததும்‌, கால்‌ கை முத 
லான வுறுப்புகளில்லாததும்‌, யாவற்‌ 
எங்குமுள்ள 
அம்‌, பூதங்களுக்குக்‌ காரணமான தும்‌, 
தனக்கொரு காரணமில்லாததும்‌, எல்‌ 
லாவற்றையும்‌ வியாபித்து ஒன்றின 
அம்‌ வியாபிக்கப்படாததுமா யிருக்‌ 
கின்றது. மேலும்‌ எதினின்று மெல்‌ 
லாமுண்டாகின்றதோ, ஞானிகள்‌ 


றையு நியமிப்பதும்‌, 


அததான்‌ மேலான சோதி. 
விஷ்ணுவின்‌ அந்த உத்தம சொரூப 
மென்று சருதிகளிற்‌ சொல்லப்பட்ட 
சூக்ஷுூமமான அந்தப்‌ 


பிரமம்‌, 


பிரமத்தை 


| மோக்ஷம்‌ பெறவேண்டுபவர்கள்‌ தியா 


னிக்கவேண்டும்‌. 


அந்த ஸ்வளுபந்தான்‌ பகவானென்‌இற 


பரமாத்துமாவின்‌ 


சொல்லுக்குப்‌ பொருள்‌, இந்தப்‌ பக 
வானென்னுஞ்‌ சொல்‌ எம்பெருமா 
னுடைய அளவற்ற ஸ்வரூப ரூப குண 
விபவங்களைக்‌ குறையறச்‌ சொல்லத்‌ 
தக்கது. இப்படி நன்றாய்ச்‌ சொல்லப்‌ 
பட்ட ஸ்வரூபா திகளையடைய அந்தப்‌ 
பரமாத்துமாவின்‌ தத்துவம்‌ எதனாலே 
விளங்குமோ அப்படிப்பட்ட துவாத 
சாக்ஷாத்தை அங்கமாகக்‌ கொண்டது 
தான்‌ பரவித்தையாகும்‌, மற்ற வேத 
பாகமெல்லாம்‌ அபரவித்தையேயாம்‌, 
இக்தப்‌ பகவானென்னும்‌ பதம்‌ நாம 
ரூபாதி விஷயமாகரமல்‌ பிரம சமான 
மான முக்தனையும்‌ பூஜா நிமித்தமரய்‌ 
உபசாரத்தாற்‌ சொல்லும்‌, ஆனால்‌ 
தோஷங்களுக்கு விரோதியாய்‌ மகா 
விபூதிகளை யுடையதாய்‌ சர்வகாரணவ்‌ 


http://acharya.org 


மம்சம்‌] 


ஆத்தியந்திக பிரளயம்‌, ஜனனாதிதக்க நிரூபணம்‌ 


ccc, 


களுக்குங்‌ காரணமாயிருக்கற பரப்‌ 
பிரமத்தைத்தான்‌ முக்யெமாய்ச்‌ சொல்‌ 
அனெறது. இச்சொல்‌ பிரகிருதி 
யைத்‌ தூண்டுதலும்‌ உடையனாயிருத்‌ 
தலும்‌ போஷித்தலும்‌ காத்தலும்‌ சங்க 
ரித்தலும்‌ உண்டாக்கலும்‌ சகலத்துக்‌ 
கும்‌ இடமாயிருத்தலும்‌ பாவற்றிலு 
மிருத்தலுமாயெ எழுத்துப்‌ பொருள்‌ 
களை யுடையதாதலால்‌ பரப்பிரமமாயெ 
வாசுதேவனுக்கே யல்லது பிறனுக்‌ 
குச்‌ செல்லாது. இச்சொல்லை மேன்‌ 
மைப்‌ படுத்தும்‌ படியான விடத்திலே 
சங்கேதமாய்ப்‌ பிரயோகக்கிறார்கள்‌. 
அந்தச்‌ சங்கேதத்தின்படியும்‌ எம்பெரு 
மானையே முக்கியமா யுணர்த்தும்‌. 
மற்றவிடத்தில்‌ உபசார வழக்காய்ச்‌ 
செல்லும்‌. அப்படிச்‌ செல்லுதற்கும்‌ 
ஞானவிசேஷம்‌ அவ்விடத்தி லிருக்க 
வேண்டும்‌. அதாவது உற்பத்தி பிர 
ளயம்‌ பூதங்களின்‌ போக்கு வரவு 
வித்தை அவித்தை இவற்றை அறிந்த 
வன்‌ பகவானென்று சொல்லப்பட 
வேண்டும்‌. மேலும்‌ இம்மொழி சம்‌ 
பூரணமான ஞானசத்தி பல அயிசு 
வரிய விரிய தேஜசுக்களாயெ சகல 
சற்குணங்களையும்‌ சகல ஹீனகூணங்க 
ளில்லாமையையும்‌ பதப்பொருளாகத்‌ 
தருகின்றது. ஆதலால்‌ இது சகல 
ஹேயப்பிரத்தியநீகனாயும்‌ சமஸ்த கல்‌ 
யாண கூணாகரனாயுமுள்ள எம்பெரு 
மானுக்கே முக்கிய வாசகமரஇன்றது. 
சகலாதாரமாயும்‌ சகலாதேயமாயும்‌ 
விளங்குகிற ஸ்ரீவிஷணுவை வாசு 
தேவபதம்‌ போதிக்கின்றது. 


முன்னே கேசித்துவஜனென்பவ 
ரைக்‌ காண்டிக்கய ஜனகர்‌ வினாவ 
அரநந்தனன ஸ்ரீவாசுதேவனுடைய தரு 
நாமத்தை நாமுரைத்தபடியே அவரு 
முரைத்தருளினார்‌. இர்தத்‌ தருகாமங்‌ 


களின்‌ பொருளைப்‌ புத்தியில்‌ நிலைக்கும்‌ 


53 


rr 
i வளவள ஷசாயாக 


417 
பொருட்டுச்‌ சொல்லுகிறேன்‌. அவ்‌ 
வெம்பெருமான்‌ அவியத்தத்தையும்‌, 


மகத்து முதலிய விகாரங்களையும்‌, முக்‌ 
குணங்களையும்‌, அவற்றின்‌ காரிய 
மான அஞ்ஞான துக்காஇகளையும்‌ 
கடந்தவன்‌. சகல மறைவுகளு மெக்‌ 
காலத்திலு மில்லாதவன்‌. சகலமும்‌ 
உள்ளும்‌ புறமும்‌ அவனாலே வியாபிக்‌ 
கப்பட்டிருக்கிறபடியால்‌ சகல ஸ்வ 
ரூபியா யிருக்கிறவன்‌, மேலும்‌ அந்த 
ஸ்ரீவாசுதேவபகவான்‌ இயற்கையால்‌ 
குற்றங்களோடு கலக்காத சகல கலி 
யாணகுண பரிபூரணன்‌. சகல பூதங்‌ 
களையும்‌ தன்‌ சக்தியின்‌ ஒரு சிறிய பங்‌ 
இனாற்‌ சூழ்ந்தருப்பவன்‌. தன்‌ இரு 
வுள்ளத்தின்படி அந்தந்தத்‌ தருணத்‌ 
திற்கு வேண்டுமான திவ்விய மங்கள 
விக்ரகத்தை யெடுக்னெறவன்‌. அத 
னாலே சகலலோகங்களுக்கும்‌ கன்மை 
அளவற்ற 
தேஜசு பலம்‌ அயிசுவரியம்‌ ஞானம்‌ 
வீரியம்‌ சத்தி முதலான குணங்களின்‌ 
ரரசிபோன்‌ றவன்‌. 

கெல்லா மேலானவன்‌, 


யைச்‌ சாதிக்கிறவன்‌. 


மேலானவர்க்‌ 

ஒரு அர்க்‌ 
குணமு மில்லாதவன்‌, உயர்க்தவைக 
ளுக்குந்‌ தாழ்ந்தவைகளுக்கு மீச்சுரன்‌.. 
அப்படிப்பட்ட எம்பெருமான்‌ வியூஹ 
விபவா தி ரூபங்களினாலே வியஷ்டி. ரூப 
கைவும்‌, சமஷ்டி ரூபகனாகவும்‌, இந்த 
ரூபங்களாலே விளங்குவதினாலே 
வியத்தனாகவும்‌, பரரூபத்தினால்‌ விளங்‌ 
கரமையாலே அவியத்தனாகவும்‌, சகலத்‌ 
தையும்‌ சர்வகாலங்களிலும்‌ சர்வவிதத்‌ 
இலும்‌ ஆளுகிறவஞகவும்‌, எல்லாக்‌ 
காலத்திலும்‌ எல்லாவற்றையும்‌ தானே 
ஒருங்கே பிரத்தியக்ஷமாய்க்‌ காண்டுற 
வனாகவும்‌, எல்லாவற்றையும்‌ பொரும்‌ 
இனவனாகவும்‌, சகல சத்திகளு முள்ள 
வனாகவு மிருக்கையாலே பரமேசுவர 


னென்னும்‌ இருசாமமூடையவன்‌. அப்‌ 


http://acharya.org 


418 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


(ஆரு 


வையை கை ைைைகைைைைசை சைகை வணக ளை காளா ளம ம மரா டா்‌ 
படிச்‌ சகல தோஷரகிதமாய்ச்‌ சுத்த | அந்த விவேக ஞானமும்‌, எதனாலே 


மாய்‌ மேலாய்‌ என்றும்‌ பிரகருதிக்குட்‌ 
படாததாய்‌ என்று மொருபடிப்பட்ட 
தாயுள்ள பகவத்‌ ஸ்வரூபம்‌ எதனாலே 
அறியப்படுகறதோ அந்த ஆகம ஞான 
மும்‌, எதனாலே காணப்படுகிறதோ 


அடையப்படுகிறதோ அந்தப்‌ பக்தி 
ரூபமான ஞானமும்‌, இவைதாம்‌ 
ஞானமென்ற சொல்லப்படும்‌. இதற்‌ 
கூப்‌ புறமாயிருப்ப தெல்லாம்‌ அஞ்‌ 
ஞானமேயாம்‌, 


ஐந்தாமத்தியாயம்‌ முற்றிற்று. 
ட்ட அணி 
ஆரும்‌ அத்தியாயம்‌ 
கேசித்‌துவஜ த்‌ சம்வாதம்‌ 


முன்‌ சொன்னபடி. குணங்களும்‌ 
விபூதிகளும்‌ 
வான்‌ தத்துவமுணரத்துஞ்‌ சாஸ்திரத்‌ 
திலும்‌ யோகத்தினலைம்‌ காணப்‌ 
படுவன்‌. இவ்விரண்டு ஞானமுந்தான்‌ 
அவனை யடைவதற்குச்‌ 
யீருக்கும்‌, ஆதலாலே பிரமமென்றுஞ்‌ 
சொல்லப்படும்‌, சாஸ்திரத்தை நன்றாய்‌ 
விசாரித்த யோகத்தி லிழியவேண்‌ 
டும்‌, யோகத்தி லிழிக்தபின்‌ அந்தத்‌ 
தத்துவ சாஸ்திரத்தை நன்றாய்த்‌ இடப்‌ 
படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. இப்படி 


விக்கரகமுமுள்ள பக 


சாதனமா 


ஸ்வாத்தியாய யோகங்க ளிரண்டும்‌ 
நன்றாய்த்‌ தேர்க்ததனாலே பரமாத்தமா 
விளங்கிக்‌ காணப்படும்‌. அந்தப்‌ பர 
மாத்துமாவைக்‌ காண்பதற்குச்‌ சாஸ்‌ 
திரஞானம்‌ ஒரு கண்‌, யோகம்‌ மேலா | 
ன கண்‌, அந்தப்‌ பரப்பிரமமான பக 
வான இக்கண்களாலே காணக்கூடி. 
யவனே யல்லது இந்த மாமிசக்கண்க 
ளாற்‌ காணக்கூடாதவன்‌ என்றுரை ; 
தத குருவை நோக்கிச்‌ ஷேர்‌ “(ஓ பரா 
சர பகவானே | எதனாலே சகலாதரர 


| 
I 
| 
| 
| 
| 
| 


டன்‌. கோக்க (ஓ மயித்திரேயரே! 
பூர்வத்திலே மகாத்துமாவான காண்‌ 
டிக்கிய ஜனகருக்குக்‌ கே௫ித்துவஜர்‌ 
சொன்னவிதமாய்‌ அந்த யோகத்தை 
உமக்கு சான்‌ சொல்லுகிறேன்‌ ” 
என்றவுடனே, மயித்திரேயர்‌ “(ஓ பிரம 
ரிஷி சிரேஷ்டரே! 
யார? கேசித்துவஜர்‌ யார்‌ 2 யோகத்‌ 
தைப்பற்றி அவர்களுக்குச்‌ சம்வாதம்‌ 
நேர்ந்த தெப்படி ? அருளிச்செய்ய 
வேண்டும்‌” என்ன, ரிஷி அருளிச்‌ 
செய்யலாயினார்‌. 7 


காண்டிக்கியர்‌ 


தருமத்துவச ரென்கிற ஜ௩கமகா 
ராஜா இருந்தார்‌. அவருக்கு மிதத்துவ 
சர்‌ என்றும்‌ கிருதத்துவசர்‌ என்றும்‌ 
இருவர்‌ குமாரரிருந்தார்கள்‌. அந்தக்‌ 
இருசத்துவசர்‌ எப்போதும்‌ வேதாந்த 
விசாரணை செய்துகொண்‌ டிருப்பர்‌. 
அவருக்குக்‌ கே௫த்துவசர்‌ என்றெ 
மகா திர்த்திமானான புத்திரர்‌ உண்டா 


னார்‌. மிதத்‌அவசருக்கும்‌ காண்டி.க்கிய 


ஜாகர்‌ என்கிற புத்திரர்‌ பிறந்தார்‌. அம்‌ 


பூதனை பரமேசுரனை நான்‌ காணக்‌ | தக்‌ காண்டிக்யெர்‌ கருமமார்க்கத்தில்‌ 
கூடுமோ அப்படிப்பட்ட யோகத்தை ! நின்று பூமியை யாண்டு வந்தார்‌. 


அறிய விரும்புகிற னாதலால்‌ அதை 
அடியேனுக்குச்‌ சாதித்தருளவேண்‌ 
மெ” என்று வினவ, மகாமுனிவர்‌ 


கேசித்துவசரோ ஆத்தும வித்தையி 
அனதறினவராய்‌ ராச்யெபரிபாலன ஞ்‌ 
செய்துவந்தார்‌, இப்படி யிருக்‌ை 


http://acharya.org 


மம்சம்‌] கேசித்துவஐ காண்டிக்யெ சம்வாதம்‌ 419 


அவையவை ளை ைைைைைைை சை சவைககையைக கைக காயைக்‌ 
யில்‌ அவ்விருவரும்‌ ஒருவரை யொரு | லது இதைத்‌ தெளியும்‌ பொருட்டு என்‌ 
வர்‌ ஜயிக்கவேண்டுமென்‌ நெத்தனப்‌ | சத்துருவி னிடத்துக்கே போகிழேன்‌, 
பட கேசித்துவஜர்‌ காண்டிக்யெரை | அவர்‌ என்னைக்‌ கொல்வராயின யாக 
இராச்சியத்தினின்றர்‌ துரத்தி விட்‌ ! பலன்‌ எனக்குச்‌ சித்திக்கிறது, இல்லை 
டார்‌. அரத்திவிடவே காண்டிக்கயர்‌ | யென்று நான்‌ கேட்கும்‌ பிராயச்‌ சத்‌ 
அற்பமான சேனாதிகளை யுடையரா தவன்‌ சொல்வராயின்‌ யாகம்‌ சூறை' 
யிருந்ததனாலே சத்துருவை ஜயிக்க | வில்லாமல்‌ நிறைவேறிப்‌ போகின்‌ 
றது” என்று சொல்லிக்‌ கிருஷ்ணாஜி 
னம்‌ தரித்தபடியே ரதத்தினமேலேறிக்‌ 
கொண்டு, அந்தப்பூபதி மகாபுத்திமா 
னை காண்டிக்கிய ரிருக்கு மிடத்திற்‌ 
குச்‌ சென்றார்‌. 


மாட்டாமல்‌ ராச்சியத்தை விட்டு மந்‌ 
திரி புரோகிதர்களோடுகூடப்‌ பிறர்‌ 
வரக்கூடாத ஓராரணியத்திற்‌ சஞ்சரித்‌ 
அக்கொண்‌் டிருந்தார்‌. ராச்சியத்தி 
லிருந்த கே௫ித்துவசர்‌ ஞானத்தைப்‌ 
பற்றினவராய்ப்‌ பிரமவித்தையி லிரு அந்தன்‌ காண்டிக்வெர்‌ அன்‌ எத்தகு 
வருவதைக்‌ கண்டு கோவத்தாற்‌ கண்‌ 
சிவந்து வில்லை நாணேறிட்டுக்கொண்‌ 
டு கே௫ித்துவசரை நோக்கி “ அடா! 
நீ கருஷ்ணஜின கவசம்‌ போட்டுக்‌ 
கொண்டு யோக்கியன்போலே இக்கு 


ந்து கொண்டே உபரசனத்துக்கு 
இடையூறு செய்யும்‌ பாவங்களை நிவர்‌ 
தீதியாக்கும்பொருட்டு அநேக யாகங்‌ 
களைச்‌ செய்துவந்தார்‌. அர்த மகா 
ராஜா காகஞ்செய்து கொண்டிருக்கை 
யில்‌ ஒருகால்‌ பிரவர்க்கிய மென்ற ; 
சடங்கில்‌ அவிசுக்கு வேண்டும்‌ பால்‌ | ்‌ 
கொடுத்து வருகிற வத்து காட்டில்‌ | ந துக்‌ க்ஷம்‌ க்ளா 
ஒரு புலி அடித்தது, அதை அர்த 200 மலை அன்‌ அழு 
ராஜா கேள்விப்பட்டு £ இதற்குப்‌ | னென்று எண்‌ ணுவறுய்‌, 9 மூடா | 
ல நல ல்‌ , | மான்களின்‌ கில்‌ இந்தத்‌ தோலில்‌ 
பிராயச்சித்த மென்ன '' என்று இருத்‌ | தி க 
அவிக்குகளைக்‌ கேட்டார்‌. அவர்‌ 
களோ நாங்க எறியமாட்டோம்‌, 


த னவை யனவை லவ அவையவை 


வந்து என்னைக்‌ கொல்லட்ஜ்ரர்க்கிறாய்‌, 
ந தரிப்ப 
ட்டா 


லையோ 2 அப்படிப்பட்ட மான்களின்‌ 
| மேல்‌ நீயும்‌ நானும்‌ எத்தனை அம்புகளை 
விடுத்தருக்கிறோம்‌ ? ஆதலால்‌ உன்‌ 
னைப்போன்ற அயோக்கியனை அடிப்ப 


கசேருவைக்‌ கேளும்‌ ” என்றார்கள்‌. 
பின்பு அரசன்‌ கசேருவைக்‌ கேட்க, 
அவர்‌ “பார்க்கவரைக்‌ கேளும்‌'” என்‌ 
றார்‌. அந்தப்‌ பார்க்கவரும்‌ “எனக்குத்‌ 
தெரியாது, சுனகருக்குத்‌ தெரியும்‌, 
அவரைக்‌ கேளும்‌” என்றார்‌. அரசன்‌ 
சுனகரைக்‌ கட்டிக்‌ கேட்க அவர்‌ 


தற்கு இந்தக்‌ கருஷ்ணாஜீனம்‌ தடை 
யன்று, ஓ தர்ப்புத்ியரானவனே | £ீ 
என்‌ ராச்சியத்தைப்‌ பிடுங்கிக்‌ கொண்‌ 
ட சத்துருவாகையால்‌ ஆததாயியா 
யிருக்கிறாய்‌, ஆதலால்‌ யாகத்தி விருந்‌ 
“அரசனே! இந்தக்காரியம்‌ கசேருவுக்‌ தாஅம்‌ உண்ன சான கொல்வேன்‌, 
காவது எனக்காவது இப்பூமியில்‌ மற்‌ sl என்னிடத்‌ தி கல்‌ உயிரோடு 
றொருவருக்காவது தெரியாது, ஆனால்‌ போகமாட்டாய்‌ ' என்று சொல்லக்‌ 
உம்மாலே ஐயிக்கப்பட்டு உமக்குச்‌ கேசித்துவசர்‌ சொல்லுடருர்‌. 

சத்துருவா யிருக்கிற காண்டிக்கிய “ஓ காண்டிக்கியரே! இப்போது 
ஜனகருக்குத்தான்‌ தெரியும்‌” என்று | நான்‌ உம்மிடத்திற்கு ஒரு தரும சர்‌ 
சொல்லியதைக்‌ கேட்டு கேசித்தவசர்‌ | தேகங்‌ கேட்க வந்தேனே யல்லது 
அவரை ரொக்கி “ஓ முனிவரே | நல்‌ கொல்வதற்கு வரவில்லை, இதை நீர்‌ 


http://acharya.org 


420 ஸ்ரீவிஷ்ணுபுரரணம்‌ [ஆரு 


ஆராய்ந்து கோபத்தையாகிலும்விடும்‌, | செய்ய வேண்டுவதை யெல்லாஞ்‌ 
அல்லது என்மீது பாணத்தையாக | செய்தவராயிருர்‌ தும்‌ பின்வருமாறு 
லும்‌ வீடும்‌” என்று கேசித்துவசர்‌ | இந்திக்கலாயினார்‌. 
சொல்லக்‌ கேட்டுக்‌ கரண்டிக்கியா்‌ 
புரோகிதர்‌ மந்திரிகள்‌ முதலானாரோடு “ நரம்‌ யாகசாலையில்‌ வந்த பீரா 
ஏகாந்தத்தில்‌ ஆலோசிக்கையில்‌, அவர்‌  மணரை யெல்லாம்‌ பூசித்தோம்‌, இரு 
கள்‌ ( சத்துரு கைவசத்தில்‌ வந்த | தது விக்குகளையுஞ்‌ சம்மானித்தோம்‌, 
போது அவனை அவசியம்‌ கொல்ல | மற்றுமுள்ள யாசகர்களுக்கும்‌ வே 
| ண்டுமானதைக்‌ கொடுத்தோம்‌, இப்‌ 
தால்‌ இப்பூமி முழுதும்‌ ஈம்முடைய | படியாக உலகத்துக்கு ஒப்புரவான 
கையில்‌ வரும்‌” என்று சொல்லக்‌ | காரியத்தைத்‌ தகுந்தபடி. நாம்‌ செய்‌ 
கேட்டு, அவர்‌ மந்திரி முதலானவர்‌ | இருக்க ஈம்முடைய மனம்‌ ஏன்‌ செய்ய 
களைநோக்கி “(நீங்கள்‌ சொன்னது சரி | வேண்டியதைச்‌ செய்யாததுபோலே 
தான்‌, எதிரியைக்‌ கொன்றால்‌ பூமி | குறைகொண் டிருக்கிறது?” என்று 
நமக்குச்‌ சுவா தீனமாகும்‌, எதிரிக்கோ | சந்தித்து, “(ஓகோ நாம்‌ எல்லாஞ்‌ 
மேலுலகஞ்‌ ௬வாதினமாகும்‌, அவ | செய்தாலும்‌ நமக்குப்‌ பிராயச்சித்தத்‌ 
தை யுபதேசித்த காண்டிக்கியருக்குக்‌ 


வேண்டும்‌, அந்தப்‌ பகையாளி மடிக்‌ 


ரைக்‌ கொல்லாவிட்டால்‌ ஞா 
மேலுலகஞ்‌ சுவாதீனப்படும்‌, குருதகதணை கொடாமற்‌ போனோமன 
ரே” என நினைத்துக்கொண்டு கேசித்‌ 


துவசர்‌ தேரின்மேலேறி மறுபடியும்‌ 


ருக்கோ பூமி கைவசத்தி விருக்கும்‌, 
இவ்வுலக ஜயத்தினும்‌ மேலுலக ஜய 
மே விசேஷமென்று நான்‌ நினைக்க 
றேன்‌, ஏனென்றால்‌ இவ்வுலக வாழ்‌ 
டக்கை சிறிதநாளுள்ளது, மேலுலக 
வாழ்க்கையோ நீடி.த்திருப்பது, ஆத 
லால்‌ என்‌ பகைவனை நான கொல்‌ 


அந்தக்‌ காண்டிக்கியர்‌ வா௪ஞ்செய்து 
கொண்டிருக்கின்ற துர்க்மான வன 
தீதிற்குச்‌ சென்றார்‌. காண்டிக்கியரும்‌ 
சத்துரு மறுபடியும்‌ ரதத்தின்மேல்‌ 
வருவதைக்கண்டு ஆயுதத்தைக்‌ கையி 
லேந்தி நின்றார்‌. அது கண்டு கேசித்‌ 
தவசர்‌ அவரை நோக்கி (ஓ மகானு 


லாமல்‌ அவர்‌ கேட்குங்‌ கேள்விக்கு 
விடை கொடுப்பேன்‌ '' எனறு சொல்‌ 
லிக்‌ கேசித்துவசரை எதிர்கொண்டு 
வந்து அப்படியானால்‌ வினவவேண்டு 
வதை வினாவும்‌, தெரிந்தவரையிற்‌ 
சொல்லுகிறேன்‌” என்றார்‌. அது 


பாவ?! நான்‌ உமக்குத்‌ திங்குசெய்ய 
வரவில்லை, கோபியாதேயும்‌, உமக்குக்‌ 
குருதகஷிணை கொடுக்க வந்தேனென்று 
நினையும்‌" என்று சொன்னதைக்‌ கேட்‌ 
கேட்டுக்‌ கேசித்துவசர்‌ யாகத்திற்கு | டுக்‌ காண்டிக்கயஜனகர்‌ மறுபடியும்‌ 
உபயோகமான பச இறந்த சங்கதி | தம்மர்திரிமாரோடு, “எதைக்‌ கேட்க 
யைச்‌ சொல்லிப்‌ பிராயச்சித்த மெ 
ன்ன ? என்று கேட்க, அவரும்‌ அதற்‌ 
குச்‌ சாஸ்திரத்தில்‌ விதிப்படி. பிராயச்‌ 
சித்தத்தைச்‌ சொன்னார்‌. பின்பு கேசித்‌ 
துவசர்‌ சந்தேகக்‌ தர்ர்து அவரிடத்தில்‌ “எம வாய்த்தபோது தம்முடைய 
விடைபெற்‌ தியாகபூமிக்கு வந்து சேனைகளுக்கு வருத்தமில்லாமல்‌ ராச்‌ 
விதிப்படி, சகல இரியைகளையும்‌ நிறை | சியத்தைச்‌ சம்பா திப்பார்கள்‌”' என்அ 
வேற்றி அவபிரத ஸ்சான்ஞ்‌ செய்து | சொன்னார்கள்‌: அதுகேட்டு மிபதி 


eo அவனவண்வன்‌ வணவனைவை அவன்வளைவளைவன் வவ வன்வைவளகவவைவைனை வனவள வளவள விவ வன்‌ 


லாம்‌' என்று ஆலோசிக்க, அவர்கள்‌ 
(இராச்சிய முழுவதையுங்‌ கொடுத்து 
விடும்படி. கேளும்‌, புத்திசாலிகள்‌ தரு 


http://acharya.org 


மம்சம்‌| யோகமார்க்க வுபதேசம்‌ 421 
நகைத்து, “'மந்திரிமாரே | சிறிது பொ | வந்து அந்தக்‌ பல பனலக 
மூ.து நிற்கத்தக்க ராச்சியத்தையா எம்‌ | நீர்‌ அவசியம குருதசுதி கன்‌ 
போலியோர்‌ வேண்டுவார்கள்‌? நீங்க நினைக்கிரோ £ என்ன, ௮ க்‌ 
ளெல்லாம்‌ பொருளைச்‌ சாஇக்கின்ற | 4 ஆம்‌ ” ந க 
மந்திரிகளல்லவா? இந்தச்‌ சமுசாரத்‌ நோக்கி (“அப்படியானால்‌ ர்‌ டட்ன்‌ 
திலே பரமார்த்தமெது ? அதெப்படி | ஞான ல யன வ கள்‌ அ 
க்கும்‌ } யத்தில்‌ நீல்‌ | எனக்‌ ர்‌ குருத 

வன்ன வக சார கம்‌ போகத்தக்க அந்த 
ஞானத்தைச்‌ சொல்ல வேண்டும்‌” 
என்றார்‌. 


கள்‌ ஒன்று மறியாதவர்கள்‌ ஆனதால்‌ 
நீங்கள்‌ சொன்னது சரிதான்‌'' என்று 
சொல்லிக்‌ கே௫த்துவசரிடத்துக்கு 


ஆறுமத்தியாயம்‌ முற்றிற்று. 
CE த்‌ 
ஏழாம்‌ அத்தியாயம்‌ 
யோகமார்க்க வுபதேசம்‌ 
க்‌" 
கேரித்துவசர்‌ காண்டிககியரை | க்கு ஜன்மாந்தர கருமத்தின்‌ பலனான 
நோக்கி :'ஓ காண்டிக்கியரே | நீரேன்‌ | போகங்களை அனுபவித்துக்‌ கழிப்ப 
பகைப்பூண்‌ டற்றதான ராச்சியத்தை தற்காகவே ஆசையிருந்தது, மற்றவா 
வேண்டவில்லை ? க்ஷத்திரியர்களுக்கு | களுக்கோ ௮து போகத்திலாசையின 
ராச்சியம்‌ பெறுவதைக்‌ காட்டிலும்‌ ' லேயே யிருக்கும்‌; ஏனென்றால்‌, இவ்‌ 
பிரியமானது மற்றொன்று மில்லையே” | வாசை பொருளை யனுசரித்திருக்கற 
என்று சொல்லக்‌ காண்டிக்கியர்‌, (ஓ | தே யன்றித்‌ தருமத்தை யனுசரித்‌ 
கேசித்தவசரே ! உம்முடைய முழு | இருக்கவில்லை, மேலும்‌ க்ஷத்திரியர்‌ 
ராசசியத்தையும்‌ நானேன்‌ பிரார்த்‌ | யாெப்பது தருமமென்று பெரியோர்‌ 
திக்கவில்லேயோ அதன்‌ காரணத்தைச்‌ | கள்‌ அங்கீேகரிக்கமாட்டார்கள்‌. இச்‌ 
| 


சொல்லுகிறேன்‌ கேளும்‌: இந்த ராச்‌ ! காரணங்களைப்‌ பற்றிக்‌ கருமங்களிற்‌ 
சிய விஷயத்தில்‌ தெரியாதவர்‌ ஆசைப்‌ | சேர்ந்த இந்த ராச்சியத்தை நான்‌ 
படுகிறார்கள்‌; நீர்‌ சொன்னபடியே | யாசித்திலேன்‌. ராச்சியத்தை வஸ்துக்‌ 
பிரஜைகளைப்‌ பாலிப்பதும்‌, அதற்கு | களின்‌ உண்மை யறியாதவராய்‌, 
விரோதிகளா யிருப்பவர்களைத்‌ தரும எனது என்ற வீணபிமானத்தினாலே 
யுத்தஞ்செய்து வதிப்பதும்‌ க்ஷத்‌இரி | 

யருக்குத்‌ தருமந்தான்‌; ஆனாலும்‌ ராச்‌ | 

சியத்தைக்‌ காப்பதில்‌ வல்லமையில்‌ 
லாதவனாயும்‌ ஆசையற்றவனாயு மிருக்‌ 
கிற எனக்கு நீர்‌ அபகரித்துக்‌ கொ கல தல்‌ 
ண்ட ராச்சியத்தை விரும்பாமை ' தில்லை ஷு சொன்ன கல்லும்‌ ஒறு 
குற்றமன்று. இக்கருமத்தை நடத்த கிய ஜனகரைப்‌ பார்த்துக்‌ கேசித்துவ 
சத்தியிருர்தும்‌ நடத்தாமல்‌ விடுவதே | சர்‌ (ரன்று நன்று” என்று சந்தேர்‌ 
குத்றமாம்‌, இவ்கிராச்சியத்தில்‌ என ! வித்த அன்போடு சொல்லலானார்‌. 


http://acharya.org 


மனமிமுக்கப்‌ பட்டவாகளாய்‌, நா 
னென்ூற அ௮கங்காரமாகிய கொடிய 
கள்ளையுண்டு மயக்‌ூயிருப்பவர்களே 
யல்லாமல்‌, என்போலியோர்‌ விரும்புவ 


அவனவன்‌ 


வ 


499 ஸ்ரீவிஷ்ணுபுராண்ம்‌ | [ஆரு 


கேளும்‌ காண்டிக்யெரே! நீர்‌ | யங்களையே மனிதர்‌ செய்கிறார்களல்‌ 
சொன்னது எனக்கும்‌ சரிதான்‌, ஆனால்‌ | லது ஆத்தும போகத்திற்காக ஒன்றுஞ்‌ 
நான்‌ கருமத்தனாலே யோகவிரோ திக | செய்கிறுர்களில்லை. ஆத்துமாவுக்குத்‌ 
ளான காமக்குரோதாதிகளைப்‌ போக்‌ | தேகும்‌ வேறானதனாலே இப்படிச்‌ 
கும்‌ பொருட்டு ராச்சியத்தையும்‌ செய்வதெல்லாம்‌ பந்தத்திற்கே காரண 
நரநரவித யாகங்களையுஞ்‌ செய்துவரு | மாகின்றன. மண்‌ வடிவமான மாளி 
இறேன்‌, அன்றியும்‌ போகங்களினாலே | கை மண்ணினாலு நீரினாலும்‌ பூசப்படு 
புண்ணிய க்ஷமுஞ்‌ செய்துவரு ! வதுபோலப்‌ பிருதிவியயமான இவ்‌ 
இறேன்‌, ஈமது குலத்துக்கு ஆனந்த | வுடம்பும்‌ அன்ன பானங்களாகிய 
மானவரே ! உமக்கு அதிருஷ்ட வசத்‌ | மண்ணீர்களினாலே பூசப்படுகின்ற.து. 
தினால்‌ மனமானது விவேகமாகிய பஞ்சபூத ரூபங்களான போகவஸ்துக்‌ 
அயிசுவரியத்தைப்‌ பொருந்தி யிருக்‌ 
இன்ற அ, ஆதலால்‌ அவித்தையின்‌ சொ 
ரூபஞ்‌ சொல்லுகிறேன்‌ கேளும்‌” 


களினாலே பஞ்சபூத ரூபமான தேகம்‌ 
திருப்தி பண்ணப்படுமானால்‌ தேகத்‌ 
இன்‌ வேறான ஆத்துமாவுக்கு அப்போ 
கங்களினாலே போகமெப்படி யுண்டா 
இன்றது? இப்படியிருக்க, இவ்வாத்‌ 
தமா அநேகவாயிரஞ்‌ சனனங்களில்‌ 


“ஆத்துமா வல்லாத தேகா திகளிலே 
ஆத்தமாவென்றெ நினைப்பும்‌, தனதல்‌ 
லாத அந்தந்தப்‌ பொருளிலே தன 
தென்ூற நினைப்பும்‌, இவ்விரண்டும்‌ சம்‌ 
சாரமாயெ விருக்ஷத்திற்கு விதையா 
யிருக்கின்றன; எப்படி யென்றால்‌, | கிறான்‌. இப்படி வருந்திய ஆத்துமா 
தேகியானவன்‌ அஞ்ஞானவிருளாலே | வுக்கு எப்போது ஞானமெனனும்‌ 
மூடப்பட்டவனாய்ப்‌ பஞ்ச பூதமய வெர்நீரினாலே அப்புழுதி கழுவப்படு 
மான தேகத்திலே நானென்றும்‌ என | மோ அப்போது மயக்க வருத்தக்‌ 
தென்றும்‌ புத்தியைப்‌ பண்ணாகிருன்‌, ' தர்க்துபோம்‌. அத தீர்ந்தால்‌ புருஷன்‌ 
ஆகாசம்‌ வாயு அக்கினி ஜலம்‌ பிருதிவி | மனம்‌ சொஸ்தப்பட்டு வேறஇசயமில்‌ 
யென்பவைகளுக்கு வேறாய்‌ ஆத்துமா | லாததுர்‌ துக்கமில்லாததுமான மோ 
இருக்க, தேகத்தை ஆத்துமாவென்று 
எவன்‌ நினைக்கக்கூடும்‌ 2 மேலும்‌ இந்‌ 
தக்‌ காரியத்தினா லனுபவிப்பதற்‌ குரிய 
வைகளான வீடு நில முதலியவைகளை 
அறிவுள்ள எவன்‌ என்னுடையவை 
என்று நினைப்பான்‌ ₹£ இப்படியானத | துக்கமான அஞ்ஞான மயங்களான 
னால்‌ அந்தக்‌ காயத்தினாற்‌ பிறந்த புத்திர | ராகாதிகள்‌ பிரகிருதியின்‌ தன்மை 
பெளத்திரா இகளையும்‌ என்னுடைய | களேயன்றி ஆத்தும தருமங்களல்ல, 
வர்கள்‌ என்று நினைக்கத்தகுமோ ? | எப்படியெனில்‌, தண்ணீர்க்கு இயற்‌ 
உடம்பு ஆத்துமா வல்லாதிருக்க இப்‌ | கையாய்‌ வெப்பமில்லாதிருக்க அக்‌ 
படியெல்லா நினைப்பது அஞ்ஞான | இனியோடு சேர்ந்த பாத்திர சம்பந்தத்‌ 
வாசனையே யல்லது வேறனஅ. இவ்‌ | இன்லே தண்ணீர்‌ வெப்பமுள்ளதா இத்‌ 
வாறான அஞ்ஞானத்தினாலேதான்‌ | தொனி எழுச்சி முதலியவைகளைச்‌ 
இந்தவுடலின்‌ போகத்துக்குரிய காரி | செய்கின்றதே அதுபோலத்‌ தாபத்திர 


சம்சார மென்றெ வழியில்‌ நடந்து 
வாசனையென்றெ புழுதி படிந்தவனாய்‌ 


மயக்கமாகிய செமத்தை யடைந்திருக்‌ 


re 


க்ஷத்தை யடைவான்‌. மோக்ஷ்பலன்‌ 
கருமபலன்போலே வேறாய்‌ வரவேண்‌ 
டுவதோ அன்றி, இவ்வாத்துமா நிரு 
மல ஞானரூபி யாதலால்‌ சுபாவத்தில்‌ 
மோக்ஷ சுகரூபமாயே யிருக்கிறது, 


ட 


http://acharya.org 


மம்சம்‌] யோகமார்க்க வுபதேசம்‌ 423 


rrr 
யத்தோடுகூடின :ரநெதிபின்‌ சம்பக | தன்‌ சக்திபினலே இரும்பைத்‌ தன 
தத்தினாலே தோஷமுள்ளவனாக அந்தப்‌ ட னிலைக்குக்‌ கொண்டுவருவது போல 
பிரகிருதியின்‌ தருமங்களான பசிதாக | வும்‌, அக்கனியான அ அழுக்குள்ள 
முதலியவைகளை அடைகிறான்‌. இவ்‌ பொன்னைத்‌ தன்‌ சத்தியாற்‌ சுத்தப்‌, 
படுத்தித்‌ தன்னைப்போல்‌ விளங்கும்படி, 
செய்வதுபோலவும்‌, தனக்குரிய தன 
மையை யடைவிக்கும்‌. தன்‌ முயற்‌ 
காரணத்தை உமக்குச்‌ சொன்னேன்‌. | சியை வேண்டினதாய்‌ இடைவிடாது 


| 
| 
வாத்தமாவோ அந்தப்‌ பிராகிருதங்க | 
| 
| 
| 

இதனால்‌ வருங்‌ இலேசங்களுக்கு க்ஷய நிற்றலையுடையதான யாதொரு மனோ 
| 


ளுக்கு வேறாய்‌ விகாரமில்லா திருப்ப 
வன்‌. இப்படியாக அவித்தையின்‌ 


முண்டாக்கும்படியான த யோகமே | கதியுண்டோ அதனைப்‌ பிரமத்திற்‌ 
யல்லது வேறில்லை” என்ரூர்‌. கூட்டுவதே யோகமாகும்‌. இந்தப்‌ 
பிரகாரமாய்‌ மிகுந்த குணங்களோடு 
கூடின யோகமுடையவனை முழூ 
க்ஷ யோகியென்று சொல்லப்படு 


அதுகேட்டு காண்டிக்கியர்‌, “(ஓ 
மகாநுபாவரே! யோக மறிந்தவர்க 
ளுக்குட்‌ சிறந்தவரே அந்த மகா 
யோகத்தை எனக்குச்‌ சொல்லவேண்‌ 
டும்‌, இந்த நிமிசக்ததயிலே யோக | 
சாஸ்திரார்த்த மறிந்தவரா யிருக்கிறார்‌” ர்‌ 
என்று கேட்க, கேசித்தவசர்‌ சொல்‌  சாக்ஷாத்காரம்‌ பெற்றபோது யுக்தன்‌ 
லத்‌ தொடங்கினார்‌. “ஓ காண்டிக்கிய | அல்லது விநிஷ்பக்கஸமாதி என்று 
சே! யோகஸ்வரூபஞ்‌ சொல்லுகிறேன்‌ | சொல்லப்படுவான்‌. இப்படி. யோ 
கேளும்‌, அந்த யோகத்திலிறங்கன | கிக்கு இரண்டு அவஸ்தையுண்டு. அப்‌ 
வன்‌ பிரமத்தில்‌ லயத்தை யடைந்து | பியாச தசையிலிருக்கிற முந்தினவ 
மறுபடியும்‌ திரும்பமாட்டான்‌. மணி | னுக்கு அக்தராயங்களென்கற இடை 
தீர்களூக்கு மனம்‌ விடயங்களைப்பற்றி யூறுகளினாலே மனங்‌ கெடுக்கப்படுமா 
நின்றால்‌ பந்தத்துக்கு காரணமாகும்‌, | யின்‌ பின்னுண்டாகும்‌ பல ஜனனங்‌ 
அவற்றைப்‌ பற்றாமனின்றால்‌ மோக்ஷச்‌ | களில்‌ யோகக்‌ தலைக்கட்டினபோது 
துக்குக்‌ காரணமாகும்‌, ஆதலால்‌ பந்‌ முத்தியுண்டாகும்‌. சமாதி கைகூடிய 
தத்திற்கும்‌ மோக்ஷத்திற்குங்‌ காரணம்‌ | இரண்டாவனுக்கோ யோகாக்கனி 
மனமேயாகின்றது. ஆகையால்‌ பிர | யாலே கருமங்களெல்லா மெரித்து 
இருதி புருஷேசுவர ஞானமுள்ள | போமாகையால்‌ அந்தச்‌ சனனத்தி 
முனியானவன்‌ அம்மனதை விஷயங்‌ | லேயே முத்தியுண்டாகும்‌, யோயொ 
களினின்‌ அக்திருப்பி, அதைக்கொண்டு | னவன்‌ மற்றொன்றையும்‌ விரும்பாத 
பரப்பிரமமான சர்வேசுவரனை மோ வனாூத்‌ தன்‌ மனதிற்கு யோக்கியதை 
க்ஷத்திற்காகத்‌ இயானிக்கவேண்டும்‌. வரும்பொருட்டுப்‌ பிரமசரியம்‌ அஹிம்‌ 
இப்படியானால்‌ தியானிக்கப்பட்ட | சை சத்தியம்‌ தஇருடாமை ஏற்காமை 
அந்தப்‌ பிரமம்‌ * மாற்றும்படியான | வேதாத்தியயனம்‌ ச௬ுசியாயிருத்தல்‌ சந்‌ 
அந்த யோகியை, அயக்காந்தமானது | தோஷம்‌ தவம்‌ இவற்றைச்‌ செய்து 
பவத தமை சிர சிலவை ம்‌ சல்‌ 
போக்குத்லும்‌, “ஆ ஜக்கி ய்‌ தண்டு ல்லா க வ்‌ வகு 
்‌ ற சகலபாவ நாசமுமேயாம்‌, 


வான்‌. இப்படிப்பட்ட யோகி முத 
லில்‌ யோகத்தி லிறங்கும்போது யுஞ்‌ 
சானன்‌ அல்லது யோகயுக்‌ என்று 
சொல்லப்படுவான்‌. பின்பு பரப்பிரம 


அவவை புன்கயுள்வனைக வளைய னைவவகவகைவாகவ வனவள ளைவனைவைவள்‌வள்டனடினவனவாஷ “வன வன வளைவாக வளவ வ 


க 


http://acharya.org 


424 


கொண்டு, பரப்பிரமத்தினிடத்திலே 
மனதைப்‌ பற்றச்‌ செய்ய வேண்டும்‌. 
இயம நியமங்களாயெ இவை யாதே 
னுமோர்‌ பயனைக்‌ கருதினவர்களுக்கு 
அப்பயனைத்‌ தரும்‌. ஒன்றுவ்‌ கருதா 
தார்க்கு மோக்ஷ ஏதுக்களாம்‌. இந்த 
இயம நியமாதி குணங்களோடு 
கூடி யோடியானவன்‌ பத்திராசன 
முதலான ஆசனங்களில்‌ எதேனுமோ 
ராசனத்தைக்‌ கைக்கொண்டு அப்பி 
யாசஞ்‌ செய்யவேண்டும்‌. பிராண 
னென்கிற காற்றை அப்பியாசத்தி 
னாலே வசப்படுத்துவதே பிராணாயாம 
அத சபீசமென்றும்‌ 
இருவகையாம்‌. 


மென்னப்படும்‌. 
நிர்ப்பீச மென்றும்‌ 
மூர்த்தித்‌ தயான மந்திர ஜபங்களோடு 
கூடியது அதில்லாதது 
நிர்ப்பீசம்‌. 


சபீசம்‌, 


யாமம்‌ பிராணத்தினால்‌ அபானத்தைத்‌ 
தடுத்தலும்‌, அபானத்தினாற்‌ பிராணத்‌ 
தைத்‌ தடுத்தலும்‌, இரண்டையு மொரு 
ங்கே தடுத்தலு மாகிய பேதங்களி 
னாலே ரேசகம்‌ பூரகம்‌ கும்பகமென 
மூவகைப்‌ படும்‌. அப்பியாசியான 
யோகி செய்கிற சபீஜம்‌ அல்லத 
சாலம்பன மென்கிற பிராணாயாமத்‌ 
அக்கு ஆலம்பனம்‌ ஸ்ரீ அனந்தனு 
டைய ஸ்தூலரூபமென்றறியும்‌. சப்‌ 
தாதி விஒயங்களிற்‌ பற்றி நிற்கிற இர்‌ 
இரியங்களைத்‌ தடுதீதுச்‌ இத்தத்திற்கு 
இசையச்‌ செய்வது பிரத்தியாகார 
இதனாலே மிகவுஞ்‌ சஞ்சலங்க 


ளான இந்திரியங்கள்‌ நன்றாய்‌ வசப்‌ 


மாம்‌, 
படுகின்றன. அவை வசப்படாத 
போது யோகியானவன யோகத்தைச்‌ 
சாதிக்கமாட்டான்‌, இப்படியாகப்‌ 
பிராணா யாமத்தினாற்‌ காற்றும்‌, பிரத்தி 
பாரகாரத்தினால்‌ இந்திரியங்களும்‌ வசப்‌ 
பட்டபின்‌, சுபமான ஆசெயத்திலே 


மனதை நிறுத்தவேண்டும்‌ '” என்று 


மேலும்‌ அந்தப்‌ பிராணா 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


| 
| துவசர்‌ சொல்லுகிற, 


க தட த த த்‌ த க்‌ தக்‌ னு 


[ஆரு 


சொல்லிக்கொண்டுவந்த கே௫த்துவச 
ரைக்‌ காண்டிக்யெர்‌ வினாவுகிறார்‌. 


ஓஒ மகாநுபாவரே | மனதுக்கு ௭௮ 
சுபாசரயமோ அதைச்‌ சொல்லவேண்‌ 
டும்‌. எந்தச்‌ சுபாசிரயத்தைப்‌ பற்றின 


மனமானது ராகாதிதோஷங்களா 
அண்டாகுங்‌ குற்றங்களை யெல்லாம்‌ 
போக்குமோ அப்படிப்பட்டதை 


என்று வின 
கேசித்‌ 


அறிய விரும்புகிறேன்‌ ” 
வின காண்டிக்கியருக்குக்‌ 


“மனதிற்கு ஆசிரயம்‌ பிரமம்‌; ௮௮ 
மூர்த்தம்‌ அமூர்த்தமென்று சுபாவத்‌ 
தில்‌ இருவகைப்படும்‌ ; மூர்த்தமாவது 
சரீரத்தோடு கூடியது, ௮௮ ஹிரணிய 
கருப்பன்‌ முதலான பத்தஸ்வரூபம்‌ ; 
அமூர்த்தமாவ அ சரீரமில்லாதத, அத 
முக்த்தஸ்வளுபம்‌ ; இந்த ஸ்வரூபம்‌ பர 
மென்று சொல்லப்படும்‌; முந்தினதோ 
அபரமென்று சொல்லப்படும்‌, இப்படி 
மூர்த்தாமூர்த்த மயமான பிரபஞ்ச 
மெல்லாம்‌ பிரமபரவனை கருமபா வனை 
உபயபாவனை என மூன்று வகைப்‌ 
பட்ட பாவனையா யிருக்கின்றன. 
பாவனையாவது பொருள்களை இடை 
விடாது நினைத்தல்‌, 
வது பிரமத்தைப்‌ பாவித்தல்‌; 


பிரமபாவனையா 
கரும 
பாவனை கருமத்தைப்‌ பாவித்தல்‌; உபய 
பாவனையாவது இரண்டையும்‌ பாவித்‌ 
தல்‌, சனந்தனுதி யோகிகள்‌ பிரம 
பா வனையோடு கூடியவர்கள்‌. தேவர்க 
ளாதியாய்த்‌ தரவரமந்தமாக நின்றவ 
ரெல்லாம்‌ கருமபாவனையோடு கூடிய 
வர்கள்‌. இரணியகருப்பன்‌ முதலான 
வர்கள்‌ போதமும்‌ அதிகாரமு முடை 
யவா்களாகையால்‌ உபய பாவனை 
யோடு கூடினவர்கள்‌. விசேஷமான 
ஞானகருமங்கள்‌ யாவும்‌ க்ஷயிக்காம 
லிருக்குமளவில்‌ முன்‌ சொல்லப்பட்ட 
விசுவரூபமான பிரமம்‌ இருக்கின்றது, 


http://acharya.org 


ம்ம்சம்‌] 


யோகமார்க்க வுபதேசம்‌ 


426 


ccc 


தேவமனுஷ்யாதி பேத ஞானத்தி 
னாலே ஞானம்‌ வேறுபட்டிருக்கிற 
முன்‌ சொல்லப்பட்ட வேர்களைக்காட்‌ 
டி.லும்‌ பரம்‌ என்று சொல்லப்பட்ட 
ரூபம்‌ வேரு யிருக்கின்றது. ௮௮ ஜாதி 
முதலான சகல பேதங்களு மில்லாத 
தாய்‌ வாக்குக்கு எட்டாததாய்‌ குறை 
வு முதலான விகாரங்களின்றி என்று 
மொருபடிப்பட்டதாய்ச்‌ சுயம்பிரகாச 
மாயுள்ள ஞானஸ்வரூபமான வஸ்து, 
௮. பிரமமென்கிற பேருள்ளது. ௮௮ 
தான்‌ பரமாத்துமாவான ஸ்ரீ விஷ்ணு 
வினுடைய ௮மூர்‌த்தமான ஸ்வரூபம்‌. 
முன்‌ சொல்லப்பட்ட விசுவளூபத்தைக்‌ 
காட்டிலும்‌ விலக்ஷணமாய்ச்‌ சாவோ 
தீதமமா யிருப்பது. ஓ ராஜாவே! அத | 
யுஞ்சானனாலே ிந்திக்கக்கூடாதது. 
ஆதலால்‌ அந்த ஹரியினுடைய ஸ்தூல . 
சிந்திக்க 
வேண்டும்‌. ஸ்ரீ வாசுதேவாம்சமாய்ப்‌ 
பிரஜாபதியா யிருக்கற இரணிய கருப்‌ 
பனும; மருத்துக்களும்‌, வசுக்களும்‌, 
ருத்திரரும்‌, சூரியரும்‌, 
களும்‌, கிரகங்களும்‌, 
| 


மான விசுவரூபத்தையே 


நக்ஷத்திரங்‌ 
கந இருவரும்‌, 
யக்ஷரும்‌, தயித்தியர்‌ முதலானவர்க 
ளும்‌, சகலமான தேவயோனி விசே 
ஷங்களும்‌, மனுஷ்யரும்‌, பசுக்களும்‌, 
பருவதங்களும்‌, சமுத்திரங்களும்‌, ௩தி 
களும்‌, விருக்ஷங்களும்‌, மற்றுமுள்ள 
சகல பூதங்களும்‌, பூதங்களிள்‌ கார 
ணங்களும்‌, இப்படிப்‌ பிரதான முத 
லாக விசேஷ மீறாக நிற்பதும்‌, சேத 
நாசேதந ஸ்வரூபமாய்‌ ஏகபாதமுள்ள 
அம்‌ இரண்டுபாத முள்ள தும்‌ ௮கேக 
பாத முள்ளதும்‌ பாதமில்லாததுமான 
சகலமும்‌ ஸ்ரீ ஹரிபகவா னுடைய 
மூர்த்தஸ்வரூபம்‌, இது சிந்திக்கக்‌ 
கூடியதானாலும்‌ மூன்று பாவனைக 
ளுள்ள தாகையால்‌ சுத்தமன்று. இப்‌ 


ட 


படிப்பட்ட இந்த உலகமெல்லாம்‌ பரப்‌ 
பிரம சொளுபியான ஸ்ரீவிஷ்ணுஙின்‌ * 
சக்தியினாலே வியாபிக்கப்பட்டிருக்‌ 
இன்றது. முன்பு சுத்தஞான பிரமஸ்வ 
ரூபமென்று சொல்லப்பட்டது பர 
மான விஷ்ணுசத்தி. இரணிய கருப்பன்‌ 
முதலாகச்‌ சொல்லப்பட்டது கத்‌ 
திரஞ்ஞன்‌ என்னும்‌ பெயருள்ள அபர 
மான சத்தி, இவ்விரண்டு மல்லாமல்‌ 
அவித்தை யென்றும்‌ கருமமென்றுஞ்‌ 
மூன்றுஞ்‌ ச௪த்தியு 
முண்டு. இதனாலே சூழப்பட்டுத்‌ தான 
க்ஷேக்தாஞ்ஞனென்னுஞ்‌ சத்தி பரவி 
நிற்கிற சகல சம்சார தாபங்களையும்‌ 


சொல்லப்பட்ட 


பெறுகின்றது. மேலும்‌ இதனாலே 
மறைக்கப்பட்டுத்தான்‌ தாரதம்மிய 
முள்ளதாய்க்‌ காணப்படுகின்றது. 
எப்படியெனில்‌, அசேதனங்களிலே 


அந்தச்‌ சத்தி மிகவு மற்பமாயிருக்‌ 
கிறது? தாவரங்களிலே அதற்குங்‌ 
கொஞ்ச மதிகமாயும்‌ ஊருஞ்‌ சக்துக்‌ 
களில்‌ அதற்கு மேற்பட்ட தாயும்‌, இவ்‌ 
வாறே பக்ஷிகள்‌ மிருகங்கள்‌ பசுக்கள்‌ 
மனிதர்‌ நாக கந்திருவ யக்ஷா திகள்‌ 
தேவதைகள்‌ ஆகிய இவர்களிலே 
மேன்மேலே அந்தச்சத்தி அதிகமா 
யிருக்கன்றது. தேவதைகளி லிருப்‌ 
பதைக்காட்டிலும்‌ தேவேந்திரனிடத்‌ 
தில்‌ அதிகம்‌; பிரசாபதியினிடத்திலோ 
அதிலுமதிகம்‌; இரணிய கர்ப்பனிடத்‌ 
தில்‌ அதிலு மேற்பட்டிருக்கின்றது."" 


“(ஓ அரசனே ! இந்தச்‌ சகல ரூபங்‌ 
களும்‌ அந்த எம்பெருமானுடைய சரீ 
ரங்கள்‌. அவையெல்லாம்‌ ஆகாசத்தி 
னாலே முழுதும்‌ வியாபிக்கப்பட்டது 
போல எம்பெருமானுடைய சத்தி சங்‌ 
கல்பத்தினாலே வியாபிக்கப்பட்டிருக்‌ 
கின்றன. யோடகெளாலே இயானிக்‌ 


* சச்தியாவது அம்சம்‌, அல்லது சங்கற்பம்‌; 


64 


http://acharya.org 


426 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[ஆறா 


கத்தக்க பிரமமான அந்த ஸ்ரீவிஷ்ணுவி | யாமலிருக்கு. மனதுக்கு மூவகைப்‌ 


னுடைய ரூபமாவது வித்துவான்‌௧ 
ளாலே சத்தென்று சொல்லப்பட்ட 
அமூர்த்த ரூபமேயாம்‌. இந்தச்‌ சகல 
சத்திகளும்‌ நிலைபெற்றிருக்கப்‌ பெற்ற 
தாயும்‌ விசுவரூப விலக்ஷணமாயும்‌ 
குணாதிகளினலே பெருமையுள்ளது 
மான ஸ்ரீ ஹரியிுனுடைய வேறு 
ரூப மொன்றுண்டு. சகல சத்தி 
யுள்ள அந்த ஸ்வரூபர்தான்‌ லீலா 
விசேஷத்தாலே தேவதைகள்‌ திரி 
யக்குகள்‌ மனிதர்‌ முதலானாருடைய 
செய்கைகளுள்ள அவதார விசேஷங்‌ 
களைச்‌ செய்கின்றது. அப்பிரமேய 
னை அவ்‌ வெம்பெருமானாலே அவ 
தாரரூப வியாபாரமானது லோகோப 
காரத்துக்காகத்‌ திருவுள்ளம்‌ பற்றப்‌ 
பட்டதே யல்லது மற்றவர்களுக்குப்‌ 
போலே கர்மத்தைப்பற்றி யடையப்‌ 
பட்டதன்று. ஆதலாலே அது சகல 
ஜாதிகளிலும்‌ வியாபித்ததாயும்‌ எவரா 
அம்‌ வெல்லப்படாததரயு மிருக்கின்‌ 
றது. விசுவரூபனான அவனுடைய 
இரத ரூபமான அ சகல பாதகங்களையும்‌ 
போக்கும்படி யானதனாலே, ஆத்மா 
வுக்குச்‌ சத்தியுண்டாகும்‌ பொருட்டு 
யோகாப்பியாசஞ்‌ செய்யப்‌ புகுந்த 
வன்‌ இந்த ஸ்வரூபத்தையே தியானிக்க 
வேண்டும்‌. எப்படி அக்கனியான த 
காற்றுடன்‌ கூடி மஹாச்‌ சுவாலைகள்‌ 
வளரப்பெற்று ஒரு புதரைக்கொளுத்தி 
நாசஞ்செய்யுமோ அப்படியே யோகி 
களுடைய இருதயத்திலே இருந்து 
ஸ்ரீ மகாவிஷ்ணு சமஸ்த பாபங்களையும்‌ 
தடித்தருளுவர்‌, ஆதலால்‌ 
சத்திகளுக்கும்‌ ஆதாரமான அந்தத்‌ 
திவ்விய ஸ்வரூபத்திலே மனதை நிறுத்‌ 
தவேண்டும்‌. அதுதான்‌ சுத்தமான 
தாரணையென்று நினைக்கப்படும்‌. ஓ 
அரசனே! எங்குர்‌ இரிர்து அலைந்த 
பிறகு அந்த விஷயத்திற்‌ பற்றி அசை 


சமஸ்த 


பட்ட பாவ பாவனைகளையுங்‌ கடந்த 
அந்த ஸ்வரூபந்தான்‌ யோகிகளுக்கு 
மோக்ஷ ஹேதுவான சுபாசிரயமென்‌ 
றறியும்‌. ஓ புருஷ சிரேஷ்டரே! மற்‌ 
அம்‌ இருதயத்துக்கு  ஆசிரயமான 
தேவாதி ஸ்வரூபமெல்லாம்‌ கருமவசப்‌ 
பட்டவைக ளாகையாலே அசுத்தங்‌ 
களேயாம்‌, ஆனதுபற்றி இப்படிப்‌ 
பட்ட அசுத்தமான ஆசிரயங்களை 
யெல்லாம்‌ விரும்பாமல்‌ அந்த எம்‌ 
பெருமானுடைய சுத்தமான மூர்த்த 
ரூபத்தைத்‌ தியானிப்பதே சித்தந்‌ தரிக்‌ 
கப்படுதலாலே தாரணையென்று சொல்‌ 
லப்படுகின்றது. ஓ ராஜாவே! ஆதார 
மின்றித்‌ தாரணைகூடாது, ஆகையால்‌ 
ஸ்ரீ ஹரியினுடைய எப்படிப்பட்ட 
எந்த ரூபம்‌ சிந்திக்கப்பட வேண்டு 
மோ அர்த பகவத்‌ ஸ்வரூபத்தைச்‌ 
சொல்லுகிறேன்‌ கேளும்‌. பிரசன்ன 
மான திருமுகமண்டலமும்‌, அழகான 
தாமரை யிதழ்போனற திருக்கண்க 
ரூம்‌, அழகான கபோலங்களும்‌, 
விசாலமான பலகைபோன்ற திரு 
நெற்றியும்‌, சமமான இருச்செவிகளி 
லே தரித்த அழகிய குண்டலங்களும்‌, 
வலம்புரிபோன்ற கண்டமும்‌, பரந்த 
தும்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீவச்சமென்றெ திருமறு 
வும்‌ பொருந்தியதுமான திருமார்பும்‌, 
மடிப்புகளாலே மூன்று பிரிவுள்ள தும்‌ 
ஆழ்ந்த கொப்பூழூள்ளதுமான இரு 
வுதரமும்‌, நீண்ட எண்புயங்களும்‌ 
அல்லது காற்புயங்களும்‌, சமமாயிருக்‌ 
கும்படியான இருத்தொடைகளும்‌, 
கணுக்கால்களும்‌, தாமரை மலரை 
யொத்த திருவடிகளும்‌, நிர்மலமான 
பீதாம்பரமும்‌, கீரீட ஹார கேயூர 
கடகாதி இவ்யாபரணங்களும்‌ விளங்‌ 
காநின்ற ஸ்ரீவிஷ்ணுவாயெ பரப்பிரமத்‌ 
மேலும்‌ 
சார்ங்கம்‌ சங்கம்‌ கதை கட்கம்‌ சக்க 


தைத்‌ தியானிக்கவேண்டும்‌, 


http://acharya.org 


மம்சம்‌] 


மோகமார்க்க வுபதேசம்‌ 


427 


ணன ட வ தைத ணை 


ரம்‌ அக்ஷமாலை ஆகிய இவைகளை ஆறு 


திருக்கைகளினாலே தாங்க, மற்ற 
விரண்டில்‌ ஒன்று வரஹஸ்தமும்‌ மற்‌ 
ரென்று அபய ஹஸ்தமுமரய்‌ விளங்‌ 
கும்படி. தியானிக்கவேண்டும்‌. ௪தர்ப்‌ 
புஜ பக்ஷத்தில்‌ சங்க சக்கர கதைக 


ரூம்‌ தாமரை மலரு மேந்தியதாய்த்‌ 


தியானிக்கவேண்டும்‌. இத்திருக்கைக 
ளெல்லாம்‌ இிவ்விய மோதிரங்கள்‌ 
பிரகாசிக்கப்‌ பெற்றவைகளாகத்‌ தியா 
னிக்கவேண்டும்‌. 
இத்திவ்விய ஸ்வரூபத்தை நிலைநின்ற 
மனதினால்‌ தாரணை உருதிப்படுமளவும்‌ 
தியானிக்கவேண்டும்‌, தாரணை உறு 
தப்படுதலாவது, கடந்து கொண்டிருக்‌ 
கையிலும்‌ உட்கார்ந்திருக்கையிலும்‌ 
இன்னும்‌ வேழெந்தச்‌ செய்கை செய்‌ 


* இப்படிப்பட்ட 


கையிலும்‌ அந்த ஸ்வரூபம்‌ மறையா 


( 
| 
| 
| 


யானதென்‌ றறியலாம்‌. இப்படித்‌ 
தியானம்‌ உறுதியானபின்பு சங்கசக்க 
ராதி ஆயுதங்க ளில்லாமல்‌ அக்ஷமாலை 
மாத்திரம்‌ உள்ளதாயும்‌ மிகவுஞ்‌ சாந்த 
மாயும்‌ அர்த ஸ்வரூபத்தைச்‌ இந்திக்க 
வேண்டும்‌. இந்தத்‌ தாரணையும்‌ முந்திய 
தாரணை போலே ஸ்திரப்பட்டபின்‌ 
கிரீட முதலான திவ்விய பூஷணங்களை 
யொழித்து அந்த ரூபத்தைத்‌ தியா 
னிக்கவேண்டும்‌, இப்படியாக ஆயு 
தங்களும்‌ பூஷணங்களும்‌ திருக்கை 
முதலிய வுறுப்புகளும்‌ ஈனறாய்க்‌ இர 
இக்கப்பட்டபின்பு அர்த வுறப்புகளுக்‌ 
குப்‌ பிரதானமான ஒரு திருமேனி 
யோடு கூடியவனாக அவ்வெம்பெரு 
மானைச்‌ சந்திக்கவேண்டும்‌. இவ்வண்‌ 
ணம்‌ தாரணைசெய்த பின்பு முன்சொல்‌ 
லப்பட்ட அவயவங்களையுடைய அவ 


யவியினிடத்திலே மனதைச்‌ செலுத்த 
வேண்டும்‌. அந்தத்‌ தாரணையினாலே 


மல்‌ தோன்றிக்‌ கொண்டிருப்பது. 
அப்படி யானாற்டுன்‌ தாரணை இத்தி 

* இங்கே சொன்ன இர்த ஸ்வரூபம்‌ உபலகூணம்‌. ஆதலால்‌ எம்பெருமானுடைய 
விபவாவதார்‌ ரூபங்களும்‌ சுபாசரயமென்று கொள்ளவேண்டும்‌. அர்ச்சாவதாரங்களு 
மப்படி யே. 


[தறிப்பு: சான்குவிசமான தாரணைகள்‌ சொல்லப்பட்டன. அவற்றுள்‌ ஆயுத 
பூஷணபிரதியங்க பிரதாசாங்கமென்டிற சான்கையும்‌ பிரதானமாக்‌ கொண்ட அ முதலர்‌ 
வது; ஆயுதமின்றி மற்ற மூன்றையும்‌ பிரசானமாச்‌ கொண்டது இசண்டாவது; ஆயுத 
பூஷணங்களையொழித்து மற்றிரண்டையும்‌ பிரதானமாக்சொண்ட த மூன்றாவது; மற்‌ 
நெல்லாமொழித்துப்‌ பிரதாகரங்கத்தை மாத்திரம்‌ பிரதானமாக்‌ கொண்டது நான்கா 
வத; இச்சான்கிலும்‌ அதது பிரதானமா யிருப்பதல்லது மற்றவை யொழிர்தனவல்ல. 
இப்படியே பின்பு கூறிய தியானத்திலும்‌ இவை ஒழிர்தனவல்ல, முதலமயிசத்‌ இன்‌ இரு 
பதீதிரண்டாமத்தியாயத்திற்‌ சொல்லியபடி தத்துவங்களே அஸ்‌ திரபூஷணாதி ரூபமாய்‌ 
எம்பெருமானிடத்தி லிருத்தலாலேயும்‌ அர்த விசிஷ்ட விக்ரெகமே சாலம்பன யோகத்‌ 
கிக்கு விஷயமா யிருகறபடியாலு மென்‌ றறியவேண்டும்‌. சமாதியில்‌ திவ்வியாத்தும 
ஸ்வரூபஞ்‌ சொல்லப்பட்டாலும்‌ அத பிராப்பியமாகாது; ஆனஅபற்றி முன்னுரைத்த 
விரிஷ்ட திவ்விய மங்கள விச்செசமே பிராப்பியமாம்‌.] 

தத்துவங்கள்‌ அஸ்‌ திரபூஷணாதிரூபமா யிருப்பதைச்‌ சருக்கமா 
யறியும்படி இப்பாசுரத்தை அனுசர்‌திக்கவேண்டிய து, 
புருடன்‌ மணிவ சமாகப்பொன்றாமூலப்‌ பிசசருதிமறுவாகமான்‌ றண்டாச்த்‌ 
தெருள்மருள்‌ வாள்‌ மறைவாகவால்‌ சாரங்கள்‌ சாரங்கஞ்சங்காசமன்ச்‌ திரிரியாக்‌ 
இருடீகக்கமீரைர்‌ தஞ்சரங்களாக விருபூ தமாலைவனமாலையாகக்‌ 
“௫ ஒருவாமமையின்பொருளாம்கண்ணன்கரிஏரிமேனின்‌ தனைத்‌ தக்சாசசின்‌ ரன; 


http://acharya.org 


498 ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ . [ஆரு 


செய்யவேண்டுவ 'தெது?'' என்று 
கே௫த்துவசர்‌ சொல்லியதைக்‌ கேட்‌ 
டுக்‌ காண்டிக்யெர்‌ சொல்லுகிறார்‌ $ 
ஓ கேரித்துவசரே | தேவரீர்‌ யோக 
சொருபம்‌ அறியும்படி செய்த உபதே 
சத்தினால்‌ சித்தத்தின்‌ மலமுழுவ தும்‌ 
அழிந்துபோனதனாலே யாவும்‌ எனக்‌ 


சித்தப்பட்டிருக்கிற சொளுப விஷய 
மாய்‌ வேறொரு தோற்றத்தைப்‌ பற்‌ 
ருததாய்‌ நின்ற இடைவிடாத ஞானப்‌ 
பிரவாகம்‌ யாதுண்டோ அதுதான்‌ 
இயானமென்று சொல்லப்படும்‌. இது 
முன்னுரைத்த ஆறு அங்கங்களினாலே 
ஏற்படுத்தப்படும்‌. அப்படிப்பட்ட 
சொருபத்திற்கே நாமரூபாதி கற்பனை 
களில்லாத சொருூபத்தைத்‌ தியானங்‌ 
கொண்ட மனதினாலே இரகிப்பது 
சமா தயென்று சொல்லப்படும்‌.” 


குச்‌ செய்யப்பட்டனவே யாயின. 
இப்போது “நானும்‌” (எனக்கு' என்று 
சொன்னது சரியானதன் று, ஆனாலும்‌ 
பரமாத்தும சாக்ஷாத்காரம்‌ பெற்றவர்‌ 
களுக்கும்‌ சான்‌ எனது என்கஇிறதைத்‌ 
தவிர்க்துபேச வகையில்லையே? நான்‌ 


து என்பது அர்யதா ஞானம்‌ 


6 ஓ காண்டிக்கியரே ! அடையத்‌ 
தக்கதான பரப்பிரமத்தை யடைவிப்‌ 
பது இந்த விஞ்ஞானந்தான்‌. இதைக்‌ 
கொண்டு அடைவிக்க வேண்டியது 
மூன்று பாவனைகளையுங்‌ கடந்த 


என்கிற இிரிபுதான்‌. இதனாலேதான்‌ 
ஆடு மாடு ஆண்‌ பெண்‌ முதலான 


x - .. | வழக்கங்க ரூண்டாகின றன பரமார்‌ 
ஆத்துமா. மாயையால்‌ மறைக்கப்‌ 


பட்ட சொருபமுள்ளவனா யிருந்த 
ஆத்துமா இந்தச்‌ சாதனமுடையவன்‌. 
இந்த ஞானமே சாதனம்‌. இந்த 
ஞானமானது அவனுக்கு மோக்ஷ 
மென்றெ காரியத்தை உண்டாக்கிப்‌ 
பின்பு இரும்பிவிிம்‌, அதனாலே இவ்‌ 
வாத்துமா பரப்பிரமத்தினுடைய குற்ற 
மில்லாமை முதலிய தன்மைகள்‌ உண்‌ 
டாகப்‌ பெற்றவனாய்‌ அந்தப்‌ பரமாத்‌ 
துமாவோடு வாசியற நிற்கும்‌. அவ 
னுக்கு முன்னிருர்த பேதமான அ அஞ்‌ 
ஞானத்தினால்‌ வந்ததாம்‌. ஞான ஸ்வ 
ரூபமான ஆத்தமாவிலே தேவமனுஷ்‌ 
பாதி பேதத்தை யுண்டாக்கும்படி 
யான அஞ்ஞானமானத வேரோ 
டற்றுப்போன வளவில்‌ ஜீவாத்துமா 
வுக்கும்‌ பரம்‌ாத்துமாவுக்கும்‌ இல்லாத 
வித்தியாசத்தை யெவன்‌ கற்பிக்க 
மாட்டுவான்‌.” 


த்தமான ஆத்துமஸ்வரூபமோ சொல்‌ 
அக்கு எட்டாத தாகையால்‌ அந்தச்‌ 
சொற்களாலே சொல்லப்படாது, 
இனி தேவரீர்‌ தம்மிடத்துக்கு எழும்‌ 
தருளலாம்‌, மோக்காரணமான யோ 
கத்தை அடியேனுக்கு உபதேசித்த 
தனாலே அடியேனுடைய சிரேயசின்‌ 
பொருட்டுச்‌ செய்ய வேண்டுவனவற்‌ 
றை யெல்லாஞ்‌ செய்தருளினீர்‌” 
என்று சொல்லித்‌ தக்கபடி அவருக்கு 
உபசாரஞ்செய்ய, அந்தக்‌ கேசித்து 
வசர்‌ தமது பட்டணத்துக்குப்‌ போய்‌ 
விட்டார்‌. 


பிறகு காண்டிக்கியர்‌ குமாரனை 
அரசனாக ஏற்படுத்திவிட்டு, ஸரீ கோ 
விர்தனிடத்திலே மனம்‌ வைத்தவராப்‌ 
யோகசித்தியின்‌ பொருட்டுத்‌ தகுதி 
யான ஓர்‌ வனத்திற்‌ சென்று ஒரே 
பிடிப்புள்ள புத்தி யுடையவராய்‌ 

(ஈத காண்டித்தியரே | நீர்‌ வினாவிய | யமாதி குணங்களோடு கூடி நின்று 
படி. அஷ்டாங்க யோகத்தைச்‌ சுருக்‌ | நிர்மலமான ஸ்ரீ விஷ்ணு வென்னுச்‌ 
இயும்‌ பெருக்கியும்‌ உமக்குச்‌ சொன்‌ | தஇருராமத்தையுடைய பிரமத்தினிடத்‌ 
னேன்‌, இன்னும்‌ உமக்கு கான்‌ | திலே மாபரூப கர்மங்கள்‌ வேரோ 


http://acharya.org 


மம்சம்‌] பலசுருதி 4 

சு . ச 
டற்றுநிற்பதாகிய நயத்தை யடைர்‌ | பயனைக்‌ கருதாமற கருமங்களைச்‌ 
தார்‌. கேசித்தவசரும்‌ மோக்ஷத்திற்‌ | செய்துகொண்டு மிருக த, கரும பலன்‌ 
காகத்‌ தரும கருமங்களை யெல்லாம்‌ | களைக்‌ கழித்ததனாலே பிராரத்தமெல்‌ 
போக்கும்‌ படியான முயற்சியிலே | லா நாசமாகப்‌ பெற்றவராய்ச்‌ சகல 
நின்று, ராச்சிய சம்பந்தமான விஷ | தாபங்களும்‌ க்ஷயிப்பதாகய து 
யங்களை அனுபவித்துக்‌ கொண்டும்‌, ! அள்ள மோசக்ஷசித்தியைப்‌ பெற்றா. 

ஏழாமத்தியாயம்‌ முற்றிற்று, 
AP - 


எட்டாம்‌ அத்தியாயம்‌ 


பலசுரு தி 

ஓ மயித்திரேயரே | சாசுவதமான | தேகங்களும்‌ அற்றன. மனம்‌ நிர்மல 
பிரமத்தோடு சேர்வதாகிய மோக்ஷ மாயிற்௮ு. தேவரீருடைய அநுக்கிர 
மென்று சொல்லப்படுகிற மூன்றாம்‌ | கத்தினாலே உற்பத்தி ஸ்திதி லயங்களை 
யறிந்தேன்‌, இந்தச்‌ சிருட்டியா திகளு 
க்கு ஏதுவான எம்பெருமானும்‌, பிரமா 
தக்ஷன்‌ முதலானவர்களும்‌, விஷ்ணு 
மது மூதலானவர்களும்‌ ருத்திர 
தரம்‌ வம்சானுசரிதம்‌ என்பவைகளைத்‌ | காலாந்தகா திகளுமான நானகு ராசி 
தெளிவாய்‌ உமக்கு அறிவித்தே னன | கனையும்‌ அறிந்தேன்‌. மேலும்‌ பிரதா 

| 


பிரளயம்‌ யாதுண்டோ அந்த ஆத்தி 
யந்திகப்‌ பிரளயத்தையும்‌ உமக்குச்‌ 


சொல்லி விட்டேன்‌. இப்படியாகச்‌ 


சர்க்கம்‌ பிரதி சர்க்கம்‌ வம்சம்‌ மனுவந்‌ 


றோ? இந்த ஸ்ரீ விஷ்ணு புராணமானஅ௮ | னம்‌ வியத்தம்‌ காலம்‌ என்றெ மூன்று 
சகலபாதகங்களையு நாசஞ்செய்ய வல்‌ | விஷ்ணு சக்திகளையும்‌, பிரமபாவனை 
லது. சகல சாஸ்திரங்களுக்கு மேம்‌ | கருமபாவனை உபயபாவனை யென்ற 
பட்டது. புருஷார்த்தங்களை நன்றாய்‌ | மூன்று பரவனைகளையும்‌ முழுது மறிர்‌ 
விவரிக்குக்‌ தறனுள்ள.து. நீர்‌ மிகவும்‌ | தேன்‌, ஓ குரு சிரேஷ்டரே | தேவரீர்‌ 
ஆதரவோடு கேட்டதனாலே இதை | பிரசாதத்தனாலே முக்கியமா யறிய 
உமக்கு முழுவதம்‌ நன்றாய்‌ உரைத்‌ | வேண்டியது அறிந்தேன்‌ ; அதாவது, 
தேன்‌. இன்னும்‌ வினவவேண்டுவது | சகலமும்‌ ஸ்ரீ விஷ்ணுவுக்குத்‌ இரு 
எஅவாகிலும்‌ இருந்தால்‌ வினாவக்‌ கட | மேனியாய்‌ அவனியில்‌ வேருகா திருச்‌ 
வீர்‌, அதையும்‌ சொல்லுறேன்‌” | இன்றது என்பதே. ஆகலால்‌ அடி 
என்று மிகுந்த இருபையோடு ௮௬ | யேன்‌ சந்தேக விபரிதங்களில்லாதவ 
ளிச்செய்த ஆசாரியரை நோகச்‌ னய்க்‌ இருதார்த்தனாுனேன்‌. மேலும்‌ 
சிஷ்பர்‌ விண்ணப்பம்‌ பண்ணலானார்‌, | தேவரீருடைய கிருபையினாலே வர்‌ 
ளுச்சிரமாதி சகல தருமங்களையும்‌ பிர 
விர்த்தி தருமம்‌ நிவிர்த்தி தருமம்‌ என்‌ 
பவைகளையும்‌ அறிந்தேன்‌. ஒ மகா 
மூனிவரே | வேறு வினாவவேண்டுவ 
தடியேனுக்‌ கொன்‌ அமில்லை, தேவரீர்‌ 
எனறும்‌ அடியேனிட த்தில்‌ பிரசன்‌ 


http://acharya.org 


“£ சுவாமீ) ஸ்ரீ பராசரபகவானே | 
அடியேன்‌ கேட்டவைகளை யெல்லாம்‌ 
அருளிச்செய் தீர்‌, அடியேனும்‌ பத்த 
யுடன்‌ கேட்டேன்‌. இனிக்‌ கேட்க 
வேண்டுவ தொன்றுமில்லை. சகல சம்‌ 


490 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[ஆரு 


னரா யெழுந்தருளி யிருக்கவேண்டும்‌. 
அடியேனாலே சகலார்த்தங்களையும்‌ 
அருளிச்‌ செய்யும்படியான மகாப்‌ பிர 
யாசத்தை ௮னுபவித்தீரே. அடியேன்‌ 
செய்த இந்த அபசாரத்தை க்ஷமித்‌ 
தருளவேண்டும்‌. பெரியோர்கள்‌ புத்‌ 
இரனுக்கும்‌ சிஷ்யனுக்கும்‌ வித்தியா 
சத்தை யெண்ண மாட்டார்களன்‌ 
றே 2” என்று மிகுந்த வணக்கத்‌ 
தோடும்‌ பத்தியோடும்‌ விண்ணப்பஞ்‌ 
செய்த மயித்தரேயரைக்‌ கடரக்ஷித்து 
மகரிஷி யருளிச்செய்யலாயினார்‌. 


ஓ பிராமணோத்தமசே | உமக்குச்‌ 
சொல்லி வந்த இந்தப்‌ புராணம்‌ வே 
தத்தோடு சமானமான, இதைக்‌ 
கேட்பதனாலே ராகாதி தோஷங்களா 
யுண்டான பாபராசிகள்‌ ஈசித்துப்‌ 
போம்‌. இப்புராணத்திற்‌ சொன்ன 
இருட்டி. முதலிய ஐந்தங்கங்களினாலே 
தேவதைகளும்‌ தயித்தியரும்‌ கந்தரு 
வரும்‌ உரகரும்‌ ராக்ஷசரும்‌ யக்ஷரும்‌ 
வித்தியா தரரும்‌ சித்தரும்‌ அப்சரசுக்‌ 
களும்‌ பிரமத்தியானிகளாய மகாதவ 
முள்ள முனிவரும்‌ சொல்லப்பட்டிருக்‌ 
இருர்கள்‌. மேலும்‌ பிராமணாதி வர்ணங்‌ 
கள்‌ நான்கும்‌, புருஷருடைய சிரேஷ்‌ 
டமான சரித்திரங்களும்‌, பூமியிலிருக்‌ 
இன்ற புண்ணியமான பிரதேசங்க 
ளும்‌, புண்ணிய நதிகளும்‌, புண்ணிய 
சமுத்திரங்களும்‌, மகா புண்ணியங்க 
ளான பர்வதங்களும்‌,; ஞானவான்க 
ளுடைய சரித்திரவ்களும்‌, வர்ண 
தரும முதலிய தருமங்களும்‌, வேத 
சாஸ்திரங்களும்‌, இப்படியாக ஸ்மர 
ணத்தினாலே பாவநீங்கத்தக்க பலவிஷ 
யங்களுஞ்‌ சொல்லப்பட்டிருக்கின்‌ 
றன.  இவ்வளவேயன்று. சகத்தி 
இடைய உற்பத்தி ஸ்திதி நாசங்க 
ளுக்கு ஏதுவாயும்‌ அவியயனாயும்‌, 
சர்வசொருபியாயும்‌, , சர்வத்துக்கும்‌ 


க வள பவள்வளவசாவளவளவளாவவளைவ னிவன்‌ வளவள வளவன்‌ 


ஆத்துமாவாயும்‌ ஐஜசுவரிய முதலிய 
ஆறு சூணங்களு நிறைந்தவனாயுமுள்ள 
ஸ்ரீஹரியும்‌ இப்புராணத்தில்‌ உரைக்கப்‌ 
பட்டிருக்கறான்‌, எவனுடைய திரு 
நாமத்தைத்‌ தற்செயலாய்‌ ஒருவ னுச 
சரித்தாலும்‌ அவனுடைய சர்வ பாத 
கங்களும்‌ சிங்கத்தைக்கண்ட அற்ப 
மிருகங்களைப்‌ போலே விரைந்தோடு 
பத்திபுடன்‌ செய்யப்படுகிற 
எவனுடைய நரம சங்கீர்த்தனத்தின 
லே ௪கல பாபங்களும்‌ பெரு நெருப்‌ 
பில்‌ விழுந்த தாதுக்களைப்‌ போலே 
லயப்பட்டுப்போமோ, எவனை ஒரு 
தரம்‌ நினைத்த மாத்திரத்திலே அபுல்‌ 
இரமாயும்‌ ஈரகதுக்கத்தைக்‌ கொடுக்கத்‌ 


மோ, 


தக்கதாயு மிருக்கன்ற கலி கல்மஷ 
மானது உடனே அழிக்துபோமோ, 
பிரமா ருத்திரன்‌ இந்திரன்‌ ஆதித்தர்‌ 
அசுவிகள்‌ வாயுக்கள்‌ அக்கினிகள்‌ 
வசுக்கள்‌ சாத்தியர்‌ விசுவதேவர்‌ 
முதலான தேவயோனிகளோடும்‌ 
அசுவினி முதலிய கக்ஷத்திரங்களோ 
டும்‌ மற்றுமுள்ள தாரகங்களோடும்‌ 
சூரியா தி 
சப்தரிஷிகளோடும்‌ மற்றுமுள்ள அந்‌ 
தந்த லோகங்களோடும்‌ அந்தந்த லோ 
காதிபதிகளோடும்‌ பிராமணாதி மனுஷி 


யர்களோடும்‌ பசுக்களோடும்‌ சிங்க 


சகல இருகங்களோடும்‌ 


முதலிய கொடிய மிருகங்களோடும்‌ 


பல வகைப்பட்ட பகிகளோடும்‌ 
பாம்பு முதலிய ஊர்வனவற்றோடும்‌ 
பலாச முதலான மரங்களோடும்‌ 


காடுகள்‌ சமுத்திரங்கள்‌ நதிகள்‌ பாதா 
ளங்களோடும்‌ அவற்றிலுள்ள ஜந்.துக்‌ 
களோடும்‌ சப்தா தி விஜயங்களோடும்‌ 
ஆவரணங்களோடுங்‌ கூடின இந்தப்‌ 
பிரமாண்டம்‌ மேருவுக்கு ஒரணுப்‌ 
போலே எவனுக்கு ஏகதேசமா யிருக்‌ 
கின்றதோ, எல்லா மறிந்தவனாய்‌ 
எல்லா முள்ளவனாய்‌ எல்லாச்சொரூப 


முடையவனாய்‌ யாதொரு சொருபமு 


http://acharya.org 


| 431 
மம்சம்‌] பலசுருதி பரகால 


‘ 2 ன 
மில்லாதவனாய சகல பாபசாசகனா ன்‌ ம்‌ ய லு டை ந க்க 7 
ஏன்ன விலக வண்‌ ல, ஓலி அனலில்‌ அகம்‌ 
A வை து ண. யாராதித்துப்‌ பிதுர்க்களுக்கு 
எனக இத க வல்‌ எல்க்‌ அிஸ்டன் இவன்‌ 
த ல்‌ க நாடகள ண்ண வகை! 
யாகத்தின்‌ அவபிரதத்தில்‌ ஸ்சானஞ்‌ ல ன்ப க பிறந்தவன்‌ 
செய்த பலனை யடைவான்‌. மேலும்‌ ஆண்ட பனம்‌ சோக பில்ல்கன்‌ 
eerie ர்‌ நாணல்‌ காமு கண்ர்‌! 
குருக்ஷேத்திரத்திலேயும்‌ சேதுபர்தன | ஆசைப்படு பதை இப்படி. க 
சமுத்திரத்திலேயும்‌ உபவாசாதி த்‌ | பரல்‌! அர்த திக்‌ 
டீடானஞ்‌ செய்பவன்‌ எந்தப்பல னஞ்செயது ்‌ 
க்கி க்குப்‌ இப்புரா | ன ணட த்‌ அர ராங்கு 
ணங்‌ கேட்பதனாற்‌ பெறுவான. ஓ | வதனா 
மயித்திரேயரே ஒன்‌: ஒரு வருஷ அந்தப்‌ பயனை இதான்‌ வ்‌ 
காலம்‌ அக்னியை நன்றாய்‌ ஆ த ரத்தன்‌ ன ன 
ராதித்து வந்தால்‌ எந்தப்‌ பல 'தாக்களைக்‌ கடைத்தேற்றுவான, 
பரக்க ல்‌ அந்த நற்பயனை இதை | இர்தப்‌ புராணம்‌ சமுசாரத்தை அஞ்சி 
ஒருக்காற்‌ கேட்டுப்‌ பெறுவான்‌. ஒரு | னார்க்கு ரக்ஷகமாயும்‌, செவியுறத்தக்க 
வன்‌ ஜ்யேஷ்ட மாதத்து சுக்கிலபக்ஷத்‌ | வைகளுக்குள்ளே மேம்பட்டதாயும்‌, 
அவாதசியில்‌ யமுநா நதியில்‌ ஸ்நானஞ்‌ ! பரிசுத்தங்களுக்கெல்லாம்‌ பரிசுத்தமா 
செய்து ஸ்ரீ மதுராபுரியில்‌ கண்ணனை யும்‌, தியகனவுகளை யழிக்கவல்லதா 
ஆராதித்தா லுண்டாகும்‌ பயனை ஸ்ரீ | யும்‌, சகல தோஷங்களையும்‌ போக்கத்‌ 
கேசவனிடத்திலே மனதை வைத்து 
இப்புராணத்தில்‌ ஒரு அத்தியாயங்‌ | 
கேட்பதனாற்‌ பெறுவான்‌. ஜ்யேஷ்ட 
மாதத்துச்‌ சுக்கலபரவஷூத்‌ அவரதூயில்‌ 
முன்பு உபவாச மிருந்தவனாடு யமுகா 
தீர்த்தத்தில்‌ நீராடி மதுரையில்‌ ஸ்ரீ 
மாதவனை யாராதிப்பவனுக்கு எந்தப்‌ 


தக்கதாயும்‌, மங்களங்களுக்கெல்லா 
மேலான மங்களமாயும்‌, புத்திரசம்பத்‌ 
தைத்‌ தரத்தக்கதரயும்‌ விளங்குகன்‌ 
றது. 


ஆதியில்‌ ஸ்ரீமந்காராயண மகரிஷியி 


றை செய்யப்பட்ட இப்புராணத்தைக்‌ 


பலம்‌ வருமென்றால்‌ குறைவற்ற அசுவ | கமலோற்பவர்‌ ருபுவென்பவர்க்கு 
மேத யாகத்தின்‌ பலம்‌ வரும்‌, இப்‌ | உபதே௫த்தார்‌. அந்த ருபு பிரியவிரத 
படிப்பட்ட புண்ணியவான்்‌௧ளான ருக்குச்‌ சொன்னார்‌. அந்தப்‌ பிரிய 


தங்கள்‌ குலத்தாராலே மேன்மை | விரதர்‌ பாகுரிக்கும்‌, பாகுரி ஸ்தம்ப 
யடைவிக்கப்பட சிலருடைய செல்வத்‌ மித்திரருக்கும்‌, ஸ்தம்பமித்திரர்‌ தச 
தைக்‌ கண்டு பிதுர்க்கள்‌ சொல்லிய ருக்கும்‌, அவர்‌ சாரஸ்வதருக்கும்‌, அர்‌ 
தாவது “தமது குலத்திற்‌ பிறந்த எவ தச சாரஸ்வதர்‌ பிருதுவுக்கும்‌, பிருது 
ஞகிலும்‌ யமுனா சலத்தில்‌ நீராடி உப | புருகுச்சருக்கூம்‌, அவர்‌ கருமதைக்‌ 
வாசமிருக்து ஜ்யேஷ்ட சுக்கில துவா கும்‌, அவள்‌ திருதராஷ்டிரன்‌ ஆபூர 
தசியிலே மதுரையில்‌ ஸ்ரீ ஜ5ார்த்த | ணன்‌ என்கிற நாகர்களுக்கும்‌, அவ்‌ 
நனை அர்ச்சிப்பனா ? அர்ச்சிப்பானாலில்‌ விருவரும்‌ நாகராஜனை வாசுகிக்கும்‌, 
நாமும்‌ பிறரைப்போலே கரையேறின | வரச வச்சருக்கும்‌, அவர்‌ ௮௬வதர 


http://acharya.org 


433 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ 


[ஆறா 


ருக்கும்‌, அவர்‌ கம்பளருக்கும்‌, அவர்‌ | 


ஏலாபுத்திரருக்கும்‌ சொன்னார்கள்‌. | 
இப்படிப்‌ பாதாள லோகத்திலே | 
பரவியிருந்த இப்‌ புராணத்தைப்‌ 
பாதாள லோகத்திற்‌ சென்றிருந்த 
வேதசிரசு என்றெ முனிவர்‌ பெற்‌ 
அப்‌ பூலோகத்திற்‌ பிரமதி யென்பவ 
ருக்கு கொடுத்தார்‌. அந்தப்‌ பிரமதி 


ஜாதுகர்ணருக்குத்‌ தந்தார்‌. அந்த 
ஜாதுகர்ணர்‌ மற்றப்‌ புண்ணிய 
வான்௧ எரேகருக்குக்‌ கூறினார்‌, 


புலஸ்திய மகாமுனிவருடைய வரப்‌ 
பிரசாதத்தனாலே இப்புராணம்‌ எனக்‌ 
கும்‌ க்யாபத்துக்கு வந்தது. 
மயித்திரேயரே | உமக்கு உள்ளபடி 
இப்புராணத்தை யறிவித்தேன்‌. நீரும்‌ 
இதைக்‌ கலியின்‌ முடிவிலே சினீக 
ரென்பவருக்கு உரைப்பர்‌.” 


நானும்‌ 


இந்த மகாபுராணம்‌ பரம ரகசிய 
மாயும்‌ கலிதோஷ காசநமாயு மிருப்‌ 
பதை எவன்‌ பத்தியுடன்‌ கேட்பனோ 
அவனுக்குப்‌ பாவமெல்லாம்‌ தரும்‌, 
இப்‌ புராணத்தைத்‌ இனந்தோறுங்‌ 
கேட்பவலுக்குச்‌ சகல தீர்த்த ஸ்சான 
பலனும்‌ சகல தேவதா ஸ்தோத்திரபல 


னும்‌ கிடைக்கும்‌. இதிற்‌ பத்தத்தியா 


யங்‌ கேட்ட மாத்திரத்திலே காராம்‌ | 


பசுவைத்‌ தானஞ்செய்வதா லுண்டா 
இய அருமையான புண்ணியம்‌ இடைக்‌ 
கும்‌. ஐயமில்லை. எந்தப்‌ புருஷன்‌ சகல 
சரீரகனாய்ச்‌ சர்வ வியாபியாய்ச்‌ சகல 
லோகத்துக்கு மாதாரமாய்த்‌ தன்னி 
லே தானிருப்பவனாய்‌ ஞானத்தனா 
லேயே அறியத்தக்கவனாய்‌ ஆதியந்த 
மில்லாதவனாய்ச்‌ சகல தேவதைகளுக் 
கும்‌ இதனாயுள்ள ஸ்ரீ ௮ச்சு. தனை நினைத்‌ 
துக்கொண்டே இப்‌ புராண முழுவ 
வதையுங்‌ கேட்பானோ அவன பத்தி 
யோடு அசுவமேதஞ்‌ செய்த பலனை 
யெல்லா மடைவான்‌; இப்படி ஒரு 


வாறு சொன்னேன்‌. எந்தப்‌ புராணத்‌ 
இன்‌ ஆதியிலேயும்‌ மத்தியத்திலேயும்‌ 
௮ந்தத்திலேயும்‌ சராசர குருவாயும்‌ 
பீரமஞான சொருபியாயும்‌ சகல ஜகத்‌ 
துக்கும்‌ சிருஷ்டி. ஸ்திதி சங்கார காத்‌ 
தாவாயுமான ஸ்ரீ அச்சுத பகவான்‌ 
அதிக்கப்பட்‌ டிருக்கறானோ அப்படிப்‌ 
பட்ட புராணத்தை முழுதுங்‌ கேட்‌ 
இன்றவலும்‌ படிப்பவனும்‌ சொல்லு 
யுள்ளவனுக்கு வரும்‌ 
பலன்‌ இப்படி.ப்பட்டதென்றுசொல்ல 
மூவுலகத்திலு மொப்பில்லை. ஏனென 
றால்‌, ஒப்பில்லாத மோக்ஷ சாம்பிராச்‌ 
சியர்‌ தரவல்ல ஸ்ரீ ஹரி பகவானே 
பயனா யிருக்றொனன்றோ, எவனிடத்‌ 


இறவனுமா 


தில்‌ மனம்‌ வைத்தவன்‌ நரகத்துக்குப்‌ 
எவனைத்‌ தியா 
னிப்பதற்குச்‌ சுவர்க்கமும்‌ இடையூறு 
வீருக்குமோ, எவனிடத்தில்‌ மனம்‌ 


போகமாட்டானே, 


பற்றியவர்க்குப்‌ பிரமலோகமும்‌ அற்ப 
மாய்த்‌ தோன்றுமோ எவன்‌ நிர்மல 
ஞானமுடையவர்களுக்கு இருதயத்தி 
லிருர்தகொண்டு முத்தியை யளிக்கன்‌ 
றானோ அப்படிப்பட்ட அச்சுதனைத்‌ 
துதிப்பதனாலே பாவர்‌ தீருமென்பது 
ஓராச்சரியமா? யக்கியேசுவரனான 
எவனை யக்கியமறிந்தவர்களான கர்மி 
கள்‌ யக்கியங்களாலே ஆராதிக்கிறார்‌ 
களோ, ஞானிகள்‌ எவனைப்‌ பிரம 
சொரூபியாகவும்‌ பராபர சொரூபியாக 
வும்‌ தியானிக்கறார்களோ, எவனை 
நினைப்பவன்‌ ஜனன மரணக்களையும்‌ 
அறிவு தேய்வு வளர்ச்சிகளையும்‌ காரிய 
காரணங்களா யிருத்தலைபும்‌ அடைகிற 
தில்லையோ அப்படிப்பட்ட ஸ்ரீ ஹரி 
யைக்‌ காட்டிலும்‌ கேட்கத்தக்க வேறு 
பொருளென்ன வுண்டு ? ஆதியந்தங்க 
ளில்லாதவனாப்ப்‌ பிரபுவான எவன்‌ 
பிதுர்‌ ரூபியாயிருந்து விதிப்படி. இடப்‌ 
பட்ட கவியத்தையும்‌ தேவரூபியா 
யிருந்து ஓமஞ்‌ செய்யப்பட்ட அவியத்‌ 


http://acharya.org 


ழம்சம்‌] 


தையும்‌ புசிக்கருனோ, பிரமாணமுடை 
யவர்களுக்கு எந்தப்‌ பிரமாணமும்‌ 
சகல சக்‌தி ஸ்தானமாயும்‌ பிரமமாயு 
மிருக்றெ எவன்‌ விஷயத்தில்‌ ஒரு பரிச்‌ 
சேதஞ்‌ செய்யவொண்ணாதோ அப்ப 
டிப்பட்ட ஸ்ரீ ஹரிபகவான்‌ காதிற்‌ 


பட்டவுடனே சகல பாபத்தையும்‌ 


பலசுருதி 


க வவ 


போக்இவிடுவான்‌. எவனுக்கு முடிவும்‌ | 


உற்பத்தியும்‌ இல்லையோ, பரிணாமமில்‌ 
லாத எவனுக்கு விருத்தியகஷங்க னில்‌ 
ஜயோ, எவன்‌ விகாரமற்ற வஸ்துவா 
யிருக்ரானோ புருஷோத்தமனாயும்‌ 
துஇக்கத்தக்கவனாபுமுள்ள சர்வேசுவர 
னைத்‌ திருவடி. தொழுகிறேன்‌. 
அந்தப்‌ பரமபுருவனுக்கு அநுகுண 
மானதையே அநுபவிக்கும்படியான 
சேஷபூதனா 
தேவாதி பேதணங்களில்லாமல்‌ ஞான 


எவன 


எவன்‌ 


யிருக்கிருனோ, 


மே வடிவாகக்கொண்டு ஒருவளாயிருக்‌ | 


அம்‌ தேவதை முதலான தேகங்களைக்‌ 
கொண்டு அவற்றில்‌ தானெனகிற 
மயக்சமுற்றதனாலே அரேகனாய்‌ ௮௬ 
த்தனய்த்தோன்‌ அனெறானே, ஞானத்‌ 
தோடு கூடியவனாய்‌ மகத்து முதலான 
சகல தத்துவங்களையும்‌ பரவச செய்வ 
தற்குக்‌ கருமமூலத்தாற்‌ கர்த்தாவா 
யிருக்கிறானோ, எப்போதும்‌ அவியயனா 


யுள்ள எம்பெருமானுடைய ஸ்வரூப ! 


றதோ, புருஷனுக்குப்‌ பாவபுண்ணி 
யாநுபவ யோக்கியமான தேகாதி 
களைத்‌ தரவல்லதாய்‌ முக்குணவடிவா 
பிருக்கன்றதோ,” மகத்து முதலான 
அவஸ்தைகளை யடையாததாயும சமு 
சார வுற்பத்திக்குக்‌ காரணமாயும்‌ 
தானே யுண்டானதாயும்‌ எப்போது 
மழியாததாயுமுள்ள பிரதானம்‌ எது 
வுண்டோ, எம்பெருமானுடைய ஸ்வ 
ரூபமான அதைத்‌ தொழுகின்றேன்‌. 
ஆகாசம்‌ வாயு அக்கனி ஜலம்‌ பூமி 
இவைகளின்‌ செய்கை வடி.வாயும்‌, சத்‌ 
தம்‌ பரிசம்‌ ரூபம்‌ ரசம்‌ கந்தம்‌ என்கிற 
விஷயங்களாகய போக்கிய பதார்த 


தங்களைக்‌ கொடுத்து வருவதாயும்‌, 


 ஆத்தமாவுக்கு ஞானேந்தீரிய ௧௬ 


' மேத்திரியங்களைக்கொண்டு உபகாரஞ்‌ 


 செய்வதாயும்‌, 


மான அந்தப்‌ புருஷனுக்குத்‌ தண்டம்‌ , 


சமர்ப்பிக்கிறேன்‌. ௭. 


நூ அறிவு பரவுத ' 


அம்‌ அசையாது ந்றலுஞ்‌ சேர்ந்து | 


லயப்பட்ட ஸ்தானமா 


யிரு க்கின 


சூச்ஷ்மமும்‌ தூலமு 
முடையதாயுமுள்ள 
வியக்த மென்கிற 


மான சொரூப 
பகவானுடைய 
சொருபத்தைப்‌ பணிகிறேன்‌. இப்படி 
யாகப்‌ பலவகைப்பட்ட வியக்தா 
வியக்த பிரகிருதிகளும்‌ அ௮ப்பிராகிருத 
திவ்விய மங்கள விக்கிரகமும்‌ ஆத்து 
மாவும்‌, அஜனாய்‌ எப்போது முள்ளவ 
ணை எவனுக்கு ஸ்வரூபமேச அந்த 
ஞானாதி ஐசுவரியமுள்ள ஸ்ரீ ஹரிபக 
வான்‌ ஆத்துமாக்களுக்கும்‌ 
பிறப்பு இறப்பு மூப்புமுதலிய குற்றங்‌ 
களில்லாத மோர்ஷசம்பத்தைத்‌ தந்‌ 


சகல 


ட தருள வேண்டும்‌. 


எட்டாமத்தியாயம்‌ முற்றிற்று, 
AP 


ஆறுமம்சம்‌ மற்றிற்று, 


ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ ஸம்பூர்ணம்‌, 


வாஸ்வரி அச்சகம்‌, சென்னை: 
55 


http://acharya.org 


